T.1859 


கழக வெளியீடு : நிஉச 


கந்த புராணம் 


( வசனம் ) 


ஆக்கியோர் : 
சு . அ . இராமசாமிப் புலவர் 





திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் லிமிடெட் , 
திருநெல்வேலி 

சென்னை 1 . 


sic 


F 


முதற் பதிப்பு : சனவரி , 1950 


( All Rights Reserved 


Published by 


THE SOUTH INDIA SAIVA SIDDIIANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY , LTD . , 
1/140 , BROADWAY 

MADRAS 1 . 


Head Office : 


24 , 


EAST 


CAR STREET , 


THIRUNELVELI 


அப்பர் அச்சகம் , 2/140 , பிராட்வே , சென்னை 1 . 


பதிப்புரை 


கந்தபுராணம் என்னும் அரிய பெரிய வாய்மையுணர்த்தும் 
செந்தமிழ் நூல் " அடல்கெட முனிந்த செவ்வேற் , கந்தவேள் ” திருக் 
கதையாகும் . இந்நூல், காஞ்சிபுரத்து முப்போதும் திருமேனி 
தீண்டுவா ராகிய கச்சியப்ப சிவாசாரிய அடிகளால் குமரகோட்டத் 
திறைவன் உடங்கியைந்து ஊக்க அருளிச்செய்யப்பெற்றது . 

இது , செய்யுள் நடையில் சிறந்த பேரிலக்கியமாகும் . 
விலக்கியம் எல்லா நலங்களும் நிரம்பியது . திருமுருகன் திருவருளுக் 
குரியராக்கும் செம்மைவாய்ந்தது . ஆறு காண்டமும் , நூற்று நாற்பத் 
தொரு படலமும் , பதினாயிரத்து முந்நூற்று நாற்பத்தைந்து திருப் 
பாட்டுக்களும் கொண்டது . 

ந்நூலை இனிய எளிய உரைநடையாகக் கூடுமானவரை புரா 
ணத்தை அடியொற்றி இன்றியமையாத இடங்களில் புராணத் திருப் 
பாட்டுக்களுடன் சுருக்கமும் விளக்கமும் பொருந்த ஒரு நூல் 
வெளிப்படுத்துவது நலமெனக் கருதினோம் . 

எங்கள் வேண்டுகோளுக்கிணங்கித் திரு . சு . அ . இராமசாமிப் 
புலவர் . அவர்கள் ஆக்கித்தந்துள்ளார்கள் . நூல் , ஆற்றொழுக்காகப் 
போவதுடன் அவ்வவ் விடங்களில் உணர்ச்சியூட்டும் ஆற்றல் வாய்ந்த 
இனிய தூய செந்தமிழ் நடையுங்கொண்டு திகழ்கின்றது . ஆசிரிய 
ரவர்கட்கு எங்கள் நன்றி உரித்தாகுக . 

இதனைச் செந்தமிழ்ச் செல்வர்களும் செந்நெறியாளர்களும் 
வாங்கிப் பயின்று முருகவேள் திருவருட்குரித்தாய் நாடும் மொழியும் 
ஓங்க நலம்புரிந்து பயன் எய்துவார்களாக . 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


தி 


உ . 


3 
3 
5 
10 


கூ . 


. 


-17 


41 


म 


கா , 


Fa . 


1. உற்பத்தி காண்டம் 
க . திருக்கைலைமலை 

மலைமகள் 
மேருமலை 

காமன் எரிதல் 
ந . இறைவன் மோனம் நீங்குதல் 

தவங்காணல் 
மணம் பேசுதல் 
மணவிழாவுக்கு அழகுசெய்தல் 
திருமணத்திற்குச் செல்லுதல் 
திருமணம் 
திருமுருகன் தோற்றம் 
துணைவர்கள் தோன்றுதல் 
சரவணப் பொய்கை 

முருகன் திருவிளையாடல் 
கரு . ஆட்டில் ஏறுதல் 

நான்முகனைச் சிறைசெய்தல் 
நான்முகனைச் சிறை நீக்குதல் 
விடைபெறுதல் 
படையெழுதல் 
தாரகன் அழிவு 

தேவகிரி 
உ உ . அசுரேந்திரன் மகேந்திரஞ் செல்லுதல் 

வழிநடை 
குமாரபுரி 

சுரம் புகுதல் 
உசு . திருச்செந்தூர் 


. 


24 
21 
27 
32 
3 ) 
41 
43 
51 
52 
54 
58 
61 
62 
75 
7 
81 
8 :3 
8.5 
87 


கஎ . 


. 


கஅ . 


உ 0 . 


உக , 


உ . 


2 ச . 


2 . 


அசுர காண்டம் 


மாயை தோன்றுதல் 
காசிபர் புலம்புதல் 
அசுரர்கள் பிறப்பு 


SA) 
! } 2 
93 


vi 


எ . 


: 


: 


50 . 


:| 


கக . 


.. 


கர் . 


--- 


... 


கசு . 


கஎ . 


: 


:: 


20 . 


22 . 


... 


காசிபர் அறிவுரை 
நி . மார்க்கண்டேயர் கதை 

மாயை அறிவுரை 

மாயை நீங்குதல் 
அ . அவுணர்வேள்வி 

மேன்மைபெறுதல் 
சுக்கிரன் சூரனுக்குரைத்தல் 

அண்டகோசங்கள் 
கஉ . சூரபன்மன் திக்கெங்கும் செல்லுதல் 
க . எதிர்கொள்ளுதல் 

உருத்திரர்களை உசாவல் 
கரு . நகர்செய்தல் 

முடிசூடுதல் 

அரசுபுரிதல் 
க அ . தேவர்களை ஏவல்கொள்ளுதல் 

சூரபன்மன் மக்கட்பேறு 

வில்வலனும் வாதாவியும் 
உக . இந்திரன் மறைந்துறைதல் 

விந்தகிரி 
உக . அகத்திய முனிவர் 
உசி . கிரவுஞ்சமலை 
உரு . விந்தம் பாதலத்திற் புகுதல் 

வில்வலனும் வாதாவியும் அழிதல் 

காவிரியாறு 
உஅ . திருக்குற்றாலம் 

இந்திரன் வழிபாடு 
$ 0 . தேவர்கள் புலம்புதல் 
கூக . இந்திராணியின் தளர்ச்சி 

ஐயனார் வரலாறு 
கூ ... இந்திரன் கைலைக்குச் செல்லுதல் 

அசமுகி 
கூரு . இந்திராணி மறுத்துரைத்தல் 

மகாகாளர் வருதல் 
அசமுகி தளர்ச்சி 
இந்திரன் திரும்புதல் 
சூரபன்மன் அரசிருக்கை 

அசமுகி நகர் காண்டல் 
சிக . அசமுகி புலம்புதல் 

சூரபன்மன் தண்டஞ் செய்தல் 
சங . தேவர்கள் சிறைபுகுதல் 


16 
{ 4} 
121 
123 
125 
131 
133 
136 
145 
150 
152 
1:53 
154 
1 : 5 
157 
158 
153) 
162 
165 
166 
167 
16S 
16 
171 
174 
177 
177 
178 
179 
183 
183 
184 
185 
187 
188 
189 
1990 
190 
101 
196 


உ.சு. 


உஎ . 


2 க . 


கூ .2 . 


உசி . 


... 


:: 


கூசு. 


ங அ . 


::: 


ச O. 


:: 


P2 , 


.. 


vii 


2 . 


ங . 


... 
.. 


சு 


. 


க 0 . 


207 
2011 
210 
211 
211 
213 
214 
216 
217 
220 
221 
223 
230 
231 
232 
233 
233 
235 
237 
237 
239 


.. 


கங் . 


கரு . 


3. மகேந்திர காண்டம் 
க . வீரவாகுதேவர் கந்தமாதனஞ் செல்லுதல் 

கடல் பாய்தல் 
வீரசிங்கன் அழிவு 
இலங்கை வீழ்தல் 
அதிவீரன் அழிவு 
மகேந்திரஞ் செல்லுதல் 
கயமுகன் அழிவு 
நகர் புகுதல் 
சயந்தன் புலம்புதல் 
சயந்தன் கனவு காணுதல் 

வீரவாகுதேவர் சயந்தனைத் தேற்றுதல் 
கஉ . வீரவாகுதேவரும் சூரபன்மனும் 

சதமுகன் அழிவு 
காவலாளர்கள் அழிவு 

நகரழிதல் 
கசு . சகத்திரவாகுகள் அழிவு 

வச்சிரவாகு அழிவு 
கஅ . 

யாளிமுகன் அழிவு 
வீரவாகுதேவர் மீளுதல் 
சூரன் நகர் அமைத்தல் 

சூரன் அமைச்சியல் 
4. போர்புரி காண்டம் 

ஏம கூடம் 
வரவு கேள்வி 
முதல் நாள் பானுகோபன் போர் 
இரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 
மூன்றாம் நாள் பானுகோபன் போர் 
நகர் புகுதல் 

இரணியன் போர் 
அ . அக்கினிமுகாசுரன் வதை 

மூவாயிரர் வதை 
க (0 . தருமகோபன் வதை 
கக . பானுகோபன் முடிவு 

சிங்கமுகாசுரன் வதை 

சூரபன்மன் அழிதல் 
கச , தேவர்கள் போற்றுதல் 

இரணியன் புலம்புதல் 
கசு . திருச்செந்திற்பதிக்கு மீளுதல் 


கஎ . 


20 . 


கூ . 


--- 


--- 


251 
253 
256 
276 
298 
307 
311 
319 
328 
331 
336 
345 
365 
386 
387 
388 


--- 


க 2 . 


1 
, 


கங் ... 


:: 


--- 


. 


viii 


5. தேவ காண்டம் 
க . திருப்பரங்குன்று சேர்தல் 

தெய்வயானையம்மை திருமணம் 
விண்குடியேற்றுதல் 

கந்த வெற்படைதல் 
டு . இந்திரபுரி 


391 
3:12 
402 
403 
403 


ந . 


11 
. 
--- 


கூ . 


.. 


க ) . 


6. தக்க காண்டம் 
க . தக்கனுக்கு நான் முகன் அறிவுரை - 

தக்கன் தவஞ்செய்தல் 

தக்கன் மகப்பெறுதல் 
ச . திங்கள் சாபமடைதல் 
ரு . உமை கயிலை நீங்குதல் 
சு . காளிந்தியாறு 

உமை தவம்புரிதல் 
அ . திருமணம் 

தக்கன் கயிலை செல்லுதல் 
நான்முகன் வேள்வி 

சாலை செய்தல் 
கஉ . ததீசி முனிவர் வருதல் 
கூ . ததீசி பதிலுரை 

யானை முக அவுணன் 
கரு . திருமால் சாபம் நீங்குதல் 
கசு . அறம்புரிதல் 

வேள்வி 
க அ . உமாதேவியார் வருதல் 

வீரபத்திரர் தோன்றுதல் 
உ 0 . வேள்வி யழிவு 

அடிமுடி தேடுதல் 
தக்கன் சிவவழிபாடு 
முருக வழிபாடு 
வள்ளியம்மை திருமணம் 
போற்றுதல் 
பாடல் முதற்குறிப்பகராதி 


::: 


407 
410 
412 
417 
421 
424 
425 
427 
4-30 
432 
436 
438 
442 
462 
473 
475 
476 
477 
479 
481. 
488 
4:13 
494 
500 
510 
511 


கஎ . 


ப 


: 


கக . 


உக . 


உஉ . 


* 
+ 
. 


உக . 


... 
- 

- 
- 


:: 


او 


வேலுமயிலுந் துணை 


கந்த புராணம் 


காப்பு 

விநாயகர் 
திகட சக்கரச் செம்முகம் ஐந்துளான் 
சகட சக்கரத் தாமரை நாயகன் 
அகட சக்கர வின்மணி யாவுறை 
விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் . 

முருகக்கடவுள் 
மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி 
எவருந் துதிக்க நின்ற இராறுதோள் போற்றி காஞ்சி 
மாவடி வைகுஞ் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் 
சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி . 


க 


கடவுள் வாழ்த்து 

சிவபிரான் 
திருவந்த தொல்லைப் புவனத்தொடு தேவர் போற்றிப் 
பெருவந் தனை செய்து அறிதற்கு அரும்பெற்றி எய்தி 
அருவந் தனையும் உருவத்தையும் அன்றி நின்றான் 
ஒருவன் தனது பதந்தன்னை உளத்துள் வைப்பாம் . 

இறைவி 
செறிதரும் உயிர்தொறுந் திகழ்ந்து மன்னிய 
மறுவறும் அரனிடம் மரபின் மேவியே. 
அறுவகை நெறிகளும் பிறவும் ஆக்கிய 
இறைவிதன் மலரடி இறைஞ்சி ஏத்துவாம் . 

வி நாயகர் 
மண்ணுல கத்தினில் பிறவி மாசற 
எண்ணிய பொருளெலாம் எளிதின் முற்றுறக் 
கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் 
பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம் . 


2 
. 


கூ 


1 


கந்த புராணம் 


5. 


சு 


முருகக்கடவுள் 
இருப்பரங் குறைத்திடும் எஃக வேலுடைப் 
பொருப்பரங் ( கு ) உணர்வுறப் புதல்வி தன்மிசை 
விருப்பரங் ( கு ) 

அமரிடை விளங்கக் காட்டிய 
திருப்பரங் குன்றமர் சேயைப் போற்றுவாம் . 
சூரலை வாயிடைத் தொலைத்து மார்புகீண்டு 
ஈரலை வாயிடும் எஃகம் ஏந்தியே 
வேரலை வாய்தரு வெள்ளி வெற்பொரீஇச் 
சீரலை வாய்வரு சேயைப் போற்றுவாம் . 
காவினன் குடிலுறு காமர் பொன்னகர் 
மேவினன் குடிவர விளியச் சூர் முதல் 
பூவினன் குடிலையம் பொருட்கு மாலுற 
ஆவினன் குடி வரும் அமலற் போற்றுவாம் . 
நீரகத் தேதனை நினையும் அன்பினோர் 
பேரகத் தலமரும் பிறவி நீத்திடும் 
தாரகத் துருவமாந் தலைமை எய்திய 
ஏரகத் ( து ) அறுமுகன் அடிகள் ஏத்துவாம் . 
ஒன்றுதொ றாடலை ஒருவி ஆவிமெய் 
துன்றுதொ றாடலைத் தொடங்கி ஐவகை 
மன்றுதொ றாடிய வள்ளல் காமுறக் 
குன்றுதொ முடிய குமரற் போற்றுவாம் . 
எழமுதி ரைப்புனத் ( து ) இறைவி முன்புதன் 
கிழமுதிர் இளநலங் கிடைப்ப முன்னவன் 
மழமுதிர் களி( று ) என வருதல் வேண்டிய 
பழமுதிர் சோலையம் பகவற் போற்றுவாம் . 
ஈறுசேர் பொழுதினும் இறுதி இன்றியே 
மாறிலா திருந்திடும் வளங்கொள் காஞ்சியில் 
கூறுசீர் புனை தரு குமர கோட்டம்வாழ் 
ஆறுமா முகப்பிரான் அடிகள் போற்றுவாம் . 

நூற்பயன் 
இந்திரர் ஆகிப் பார்மேல் இன்பமுற் ( று ) இனிது மேவிச் 
சிந்தையில் நினைந்த முற்றிச் சிவகதி அதனிற் சேர்வர் 
அந்தமில் அவுணர் தங்கள் அடல்கெட முனிந்த செவ்வேல் 
கந்தவேள் புராணந் தன்னைக் காதலித் ( து ) ஒது வோரே . 


அ 


கா 


1. உற்பத்தி காண்டம் 

திருக்கைலைமலை 
இறைவன் எழுந்தருளப்பெறும் பேற்றைப் பெற்றது 
திருக்கைலைமலை . அம்மலை வெள்ளிய நிறம் உடையது . 
பாற்கடல் இறைவனுக்கு ஒர் இருக்கையாக வந்து நிற்ப 
தைப்போன்றது . பல திங்கள்கள் தோன்றினாற்போல 
ஒளி வீசுவது . அதில் இறைவன் அடியார்களுக்குத் 
திருவருள் புரியும் பொருட்டு இறைவியோடு எழுந்தருளி 
யிருந்தார் . 

அப்பொழுது பலவகை ஒலிக்கருவிகள் முழங்கின . 
இன்னிசைவல்லோர் இசை பாடினார்கள் , தேவர்களும் 
முனிவர்களும் இறைவனைப் போற்றி வழிபடுவதற்காக 
வந்து நெருங்கினார்கள் . இறைவனை வணங்கித் திருவருள் 
பெற்றார்கள் . நந்திதேவர் தம்முடைய கையிலே பொற் 
பிரம்புடன் நின்று திருக்கூட்டத்தை ஒழுங்கு செய்து 
கொண்டிருந்தார் . 


உ . 


மலைமகள் 


நான் 


அப்பொழுது இறைவியானவள் எழுந்தாள் . 

இறை 
வனைப் பணிந்தாள் . சிவபெருமானைப் பார்த்துக் கூறத் 
தொடங்கினாள் . " ஓ இறைவனே ! தங்களை இகழ்ந்த தக்கன் 
இடத்திலே நான் சிலகாலம் வளர்ந்தேன் . அதனால் தாட்சா 
யணி என்னும் பெயரும் எனக்கு உண்டாயிற்று . 
அப் பெயரையும் இவ்வுடலையும் வைத்திருத்தற்கு அஞ்சு 
கின்றேன் . நான் இவ்வுடலை ஒழித்து வேறு உடலை எடுத் 
தற்குத் திருவருள் புரிதல்வேண்டும் , என்று வேண்டிக் 
கொண்டாள் . 

இறைவியின் வேண்டுகோளுக்கு இறைவன் இணங்கி 
னார் . இறைவியைப் பார்த்து , " ஓ இறைவியே ! நீ கொண்ட 
எண்ணஞ் சிறந்தது தான் . இமயமலை அரசன் உன்னைத் 
தன் மகளாகப் பெற்று வளர்த்து , எமக்குத் திருமணஞ் 


4 


கந்த புராணம் 


டை 


செய்து தர 

விரும்புகிறான் . அதன்பொருட்டு நம்மை 
நோக்கித் தவஞ்செய்கின்றான் . நீ ஒரு குழந்தை வடிவாக 
அவனை அடைவாயாக ! அகவை ஐந்து நிரம்பியபின் நம்மை 
நோக்கித் தவஞ்செய்வாயாக ! அஞ்ஞான்று நாம் வந்து 
உன்னைத் திருமணஞ் செய்துகொள்ளுகிறோம் , " 

என்று 
கூறியருளினார் . இறைவி இறைவனை வணங்கி 

வணங்கி விடை 
பெற்றுக்கொண்டு திருக்கைலை மலையை நீங்கினாள் . இமய 
மலையை எய்தினாள் . 

மலையரசனுக்கு மகளா தல் 
மானசவாவி என்னும் பெயரையுடைய ஒரு பொய்கை 
இமயமலையின் மேல் உள்ளது . அப் பொய்கையின் கரை 
யிலே அழகிய மலர்ப்பொழில் ஒன்று அமைந்திருந்தது . 
அப் பொழிலிலே , மலையரசன் தவஞ்செய்து கொண்டிருந் 
தான் . பொய்கையிலிருந்த தாமரை மலர் ஒன்றில் இறைவி 
சிறு குழந்தை வடிவாகி எழுந்தருளியிருந்தாள் . தவஞ் 
செய்துகொண்டிருந்த மலையரசன் குழந்தையைக் 
டான் . இறைவியே தன்பொருட்டுக் குழந்தையாகிவந்து 
அமர்ந்துள்ளாள் என்று உறுதியாக எண்ணினான் . இறைவி 
யின் தண்ணளியை 

மகிழ்ந்தான் , 
பேரின்பக்கடலிலே அமிழ்ந்தான் . 

கண்களில் நின்றும் 
இன்பநீர் பொழிந்தது . உடலில் உள்ள மயிர்கள் சிலிர்த் 
தன . மகிழ்ச்சிப்பெருக்கால் ஆடிப் பாடினான் . தா மரை 
மலர்மேல் இருக்கும் இறைவியாகிய குழந்தையை வணங்கி 
னான் . தூக்கிக்கொண்டு தன் மனைவியாகிய மேனையிடத் 
திலே சென்றான் . அவளுடைய கைகளிலே கொடுத்தான் . 
அவள் குழந்தையைத் தொழுது தனது கைகளிலே வாங்கி 
னாள் . “ இஃது எவ்வாறு உனக்குக் கிடைத்தது ? ” என்று 
வினவினாள் . மலையரசன் நிகழ்ந்ததை மேனைக்குக் கூறி 
மேனை திருவருளை 

வருளை எண்ணி மகிழ்ந்தாள் . அவளுடைய 
கொங்கைகள் பால் சுரந் 

தன . பாலை உண்பித்து மகிழ்ந் 
பலவகை அணிகலன்களைப்பூட்டி அழகுப்படுத்தி 
னாள் . உலகங்களையெல்லாம் வளர்க்கும் இறைவியை மேனை 
வளர்த்தாள் . 


கண் 


எண்ணி 

எண்ணி 


னா 


ன் . 


தாள் . 


மேருமலை 


5 


நீ 


மலைமகள் மாதவஞ் செய்தல் 
இறைவிக்கு அகவை ஐந்து நிரம்பியது . இறைவனை 
நோக்கித் தவஞ்செய்தற்கு எண்ணினாள் . தன் கருத்தைத் 
தாய் தந்தையருக்குத் தெரியப்படுத்தினாள் . மலையரசன் தன் 
மகளாகத் தோன்றியுள்ள இறைவியைப் பார்த்து ,, எம் 
தாயே ! நான் சொல்வதைக் கேள் ; நீ தவஞ்செய்தற்கு 
ஏற்றகாலம் இஃதன்று . இப்பொழுது உனக்கு ஆண்டுகள் 
ஐந்து தான் நிரம்புகின்றன . தவஞ்செய்தலை நின்னுடைய 
இளமைமிக்க உடல் தாங்கமாட்டாது . ஆகையால் , நீ இந்த 
எண்ணத்தை விட்டுவிடுதல் வேண்டும் , என்று கூறினான் . 

தந்தையாகிய மலையரசன் கூறியதைக் கேட்ட இறைவி 
நகைத்தாள் . உலகத்திலுள்ள உயிர்களையெல்லாங் காப் 
பாற்றுபவன் இறைவனேயாவன் . உயிர்களைப் 
காத்தல் மற்றைய உயிர்களால் இயலாது .. இஃது உறுதி 
யாகும் . தவஞ்செய்தல் வேண்டும் என்னும் எண்ணம் 
எனக்குண்டாகியதும் இறைவன் திருவருளேயாகும் . ஆகை 
யால் , என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் மறுக்காமல் 
உடன்படுவீர்களாக , ” என்று திருவாய்மலர்ந்தருளினாள் . 
இறைவி கூறியதைக்கேட்ட மலையரசன் , இறைவி தவஞ் 
செய்தற்கு உடன்பட்டான் . ஓரிடத்தில் தவச்சாலை ஒன்று 
அமைத்துக்கொடுத்தான் . தன் சுற்றத்தார்களாகிய பெண் 
கள் பலரோடும் இறைவியைத் தவச்சாலைக்கு அனுப்பி 
னான் . இறைவி , சிவபெருமானை எண்ணித் தவஞ்செய்து 
காண்டிருந்தாள் . மலையரசனும் மேனையுந் தினந்தோறுஞ் 
சென்று தங்கள் மகளைப் பார்த்துக்கொண்டு வந்தார்கள் . 

ஈ . மேருமலை 

சூரபன்மன் 
இறைவி மேற்கூறியவாறு தவஞ்செய்து கொண்டிருந் 
தாள் . சூரபன்மன் என்னும் அசுரன் ஒருவன் தோன்றி 
னான் . அவன் இறைவனை நோக்கிக் கடுமையான தவங்கள் 
செய்தான் . இறைவனார் அவனுக்குப் பேரருள் புரிந்தார் . 


6 


கந்த புராணம் 


தான் . 


றைவனுடைய அருளால் அவன் பெருந்திறல் அடைந் 

உலகத்துயிர்களுக்குந் தேவர்கட்கும் 
தொல்லை புரிந்தான் . 


பெருந் 


குமாரர் 


நால்வருக்கு அருளுதல் 
ஒரு காலத்தில் சிவபெருமான் கல்லாலமரத்தின் கீழ் 
தட்சணாமூர்த்தியாக எழுந்தருளியிருந்தார் . அப்போது 
அவரிடத்திலே சனகர் , சனந்தனர் , 

சனகர் , சனந்தனர் , சனாதனர் , சனற் 
என்னும் முனிவர்கள் நால்வரும் மறை நூற் 
பொருளை 

உணர்ந்தார்கள் . ஆயினும் , மாயையினாலே 
அவர்களுக்கு மெய்யறிவு உண்டாகவில்லை.. 

இறைவனை 
நோக்கிப் பின்னும் நெடுங்காலந் தவஞ் செய்தார்கள் .. 
பிறகு திருக்கைலை மலையை அடைந்தார்கள் . நந்திதேவரைக் 
கண்டு வணங்கினார்கள் . நந்திதேவர் அம்முனிவர்களைக் கோயி 
லுக்குள்ளே அழைத்துக்கொண்டு சென்றார் . முனிவர்கள் 
சிவபெருமானைப் போற்றி வணங்கினார்கள் . பின்னர் 
இறைவனைப் பார்த்து , மேலான பரம்பொருளே ! அடி 
யார்களாகிய நாங்கள் மறைகளையும் , உபநிடதங்களையும் 
நெடுநாள் பயின்றோம் . ஆயினும் மெய்யறிவு கைவரப்பெறா 
தவர்களாக இருக்கின்றேம் . எங்களுடைய அறிவு பல 
வாறாக மயங்கி நிற்கின்றது . திருவருள் செய்து அம் 
மயக்கத்தினை நீக்கியருளுதல் வேண்டும் , என்று வேண்டிக் 
கொண்டார்கள் , 


இறைவன் அம் முனிவர்களிடத்திலே திருவருள் 
நோக்கங் கொண்டார் . முனிவர்களைப்பார்த்து , “ அன்பர் 
களே ! உங்களுக்கு மெய்யறிவு உண்டாகும் வண்ணம் நாம் 
மறைவாக ஆகமத்தை அருளுவோம் , " என்று திருவாய் 
மலர்ந்தருளினார் . நந்திதேவரைப் பார்த்து , " காமனைத் தவிர 
பிறர் எவரையும் உள்ளே விடாதே " என்று கட்டளை யிட் 
டருளினார் . நந்திதேவரும் சிவபெருமானைத் தொழுது , 
முதற் கோபுரவாயிலின் கண்ணே சென்று காவல் செய்து 
கொண்டிருந்தார் . 


மேருமலை 


7 . 


கூறாது கூறுதல் 
சிவபெருமான் முனிவர்கட்குச் சரியை , கிரியை , 
யோகம் என்னும் மூன்றையும் உரைத்தருளினார் . முனி 
வர்கள் 

ஞானத்தையும் உரைத்தருள வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டார்கள் . “ ஞானம் நாவினாலே நவிலற் 
பாலதன்று ; இப்படி யிருத்தலேயாம் ," என்று திருவாய் 
மலர்ந்தார் . தமது திருமார்பின் கண்ணே ஒரு கையைச் 
சேர்த்தினார் ; மௌன முத்திரையைக் காட்டினார் . யோகஞ் 
செய்கின்றவர்களைப்போல ஒரு கணம் எழுந்தருளியிருந் 
தார் . அதைக் கண்ட முனிவர்கள் உள்ளம் ஒடுங்கப்பெற் 
றார்கள் . சிவஞானத்தைச் சேர்ந்து ஓவியப்பாவைபோல 
வீற்றிருந்தார்கள் . 

உலக வளர்ச்சி தடைப்படுதல் 
இறைவன் கணப்போதே செயலற்று அமர்ந்திருந் 
தார் . இறைவனுடைய அந்த ஒரு கணம் திருமால் , நான் 
முகன் முதலிய தேவர்கட்குப் பல யுகங்கள் ஆகிவிட்டன . 
இறைவன் ஒரு கணப்போதும் உலக நோக்கத்தைக் 
கொள்ளாமலிருந்தபடியால் உலகத்துயிர்கள் காமப்பற்றை 
நீங்கி நின்றன . அதனால் உலக வளர்ச்சி குறைந்துபோய் 


விட்டது . 


இந்திரன் தவம் 
சிவபெருமான் யோகத்திலிருந்த போது , சூரபன்மன் 
தேவர் முதலியோர்கட்குப் பெருந் தீமைகள் செய்தான் . 
இந்திரன் இந்திராணியோடுந் தேவர்களோடும் நிலவுலகத் 
ற்கு வந்தான் . கைலைமலைக்குச் சென்றான் . சிவபெருமா 
னைக் காண முடியவில்லை . மேருமலைக்குச் சென்றான் . சூர 
பன்மனுடைய மகனாகிய பானுகோபன் விண்ணுலகத்தை 
யெரித்தமையையும் , தன் மகனாகிய சயந்தனையும் , பல 
தேவர்களையுஞ் சிறைவைத்தமையையும் உணர்ந்தான் . 
மேரு மலையில் தானே தங்கி இறைவனை எண்ணி நீண்ட 
காலம் பெருந் தவஞ் செய்தான் . இறைவன் இந்திரனுக்குக் 
காட்சி கொடுத்தருளினார் . இறைவனைக் கண்ட இந்திரன் 


8 
. 


கந்த புராணம் 


போற்றி வணங்கினான் . இறைவன் இந்திரனுடைய மனக் 
குடை 
றையை உணரார் போன்று , " உனக்கு வேண்டும் வரம் 
யாது ? " என்று கேட்டருளினார் . இந்திரன் சூரபன்மனால் 
ஏற்பட்ட துன்பங்களையெல்லாம் இயம்பினான் . சூரபன்ம 
னைக் கொன்று அடியேங்களைக் காப்பாற்றி அருளவேண் 
டும் , " என்று வேண்டிக்கொண்டான் . இறைவன் இந்திரனைப் 
பார்த்தார் . வேள்விக்குத் தலைவனாகிய நம்மை இகழ்ந்து 
தக்கன் செய்த வேள்விக்குச் சென்றிருந்தீர்களல்லரோ ? 
அத்தீவினையினால் இத்துன்பத்தை நுகருகின்றீர்கள் . நம் 
மிடத்தில் ஒரு மகன் பிறப்பான் . அவன் சூரபன்மனைக் 
கொன்று உங்களைக் காப்பான் , " என்று கூறி மறைந்தார் . 


கின்றார் . 


இந்திரன் நான்முகனிடஞ் செல்லுதல் 
இறைவன் மறைந்ததும் இந்திரன் வருந்தினான் . 
" இறைவன் திருக்கைலை மலையில் யோகத்தில் அமர்ந்திருக் 

இறைவியாரோ இமயமலையில் தவஞ்செய்து 
கொண்டிருக்கிறார் . இவ்வாறாக இவர்களுக்கு மகன் பிறப் 
பது எவ்வாறு ? ” என்று எண்ணினான் . தன் மனைவியைத் 
தன் ஆசிரியர் வியாழபகவானுடைய மனைவியிடத்திலே 
விட்டுவிட்டுத் தான் தேவர்களோடு நான்முகன் உலகத் 
திற்குச் சென்றான் . படைத்தல் தொழில் இல்லாமையால் 
வருந்திக்கொண்டிருந்த நான்முகனைக்கண்டு வணங்கி 
நின்றான் . சூரபன்மனால் தானுந் தேவர்களும் படுந்துன்பங் 
களையெல்லாம் நான்முகனுக்குச் சொன்னான் . இறைவன் 
யோகத்தில் 

அமர்ந்திருத்தலையுந் தன்பால் இறைவன் 
தோன்றியருளியதையுங் கூறினான் . 

நான்முகன் இந்திரனைப் பார்த்து , “ இறைவன் யோகத் 
தில் அமர்ந்திருத்தல் நம்முடைய துன்பங்களையெல்லாம் 
நீக்கும் பொருட்டேயாகும் . சூரபன்மனைக்கொண்டு நமக் 
குத் துன்பஞ் செய்வித்தலும் நம்முடைய தீவினைகளை 
யெல்லாம் ஒழிக்கும் பொருட்டேயாகும் . நமக்கு ஏற்படுகிற 
துன்பங்களெல்லாம் நம்முடைய இன்பத்தின் பொருட்டே 
என்று நாம் உணர் தல்வேண்டும் . இனிமேல் சிவபெருமான் 


மேருமலை 


9 


நமக்குத் திருவருள் செய்வார் . நாமுஞ் சிறிது முயற்சி 
செய்தல்வேண்டும் . நாம் அனை வரும் திருமாலிடஞ் செல் 
வோம் , " என்று கூறினான் . இந்திரன் முதலிய தேவர்களை 
அழைத்துக்கொண்டு திருமால் உலகத்திற்குச் சென்றான் . 


நான்முகன் முதலியோர் திருமாலைக் காணுதல் 

நான்முகன் முதலிய தேவர்கள் திருமாலைக்கண்டு 
வணங்கினார்கள் . திருமால் அனைவருக்குந் திருவருள் 
புரிந்தார் . நான்முகனைப்பார்த்து , “உன்னுடைய படைப் 
புத்தொழில் நன்கு நடைபெற்றுவருகின்றதா ? ” என்று 
உசாவினார் . நான்முகன் சிவபெருமான் முனிவர்கள் 
பொருட்டு யோகத்தில் அமர்ந்திருத்தலையும் , அதனால் 
உயிர்கள் காமப்பற்று அற்றிருத்தலையும் , அதனால் படைப் 
புத்தொழில் நின்று விட்டதையும் , சூரபன்மன் தேவர்களைத் 
துன்புறுத்து தலையும் , இந்திரன் மகன் சயந்தனைச் சிறையில் 
வைத்துள்ளதையும் கூறினான் .. 


திருமால் திருவாய்மலர்ந்தருளுதல் 
நான்முகன் நவின்றவைகளைத் திருமால் கேட்டார் . 
இறைவன் யோகத்திருப்பாராயின் மற்றையோர் எவ்வாறு 
காமப்பற்றை எய்துவர் ? நம்முடைய தீவினையின் பயனை 
நமக்கு ஊட்டியருளிய பின்னர் இறைவன் நமக்கு அருள் 
புரிவர் . யோகத்தினின்றும் நீங்கி மலையரசன் மகளைத் 
திருமணம் புரிந்து கொள்வாராயின் உனக்குப் படைப்புத் 
தொழில் பழையபடி உண்டாகும் . ஒரு மகனைத் தருவா 
ராயின் சூரபன்மன் முதலிய அசுரர்களெல்லாம் அழிவர் . 
உலகமும் முன்போலச் சிறப்படையும் . இறைவன் இறை 
வியை மணப்பதற்கு ஒன்று சொல்கிறேன் கேள் . காமனை 
இறைவன்மேல் அனுப்புவையாயின் இறைவன் யோகம் 
நீங்குவர் . இறைவியை மணந்து மகனைத் தந்தருளுவர் , 
என்றார் . திருமால் கூறியதைக் கேட்டு நான்முகன் மகிழ்ச்சி 
யடைந்தான் . அவ்வாறே செய்கிறேன் , என்று கூறி 
விடைபெற்றுக்கொண்டு புறப்பட்டான் 


. 


10 


கந்த புராணம் 


காமன் எரிதல் 


நான்முகனும் காமனும் 
தன் இருப்பிடத்தையடைந்த நான்முகன் , 

நான் முகன் , காமன் 
தன்னிடம் வரவேண்டுமென்று 

எண்ணினான் . உடனே 
காமனும் நான்முகன் முன்பு தோன்றினான் . நான்முகனை 
வணங்கி நின்றான் . என்னை நினைந் தருளியது எதன் 
பொருட்டோ ? என்று கேட்டான் . நான்முகன் காமனை 
நோக்கிக் கூறலானான் . நீ எங்களுக்காகத் திருக்கைலாய 
மலைக்குச் செல்லுதல் வேண்டும் உன்னுடைய 

மலர்க் 
கனைகளை இறைவன் மீது செலுத்துதல்வேண்டும் . அதனால் 
இறைவன் மோனம் நீங்கி இறைவியைத் திருமணஞ் 
செய்தல்வேண்டும். பிறகு இறைவன் ஒரு திருமகனைப் 
பெற்றருளுதல் வேண்டும் . அம்மகனால் நமது துன்பங்கள் 
எல்லாம் ஒழிதல் வேண்டும் . நாம் இப்போது அவுணர்க 
ளால் பெருந்தொல்லையை நுகருகின்றோம் அல்லமோ ? என , 
நான்முகன் நவின்றவைகளைக் கேட்ட காமன் கலக்கத்தை 
யடைந்தான் . தன்னிரண்டு காதுகளையுங் கைகளால் மூடிக் 
கொண்டான் . நான்முகனைப் பார்த்து , அறிவுடைப் பெரி 
யோர்கள் கொடியோர் தம்மிடம் வந்தாலும் அவர்கட்கு 
நல்வழியை நவில்வார்கள் . அவ்வாறாக நான் உம்மிடத்தில் 
வர நீர் எனக்குக் கொடிய மொழிகளைக் கூறியருளினீர் . 
என்னிடத்திலே உமக்கு அருள் இல்லையா ? 

வன்கண் ணருமா சறுகாட் சியர்பால் 
நன்கண்ணுறினுய்யும் நலம்பு கல்வார் 
உன்கண் ணுறின் இத் தவறோ தினையால் 

என்கண் அடிகட் கிலையோ அருளே . 
“ நான் எல்லாத் தேவர்களையும் சிறந்த முனிவர்களையும் 
மனிதர்களையும் வெற்றி கொண்டது ; முழுமுதற் பொரு 
ளாகிய இறைவனுடைய திருவருளேயாகும் . என்னுடைய 
மலர்க்கணைகள் திருமால் முதலிய தேவர்களைத் தாக்கி 
வருத்துவனவாமே யன்றி இறைவன் மீது செல்லுமா ? 
நான் இறைவனிடத்திற்கு மலர்க்கணை களுடன் ஏகுவேனே 


காமன் எரிதல் 


. 11 


t . 


றை 


யாயின் உயிருடன் மீளவும் முடியுமோ ? விருப்பு வெறுப் 
பற்ற பரம்பொருளை எவ்வாறு கலங்கச் செய்தல் கூடும் ? 
நீர் இறைவனுடைய பெருமையை எண்ணிப் பார்க்காமற் 
பேசினீர் . அவனை எதிர்த்தோ ரனைவரும் அழிந்தொழிந்தார் 
களே யல்லா மல் உயிருடன் மீண்டோர் யாவர் ? முப்புரப் 
போருக்குச் சென்றபோது இறைவனது ஏவல்வழி நின்ற 
திருமால் முதலிய தேவர்களின் கருத்தை யறிந்த 
வன் முப்புரங்களையும் நகைத்து எரித்தமையை 

நீர் 
அறியீரா ? மார்க்கண்டேயரைப் பிடிக்க வந்த கூற்றுவனை 
உதைத்தமையை நீர் உணரமாட்டீரா ? 

உணரமாட்டீரா ? நீரும் திருமா 
லும் செருக்குக்கொண்டு , யானே பரம்பொருள் , யானே 
பரம்பொருள் , என்று சொற்போர் செய்யும்போது , 

றைவன் தோன்றி உம்முடைய நடுத்தலையைக் கிள்ளி 
யதை மறந்துவிட்டீரா ? சலந்தரன் முதலிய அவுணர்கள் 
இறைவனை யெதிர்த்து இறந்தொழிந்தமையை நீர் கேள் 
விப்படவில்லையா ? உம்முடைய மகனாகிய தக்கன் இறை 
வனை இகழ்ந்து செய்த வேள்வியில் , தக்கனும் தேவர்களும் 
வீரபத்திரக் கடவுளால் அடைந்த துன்பங்களை நீர் பார்க்க 
வில்லையா ? பாற்கடலில் தோன்றிய நஞ்சைக்கண்டு. 
திருமால் முதலிய தேவர்கள் அஞ்சி ஓட்டமெடுக்கவும் 

றைவன் அந்நஞ்சினையுண்டு தம்மாற்றலைப் புலப்படுத்த 
வில்லையா ? கங்கையின் பெருக்கைச் சடையில் தாங்கி 
அடக்கவில்லையா ? நரசிங்கத்தின் வயிற்றைக் கிழிக்க 
வில்லையா ? யானையையும் , புலியையுந் 

புலியையுந் தோலையுரிக்க 
வில்லையா ? ஆணவங் கொள்வோரின் ஆற்றலை இறைவன் 
அழித்துக்கொண்டிருத்தலை நீர் அறியீரா ? உலசங்க 
ளெல்லாம் இறுதிநாளில் இறைவனுடைய நுதற்கண்ணி 
னின்றும் தோன்றும் ஓர் பொறியினால் அழியுமென்பது 
உமக்குத் தெரியாதா ? நான் கரும்பு வில்லையும் , மலர்க் 
கணை களையுங்கொண்டு இறைவனை யெதிர்க்கமாட்டேன் . 
தம்முடைய உயிரினிடத்தில் விருப்பமில்லா தவர்கள் தாம் 
நீர் சொல்லுஞ் செயலைச் செய்தற்குத் துணிவார்கள் . 
முழுமுதற்கடவுளை எதிர்ப்பது என்னால் முடியாது 
என்று கூறினான் . 


12 . 


கந்த புராணம் 


காமன் கழறியவைகளைக் கேட்டு நான் முகன் மனக் 
கவலை கொண்டான் . சிறிதுபோது ஆழ்ந்து எண்ண 
மிட்டான் . பிறகு காமனை நோக்கிப் பேசலானான் . “ நீ 
இறைவன் பெருமையை எடுத்துக் கூறினாய் . நீ கூறிய 
வைகளெல்லாம் உண்மையே . இறைவனை யெதிர்த்து 
வெற்றி கொள்ளுதல் எத்தகையோருக்கும் அருமையான 
செயலேயாகும் . ஆயினும் , இச்செயல் உன்னாலே தான் 
முடிய வேண்டியதாக விருக்கிறது . இச்செயல் பிறரால் 
நிறைவேறக் கூடிய தன்று . எல்லோருடைய செயலும் 
இறைவன் செயலேயன்றி வேறன்று 

. 

இறைவன் திரு 
வருளையன்றி ஓரணுவும் அசையாது . 

நீ இப்பொழுதே 
இறைவனிடத்திற்குச் செல்லக்கடவாய் 

துன்பம் அனு 
பவிப்போர் யாவராயினும் தமக்கு உதவி செய்யுமாறு 
வேண்டிக்கொண்டாராயின் செய்யவேண்டியது கட்டாய 
மாகும் . அவ்வாறு செய்யாது தன்னுயிரைத் தாங்குதல் 

நடைக்கு ஒத்ததாகாது . ஒருவன் பிறருக்கு 
யாதேனும் ஓர் உதவியைச் செய்யத் தக்கவனாயின் , அவ் 
வுதவியை அவர்கள் கேட்காமல் தானே செய்தல் முதன்மை 
யான தாகும் . அவ்வாறின்றி அவர் சொல்லியபின் செய் 
தல் இடைப்பட்ட செயலாகும் . சொல்லிய பின்பு பல 
நாள் பொறுத்துச் செய்தல் கடைப்பட்ட செயலாகும் . 
ஒருவருடைய துன்பத்தை நீக்கும் பொருட்டுத் தம்முயிரை 
விடினும் அஃது அறமேயாம் . மறுத்துரைப்பின் தீவினை 
யும் இழிவும் உண்டாகும் . ஒருவன் தான் உயிர் வாழ் 
தலையே பெரிதாக எண்ணிப் , பிறருக்கு உதவி செய்யா 
னாயின் அவன் இழிந்தவனாவான் . அவன் போக்கிய 
நாட்கள் நல்ல நாட்களாகமாட்டா . 

ஈங்கிதுவும் அன்றி எவரேனும் தம்மடங்காத் 
தீங்குபெறின் உதவி செய்என் ( று ) இரந் திடலும் 
ஆங்கொருவன் செய்யா ( து ) அதுமறுத்துத் தன் உயிரைத் 
தாங்கல் உலக நடைதனக்குத் தக்கதுவோ ? 
என்னானும் ஓர் உதவி யாதொருவன் யார்க்கெனினும் 
தன்னால் முடிவதெனில் தானே முடித்தல் தலை 
சொன்னால் முடித்தல் இடையாகும் சொல்லுகினும் 
பன்னாள் மறுத்துப் புரிதல்கடைப் பான்மையதே . 


காமன் எரிதல் 


13 


கொடிய 


எவர் எனினும் இடர்உற் றனராகி 
ஓவில் குறையொன் ( று ) உளரேல் அது முடித்தற்கு 
ஆவி விடினும் அறனே மறுத்துளரேல் 
பாவம் அலது பழியும் ஒழியாதே . 
உய்கை பொருளா ஒருவர்க்கும் ஒருதவி 
செய்கை இலனேல் சிறியோன் கழித்தபகல் 
வைகல் அதுவோ வறிதே அவன் வாழ்க்கை 
பொய்கை மலர்ந்தகொட்டி போலும் பொலிந்துளதே. 
திருமாலோடு போர்செய்து வென்ற ததீசிமுனிவர் , 
விருத்திராசுரனைக் கொல்லும் பொருட்டு இந்திரன் வந்து 
இரக்கத் தம்முடைய முதுகெலும்பைக் கொடுத்து உயிர் 
விடவில்லையா ? 

நஞ்சை இறைவன் உண்டு 
தேவர்களைக் காத்தமையை நீ உணரவில்லையா ? அந் 
நஞ்சை ஒரு கணம் எதிர்த்து நின்று திருமால் கருநிறத்தை 
யடையவில்லையா ? ஒருவர் பிறர்மீது அன்புகொண்டு 
அவருக்கு உதவிசெய்ய விரும்புவாராயின் , அதனால் 
தமக்கு வருந் துன்பத்தையேனும் சாவையேனும் ஒரு 
பொருட்படுத்தார் . புகழ் ஒன்றையே தம்முடைய 
பயனாகக் கொள்ளுவார்கள் . மிகுந்த ஆற்றலுடைய சூர 
பதுமனின் கொடுமையாலே நாமனை வருந் துன்புற்று 
வருந்துகிறோம் . அத்துன்பம் அகலும்பொருட்டுச் சிவ 
பெபருமான் ஒரு திருமகனைப் பெறுதல் வேண்டும் . 
பொருட்டே உன்னை வேண்டுகிறோம் . நமது 
ஒழியும் பொருட்டு நீ சாக்காட்டை மேற்கொள்வதற்குச் 
சிறிதும் அஞ்சாதே. புகழ் தேடுவார் எத்தகைய தீமையை 
யும் ஒரு பொருளாக எண்ணார் . விரைந்து இறைவனுக்கு 
முன் செல்வாயாக . 


அதன் 
துன்பம் 


காமன் மறுத்துரைத்தல் 
நான்முகன் கூறியவைகளைக் கேட்டுக் காமன் துன்ப் 
மடைந்தான் . நான் - இறைவனுக்கு மாறாக நடக்கமாட் 
டேன் . என்னாற் செய்யக்கூடியதாயிருந்தாற் செய்கிறேன் " 
என்றான் . 


14 


+ 


கந்த புராணம் 


1 . 


நான் 


நான் 


நான்முகன் சினத்தல் 
காமன் மறுத்துரைத்ததைக் கண்டு நான்முகன் சினங் 
கொண்டான் . 

கூறியவைகளை நீ கேட்க மாட் 
டேன் என்கி 

என்கிறாய் . நான் கூறியபடி கேட்டாற் பிழைப் 
பாய் . மறுத்துரைப்பாயாயின் சாபங் கொடுப்பேன் ; 
எது உனக்கு முடிவு ? " உடனே சொல்வாயாக என்றான் . 

காமன் உடன்படுதல் 
நான்முகனுடைய சினத்தைக் கண்டு 

கண்டு காமன் கலங் 
கினான் . . 

பெருமூச்செறிந்தான் . இனி யாது செய்யலா 
மென்று 

எண்ணமிட்டான் . தன் னுளத்தை ஒருவாறு 
தெளிவு செய்துகொண்டான் . நான்முகனைப் பார்த்து , 
<< நீர் கொடுக்குஞ் சாபங்களைப் பெற்று அழிவதினும் 
இறைவனுக்கு முன்பு சென்று அழிதலே சிறந்தது . 
இறைவனோடு போருக்குச் செல்லுகிறேன் 

என்றான் . 
காமனுடைய உடன்பாட்டைக் கண்டு நான் முகன் மகிழ்ந் 

காமனே ! உன்னுடைய முடிவு மிகவும் நல்லது . 
இறைவனிடத்திற்கு உன்னை அனுப்பிவிட்டு நாங்கள் மட் 
டும் இங்கிரேம் . நாங்களும் பின்வருவோம் . அஞ்சாமற் 
செல்வாயாக ! " என்று ஏவினான் . 

காமன் கைலைக்குச் செல்லுதல் 
காமன் தன்னுடைய நகரத்தை யடைந்தான் . தன் 
மனைவியாகிய இரதியைக் கண்டான் . நிகழ்ந்தவைகளை 
யெல்லாம் அவளுக்குக் கூறினான் . அவள் கலங்கினாள் . 
அவள் உள்ளத்தை ஒருவாறு தெளிவித்தான் . மலர்க் 
கணை கள் பொருந்திய தூணியை முதுகிலே கட்டினான் . 
மாந்தளிராகிய உடைவாளை 

கட்டினான் . 
கரும்புவில்லைக் கையிலே பிடித்தான் . குயில்கள் காகள 
மாகவும் , கடல்கள் முரசமாகவும் ஒலித்தன . கிளிகளாகிய 
குதிரைகள் பூட்டப்பெற்ற தென்றலாகிய தேர் மீது இரதி 
யுடன் ஏறினான் . தன்னுலகத்தை அகன்று சென்றான் . 
தீய சகுனங்கள் பல தோன்றின. திருக்கைலை மலையை 
நெருங்கினான் . தேரைவிட்டு இறங்கிக் கைலைமலையை 


தான் . 


அரையிலே 


காமன் எரிதல் 


15 


வணங்கினான் . தன்னைச் சூழ்ந்து வந்தவர்களைத் தொலைவி 
லேயே நிறுத்திவிட்டுத் தான் மட்டும் துணிந்து சென்றான் . 
மலைமீது ஏறினான் . அங்குக் காமப்பற்று அற்றிருந்த 
கட்கெல்லாம் காமப்பற்றை உண்டாக்க எண்ணினான் . 

செயலைக்கண்டு நந்திதேவர் சினந்தார் . 
காமன் 

நந்திதேவரைக் கண்டு வணங்கினான் . 

வேண்டுகோளைக் கூறினான் . சிவபெருமான் 
இட்டிருந்த கட்டளையை எண்ணிய நந்திதேவர் காமனை 
உள்ளே புகவிட்டார் . 


காமனுடைய 


நான்முக 


ைைடய 


காமன் 


வணங்கி 


காமன் எரிதல் 
நந்திதேவரை 

விடைபெற்றுக் 
கொண்டு மேலைவாயிலாலே உள்ளே சென்றான் . இறை 
வன் எழுந்தருளியிருத்தலைக் கண்டான் . சரபப் பறவை 
யைக்கண்ட சிங்கக்குட்டிபோல அஞ்சி நடுநடுங்கினான் . 
கையில் இருந்த படையோடு நடுங்கிக் கீழே விழுந்தான் . 
இரதி அவனைத் தூக்கித் தெளியச்செய்தாள் . காமன் 
அறிவு வரப்பெற்றான் . பலவாறு எண்ணமிட்டு மயங்கி 
வருந்தினான் . எண்ணுவதில் பயன் யாது ? நான்முக 
னுக்குக் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுதலே தக்கதென்று 
திடங்கொண்டான் . வில்லை விளைத்து 

மலர்க்கணைகளை 
றைவன் மீது செலுத்த முயன்றான் . 

நான்முகன் இந்திரன் முதலிய தேவர்களும் கைலை 
மலையை யடைந்து காமன் யாது செய்கின்றான் என்று 
பார்த்துக்கொண்டு நின்றார்கள் . காமன் கரும்புவில்லிலே 
தொடுத்த மலர்க்கணை களைச் சிவபெருமான் மீது செலுத்தி 
னான் . அவை இறைவன் மீது சென்று பட்டன. இறை 
வன் தமது திருக்கண்களைச் சிறிது திறந்து பார் . 
அவ்வளவில் இறைவனுடைய நெற்றிக்கண் காமனைச் 
சுட்டது . திருக்கயிலைமலை யெங்கும் புகை பரவியது . புகை 
பரவியதைக் கண்ட நந்திதேவர் ,, காமன் எரிந்துவிட் 

என்று தம்மைச் சூழ்ந்திருந்த கணங்களுக்குக் 
கூறியருளினார் . 


டான் ) 


16 


கந்த புராணம் 


இரதி வருந்துதல் 
காமன் எரிந்த பிறகும் இறைவன் முன்போலவே 
யோகத்தில் எழுந்தருளியிருந்தார் . இந்தி தன் கணவன் 
எரிந்தழிந்ததைக் கண்டு துன்பங்கொண்டாள் . கண்ணீர் 
சொரிய அறிவிழந்து கீழே விழுந்தாள் . பின்னர் எழுந்து 
வயிற்றிலே அடித்துக்கொண்டு புலம்பலானாள் : " திருமகள் 
மகனே ! என் உயிரே ! திருமாலின் செல்வனே ! சம்பர 
னுக்குப் பகைவனே ! கரும்புவில்லைக் கையிற்கொண்ட 
காளையே ! 

செம்பவழ மலையைப்போன்ற சிவபெருமா 
னுடைய நுதற்கண்ணால் எரிந்தாயே ! தேவர்களுடைய 
கண்களெல்லாம் உறங்கினவோ ? நான்முகனாரும் மன 
மகிழ்ந்தாரோ ? முப்புரங்களை யெரித்தருளிய முதல்வனோடும் 
போர் செய்யச் சென்றாயே ! தேவர்களுடைய பேச்சைக் 
கேட்டுச் சென்ற நின்னுடைய உடல் பொடியாகப் போய் 
விட்டதே ! என்னுயிராகிய நீ இறந்தபின்பும் நான் தனியே 
இருக்கலாமா ? என் கணவனே ! உனக்கு நான் ஏதேனும் 
குறை செய்த துண்டோ ? சிவபெருமானுடைய யோகத்தை 
மாற்ற விரும்பினால் , தேவர்களெல்லாரும் இறந்தார்களா ? 
நீமட்டுந்தானா அதற்கு முன்னிற்கவேண்டும் ? உன்னை 
இவ்வாறு கொல்லாமற் கொன்றார்களே ! பொல்லா தவர் 
கட்கு நல்லது செய்யப்போனால் தீங்குண்டாகுமல்லவோ ? 
நான் என்ன தீவினை செய்தேனோ ? என்னூழ் இவ்வாறு 
முடிந்ததே ! அந்தோ ! நான் என்செய்வேன் ? என்னை விட்டு 
விட்டு நீ எங்கிருக்கின்றாய் ? எல்லாத் தேவர் களுங்காண 
என்னைத் திருமணஞ்செய்த காலத்தில் , உன்னை என்றும் 
பிரியேன் என்று உறுதிமொழி உரைத்தாயே ! என்னைத் 
தனியே விட்டுப்போதல் நீதியோ ? உன்னை இங்கு விடுத்த 
தேவர்களெல்லாருங்கூடி 

உன்னை 

யெழுப்பமாட்டார் 
களா ? " என்று கூறிப் பலவாறு வருந்தினாள் . 


செம்பதுமை திருக்குமரா ! தமியேனுக் 

காருயிரே ! திருமால் மைந்தா ! 
சம்பரனுக் கொருபகைவா ! கன்னல் வரிச் 

சிலைபிடித்த தடக்கை வீரா ! 


இறைவன் மோனம் நீங்குதல் 


17 


அம்பவளக் குன்றனைய சிவன் விழியால் 

வெந்துடலம் அழிவுற் முயே ! 
உம்பர்கள் தம் விழியெல்லாம் உறங்கிற்றோ ? 

அயனாரும் உவப்புற் றாரோ ? 
வில்லால் முப் புரம் எரித்த பரம்பொருள்போ 

கந்தவிர்க்க வேண்டில் விண்ணோர் 
எல்லாரும் இறந்தனரோ ? என்கணவா ! 

நீயோதான் இலக்காய் நின்றாய் ! 
கொல்லாது போலவுனைக் கொன்றனரே ! 

என்னுயிர்க்குங் கொலைசூழ்ந் தாரே ! 
பொல்லாத பேர்க்கு நன்றி செய்வதுதம் 

உயிர்போகும் பொருட்டே யன்றோ ? 


ந ) 


காமன் 


இறைவன் மோனம் நீங்குதல் 
தேவர்கள் இறைவனைப் போற்றுதல் 

இறந்தொழிந்தமையையும் , இறைவன் 
மீண்டும் யோகத்தில் எழுந்தருளியிருத்தலையும் நான் முகன் 
முதலிய தேவர்கள் கண்டார்கள் . அஞ்சி நடுநடுங்கினார்கள் . 
கண்ணீர் சொரிய வருந்தித் துன்பக்கடலில் அமிழ்ந்தார் 
கள் . நமது துன்பம் தீரும்பொருட்டுக் காமனை இறைவ 
னிடத்தில் அனுப்பினோம் . அவனை எரித்தழித்தார். 
ஆயினும் , தமது யோ கநிலையை விடுத்திலர் . இனி யாது 
செய்வோம் ! என்று சோர்ந்தார்கள் . பிறகு ஒருவாறு 
மனந்தெளிந்தார்கள் . இறைவனைப்போற்றி வழிபட்டு 
நம்முடைய தொல்லைகளைப் போக்கிக்கொள்ளுதலே நல்லது 
என்று முடிவுசெய்தார்கள் . பிறகு அனைவரும் இறைவன் 
எழுந்தருளியுள்ள டத்திற்குப் பக்கத்தே 
புகழ்ந்து போற்றலானார்கள் . 

“ எம்பெருமானே ! முன்னாளில் நஞ்சையுண்டும் ,, 
கங்கையைத் தாங்கியும் , 

கொன்றும் 
அடியேங்களைக் காப்பாற்றியருளினீர் . 

இப்பொழுது 
எங்கட்கு அருள் செய்யமாட்டீராயின் உம்முடைய மக்க 
ளாகிய எங்கட்கு வேறு புகலிடம் யாதுளது ? அடியார்கள் 
குற்றமே செய்தாலும் அவற்றைக் குணமாகக்கொண்டரு 

க . பு . - 2 


சென்று 


அவுணர்களைக் 


18 


கந்த புராணம் 


ளும் இறைவனே ! உம்முடைய திருவடிகளையே அடைக்கல 
மாக அடைந்தோம் . நாங்கள் நாள்தோறும் அவுணர்க 
ளால் வருந்தித் துன்பப்படலாமா ? எங்கள் துன்பத்தைத் 
தாம் திருவுளம் கொண்டருள மாட்டீரோ ? நீர் இறைவியைப் 
பிரிந்து யோகநெறிக்கண் அமர்ந்தது உமக்கு ஒரு கணப் 
பொழுதேயாயினும் , எங்கட்குப் பல வூழிகளாய்விட்டன . 
இன்னும் அருள் செய்யாதிருப்பீராயின் நாங்கள் 
உய்வது எப்படி ? ஐந்தொழில்களையும் புரியும் நீர் தவநிலைக் 
கண் நிற்றல் எம்பொருட்டேயாகும் . சிறியேங்கள் முன்பு 
செய்த தீவினையின் பொருட்டே 

எங்களை 

இவவாறு 
வருத்துகிறீர் . இனிமேலாயினும் காத்தருளும் . அல்லது 
விரைவாகக் கொன்றுவிடும் . 

கூறிப் பலவாறு 
போற்றினார்கள் . 


என் 


று 


கள் . 


இறைவன் தேவர்கட்கு அருளுதல் 
தேவர்கள் வருந்திப் போற்று தலைச் சிவபெருமான் 
உணர்ந்தார். திருவுளம் இரங்கினார் . திருநந்திதேவரை 
எண்ணினார் . நந்திதேவர் சிவபெருமான் முன் சென்று 
வணங்கினார் . இறைவன் நந்திதேவரைப் பார்த்து , “ நான் 
முகன் முதலிய தேவர்களை நம்முன் அழைத்துக்கொண்டு 
வரக்கடவாய் 

என்று திருவாய்மலர்ந்தருளினார் . நந்தி 
தேவர் வெளியே எழுந்தருளி வந்தார் . 

நான் முகன் 
முதலிய தேவர்கள் நந்திதேவரைப்போற்றி வணங்கினார் 

நந்திதேவர் அவர்களைச் சிவபெருமான் முன்பு 
அழைத்துக்கொண்டு சென்றார் . தேவர்கள் சிவபெருமா 
னைக் கண்டு வணங்கிப் போற்றினார்கள் . சிவபெருமான் 
தேவர்கட்குத் திருவருள் புரிந்தருளினார் . “ உங்களுக்கு 
நிகழ்ந்த துன்பம் யாது ? என்ன செய்தல் வேண்டும் ? " 
என்று கேட்டருளினார் . தேவர்கள் இறைவனைப் பார்த்து 
“ எம்பெருமானே! நாங்கள் சூரபதுமனுடைய தொல்லையி 
னாலே துன்பப்படுகிறோம் . அடியேங்களுடைய துன்பத்தை 
நீக்குவோர் உம்மையன்றி வேறு யாவருளர் ? சூரபதுமனை 
யழித்தற்கு ஒரு திருமகனைப் பெறும் பொருட்டு 
மலையில் தவஞ்செய்யும் உமாதேவியாரைத் திருமணஞ் 


மய 


இறைவன் மோனம் நீங்குதல் 


19 


செய்தருளல் வேண்டும் , " என்று வேண்டிக்கொண்டார்கள் . 
தேவர்களின் வேண்டுகோளுக்குச் சிவபெருமான் இசைந் 
தருளினார் . நீங்கள் 

வருந்துதல் வேண்டாம் . நாம் 
உமையை மணந்து உங்கள் வருத்தத்தை நீக்குவோம் ; 
நீங்கள் செல்லுங்கள் , என்று திருவாய்மலர்ந்தருளினார் . 
நான்முகன் முதலிய தேவர்கள் இறைவனை வணங்கி விடை 
பெற்றுக்கொண்டு சென்றார்கள் . 


2 


இரதி வேண்டுகோள் 
இரதி இறைவன் முன்னர்ச் சென்று வணங்கினாள் .. 
இறைவனைப் பார்த்து , “ நான்முகன் முதலிய தேவர்களின் 
வேண்டுகோளால் என் கணவன் 

கணவன் இங்கே 

ங்கே வந்து எரிந் 
இறந்து போனான் . அவனை யெழுப்பித் தருதல் வேண்டும் , 

வேண்டிக்கொண்டாள் . இறைவன் திருவுளம் 
இரங்கினார் . இரதியைப் பார்த்து , " நீ வருந்துதல் வேண் 
டாம் . நாம் இமயமலை மீது தவஞ்செய்துகொண்டிருக்கும் 
உமையைத் திருமணஞ் செய்யும்போது உன் கணவனை 
உயிர்ப்பித்துத் தருவோம் . நீ செல்லக்கடவாய் ” என்று 
கூறியருளினார் . இரதி இறைவனைப் போற்றினாள் . இமய 
மலையின் ஓரிடத்தே சென்று தங்கியிருந்தாள் . 


என்று 


நால்வர்க் கருளுதல் 
இறைவன் உமாதேவியைத் திருமணம்புரிந்து தேவர்கள் 
ளுடைய துன்பத்தை நீக்குதற்கு எண்ணினார் . 

சனகர் 
முதலிய நால்வரையும் பார்த்தார் . “ ஞானயோகம் நவிலற் 
பாலதன்று . அஃது இவ்வாறு மவுனத்தோடிருந்து 
நம்மை யறிதலேயாகும் " என்றார் . முனிவர்கள் இறைவனை 
வணங்கினார்கள் . " நாங்கள் மயக்கம் நீங்கிக் கடைத்தேறி 
னோம் , என்றார்கள் . 

என்றார்கள் . " இனி நீங்கள் யோகத்திலிருந்து 
மேலான நெறியை அடையக்கடவீர்க , ” ளென்று அவர்கட்கு 
விடை கொடுத்தருளினார் சிவபெருமான் . 


கா . 


காண . 


4 


தவங்காணல் 
இறைவன் உமாதேவி தவஞ்செய்யும் 

இடத்துக்கு எழுந்தருளல் 
முனிவர்கள் சென்ற பின்பு இறைவன் உமாதேவி 
தவஞ்செய்தலைக் 

எண்ணினார் . துறவிக்கோலம் 
பூண்டார் . உமாதேவியார் தவஞ்செய்யும் தவச்சாலையை 
யடைந்தார் . மாறுகோலம் 

பூண்டுள்ள இறைவனைக் 
கண்ட தோழியர் , இறைவியிடஞ் சென்று “ ஒரு முதிய 
துறவி நின்னைப் பார்த்தற்கு வந்துள்ளார் , என்று கூறி 
னார்கள் , " அவர் முதியவ ராயின் இங்கே அழைத்துக் 
கொண்டு வருக , 

என்று உமாதேவி கட்டளையிட்டாள் , 
தோழியர்கள் முதியவரை அவ்வாறே இறைவியிட 

றவியிடத்திற்கு 
அழைத்துக்கொண்டு சென்றனர் . உமாதேவியின் அண் 
மைத் தோழியாகிய விசயை பெரியவர்க்கு ஓர் இருக்கை 
கொடுத்து அதில் அமரச்செய்தாள் , உமாதேவியைப் 
பெரியவர் அன்புடன் நோக்கினார் . உனது அழகெல்லாம் 

ணாக ஒழிய உடல் இளைக்கப் பெருந்தவம் புரிகின்றாய் ; 
உன்னுடைய நோக்கம் யாது கூறு ? என்று கேட்டார் . 
உமாதேவியின் குறிப்பையுணர்ந்த தோழி " அடிகாள் ! 
இவ்வம்மையானவள் தன்னைச் சிவபெருமான் திருமணஞ் 
செய்துகொள்ளும்பொருட்டுத் தவஞ் 

செய்கின்றாள் , 
என்றாள் . விசயை கூறியதைக்கேட்டுத் துறவியாக வந்த 
முதியவர் நகைத்தார் . “ நான்முகன் திருமால் முதலிய 
தேவர்கட்குக்கூட அரியவராக 

சிவபெருமான் 
வளுடைய தவத்துக்கு எளியவராவாரா ? எளியவ 
ராயினுந் திருமணஞ் செய்துகொள்ளுவாரா ? இவள் 

ணாகத் தவஞ் செய்கின்றனள் . இவள் வருந்தித் தவஞ் 
செய்தலால் ஒரு பயனுமில்லை . இவள் தன்னுடைய தவத்தை 
விடுதலே தக்கதாகும் ” என்று கூறினார் . 

உமாதேவி 
இறைவன் கூறியவைகளைக் கேட்ட உமாதே 
வருந்தினாள் . பெரியவருக்குத் தானே பதிலுரை பகரத் 


உள்ள 


தவங்காணல் 


21 


மாம் . 


தொடங்கி , “ முதலும் முடிவுமில்லாத இறைவன் என் 
கருத்தை நிறைவேற்றாதொழியினும் நான் தவஞ்செய்தலை 

டமாட்டேன் . இன்னுங் கொடிய தவத்தை அளவில்லாத 
காலஞ் செய்வேன் . நீர் முதியவராகையால் அறிவு மயங்கி 
யிருக்கிறீர் , " என்றாள் . 

றைவன் 
மேலும் இறைவனாகிய முதியவர் உமாதேவியாரைப் 
பார்த்து , நீ சிவபெருமானுடைய இயல்பை நன்றாக 
உணரவில்லை . அதனை நாம் சொல்லுகின்றோம் கேள் . சிவ 
பெருமானுக்கு ஆடை தோல் ; ஊர்தியோ எருது ; அணி 
கலனோ பாம்பும் , எலும்பும் , பன்றிக்கோடும் தலைமாலையு 

உண்சலமோ தலையோடு ; உணவோ நஞ்சும் ஐய 
மேற்றலும் ; கூத்தாடுமிடமோ சுடுகாடு ; மேலும் அவரிட 
மிருப்பனவோ சூலம் , மான் , மழு , தீ முதலியன ; படை 
ட . 
களோ பூதங்கள் . மேலும் அச்சிவபெருமானுக்குத் தாய் 
தந்தை முதலிய உறவினரும் இலர் . இச் சிறப்புக்களை யெல் 
லாம் நீயும் அடையும் பொருட்டா தவஞ் செய்கின்றாய் ? 
நீ பெருஞ்சிறப்புடைய மலையரசன் மகள் அல்லளோ ? ” 
என்றார் . 

உமாதேவி 
மாறுவேடம் பூண்ட இறைவன் 

கூறியவைகளைக் 
கேட்ட இறைவி பெருஞ் சினங்கொண்டாள். முதிய 
வரைப் பார்த்து , “ ஓ பார்ப்பானே ! சிவபெருமானிடத் 
திலே உனக்குச் சிறிதாயினும் அன் பில்லை . நீ கொண் 
டுள்ள கோலம் பொய்க்கோலமாக விருக்கின்றது . முன் 
னாளிலே . சிவபிரானையிகழ்ந்த தக்கன்பட்ட பாட்டை நீ 
கேட்டதில்லையா ? நீ இவ்வாறு சிவபெருமானை இகழ்ந் 
தாயே ! மறையை ஆராய்ந் துண ரவில்லையா ? நீ பார்ப்பா 
னாகவிருந்தும் தீயமொழிகளையே பேசினாய் . அவுணர் 
களுக்குள்ளே கூட உன்னைப்போன்ற கொடியவர்கள் இலர் . 
சிவபெருமான் கொண்டருளியுள்ளவைகளெல்லாம் எல்லா 
உயிர்களும் உய்யும் பொருட்டுக் கொண்ட குறிகளென்று 


22 


கந்த புராணம் 


வந்தது 


உண ரக்கடவாய் . எம்பெருமானுடைய இயல்புகளையெல் 
லாம் உணரக்கூடியவர் யாவர் ? பொய்க்கோலம் பூண்டு 
வந்தவனே ! உடனே நீ புறப்பட்டு வெளியே போய்விடுவா 
யாக ! " என்றாள் . 

இறைவன் 
பார்ப்பனக்கோலம் பூண்டு வந்த பரமன் , இறைவி 
யைப்பார்த்து , “ உன்மேல் விருப்பங்கொண்டு வந்த என் 
சொல்லைக் கேளாது , என்னை வெளியே போய்விடும்படி 
யாகச் சொல்லுகின்றாய் ! இது தகுதியாகுமா ? நான் இங்கு 

உன்னைத் திருமணஞ் செய்துகொள்ளும் 
பொருட்டேயாகும் , ” என்றார் . 

இறைவன் காட்சி யளித்தல் 
பொய்க்கோலப் புங்கவன் புகன்ற மொழிகளைக் 
கேட்ட இறைவி வருந்தினாள் . உள்ளம் பதைபதைத்தாள் . 

க்கிழவன் வெளியே போகமாட்டான் ; நான் அப்பாற் 
போய்விடுகிறேன் ” என்று வேறோரிடத்துக்குச் சென்றாள் . 
இறைவன் பலகணங்கள் தம்மைச் சூழ்ந்து துதிப்ப , எரு 

ஊர்தியின் மீது விண்ணில் தோன்றிக் காட்சி 
கொடுத்தார் . இறைவி இறைவனைப் போற்றி வணங்கினாள் . 
" பெருமானே ! உம்முடைய மாயையை அறியாமல் இகழ்ந் 
துரைத்து விட்டேன் ! என்னுடைய குற்றத்தை பொறுத் 
தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாள் . , சிவ 
பெருமான் உமாதேவியைப் பார்த்து , நீ இகழ்ந்துரைத் 
தவைகளை யெல்லாம் புகழ்ந்துரைத்தவைகளாகவே கொண் 
டோம் . இனிமேல் நீ கொடிய தவத்தைச்செய்து வருந்தா 
தொழி . நாளை உன்னைத் திருமணம் செய்ய வருவோம் , 
என்று கூறி மறைந்தருளினார் . உமாதேவியார் திருவுளம் 
மகிழ்ந்து இறைவனை யெண்ணிக்கொண்டிருந்தார் . 
தோழியர் மலையரையனிடத்திற்குச் சென்று நிகழ்ந்ததைத் 
தெரிவித்தார்கள் , மலையரசன் நிகழ்ந்ததையறிந்து மனம் 
மகிழ்ந்தான். தன் மனைவி மேனையுடன் விரைந்து வந்து 
இறைவியைத் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துக் 
கொண்டு சென்றான் . 


தாகிய 


சில 


இறைவியின் 


எ . மணம் பேசுதல் 
மணம் பேசுதற்கு முனிவர்களை ஏவுதல் 

தவத்தைக்கண்டு சென்ற இறைவன் 
மணம் பேசுதற்கு எண்ணினார் . முனிவர்களெழுவருந் 
தமக்கு முன்னே வருமாறு எண்ணியருளினார் . முனிவர் 
களும் உடனே இறைவனுக்கு முன் தோன்றி வணங்கினார் 
கள் . " எங்களை நினைந்தருளியது எக்காரணமோ? என்று 
கேட்டார்கள் . றைவன் அம்முனிவர்களைப் பார்த்து 
" நீங்கள் இமயமலையரசனிடஞ்சென்று இறைவியை மணம் 
பேசி வருவீர்களாக , என்று கட்டளையிட்டருளினார் . 

முனிவர்கள் மணம் பேசுதல் 
இறைவன் ஏவலை முனிவர்கள் தலைமேற் கொண்டார் 
கள் . 

இமயமலையரசனுக்கு முன் சென்றார்கள் . இமயமலை 
யரசன் தன் மனைவியோடும் எதிர்வந்து போற்றி வணங்கி 
அழைத்துக்கொண்டு 

சென்று , 

இருக்கையில் 
அமர்த்திப் போற்றினான் . பலவாறு புகழ்ந்துரைத்தா ன் . 
எழுந்தருளியது எக்காரணம் பற்றியோ ? என்று உசாவி 
னான் . முனிவர்கள் தாங்கள் உமாதேவியை இறைவனுக் 

பேசவந்த செய்தியை தெரியப்படுத்தினார்கள் . 
முனிவர்கள் கூறியதைக்கேட்டு மலையரசன் மனமகிழ்ந் 
தான் . “ உமாதேவியை இறைவனுக்குத் திருமணஞ் செய்து 
கொடுக்கிறேன் , என்றான் . 

அப்பொழுது மலையரசனுடைய பக்கத்திலே நின் 
றிருந்த அவனுடைய மனைவியாகிய மேனையானவள் , முனி 
வர்களைப் பார்த்து , “ நான்முகன் மகனாகிய தக்கன் தன் 
மகளைச் சிவபெருமானுக்கு மணஞ்செய்து கொடுத்தான் , 
சிவபெருமான் அந்தத் தக்கனுடைய தலையையறுத்தார் 
பலரும் பேசுகின்றார்கள் . 

எண்ணும் 
பொழுது என்னுடைய மனமானது அஞ்சுகின்றது . 

றது . அவ் 
வாறாக எங்கள் மகளை எவ்வாறு சிவபெருமானுக்குத் திரு 
மணஞ் செய்துகொடுப்பது ? என்றாள் . 


னான் , 


மணம் 


என்று 


அதனை 


24 


கந்த புராணம் 


முனிவர்கள் மேனையைப் பார்த்து , நீ சிவபெருமா 
னுடைய உயர்வும் ஒப்பும் இல்லாத குணங்களை நன்றாக 
உணரவில்லை . தக்கன் 

வேள்வியிலே இறைவனுக்குக் 
காடுக்கவேண்டிய அவியைக்கொடுக்காமல் இகழ்ந்தபடி 
யால் தலையைப் போக்குமாறு நிகழ்ந்தது . தம்மை வழி 
பாடு செய்பவர்கட்குத் திருவருளும் , இகழ்பவர்களுக்குத் 
தீமையும் புரிதல் சிவபெருமானுடைய இயல்பு .. இவ்வுண் 
மையை எல்லோரும் நன்குணர்வார்கள் , என்று கூறினார் 
கள் . மேனை அஞ்சி நடுங்கினாள் . 

இறைவனுடைய 
அருளை அறியாமற் சொல்லிவிட்டேன் ; என்னுடைய 
குற்றத்தைப் பொறுத்தருள வேண்டுமென்று வேண்டிக் 
காண்டாள் . 

மலையரசன் முனிவர்களைப் பார்த்து , “ அறிவு சிறிதும் 
இல்லாத இவளுடைய புன்மொழிகளைத் திருவுளத்திலே 
கொண்டருளாதீர்கள் . உமாதேவியை மணஞ் செய்தற்கு 
இறைவனை இங்கெழுந்தருளுமாறு செய்யுங்கள் , ” என்றான் . 
முனிவர்கள் மன மகிழ்ந்து திருக்கைலைமலையை அடைந் 
தார்கள் . சிவபெருமான் முன் சென்று அவரை வணங்கிப் 
போற்றினார்கள் , மலையரசன் திருமணத்திற்கு உடன் 
பட்டமையைக் கூறினார்கள் . பிறகு சிவபெருமானிடம் 
வணங்கி விடைபெற்றுக்கொண்டு தம்முடைய இருப் 
பிடத்தை யடைந்தார்கள் . 


அ . மணவிழாவுக்கு அழகு செய்தல் 

தெய்வத் தச்சன் திருப்பணி 
சிவபெருமான் , தன் மகளாகத் தோன்றிய உமாதேவி 
யிடம் எழுந்தருளிக் காட்சி கொடுத்ததையும் , முனிவர்களை 
அனுப்பி மணம் பேசியதையும் நினைந்து மலையரசன் 
மகிழ்ச்சியடைந்தான் . தேவதச்சன் தன் முன் வரும்படி 
நினைத்தான் . அவனும் உடனே தோன்றினான் . மலையரசன் 
தேவத்தச்சனைப்பார்த்து , எல்லாவுலகங்கட்கும் தாயாகிய 
உமாதேவியை , எல்லாவுலகங்கட்கும் தந்தையாகிய சிவ 
பெருமானுக்கு மணஞ்செய்து கொடுத்தல் வேண்டும் . 


உண் 


மணவிழாவுக்கு அழகு செய்தல் 

25 
நீ நமது நகரம் முழுவதையும் அமராவதியைப்போல 
அழகுப்படுத்துவாயாக , " என்று கட்டளையிட்டான் . 

தேவதச்சன் நகரத்தை அழகுபடுத்தத் தொடங்கி 
னான் . இமயமலையின் மேலே கோபுரங்களையும் , மண்ட 
பங்களையும் , பந்தர்களையும் அழகுடையவைகளாக 
டாக்கினான் . பந்தர்களின் மேலே கொடிகளைக் கட்டினான் . 
உள்ளே மேற்கட்டிகளினாலே பலவகை அழகுகளைச் செய் 
தான் . சாமரங்களையும் , பூமாலைகளையுந் தொங்கவிட்டான் . 
வாழைகளையும் , பாக்கு மரங்களையும் நாட்டினான் . பலவகைத் 
தோரணங்களைக் 

கட்டினான் . 

கணக்கற்ற தேவர்கள் 
கொண்டுவரும் பொருள்களையெல்லாம் 

வைக்குமாறு 
பொருட்சாலைகளை 

அமைத்தான் . 

கோயிலுக்கு ஒரு 
பக்கத்திலே பதினாயிரம் யோசனைப் பரப்புடையதாகிய 
ஒரு மதிலையும் , அதன் நான்கு வாயில்களினுங் கோபுரத்தை 
யும் செய்தான் . அதன் நடுவிலே திருமண மண்டபத்தைச் 
செம்பொன்னினாலே செய்தான் . சந்தனமும் , கத்தூரியும் , 
புழுகுங்கலந்த பனிநீரினாலே நிலத்தை மெழுகினான் . 
அதன்மேலே நறுமணம் மிக்க மலர்களைத் தூவினான் . 
தேவர்களனைவருக்கும் இருக்கைகளை அமைத்தான் . பல 
நிறங்களினாலுந் திண்ணைகளைக் கட்டினான் . தேவர்களையும் , 
முனிவர்களையும் , அரம்பையர்களையும் போல உருவங்களைச் 
செய்து , அவைகள் 

வீசுதல் , வீணைவாசித்தல் , 
கூத்தாடுதல் முதலியவைகளைச் செய்யுமாறு அமைத்தான் . 
திருமணச்சாலையினுள்ளே சிவபெருமானும் , உமாதேவி 
யாரும் எழுந்தருளும் பொருட்டு இந்திரநீல இரத்தினத்தி 
னால் ஒரு சிறந்த அரியணை செய்தான் . மற்றும் பலவகை 

சிறப்புக்களைச் செய்து திருமணச்சாலையைப் 
பேரழகுடையதாக முடித்தான் . 

திருமணச்செய்தி தெரிவித்தல் 
தேவதச்சன் திருமணச் சாலையை முடித்ததை மலை 

கண்டு மகிழ்ந்தான் . நான் முகன் , திருமால் , 
தேவர்கள் , முனிவர்கள் முதலியோர் தங்கள் மனைவியுடன் 
திருமண விழாவுக்கு வருமாறு எங்குந் தூதர்களைப் போக்கி 


சாமரை 


பான 


யரசன் 


261 


கந்த புராணம் 


னான் . தேவர்களுடைய மனைவியர்கள் அனைவரும் இமய 
மலையை அடைந்து உமாதேவியாரை வணங்கிப் போற்றி 
னார்கள் . திருமகள் , கலைமகள் முதலியோர் உமாதேவியை 
வணங்கித் திருமணக்கோலம் செய்யலானார்கள். இமய 
மலையினுடைய 

சுற்றங்களாகிய மகாமேரு , மந்தரம் 
முதலியவைகளும் , கடல்களும் , நாகர்களும் , திக்கு யானை 
களும் திருமணத்திற்கு வந்தன . 

இறைவனை அழைத்தல் 
திருமண ஏற்பாடுகளெல்லாம் இனிது நிறைவேறின . 
மலையரசன் தன் 

தன் சுற்றத்தாரோடு திருக்கைலைமலையை 
அன் 

டைந்தான் . நந்திதேவர் கட்டளை பெற்று உள்ளே சென்று 
இறைவனை வணங்கினான் . உமாதேவியைத் திருமணஞ் 
செய்தற்கு எல்லா ஏற்பாடுகளும் இனிது முடிந்தன .. 
திருமணம்புரிதற்கு இமயமலைக்கு எழுந்தருளுதல் வேண்டு 
மென்று வேண்டிக்கொண்டான் . சிவபிரான் மலையரச 
னைப்பார்த்து , " நாம் கணங்களுடன் இப்பொழுதே புறப்படு 
கிறோம் , நீ முன்னே செல்லக்கடவாய் , என்று கட்டளை 
யிட்டருளினார் . மலையரசன் வணங்கி விடைபெற்றுக் 
கொண்டு தன் நகரத்தையடைந்தான் ,. 
கூ . திருமணத்திற்குச் செல்லுதல் 

தேவர்களை யழைத்தல் 
சிவபிரான் நந்திதேவரைப் பார்த்தார் . நம்முடைய 
திருமணத்தைக் காணும்பொருட்டு , உருத்திரர்களையும் , 
திருமால் நான் முகன் இந்திரன் முதலிய தேவர்களையும் , 
மற்றையோர்களையும் இங்கே அழைக்கக் கடவாய் " என்று 
பணித்தருளினார் . நந்திதேவர் சிவபெருமான் குறிப்பிட்ட 
தேவர்களைத் திருவுள்ளத்திலே எண்ணியருளினார் . அதனை 
யறிந்து அனைவரும் , திருக்கைலை மலைக்கு வந்து கூடினார்கள் 
காலாக்கினி ருத்திரர் ஆயிரகோடி கணங்களுடன் வந்தார் . 
கூர்மாண்டேசர் எழுபத்திரண்டு கோடிப் பூதங்கள் சூழ 
வந்தார் . ஆடகேசுரர் என்பவர் கோடி கோடி ருத்திரர் 


திருமணம் 


27 - 


கள் சூழவந்தார் . . வீரபத்திரக்கடவுள் நூறு பத்தாயிர 
கோடி பூதங்கள் சூழவந்தார் . ஐயனார் நூறுகோடி பூதங் 
கள் சூழவந்தார் . மற்றும் வரவேண்டியவர்க ளனைவரும் 
தத்தங் கணங்களுடன் வந்து சேர்ந்தனர் . 

தேவர்களின் வரவைத் தெரியப்படுத்தல் 
திருக்கைலாய மலையில் யாவருந் திரண்டுவந்து சேர்ந்த 
தன்மையை , நந்திதேவர் சிவபெருமானுக்குத் தெரியப் 
படுத்தினார் . சிவபெருமான் அனைவரையும் தம் முன் 
அழைக்குமாறு கட்டளையிட்டருளினார் . நந்திதேவர் 
அனை வரையும் உள்ளே அழைத்துக்கொண்டு சென்றார் . 

. 
அனை வரும் இறைவனைக் கண்டு போற்றி வணங்கினார்கள் .. 

நான்முகனும் , அணிகலன்களும் 
நான்முகன் பலவகைப் பொற்கலன்களை இறைவன் 
முன் வைத்து , அவைகளை அணிந்தருள வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டான் . சிவபெருமான் 

அவைகளைக் 
கையினாலே தொட்டருளி , நான்முகனே ! நீ கொணர்ந்த 
அணிகலன்களையெல்லாம் 

அணிந்து கொண்டாற் 
போல மகிழ்ந்தோம் , " என்று கூறியருளினார் . பிறகு 
தம்முடைய பாம்புப் பணிகளையெல்லாம் இரத்தினப் 
பணிகளாக மாற்றிக்கொண்டார் . 


நாம் 


க 0 . திருமணம் 
இறைவன் இமயமலையை அடைதல் 
இறைவன் இமயமலைக்கு எழுந்தருளுமாறு திருவுளங் 
கொண்டார் . அரியணையினின்றும் எழுந்தார் . நந்தி 
தேவர் புகழ்ந்துகொண்டு முன்னே சென்றார் . தேவர் 
களும் முனிவர்களும் வாழ்த்துக் கூறினார்கள் . தும்புரு 
நாரதர்களும் , விஞ்சையர்களும் இன்னிசை பாடினார்கள் . 
இறைவன் எருதின் மீது ஏறியருளினார் . சூழ்ந்து நின்ற 
வர்கள் கடல் ஒலிபோலப் பேராரவாரஞ் செய்தார்கள் . 
ஆனைமுகக்கடவுள் . ஐந்நூற்றேழு கோடி பூதங்கள் புடை 


28 


கந்த புராணம் 


முன்னே 


சூழவந்து இறைவனை வணங்கிக்கொண்டு 
சென்றார் . ஞாயிறோனும் திங்களும் குடை பிடித்தார்கள். 
காற்றிறையோன் சாமரம் வீசினான் . வருணன் சார் 
தாற்றி சு 

சுற்றினான் . இந்திரன் ஆலவட்டம் சுழற்றினான் . 
பூதர்கள் பலவகைப்பட்ட ஒலிக்கருவிகளைக் கடல்போல 
முழக்கினார்கள். 

இறைவன் இமயமலையை 
தருளினார் . 


அடைந் 


றைவனுக்கு வரவேற்பு 
இறைவன் வரவையறிந்த மலையரையன் தன் சுற்றத் 
தார்களோடு எதிர்வந்து வணங்கினான் . நகரத்துக்குள் 
அழைத்துக்கொண்டு சென்றான் . இருடிகள் நிறைகுடங் 
களை யேந்திக்கொண்டு வந்தார்கள் . 

மங்கையர்கள் எண் 
வகை மங்கலங்களைக் கொண்டுவந்து காட்டினார்கள் . பலர் 
ஆலத்தி சுற்றினார்கள் . திருமணச்சாலையை அடைந்த 
வுடன் அனைவரும் தத்தம் ஊர்திகளினின்றும் இறங்கி 
னார்கள் . 

மேனை அரம்பையர்களோடு வந்தாள் . காமதேனுவி 
னுடைய பாலாற் சிவபெருமானுடைய திருவடிகளை விளக் 
கினாள் . நந்திதேவர் பாதுகைகளைக் கொணர்ந்து இறைவ 
னுக்குமுன் வைத்தார் . இறைவன் அதன் மேலே யெழுந் 
தருளினார் . நான்முகனும் திருமாலும் இருபக்கங்களி 
னின்றுங் கை கொடுத்தார்கள் : பலவகை ஒலிக்கருவிகள் 
முழங்கின. தேவர்கள் போற்றிப் புகழ்ந்தனர் . இறைவன் 
திருமணச் சாலைக்குள்ளே எழுந்தருளினார் . 

நிலவுலகு நிலை தடுமாறுதல் 
இறைவன் இந்திர நீலமணியினால் இயன்ற இருக்கை 

இருந்தருளினார் . தேவர்களனைவரும் சிவபெரு 
மானைச் சூழ்ந்து தத்தமக்குரிய இருக்கைகளிலே இருந் 
தார்கள் . திருமணச் சிறப்பைக் காணும் பொருட்டு எல்லா 
வுலகங்களினுமுள்ள எல்லோரும் ஒன்றாக வந்துகூடி 
னமையால் இமயமலை நடுங்கியது . நிலவுலகின் வடபால் 
தாழ்ந்தது . தென்பால் உயர்ந்தது . தேவர்களனைவரும் 


மது 


நந்தி 


திருமணம் 

29. 
வருத்தமடைந்து ஓலமிட்டார்கள் . சிவபெருமான் புன் 
முறுவல் செய்தார் . 

இடரை நீக்கத் திருவுளங்கொண் 
டார் . நந்திதேவரைப் பார்த்து , அகத்திய முனிவனை 
இங்கே அழைத்துக்கொண்டு வருக , என்று கட்டளை 
யிட்டருளினார் . நந்திதேவர் அகத்திய முனிவரைக் கூவினார் . 
அகத்திய முனிவர் நந்திதேவருக்கு முன் வந்தார் . 
தேவர் அவரை அழைத்துக்கொண்டுபோய் இறைவனுக்கு 
முன்விட்டார் . அகத்தியர் இறைவனை வணங்கி நின்றார் . 

அகத்தியரைப் பொதியைக்கு அனுப்புதல் 
சிவபெருமான் அகத்தியமுனிவரைப் 

பார்த்தார் . 
" ஓ அகத்திய முனிவனே ! இங்கே யாவரும் வந்து கூடின 
மையால் வடபால் தாழத் தென்பால் உயர்ந்துவிட்டது . 
இதனால் உயிர்களெல்லாம் அஞ்சுகின்றன . இவ்வாறு 
ஒருபால் உயர்ந்து ஒருபால் தாழ்ந்தால் நிலவுலகு தடு 
மாறும் . ஆகையால் , நீ இவ்விடத்தைவிட்டு நீங்கித் தென் 
னாட்டை யடைந்து பொதியமலையின் மேல் இருப்பாயாக ! 
நீ அவ்வாறு சென்றிருந்தால் நிலவுலகம் முன்போலத் 
தகுந்த நிலைமையை அடைந்துவிடும் ” என்று திருவாய் 
மலர்ந்தருளினார் . இறைவன் இயம்பியவைகளைக் கேட்ட 
குறுமுனிவர் வருந்தினார் . நான் தங்கட்கு யாதேனும் 
குற்றஞ் செய்தேனோ ? கொடியேனாகிய யான் இங்கு 
தொலைவிலே செல்லுமாறு 

கூறியருளு 
என்றார் . இறைவன் அகத்தியரைப் பார்த்து , 
“ நினக்கு ஒப்பாகிய முனிவர்கள் இவ்வுலகத்தில் இலர் . 

. 
நான் முகனும் உனக்கு ஒப்பாகமாட்டான் . நீ உருவத்திற் 
சிறியையாயினும் பெருமையிற் 

பெரியை . 

நீ நினைந் 
தவைகள் யாவற்றையுந் தவறாது முடிக்கவல்லை. இவ்வரிய 
செயல் நின்னைத்தவிர 

எவரானும் 

இயலாது . 
யாவரினுஞ் சிறந்தவனாகிய நின்னாலே தான் முடிதல் வேண் 
டும் . ஆதலால் நீ செல்லக்கடவாய் , என்று திருவாய் 
மலர்ந்தருளினார் . 

அகத்தியர் இறைவனைப் 
“ நான்முகனும் திருமாலும் இந்திரனும் இருக்க இச்செய 
லுக்கு அடியேனை ஏவியருளினீர் . இது தான் நான் செய்த 


. 


இராவண்ணம் 


கிறீர் 


வேறு 


பார்த்து , 


30 


கந்த புராணம் 


நாம் 


எமது 


தவத்தின் பயன்போலும் . நான் 

நான் இப்பணியைப் புரிந்தால் 
தமது திருமணக்கோலத்தைக் காண்டல் இயலுமா ? தம் 
திருமணக்கோலத்தைக் காணாதிருத்தற்கு என்னுள்ளம் 
ஒருப்படவில்லையே ; இதற்கு அடியேன் யாது செய் 
வேன் ? என்று கூறினார் . இதற்கு இறைவன் பதிலுரைக்க 
லானார் . 

“ முனிவனே ! - நீ சிறிதுங் கவலவேண்டாம் . 
பொதியமலைக்குச் செல் . 

அங்குவந்து 
திருமணக்கோலத்தை உனக்குக் காட்டுவோம் . 

நீ மகிழ் 
வுடன் பார்க்கலாம் . 

ஆகையால் நீ சிலநாள் அங்கு சென் 
றிருப்பாயாக ! 

இறைவன் கூறியதற்கு அகத்திய முனிவர் இயைந் 
தார் . தேவதேவனுடைய 

திருவடிகளைப் பலமுறை 
வணங்கினார் . எழுந்து கைகூப்பி நின்றார் . பெருமூச் 
செறிந்தார் . அருமையாக அவ்விடத்தைவிட்டு நீங்கிப் 
பொதியமலையை அடைந்தார் . சிவபெருமானை எண்ணிக் 
கொண்டு பொதியமலையில் எழுந்தருளியிருந்தார் . 
மானது முன்போல வடபாலுந் தென்பாலுந் தக்கவாறு 
சமமாக அமைந்துநின்றது . ஏற்றத் தாழ்வினால் வருந்திய 
உயிர்களெல்லாம் இறைவனைப்போற்றி மகிழ்ச்சி 
அடைந்தன . 


உலக 


கங்கைகள் 


திருமணம் நிகழல் 
மலையரசனுடைய ஏவலின் படி தேவமாதர்கள் உமா 
தேவியைத் திருமணச்சாலைக்கு 

அழைத்துக்கொண்டு 
வந்தார்கள். காளி காவல் காத்துவந்தாள் . இந்திராணி 
அடைப்பை ஏந்திவந்தாள் . 

சாமரம் வீசின . 
திருமகள் கைகொடுத்தாள் . கலைமகள் புகழ் பாடினாள் . 
திருமணச்சாலையை அடைந்த இறைவி 

சிவபெருமா 
னுடைய திருவடிகளை வணங்கினாள் . ‘ பக்கத்தே இருக்கக் 
கடவாய் என்று சிவபெருமான் பணித்தருளினார் . இறைவி 
யும் அவ்வாறே எழுந்தருளினாள் . மேனை , நீர் சந்தனம் 
மலர் முதலியன கொண்டு வந்தாள் . மேனை நீர் ஊற்ற, மலை 
யரசன் , மலைவில்லியின் மலரடிகளை விளக்கினான் . சந்தனம் , 


திருமணம் 


31 


நறுமலர் முதலியவைகளால் வழிபாடு செய்தான் . பிறகு 
உமாதேவியின் - திருக்கைகளை எடுத்துச் சிவபெருமா 
னுடைய திருக்கைகளில் வைத்தான் . “ நான் என் புதல்வி 
யாகிய உமாதேவியை உமக்குத் தந்தேன் 

என்று மறை 
மொழிகளைக்கூறி நீர் ஊற்றினான் . அப்பொழுது அரம்பை 
பயர்கள் ஆடினார்கள் . சித்தர்கள், கந்தருவர்கள் , 
தும்புரு நாரதர்கள் ஆகியோர் இசைபாடினார்கள் . தேவர் 
களும் முனிவர்களும் மறைகளைக் கூறினார்கள் . அலைமகளும் , 
கலை மகளும் மங்கலம் பாடினார்கள் . பூதர்கள் பலவகை 
ஒலிக்கருவிகளை முழக்கினார்கள் . 

கள் . மலையரசன் ஆன்பால் , 
வாழைக்கனி, மாங்கனி , பலாக்கனி , நெய் , தேன் முதலிய 
வைகளைச் சிவபெருமான் முன் வைத்து , “ எம்பெருமானே ! 
இவற்றைத் திருவமுது செய்தருளல் வேண்டும் " 

என்று 
வேண்டிக்கொண்டான் . சிவபெருமான் 

அவைகளைத் 
இருக்கையினாலே தொட்டுத் திருவருள் செய்தருளினார் . 


திருமண வேள்வி 


ை 


மணச் 


11 


தருள்க 


நான்முகன் இறைவனை வணங்கினான் . நிலவுலகத் 
னும் , விண்ணுலகத்தினும் உள்ளவர்கள் யாவரும் திரு 

சடங்கைச் செய்யும்வண்ணம் , எல்லா உலகங் 
களுக்குந் தலைவராகிய தாங்கள் நடத்தியருளல் வேண்டும் . 
ஆகையால் , திருமணவேள்வி செய்யுமாறு கட்டளை தந் 

என்று வேண்டிக்கொண்டான் . அதற்குச் சிவ 
பெருமான் இசைந்தருளினார் . நான்முகன் வேள்விப் 
பொருள்களைத் தருவித்தான் . வியாழன் , சுக்கிரன் , முனி 
வர்கள் முதலியோர் பக்கத்தே சூழத் , திருமண வேள்விச் 
சடங்குகளையெல்லாம் 

செய்து முடித்தான் . பிறகு சிவ 
பெருமானையும் , உமாதேவியாரையும் அங்குள்ளோர் 
யாவரும் வணங்கினார்கள் . இறைவனும் , இறைவியும் 
அவர்களனைவருக்குந் திருவருள் செய்தனர் . மலையரையன் 
இறைவனுக்கு வழங்கியவற்றின் சேடப்பொருளை எல்லோ 
ருக்கும் வழங்கினான் . அதனை அனைவரும் பெற்று இன்ப 
மடைந்தார்கள் . 


32 


கந்த புராணம் 


4 


காமன் எழுதல் 
அப்பொழுது இரதி இறைவன் முன் வந்து வணங்கி 
னாள் , தன்னுடைய துன்பத்தை நீக்கியருள வேண்டு 
மென்று வேண்டிக்கொண்டாள் , காமன் வந்து தோன்றும் 
படி இறைவன் எண்ணியருளினார் . உடனே காமன் வந்து 
இறைவனை வணங்கினான் . 

. 

தன்னுடைய குற்றத்தைப் 
பொறுத்தருள வேண்டுமென்று வேண்டிக்கொண்டான் ,. 
இறைவன் அவனுக்கு அருள் செய்தார் . இரதிக்குமட்டும் 
உருவுடன் காணப்படுமாறும் , மற்றவர் கட்கு உருவந் 
தோன்றாமல் அருவமாக இருக்குமாறும் பணித்தார் . 
காமன் சிவபெருமானுடைய அருளைப் பெற்றுக்கொண்டு 
இரதியுடன் தனது நகரத்தை யடைந்தான் . 

இறைவன் கயிலையை அடைதல் 
இறைவன் அரியணையினின்றும் இறங்கினார் . தேவர் 
களும் முனிவர்களும் போற்ற , பூதகணங்கள் வாத்தியங் 
களை முழக்க எருதின் மீது ஏறினார் . இமயமலையைக் 
கடந்து , திருக்கைலை மலையை உமாதேவியாருடன் அடைந் 
தார் . தேவர்களை அவரவர்கள் இருப்பிடங்கட்குச் செல்லு 
மாறு பணித்தார் . இறைவியாருடன் முன் போல அரியணை 
யில் இனிது அமர்ந்திருந்தார் . உலகத்துயிர்களெல்லாம் 
இன்பபோகத்தை இனிது நுகர்ந்து கொண்டிருந்தன . 

திருமுருகன் தோற்றம் 
தேவர்கள் வாயுதேவனை அனுப்புதல் 
நாட்கள் பல சென்றன . 

ஒருநாள் 

நான் முகன் , 
வருமால் , இந்திரன் முதலிய யாவரும் மேருமலையிற் கூடி 
னார்கள் . இறைவனுக்குத் திருமணமாகியும் நம்முடைய 
துன்பம் ஒழியவில்லையே யாது செய்யலாமென்று எண்ண 
மிட்டார்கள் . அனைவரும்கூடி இறைவனிடம் சென்று 
முறையிட்டுக்கொள்ளலாம் என்று முடிவுசெய்தார்கள் . 
நான்முகன் , ஒரு தூதனை யனுப்பிச் சிவபெருமானுடைய 
செயலை அறிந்துகொண்டு பிறகு செல்லலாம் என்று: 


கக . 


திருமுருகன் தோற்றம் 


33 . 


வரையாது 


. 


கூறினான் . வாயுதேவனைப் பார்த்து , " நீ திருக்கைலை மலைக் 
குச் சென்று சிவபெருமான் யாது செய்கின்றார் என்பதை 
அறிந்துகொண்டு வருவாயாக என்று கூறினார் . வாயு 
தேவன் நான்முகன் கூறியதைக் கேட்டு 

அஞ்சினான் . 
காமனை எரித்த கடவுண் முன்பு செல்லுதல் அரிது ; 
சென்றால் பொல்லாங்கு விளையும் . அவ்வாறு செல்லுதல் 
என்னால் இயலாது ” என்று கூறினான் . நான்முகன் வாயு 
தேவனை நோக்கி , நீ செல்வதற்குச் சிறிதும் அஞ்சாதே. 
எங்கும் உலாவும் இயல்பினையுடைய உன்னைத் தவிர வேறு 
யாவர் அங்குச் செல்லவல்லார் ? உற்றவிடத்திலே உதவி 
செய்கிறவர்களும் , 

கொடுக்கின்றவர்களும் , 
தவஞ்செய்கின்றவர்களும் , போர்செய்யும் மறவர்களும் 
வேறொரு பொருளையும் விரும்பமாட்டார்கள். துன்பத்தை 
யும் பார்க்கமாட்டார்கள் . 

உயிர் நீங்கவரினும் மகிழ்வர் . 
ஆகையால் , எங்கட்கெல்லாம் உதவிசெய்யும்பொருட்டு நீ 
செல்லக்கடவாய் என்று கூறினான் .. 

உற்றுழி உதவி செய்வோர் உலப்புறாது எவையும் ஈவோர் 
அற்றமில் தவத்தாறு உற்றோர் அமர்புரி வீரர் ஆவோர் 
மற்றொரு பொருளும் வெஃகார் வருத்தமும் ஓரார் ஆவி 
இற்றிட வரினும் எண்ணார் இனிதென மகிழ்வர் அன்றே . 
நான் முகன் இவவாறு 

கூறியதைக்கேட்ட வாயு 
தேவன் ஒருவாறு உடன்பட்டெழுந்தான் . திருக்கைலை 
மலையை அடைந்தான் . ஆற்றில் நீராடினான் . சோலையின் 
நறுமணத்திற் படிந்தான் . தென்றலாக அசைந்துகொண்டு 
திருக்கோயிலுள்ளே புகுதற்கு முயன்றான் . 

வாயுதேவனை நந்திதேவர் தடுத்தல் 
வாயுதேவனுடைய செயலை நந்திதேவர் கண்டார் . 
மிகுந்த சினங்கொண்டார் ; 

அதட்டினார் . 

நந்திதேவர் 
அதட்டுதலும் வாயுதேவன் அஞ்சி நடுங்கிக் கீழே விழுர் 
தான் . விழுந்தவன் எழுந்து நந்திதேவரை வணங்கினான் 
நான்முகன் , திருமால் , இந்திரன் முதலிய தேவர்கள் சில 
பெருமானைக்காண விரும்பினார் கள் . என்னைப் பார்த்துச் 
< சமயம் அறிந்து கொண்டு 

வருவாயாக என்றார்கள் 
க . பு.- 3 


யா 


34 


கந்த புராணம் 


நான் மறுத்துக் கூறியும் அவர்கள் வற்புறுத்தி என்னை 
அனுப்பினார்கள் . ஆகையால் , அடியேன் அஞ்சி அஞ்சித் 
தென்றலாய் வந்தேன் . உம்முடைய கட்டளையைப் 
பெறுதற்கு நினைந்திலேன் , அறிவில்லாத என்னுடைய 
குற்றத்தைப் பொறுத்தருளுதல் வேண்டும் . 

சூரபதும 
லே பெருமை நீங்கி வருந்தி யிளைத்துவிட்டேன் . செய்யத் 
தக்கது இன்னது செய்யத்தகாதது இன்னது என்பதையும் 
உணர்ந்திலேன் . பிற தேவர்களும் இவ்வாறேயாயினர் . 
உமது சினத்துக்குச் சிறியேனை ஆளாக்கலாமா ? 
அறியாது செய்த குற்றத்தைப் பொறுத்தருள வேண்டும் 
என்று வேண்டிக்கொண்டான். நந்திதேவர் சினந் தணிந் 
தார் . “ நாம் உன் னுயிரைத் தந்தோம் ; இங்கு நில்லாது 
விரைந்தோடிப்போ 

என்று கட்டளையிட்டார் . வாயு 
தேவன் நந்திதேவரை வணங்கித் திருக்கைலைமலையை நீங்கி 
னான் . மேருமலையிலுள்ள தேவர் கூட்டத்தை யடைந்தான் . 
நிகழ்ந்ததைக் கூறினான் . 


அடியேன் 


12 


தி 


வி 


தேவர்கள் சிவபெருமானிடத்திற்குச் செல்லுதல் 

வாயுதேவன் கூறியதைக்கேட்டு திருமால் , நான் 
முகன் , இந்திரன் முதலிய தேவர்கள் வருந்தினார்கள் . 
இனி யாது செய்யலாமென்று எண்ணினார்கள் . அனைவரும் 
திருக்கைலைமலையை அடைந்து சிவபெருமானை வேண்டிக் 
கொள்வது என்று முடிவுசெய்தார்கள் . மேருமலையை 
கைலாசமலையை 

அடைந்தார்கள் . திருநந்தி 
தேவரைக் கண்டு 

வணங்கினார்கள் . “ தங்கள் 
இறைவனுக்குத் தெரியப்படுத்தித் தங்களை இறைவன் முன் 
அனுப்பவேண்டும் 

என்று கேட்டுக்கொண்டார்கள் . 
நந்திதேவர் இறைவனிடஞ்சென்று தேவர்களின் வரவைத் 
தெரியப்படுத்தினார் . “ அவர்களை இங்கே அழைத்துக் 
கொண்டுவா என்று சிவபெருமான் கட்டளையிட்டருளி 
னார் . நந்திதேவர் வெளியே வந்து திருமால் முதலிய 
தேவர்களை அழைத்துக்கொண்டுபோய் இறைவன் முன்பு 


வரவை 


32 


திருமுருகன் தோற்றம் 


35 


விட்டார் . தேவர்கள் சிவபெருமானைத் தொழுது போற்றி 


னார்கள், 


அவுணர்களின் 


கூ 


சிவபெருமான் தேவர்கட்குத் திருவருள் செய்தார் . 
நீங்கள் மிகவும் வருந்தினீர்கள் . 

உங்களுடைய குறை 
யாது ? சொல்லுங்கள் , " என்று கேட்டருளினார் . தேவர்கள் 
சிவபெருமானைப் பார்த்து , “ நாங்கள் இதுவரையிலும் 
அவுணர்களால் வருந்தினோம் . இனி நாங்கள் அவ்வருத்தம் 
நீங்கி முன்னைய நிலையை யடையும் பொருட்டுத் தண்ணருள் 
புரிதல் வேண்டும் . 

தொல்லை நீங்கும் 
பொருட்டு ஒரு திருமகனைத் தோற்றுவித்தருளுதல் வேண் 
டும் , " என்று வேண்டிக்கொண்டார்கள் . 
ஐமுகப்பரமன் அறுமுகப்பரமனைத் தோற்றுவித்தல் 

இறைவன் தேவர்களைப் பார்த்து , " நீங்கள் வருந்துதல் 
வேண்டாம் ; புதல்வனைத் தோற்றுவிக்கின்றோம் " என்று 

றினார் . தம்முடைய பழைய ஆறு திருமுகங்களையுங் 
கொண்டு , அம்முகங்களிலுள்ள நெற்றிக்கண்கள் தோறும் 
ஒவ்வொரு தீப்பொறியைத் தோற்றுவித்தருளினார் . அந்த 
ஆறு பொறிகளும் மிகுந்த வெம்மையுடையனவாக இருந் 
தன . அப்பொறிகளின் வெம்மையைத் திருமால் நான் 
முகன் முதலிய தேவர்களாலுந் தாங்கமுடியவில்லை . அப் 
பொறிகள் எங்கும் பரவின . அதனால் வாயுக்கள் ஓய்ந்தன ; 
கடல்கள் வற்றின. ஊழித்தீ ஆணவம் அடங்கிற்று. நிலம் 
பிளந்தது . மலைகள், நெகிழ்ந்தன. உயிர்களெல்லாம் அஞ்சி 
நடுங்கின . தண்ணளிசெய்தற்குத் தோன்றிய அப்பொறிகள் 
எவ்வுயிர்க்குந் தீங்கு செய்யவில்லை . எல்லா உயிர்களையும் 
அஞ்சச்செய்யும் அத்தீப்பொறிகளைக் கண்டு உமாதேவியும் 
அஞ்சினாள் . திருவுளங்கலங்கி எழுந்தாள் . உடலில் வியர்வை 
தோன்றியது . தனது திருவடிகளிலுள்ள சிலம்புகள் 
புலம்பித் தாக்கத் தனது திருக்கோயிலுக்குள்ளே ஓடினாள் . 
சிவபெருமான் முன்புநின்ற திருமால் முதலிய தேவர் 
களும் அஞ்சியோடினார்கள் . அவர்கள் திரும்பிவந்து இறை 
வனைப்போற்றினார்கள் . தீப்பொறியின் வெம்மையைத் 
தணித்தருள வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார்கள் . 


36 


கந்த புராணம் 


சிவபெருமான் தேவர்களைப்பார்த்து , " அச்சம் ஒழி 
யுங்கள் , என்று அருள் சுரந்தார் . புதியனவாகத்தோன்றிய 
ஐந்து திருமுகங்களையும் மறைத்து ஒரு திருமுகத்தோடு 
முன்போல எழுந்தருளினார் . தீப்பொறிகள் திரும்பிவரு 
மாறு திருவுளங்கொண்டருளினார் . தீப்பொறிகள் திரும்பிச் 
சிவபெருமான் திருமுன்பையடைந்தன . இறைவன் வாயு 
தேவனையும் தீக்கடவுளையும் பார்த்து , " நீங்களிருவரும் இத் 
தீப்பொறிகளைத் தாங்கிக்கொண்டுபோய்க் கங்கையில் 
விடுங்கள் . அஃது இவைகளைச் சரவணப்பொய்கையில் 
சேர்க்கும் , ” என்று கட்டளையிட்டருளினார் . வாயுதேவனும் 
தீக்கடவுளும் இறைவன் கூறியதைக் கேட்டு வருத்தமுற்று 
அஞ்சி நடுநடுங்கினார்கள் . இறைவனை வணங்கினார்கள் , ஒரு 
நொடிப்பொழுதிற்குள் உலகமெங்கும் 

தீப் 
பொறிகள் உமது திருவருளினாலே சிறுகின . இவைகளை 
நாங்கள் தாங்கக்கூடிய வல்லமையை உடையவர்கள் அல் 
லேம் , உலகத்தையழிக்கும் உமது நுதற்கண்ணினின் று 
தோன்றிய இத்தீயைத் திருமால் நான் முகன் ஆகியவர்கள் 
தாமும் ஒரு கணப்பொழுதேனுந் தாங்கவல்லவர்களா ? 
முன்காலத்தில் தோன்றிய ஆலகாலநஞ்சைப்போன்ற இ 
தீயைக் கண்டவுடனே நில்லாது வருந்தி ஓடினேம் . இவ் 
வாறாக இவற்றைத் தாங்குதல் எப்படி ? இத்தீயை நினைத் 
தாலும் எமதுள்ளம் வெப்பத்தையடைகின்றது ; உடல் 
வேர்க்கின்றது , " என்றனர் . “ இத்தீப்பொறிகளைத் தாங் 
கிச்செல்லும் ஆற்றல் உங்கட்கு உண்டாவதாக , 
திருவாய்மலர்ந்தருளினார் சிவபெருமான் . வாயுதேவனும் , 
தீக்கடவுளும் தாங்குதற்கு இசைந்தார்கள் . சிவபெருமா 
னைப் போற்றினார்கள் . திருமால் , நான்முகன் முதலிய 
தேவர்கள் நடுக்கம் நீங்கினார்கள் . “ எங்கள் துன்பம் 
இன்றே - நீங்கியது , " என்று மன மகிழ்ந்தார்கள் . இத்தீப் 
பொறி சரவணப்பொய்கையை அடைந்து ஒரு குழவியாய் 
வளர்ந்து , அவுணர்களை அழித்து உங்கட்கு அருள் புரியும் . 
நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடங்களுக்குச் செல் 
லுங்கள் " என்று திருவருள் புரிந்தருளினார் . திருமால் 
நான் முகன் முதலிய தேவர்கள் , " நாங்கள் பிழைத்தோம் ; 


என் 


திருமுருகன் தோற்றம் 


37 


இனி எங்கட்கு ஒரு குறையுமில்லை, ” என்று கூறிச் சிவ 
பெருமானை வணங்கிக்கொண்டு அங்குநின்றுஞ் சென் 
றார்கள் . 

தீப்பொறிகளைச் சரவணப்பொய்கையில் விடுதல் 

தீக்கடவுளும் , வாயுதேவனும் சிவபெருமானை வணங்கி 
யெழுந்தார்கள் . முதலில் வாயுதேவன் தீப்பொறிகளைத் 
தாங்கிக்கொண்டு சென்றான் . திருமால் முதலிய தேவர்கள் 
வாயுதேவனைப் பின்தொடர்ந்து சென்றார்கள் . ஒரு நாழி 
கைக்குமேல் வாயுதேவன் அப்பொறிகளைத் தாங்கமுடியா 
தவன் ஆனான் . பிறகு தீக்கடவுளுடைய தலையின் மேலே 
சேர்த்தான் . தீக்கடவுள் அவைகளை மிகுந்த வருத்தத் 
துடன் தாங்கிச்சென்று கங்கையில் விட்டான் . அத்தீப் 
பொறிகள் அடைந்தவுடனே கங்கை வற்றியது . பிறகு 
இறைவனுடைய திருவருளால் கங்கையானது அத்தீப் 
பொறிகளைக் கொண்டுசென்று இமயமலைச்சாரலிலுள்ள 
சரவணப்பொய்கையிற் சேர்த்தது . தேவர்கள் அப் 
பொய்கையின் நான்கு பக்கங்களையும் 

காத்தார்கள் . 
கங்கையையும் வற்றச்செய்த அத்தீப்பொறி இறைவ 
னுடைய திருவருளால் சரவணப்பொய்கையை - வற்றச் 
செய்யவில்லை. 


அறுமுகக்கடவுள் 
உருவம் இல்லாததா கவும் , உருவம் உடையதாகவும் , 
முதல் முடிவு அற்றதாகவும் , ஒன்றாகவும் , பலவாகவும் , 
பிரமமாகவும் உள்ள ஒளிப்பிழம்பே திருவுடலாகத்தாங்கி ; 
அருள் வெள்ளம் பொழிகின்ற ஆறு திருமுகங்களும் , பன் 
னிரண்டு திருக்கைகளுங்கொண்டு , முருகக்கடவுள் உலகம் 
உய்யும் வண்ணம் தோன்றியருளினார் . 
“ அருவமும் உருவும் ஆகி அநாதியாய்ப் பலவாய் ஒன்றாய்ப் 
பிரமமாய் நின்ற சோதிப் பிழம்பதோர் மேனி ஆகக் 
கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள்பன் னிரண்டுங் கொண்டே 
ஒருதிரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய . " 


38 


கந்த புராணம் 


அளவில் 


ஆறுமுகக்கடவுள் தோன்றியருளிய 
விண்ணில் தேவ துந்துபிகள் ஒலித்தன . மறைகளெல்லாம் 
முழங்கின . 

நான்முகனும் , திருமாலும் , இந்திரனும் , 
முனிவர்களும் மலர் மழை சொரிந்தார்கள் . உலகத்துயிர்க 
ளெல்லாம் மகிழ்ச்சியை அடைந்தன . அவுணர்கள் அனைவ 
ருக்குந் தீமை நேருங் குறிப்புக்கள் உண்டாயின . மறைக 
ளாலும் , உள்ளத்தாலும் , மொழியாலும் அறிதற்கரியராய் 
எங்கும் நிறைந்துநின்ற தூயராகிய முதற்கடவுள் ஆறு 
திருமுகங்களை யுடையவராகத் தோன்றினார் . சரவணப் 
பொய்கையிலே செந்தாமரை 

மலர்மீது வீற்றிருந் 
தருளினார் . 

சிறு திருவிளையாடல் 
திருமால் முதலிய தேவர்கள் , கார்த்திகைப் பெண் 
களைப் பார்த்துக் , " குழந்தையாகத் தோன்றியுள்ள முழு 
முதற்பொருளை நீங்கள் வளர்க்கக்கடவீர்கள் ) 

என்று 
கட்டளையிட்டார்கள் . கார்த்திகைப் பெண்களும் அதற் 
கியைந்தனர் . பொய்கையில் தோன்றிய கடவுள் ஆறு 
குழந்தைகளாகத் திருவுருக்கொண்டருளினார் . கார்த்தி 
மகளிர் களித்து அக்குழந்தைகளுக்குப் பாலூட்டினர் . 
முருகக்கடவுளும் உண்டருளினார் . தாமரை மலர்கள் மீது 
முருகக்கடவுளைத் துயில்வித்தனர் கார்த்திகை மாதர் .. 
அப்பொழுது ஓர் குழவி துயில் செய்யும் . ஓர் குழவி துயில் 
நீங்கி விரைந்தெழுந்து பேசும் . ஓர் உருவம் பால்உண்ணும் . 
ஓர் உருவம் நகைத்துக்கொண்டிருக்கும் . ஓர் உருவம் 
அழும் . ஓர் உருவம் தவழ்ந்துசெல்லும் , ஓர் உருவம் 
பொய்கையைக் கலக்கும் . ஓர் உருவம் பாட்டுப் பாடும் . 
ஓர் உருவங் கைகளைக் கொட்டும் . ஓர் உருவங் கூத்தாடும் . 
இவ்வாறு ஆறு குழந்தை யுருவங்களும் பல திருவிளை 
யாடல்களைப் புரிந்தன . திருமால் முதலிய தேவர்கள் 
முருகக்கடவுளின் திருவிளையாடல்களைக் கண்டு 
களித்திருந்தனர் . 


கை 


. 


மனங் 


க 2 . 


3 


துணைவர்கள் தோன்றுதல் 

உமாதேவி திரும்புதல் 
தீப்பொறிகள் தோன்றிய காலத்திலே அஞ்சி ஓடிய 
உமாதேவி திரும்பினாள் . நிகழ்ந்தவைகளையெல்லாம் 
உணர்ந்தாள் . என்னிடத்திலே மகன் தோன்றாமல் தடுத்த 
தேவர்களுடைய மனைவியர்கட்கும் மக்கள் இல்லாதொழிக 
என்று சாபங் கொடுத்தாள். சிவபெருமானுடைய திரு 
முன்பை யடைந்தாள் . அவருடைய திருவடிகளை வணங்கி 
னாள் . 

< நீர் தோற்றுவித்தருளிய தீப்பொறிகளின் 
வெம்மைக்கு அஞ்சி ஓடினேன் . நீர் அப்பொறிகளை இப் 
பொழுது அகற்றின மையின் திரும்பினேன் என்றாள் . 
சிவபெருமான் உமாதேவிக்கு அருள் செய்து பக்கத்திலே 
அமர்த்தியருளினார் . 

ஒன்பது சக்திகள் 
முன்பு உமாதேவி ஓடியபொழுது திருவடிச் சிலம்பில் 
நின்றுஞ் சிதறிய இரத்தினங்கள் சிவபெருமான் திருமுன்பு 
விளங்கின . இறைவன் திருவருளால் , சிதறிய ஒன்பது 
வகை மணிகளினும் உமாதேவியினுடைய உருவந்தோன்றி 
யது . அவ்வுருவங்களை நோக்கிச் சிவபெருமான் , வாருங் 
கள் என்று திருவாய்மலர்ந்தருளினார் . ஒவ்வோர் மணிக் 
கும் ஒவ்வொரு சக்தியாக ஒன்பது சக்திகள் தோன்றி 
னார்கள். அவர்கள் சிவபெருமானை வணங்கி நின்றார்கள் . 
சிவபெருமானிடத்திலே விருப்பங்கொண்டார்கள் . முனி 
வர்கள் மனை வியரைப்போல உடனே சூல் கொண்டார்கள் , 
இறைவி அவர்களைச் சினந்து , நீங்கள் நமக்கு மா 
நடந்தமையால் இச்சூலோடு நெடுங்காலம் இருக்கக்கடவீர் 
கள் என்று ஆணையிட்டார் . ஒன்பது சக்திகளும் அஞ்சி 
நடுநடுங்கினார்கள் . அவர்களுடைய உடல்கள் வியர்த்தன . 

நாறாயிரம் வீரர்கள் 
இறைவனுடைய திருவருளினாலே , அந்த ஒன்பது 
சக்திகளினுடைய வியர்வையில்நின்றும் நூறாயிரம் வீரர் 


மாறாக 


அவுணர் 


* 


40 

கந்த புராணம் 
கள் தோன்றினார்கள் . அவ்வீரர்கள் பொன்னாடை யுடைய 
வர்களாகவும் , வாளையும் பரிசையையுங் கையில் தாங்கிய 
வர்களாகவும் இறைவன் திருமுன்பு சென்று இறைவனைப் 
போற்றிப் புகழ்ந்துகொண்டு நின்றார்கள் . சிவபெருமான் 
அவ்வீரர்கட்குத் திருவருள் செய்தார் . “ நீங்கள் 
களைக் கொல்லும் பொருட்டு முருகனுக்குப் படைகளாவீர்க 
ளாக என்று கட்டளையிட்டார் . 

ஒன்பது வீரர்கள் 
இறைவியினுடைய சாபத்தையேற்ற ஒன்பது சக்தி 
களும் இறைவியை வழிபாடு செய்து கொண்டு சூலோடு 
பலகாலம் இருந்தார்கள் . அந்தச் சக்திகளுடைய கருவி 
னுள்ளே நந்தியின் கூட்டத்தவர்கள் குழந்தைகளாய்ப் 
புகுந்து இளைஞர்களாகி ; இறைவனை எண்ணித் தொழுது 
கொண்டிருந்தார்கள் . ஒன்பது சக்திகளும் இறைவனையும் 
இறைவியையுந் தொழுது , 

ன் சுமை தாங்க முடிய 
வில்லை : திருவருள் செய்தல்வேண்டும் ” என்று வேண்டிக் 
காண்டார்கள் . 

சிவபெருமான் திருவுளமிரங்கினார் . 
இறைவியைப் பார்த்தார் . உன் காற்சிலம்பில் தோன்றிய 
இச்சக்திகள் , உன் சாபத்தினாலே நெடுங்காலஞ் சூலைச் 

வருந்தினார்கள் . இனி , மக்களைப் பெறுமாறு 
அருள் செய்க என்று பணித்தருளினார் . உமாதேவியும் 
அதற்கு இசைந்தாள் . ஒன்பது சக்திகளையும் பார்த்து , 
இனி நீங்கள் 

நீங்கள் மக்களைப் பெறக்கடவீர்கள் என்று 
திருவாய்மலர்ந்தருளினாள் . 

ஒன்பது சக்திகளும் துன்பம் நீங்கினார்கள் . நுதற்கட் 
பெருமானையும் இறைவியையும் போற்றிப் பணிந்தார்கள் . 
மாணிக்கவல்லியிடத்திலே வீரவாகுதேவர் தோன்றினார் . 
மௌத்திகவல்லியிடத்திலே வீரகேசரி தோன்றினார் . புட்ப 
ராகவல்லியிடத்திலே வீரமகேந்திரர் தோன்றினார் 
கோமேதகவல்லியிடத்திலே வீரமகேச்சுரர் தோன்றினார் . 
வைடூரியவல்லியிடத்திலே வீரபுரந்தரர் தோன்றினார் . 
வைரவல்லியியிடத்திலே வீரராக்கதர் தோன்றினார் . 


சுமந்து 


சரவணப்பொய்கை 


41 


மரகதவல்லியிடத்திலே வீரமார்த்தாண்டர் தோன்றினார் . 
பவளவல்லியிடத்திலே வீராந்தகர் தோன்றினார் . இந்திர 
நீலவல்லியிடத்திலே வீரதீரர் தோன்றினார் . இவ்வீரர்கள் 
ஒன்பதின்மரும் சக்திகளினுடைய உந்தியின் வழியே 
தோன்றினார்கள் . தோன்றிய வீரர்கள் உமாதேவியையும் 
இறைவனையும் பணிந்தார்கள் . இருவரும் அந்த வீரர்கட் 
குத் திருவருள் புரிந்தார்கள் . இறைவன் அவர்கட்குப் 
படைக்கலங்கொடுத்தருளினார் . " நூறாயிரம் வீரர்களோடு 
நீங்களுங்கூடி 

உங்கட்குத் தலைவனாகிய அறுமுகனோ 
றைந்து , அவன் பணித்த பணிகளைச் செய்தொழுகுவீர்க 
என்று 

கட்டளையிட்டார் . அவர்களும் அதற் 
கிசைந்து வணங்கினார்கள் . 


டுை 
ளாக , 


கங . 


சரவணப்பொய்கை 


கந்தக்கடவுள் 
இறைவன் இறைவியைப் பார்த்து , “ நமது 

" நுதற் 
கண்ணினின்றுக் தோன்றிச் சரவணப்பொய்கையில் வள 
ரூம் உன்மகனை இங்கே கொண்டுவருவோம் ; வருவாயாக !, " 
என்று கூறினார் . இறைவியார் அதற்கிணங்கி யெழுந்தருளி 
னார் . தேவர்கள் நம்முடைய தீவின் களெல்லாந் தொலைந் 
தன என்று மகிழ்ந்து போற்றினார்கள் . திருமால் ,நான் முகன் 
இந்திரன் முதலிய தேவர்கள் பூமாரி பெய்துகொண்டு 
நெருங்கிச்சூழ்ந்தார்கள் . பூதர்கள் பலவகை ஒலிக்கருவிகளை 
முழக்கினார்கள் . 

நான்மறைகளும் பிரணவமும் பல கலைக 
ளும் ஒலித்தன . வித்தியாதரர்கள் இசைபாடினார்கள் . 
கதிரவர்கள் வெண்குடை பிடித்தார்கள். பூதர்கள் சாமரம் 
வீசினார்கள், இடபக்கொடிகள் நெருங்கின . உமாதேவி 
யோடு புறப்பட்ட சிவபெருமான் திருக்கைலையைக் 

சரவணப்பொய்கையை அடைந்தார் . முருகக் 
கடவுள் இறைவனையும் இறைவியையுங் கண்டுகளித்தார் . 
சிவபெருமான் உமாதேவியைப் பார்த்து , “ உன் மகனைக் 
கொண்டு வருவாயாக , என்று பணித்தார். தேவியார் 
ஊர்தியினின்றும் விரைந்து இறங்கியருளினார் . பொய்கை 


கடந்து 


42 


கந்த புராணம் 


யில் இருந்த ஆறு உருவங்களையும் , இரண்டு திருக்கைகளினா 
லும் அன்போடு எடுத்துத் தழுவினாள் . ஆறு திருமுகங்க 

ம் பன்னிரண்டு திருப்புயங்களுங்கொண்ட ஒரு வடிவ 
மாகுமாறு செய்தாள் . ஆறு திருவுருவங்கள் ஒன்றாகச் 
சேர்க்கப்பெற்று ஒருரு வாக்கப்பட்டபடியால் அந்தக் 
கடவுளுக்குக் கந்தக்கடவுள் என்ற ஒரு பெயர் உண்டா 
யிற்று . - இறைவியினுடைய திருக் கொங்கைகளினின்றும் 
பால் பொழிந்தது . 

அதனை ஒரு மணிக்கிண்ணத்தில் 
ஏற்றுக் கந்தக்கடவுளுக்கு அன்புடன் ஊட்டினாள் . இறை 
வன் திருமுன்பு கொண்டுபோய் வணங்கச்செய்தாள் , 
இறைவன் தம்முடைய திருக்கைகளினாலே தூக்கிப் பக்கத் 
தில் வைத்தருளினார் . 

கார்த்திகை மாதர்கள் 
திருமால் நான் முகன் முதலிய தேவர்கள் இறைவனை 
அடைந்து வணங்கினார்கள் . முருகக்கடவுளைப் போற்றி 
வழிபட்டார்கள். “ அவுணர்களால் அடையுத் தொல்லையை 
நீக்கியருள வேண்டும் , என்று பூமழை பொழிந்தார்கள் 
கார்த்திகை மாதர்கள் இறைவனைப் போற்றினார்கள் . சிவ 
பெருமான் அம்மா தர்கட்குத் 
அம்மாதர்கட்குத் தண்ணருள் 

தண்ணருள் புரிந்தார் . 
" நம்முடைய மகனாகிய இவன் நுங்களால் வளர்க்கப் 
பட்டமையின் கார்த்திகேயன் 

என் 

பெயரை 
யடையக்கடவன் . எவராயினும் கார்த்திகையாகிய உங்க 
ளுடைய நாளிலே வனை உண்மையான அன்புடன் வழி 
படுவார்களாயின் அவர்கட்கு மேன்மைகளைக் கொடுத்து 
வீடுபேற்றையுங் கூட்டுவோம் , என்று உரைத்தருளினார் . 

பராசரர்மக்கட் கருளுதல் 
இறைவி முருகக்கடவுளைத் தழுவியெடுத்தபோது 
கொங்கையினின்றும் பொழிந்த பால் சரவணப்பொய்கை 
யிற் புகுந்தது . தங்கள் தந்தையா ராகிய பராசரமுனிவ 
ருடைய சாபத்தினால் அப்பொய்கையில் மீன்களாகிக் 
கிடந்த சிறுவர்கள று வரும் அப்பாலைப் பருகினார்கள் . மீன் 
வடிவம் ஒழிந்து முன்னைய வடிவங்கொண்டார்கள் . சிவ 


னும் 


முருகன் திருவிளையாடல் 


43 . 


பெருமான் திருமுன்பு சென்று வணங்கிப் போற்றினார்கள் 
இறைவன் அவர்களைப் பார்த்துத் , “ திருப்பரங்குன்றிற் 
சென்று நீங்கள் தவஞ்செய்து கொண்டிருங்கள் . முருகன் 
அங்கு வந்து உங்கட்கு அருள் செய்வான் " என்றார் . 
அவர்களும் உள்ளங்களித்துச் சிவபெருமானை வணங்கி 
விடைபெற்றுக்கொண்டு சென்றார்கள். சிவபெருமான் , 
திருமால் , நான் முகன் முதலிய தேவர்கட்கும் , கார்த்திகை 
மகளிர்கட்கும் தங்கள் தங்கள் இடத்துக்குச் செல்லுமாறு 
கட்டளையிட்டார் . தாம் திருக்கைலைமலையை அடைந்து , 
முருகக்கடவுளோடும் உமாதேவியோடும் செம்பொற் 
கோயிலில் அரியணை மீது வீற்றிருந்தார் . நூறாயிரத்தொன் 
பது வீரர்களும் முருகக்கடவுளைப்போற்றி அவருடைய 
ஏவலின்வழி நின்றார்கள் , 


தருளி 


தண்டை , 


கச . முருகன் திருவிளையாடல் 

பல இடங்களில் உலவுதல் 
இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையே எழுந் 

ய முருகக்கடவுள் பலவாறு திருவிளையாடல் செய்ய 
எண்ணினார் . அவருடைய திருவடிகளிலே , 
சிலம்பு , கழல் , சதங்கை ஆகியவைகள் ஒலித்தன . 
அரையிலே கிங்கிணி 

இசைத்தது . திருக்கா துகளிலே 
குண்டலங்கள் விளங்கின. திருமார்பிலே மதாணி திகழ்ந் 
தது . திருநுதலிலே வீரபட்டிகை விளங்கியது . அவர் பல 
வகைத் திருவிளையாடல்களைச் செய்யலானார் . மன்றுகள் 
தோறும் உலாவுவார் . தடாகங்கள் தோறும் உலாவுவார் . 
பூங்காதோறும் உலாவுவார் . ஆறுகள் தோறும் உலாவுவார் . 
குன்றுகள் தோறும் உலாவுவார் . விண்ணில் உலாவுவார் . 
மண்ணில் உலாவுவார் . திக்குகளில் உலாவுவார் . கடல் 
களில் உலாவுவார் . ஞாயிற்று மண்டலம் , திங்கள் மண்ட 
லம் ஆகியவைகளில் உலாவுவார் , மற்றும் பலவிடங்களி 
னும் உலாவுவார் . ஆறு திருமுகங்களோடுஞ் சிறியவராகத் 
திரிவார் . ஒரு திருமுகத்தோடு குழந்தையாய்த் திரிவார் . 
பார்ப்பனராய்த் திரிவார் . முனிவராய்த் திரிவார் . வீர 


44 


கந்த புராணம் 


ராய்த் திரிவார் . காலால் நடந்து செல்லுவார் . குதிரை 
மீது செல்லுவார் . யானை மீது 

யானை மீது செல்லுவார் . தேர்மீது 
செல்லுவார் . விமானமீது செல்லுவார் . மற்றும் பலவாறு 
செல்லுவார் . மணியடிப்பார் . குழல் ஊதுவார் . வீணை 
வாசிப்பார் . பலவித வாத்தியங்களை ஒலிப்பார் . கூத் 


தாடுவார் . 


0 


முருகன் பெருமையை முதல்வன் 

முதல்விக்கு மொழிதல் 
முருகக்கடவுள் பலவாறு திருவிளையாடல் புரிதலை 
இறைவி கண்டு வியந்து மகிழ்ந்தாள் . இறைவனை வணங்கி 

நம்முடைய மகன் குழவிப்பருவத்தே செய்யும் 
திருவிளையாடல் மிக வியக்கத்தக்கவாறு இருக்கிறதே ! 
அவனுடைய பெருமையை அடியாளுக்குத் தெரியப்படு 
யருளுதல்வேண்டும் ” 

என்று 

வேண்டிக்கொண்டாள் . 
சிவபெருமான் உமாதேவியை நோக்கி , “ நாம் - அவன் 
தன்மையைச் 

சொல்லுகிறோம் கேள் . நம் திருநுதற் 
கண்ணில் தோன்றிய திருமுருகன் , கங்கையால் தாங்கப் 
பட்டபடியால் - காங்கேயன் என்று பெயர் பெறுவான் . 
சரவணப்பொய்கையில் தோன்றியபடியால் , சரவண பவன் 
என்று பெயர்பெறுவான் . கார்த்திகை மாதர்களா 
வளர்க்கப்பட்டபடியால் , கார்த்திகேயன் என்று பெயர் 
பெறுவான் . ஆறு உருவங்களும் திரட்டி உன்னாலே 
ஒன்றாக்கப்பட்டமையால் , 

கந்தன் 

பெயர் 
பெறுவான் . நமக்கு ஆறு முகங்கள் உள்ளன . 

அவைகள் 
தாம் முருகனுக்கும் முகங்களாயின . தாரகப்பிரமமாயுள்ள 
நம் ஆறெழுத்தும் ஒன்றாகி முருகனுக்கு ஆறெழுத்து 
மந்திரமாயிற்று . 

னால , 

அறுமுகக்கடவுள் 
நம்முடைய சக்தியேயாவன் . 

அவனுக்கும் நமக்கும் 
வேறுபாடில்லை . அவன் நம்மைப்போல எஎங்கும் நிறைந் 
திருப்பவனே . அவன் குழந்தை போலக் காணப்படினும் 
எல்லாவற்றையும் நன் குணரும் முற்றறிவுடையனாவன் . 
தன்னை உள்ளன்புடன் வழிபாடு செய்வார்க்கு செல்வத்தை 
யும் , அறிவையும் , வீடுபேற்றையுங் கொடுக்கவல்லவன் . 


லே 


என்று 


ஆகையி 


முருகன் திருவிளையாடல் 


45 


அவன் இனிமேல் நான்முகனைச் சிறையில் வைப்பான் . 
படைப்புத் தொழிலைத் தானே செய்வான் . அவுணர்களைக் 
கொன்று தேவர் கட்கு நன்மையைச் செய்வான் " என்று 
இயம்பியருளினார் . இறைவி முருகன் 

முருகன் பெருமையைக் 
கேட்டு மகிழ்ந்தாள் . 


திருவிளையாடல் புரிதல் 
முருகக்கடவுள் உலகு எங்குஞ்சென்று திருவிளை 
யாடல் புரிவாராயினர் . 

குலமலைகள் 

அனைத்தையும் 
ஓரிடத்தே சேர்ப்பர் . பிறகு அவைகளைத் தலை தடுமாற்ற 
மாக நிலத்தில் நிறுத்துவர் . கடல்கள் அனைத்தையும் ஒன்றா 
கச் சேர்ப்பர் . மசாமேருமலையைப் பாதாளத்திற் புகுத்து 
வர் . கங்கையாற்றை அடைப்பர் . திக்குயானைகளை ஒன்றோ 
டொன்று போர்செய்யச் செய்வர் . விண்ணிலுள்ள கங்கை 
நீரால் , ஊழித்தீயை அணைப்பர் . கருடனையும் வாசுகி 
யென்னும் பாம்பையும் போர் செய்யச் செய்வர் . 

பாதா 
ளத்திலுள்ள நாகர்களை , நிலத்திற் சேர்ப்பர் . - நிலவுலகி 
லுள்ள கடல்களனைத்தையும் , பாதாளத்திற் புகவிடுவர் . 
கதிரவனைத் திங்கள் மண்டிலத்தில் எறிவர் . திங்களைக் 
கதிரவன் மண்டிலத்தில் சேர்ப்பர். இன்னும் பலவாறு 
பலவகைத் திருவிளையாடல்களைச் செய்வர் . 


அவுணர்கள் திகைப்பு 
நிலவுலகிலுள்ள அவுணர்கள் முருகக்கடவுளுடைய 
திருவுருவத்தைக் கண்டிலர் . இவ்வாறு செய்கிறவர்கள் 
யாவர் என்று அறியாமல் திகைத்தார்கள் . பலவிடங்களி 
னுந் தேடிப் பார்த்தார்கள் . தீவினையாளர்களாகிய அவர்கள் 
ளுக்கு முருகக்கடவுள் தமது வடிவத்தைக் காட்டவில்லை. 
நான்முகன் திருமால் முதலிய தேவர்களாலும் அறியப் 
படாத சிவபெருமானுடைய மாயமே இஃது என்றார்கள் . 
அறுமுகக் கடவுளின் ஆடலை நிலவுலகிலுள்ள மக்கள் கண்டு 
தீமைகளைப்புரியும் அவுணர்கள் அழியப்போவது உறுதி 
யென்று எண்ணினார்கள் . 


46 


கந்த புராணம் 


ளுடையவை க 


நான் 


தேவர்கள் திகைப்பு 
திக்குப் பாலகர்களாகிய திசை காப்பாளர்களும் , 
கதிரோன் , திங்கள் முதலாயினோரும்கூட , அறுமுகக் 
கடவுளின் ஆடல்களைக் கண்டார்களேயல்லாமல் , அவரைக் 
காணவில்லை . " இச்செயல்கள் 

அவுணர்க 
ளல்ல . 

வேறு யாரோ இவ்வாறு செய்கிறார்கள் , என்று 
ஒன்றுகூடிப் பேசிக்கொண்டார்கள் . “ இந்திரன் 
முகன் முதலியோர் மேருமலையில் இருக்கின்றார்கள் . 
அவர்களிடத்தே சென்று இதனைச் சொல்வோம் , என்று 
முடிவு செய்தார்கள் . அனைவரும் புறப்பட்டு மேருமலையை 
அடைந்தார்கள் . அங்கு இந்திரனும் துன்பத்தோடு தான் 
இருந்தான் . சென்ற தேவர்கள் நிகழ்ந்த செய்தியைத் 
தேவர்கோனிடம் தெரியப்படுத்தினார்கள் . இந்திரன் 
தேவர்களைப் பார்த்து , " நானும் இதனை ஆராய்ந்து கொண்டு 
தான் இருச்கிறேன் . ஒன்றும் விளங்கவில்லை. வாருங்கள் 
நான்முகனிடஞ் சென்று கேட்போம் . 

உடனே எழுங் 
என்றான் . அப்போது அறுமுகக்கடவுள் , ஒரு திரு 
முகத்துடன் தேவர்கள் அனைவர்களுடைய கண்ணுக்குந் 
தோன்றியருளினார் . 


கள் 


1 


திருமுருகனுக்குந் தேவர்களுக்கும் போர் 
தேவர்களின் திகைப்பைப் போக்கவந்த செவ்வேள் 
மேருமலையை அடைந்தார் . கொடி முடிகளைப் பறித்து 
நான்கு பக்கங்களிலும் வீசினார் . இந்திரன் முதலிய 
தேவர்கள் முருகனைக் கண்டார்கள் . மண்ணுலகத்தையும் , 
விண்ணுலகத்தையும் மாறுபடச் 

மாறுபடச் செய்தவன் இவனே 
யாகும் , என்றார்கள் . அரிமாவை முன்னாற்கண்ட விலங்கு 
களைப்போலக் கலங்கினார்கள். 
யெண்ணுமிடத்து இவன் பாலன் அல்லன் . அவுணர்களி 
னும் இவன் மிகக் கொடியவன் . பெரிய மாயங்களைச் 
செய்பவன் . இப்போதே போர் செய்து இவனை வெல் 
வோம் , " என்று முடிவுசெய்து சூழ்ந்தார்கள் . இந்திரன் 
வெள்ளையானையை நினைத்தான் . அஃது உடனே வந்தது . 


இவனது 


ஆற்றலை 


முருகன் திருவிளையாடல் 


47 


விட்டது . 


கா 


லி 


இந்திரன் போர்க்கோலங் கொண்டான் . குலிசம் , வாள் , 
வில் , வேல் என்னும் படைக்கருவிகளை யெடுத்துக்கொண் 
டான் . வெள்ளையானையின் மேல் ஏறிக்கொண்டு முருகக் 
கடவுளோடு போர் செய்யத் தொடங்கினான் . தேவர்களும் 
திருமுருகனை வளைத்துக்கொண்டார்கள் . தேவர்கள் தம்மை 
வளைத்துக்கொண்டமையைக்கண்டு முருகக்கடவுள் திரு 
நகைபுரிந்தார் . யாதும் எண்ணாமல் முன்போலவே திரு 
விளையாடல்களைப் புரிந்தார் . இந்திரன் படைக்கலங்கள் 
பலவற்றை அறுமுகக்கடவுள் மீது வீசினான் . அவைக 
ளெல்லாம் முருகன் மீது மலர்களைப்போல விழுந்தன . 
இந்திரன் குலிசத்தை யெறிந்து கனைத்தான் . அக்குலிசம் 
முருகப்பெருமான் மீது பட்டுத் தூள் தூளாகப் போய் 

அதனை இந்திரன் கண்டு துன்பத்தை யடைந் 
தான் . ஐராவதம் பேரொலி செய்துகொண்டு முருகக் 
கடவுள் முன்பு சென்றது . முருகப்பெருமான் எண்ண 
மாத்திரத்தால் , ஒரு வில்லையும் , பல கணைகளையும் , விரைந்து 
உண்டக்கிக்கொண்டார் . வில்லைவளைத்து வ 
செய்தார் . ஒரு கணையை யானையின் நெற்றியில் செலுத்தி 
னார் . வெள்ளை யானை புலம்பி விழுந்து மடிந்தது . வெள்ளை 
யானை மடிந்ததை இந்திரன் கண்டு வருந்தினான் . முருகக் 

வுளை நெருங்கிநின்று சினத்தோடு வில்லை வளைத்தான் . 
முருகக்கடவுள் ஓர் 

இந்திரன் தோள் மீது 
விட்டார் . இந்திரன் வருத்தமுற்று ஆற்றலிழந்தான் . 
தன் கையிலிருந்த வேலொன்றை 

முருகக்கடவுள் மீது 
வீசினான் . அந்த வேல் ஒரு சிறு புல்போற் சென்று 
முருகக்கடவுள் மீது பட்டது . அதைக்கண்ட தேவர்கள் 
அனைவரும் வியப்படைந்தார்கள் . முருகப்பெருமான் 
இந்திரனுடைய முடியை ஒரு கணையினாலும் , கொடியை 
ஒரு 

கணையினாலும் மார்புக்கவசத்தை ஒரு 
னாலும் அழித்தார் . மார்பிலே எழு கணைகளை விட்டார் . 
இந்திரன் சோர்ந்து வீழ்ந்தான் . மற்றைத் 

மற்றைத் தேவர்கள் 
முருகக்கடவுளை வளைத்துக்கொண்டு போர் செய்தார் 
அப்பொழுது அறுமுகப்பெருமான் 

வருணனை 
கணைகளினாற் கொன்றார் . இயமனை 

ஐந்து 


கணையை 


கணையி 


கள் . 
நான்கு 


48 


கந்த புராணம் 


கணைகளினாற் கொன்றார் . திங்களை ஒரு 

கணையினாற் 
கொன்றார் . 

கதிரவனை மூன்று கணைகளினாற் கொன்றார் . 
வாயுவை இரண்டு கணைகளினாற் கொன்றார் . தீக்கடவுளை 
மூன்று கணை களினாற் கொன்றார் . எஞ்சிய தேவர்கள 
அறுமுகக்கடவுளுடைய நிலையை நோக்கினார்கள் . இவன் 
ஒருவனே இன்றைக்கு எல்லாரையுங் கொன்று விடுவான் , 
என்று முடிவு செய்தார்கள் . சரபப்பறவையைக் கண்ட 
அரிமாக்கூட்டம் போல அஞ்சினார்கள் . உள்ளங்கலங்கி 
நடுநடுங்கி ஓட்டம்பிடித்தார்கள் . முருகக்கடவுள் போர்க் 
களத்திலே தனியே நின்றார் . 

நாரதர் தொண்டு 
நிகழ்ந்தவைகளை நாரதமுனிவர் கண்டார் . தேவகுரு 
வாகிய வியாழனிடஞ் சென்று சொன்னார் . அவர் வருந் 
னார் . விரைந்து போர்க்களத்தையடைந்தார் . தேவர்கள் 
இறந்து கிடத்தலைக்கண்டு மனம் வருந்தினார் . முருகப் 
பெருமானுடைய திருவிளையாடல்களைக் கண்டார் . அவ 
ருடைய திருவடித் தாமரைகளைப் போற்றி வழிபட்டார் . 
" எம்பெருமானே ! அவுணர்களின் தொல்லையால் இந்திரன் 
துன்பமுற்றுத் தன் பதவியைவிட்டு இம்மேருமலையில் 
மறைந்திருந்தான் . அவன் உம்மைக்கொண்டு அவுணர்களை 
யழித்துத் தன்னரசைப் பெற எண்ணியிருந்தான் . 
காலம் அருந்தவஞ்செய்து பெருந்துன்பமடைந்தான் . நீர் 
தோன்றிய பிறகு மகிழ்ச்சிகொண்டிருந்தான் . உமக்குத் 

செய்வதற்கு இந்திரன் விரும்பியிருந்தான் . 
நீர் இவ்வாறு திருவிளையாடல் புரிவதை அவன் அறிந் 
திலன் . உமது திருவிளையாடல்களை அறிய வல்லவர்கள் 
யாவர் ? பாசத்தில்நின்றும் நீங்காத சிற்றறிவையுடைய 
யாங்கள் தமது பெருந்திருவிளையாடலை யுணரவல்லேமோ ? 
இந்திரன் அறிவின்மையினாலே , உம்மோடு செய்தான் . 
உம்முடைய 

திருவிளையாடல்களை உணர்ந்து 
கொள்ளவில்லை . தகுந்த தண்டனையே அளித்தீர் . 
மற்றைத் தேவர்களும் அறிவின்மையால் உம்மோடு போர் 
செய்து இறந்தார்கள் . தாய் தந்தையர்களே , தம் மக்களைக் 


பல 


தாண்டு 


அவன் 


முருகன் திருவிளையாடல் 


49 


கொல்வார்களாயின் , அவர்கட்கு வேறு யாவர் . அருள் 
புரிவர் ? அறிவு வடிவாகிய அடிகாள் ! சரபப்புள்ளானது 
அரிமாவைக் கொல்வதன்றி , மின்மினியைக் கொல்வது 
வெற்றியாகுமா ? ஆற்றல் மிக்க அவுணர்களை அடியோடு 
ஒழித்தருளும் ; உம்முடைய . திருவடிகளை மறவாத 
தேவர் களுடைய பெரும்பிழைகளைப் பொறுத்தருளும் , " 
என்று பலவாறு வேண்டிக்கொண்டார் . 

போர்செய் திறந்த தேவர்கள் உயிர்பெற்றெழுதல் 

வியாழன் கூறியவைகளைக் கேட்டு முருகக்கடவுள் 
புன்முறுவல் செய்தார் . இந்திரன் முதலிய யாவரும் 
எழும்வண்ணம் 

திருவுள்ளத்தில் எண்ணி - யருளினார் . 
உடனே இந்திரன் முதலிய தேவர்கள் உயிர்பெற்றெழுந் 
தார்கள் . அவர்கட்கு மெய்யறிவு தோன்றிற்று. தாங்கள் 
முன்பு போர்செய்தது முருகக்கடவுளோடு என்று உணர்ந் 
தார்கள் . மனங்கலங்கி வாடினார்கள் . நடுநடுங்கி ஒடுங்கி 
னார்கள் . முருகக்கடவுளின் திருவடிகளைப் பன்முறை 
போற்றி வணங்கினார்கள். முருகக்கடவுள் அவர்கட்குத் 
திருவருள் செய்தார் . தேவர்கள் துன்பமும் அச்சமும் 
நீங்கினார்கள் . முருகக்கடவுளைப் பலவாறு புகழ்ந்துரைத் 
தார்கள் . அருளுருவாகிய முருகக்கடவுள் தேவர்களைப் 
பார்த்து , 

நீங்கள் நம்மை ஒரு சிறுவன் என்று நினைத் 
துப் போர் செய்தீர்கள் ; நமது வன்மையும் பெருமையும் 
நீங்கள் . நன்றாக இன்னும் உணருமாறு காட்டுவோம் " 
என்று திருவாய் மலர்ந்தருளினார் . 

முருகக்கடவுள் பேருருவம் 
எட்டுத் திக்குகளும் , பதினான்கு உலகங்களும் , எட்டு 
மலைகளும் , ஏழு கடல்களும் , உலகத்துயிர்களும் , திருமால் , 
நான் முகனாகிய பல தேவர்களும் தம்முள்ளே யடங்கிய 
பேருருவத்தை ( விசுவரூபத்தைக் கொண்டருளினார் . 
பாதாளமெங்குந் திருவடிகளாக விருந்தன . 

திக்கின் 
முடிவுகளெல்லாம் திருத்தோள்களாக விருந்தன . விண் 
ணிடமெல்லாம் திருமுடிகளாக 

விளங்கின . ஞாயிறு , 


க.பு. - 4 


50 


கந்த புராணம் 


உடலாக 


அருட்கடலாகிய 


திங்கள் , தீ முதலியன திருக்கண்களாக விளங்கின . நடுவிட 
மெல்லாம் 

விளங்கியது . 

மறைகளெல்லாம் 
திருவாயாக விளங்கின . அறிவுகளெல்லாந் திருக்கா துக 
ளாக விளங்கின . திருமால் , இந்திரன் , நான் முகன் முதலிய 
தேவர்களெல்லாரும் உடலில் திகழ்ந்ததுடன் , இறைவி 
யார் திருவுள்ளமாகவும் , இறைவனார் ஆன் மாவாகவுமாகத் 
திகழ்ந்தனர் . தேவர்கள் அறுமுகக்கடவுளின் பேருருவங் 
கண்டு வியப்படைந்தனர் . அப் பேருருவத்தின் முழு 
அளவையுந் தேவர் களாற் காண முடியவில்லை . முழங்கால் 
வரையுமே அரிதாகக்கண்டு புகழ்ந்தனர் . “ முழுமுதற் 
டவுளே ! நீர் கொண்டுள்ள பெருவடிவத்தை நாங்கள் 
முழுவதுங் கண்டிலேம் . முற்றுங்கண்டு மகிழுமாறு காட்டி 
ய்ருளுதல் வேண்டும் , என்று வேண்டிக்கொண்டார்கள் . 

அறுமுகப்பெருமான் திருவுள்ளம் 
இரங்கியருளினார் . மேலான அறிவுக்கண்ணைக் கொடுத் 
தருளினார் . தேவர்கள் அறுமுகக் கடவுளுடைய பெரு 

முழுவதையும் , அடிமுதல் முடிவரை நன்கு 
கண்டார்கள் . கணக்கற்ற உலகங்களும் , உயிர்களும் , மும் 
மூர்த்திகளும் அவ் வடிவத்திலே விளங்குவதைக் கண்டார் 
கள் . இன்பம் மிகுந்தவர்களாய்ப் போற்றிப் புகழ்ந்தார்கள் . 
பின்னர் முருகக்கடவுள் பேருருவத்தை மறைத்தார் . 
ஆறு திருமுகங்களுடன் பழைய வடிவத்தைக் கொண்டார் . 
இந்திரன் முருகக்கடவுளைப் போற்றினான் . “ பேரருட் 
கடலே ! சூரன் முதலிய அவுணர்களைக் கொன்று அழித் 
தருளுதல் வேண்டும் . அடியேனுந் தேவர்களுந் தொண்டு 
செய்ய விண்ணுலகத்தை அரசு செய்துகொண்டிருத்தல் 
வேண்டும் , " 

என்று வேண்டிக்கொண்டான் . 
கடவுள் இந்திரனுக்குத் திருவருள் செய்தார் . உலகத்தில் 
தம்மால் தடுமாற்ற மடைந்தவைகளையெல்லாம் முன்போல் 
நிலைநிறுத்தி யருளினார் . யாவரும் அதுகண்டு மகிழ்ந் 


வடிவம் 


முருகக் 


தனர் . 


கந்தவெற்பு 
ந்திரன் முருகக்கடவுளைப் போற்றினான் . " முதலீ 
மற்ற முழுமுதற் பொருளே ! மறைமுடிவிலே விளங்கா 


ஆட்டில் ஏறுதல் 


51 . 


தான் . 


நின்ற உம்முடைய திருவடிகளை வழிபட விரும்புகிறோம் . 
அதற்குத் திருவருள் புரிக , என்று வேண்டிக்கொண் 
டான் . 

முருகக்கடவுள் அதற்கிசைந்தார் . தேவர்கள் 
பின்தொடர, மகாமேருமலையை நீங்கினார் . திருக்கைலாய 
மலையின் பக்கத்திலுள்ள ஒரு மலையை அடைந்தார் . இந்தி 
ரன் தேவதச்சனைக்கொண்டு ஒரு திருக்கோயிலை அமைத் 

அதற்குள்ளே ஒரு சிறந்த அரியணையையும் 
ஏற்படுத்தினான் . முருகக்கடவுள் அவ்வரியணை மீது எழுந் 
தருளினார் . இந்திரனும் , தேவர்களும் முருகக்கடவுளைப் 
பலவாறு போற்றி வழிபட்டார்கள் . பிறகு முருகக் 
கடவுள் அங்கு நீங்கிக் கைலைமலையை அடைந்தார் . இந்திர 
னும் , தேவர்களும் அம்மலையை நீங்கினார்கள் . அந்த மலை 
கந்தவெற்பு என்னும் பெயரைப் பெற்றது . திருக் 
கைலையை அடைந்த முருகக்கடவுள் நூறாயிரத்தொன்பது 
வீரர்களும் பூதர்களும் போற்ற அங்கு எழுந்தருளி 
யிருந்தார் . 


கரு . 

ஆட்டில் ஏறுதல் 

நாரதர் வேள்வி 
நாரதமுனிவர் , நிலவுலகில் ஒரு வேள்வி செய்தார் . 
அவ்வேள்வி சிவபெருமானுக்கு விருப்பமாகுமாறு செய் 
யப்பட்டது . அவ்வேள்வியில் தேவர்களும் , முனிவர்களும் , 
பார்ப்பனர்களும் திரண்டிருந்தார்கள் . வேள்வியின் தீயில் 
நின்றும் ஓர் ஆட்டுக்கடா தோன்றியது . வேள்வியிற் கூடி 
யிருந்தவர்கள் அக் கடாவைக்கண்டு அஞ்சியோடினார்கள் . 

ஓடியவர்களை துரத்திச்சென்று கொன்றது . 
உலகு எங்குந் திரிந்து பலரைத் தாக்கிக்கொன்றது . அது 
மிகுந்த சினமுடையதாக இருந்தது . நாரதமுனிவரும் 
மற்றவர்களும் ஓடித் திருக்கைலாய மலையை 

அடைந் 
தார்கள் . 

மலையில் ஏறிச்செல்லும் பொழுது . அறுமுகக் 
கடவுளை நூறாயிரத்தொன்பது 

வீரர்களுடனும் 
டார்கள் . சிவபெருமானிடஞ்சென்று இச் சிறுசெய்தியைச் 
சொல்லவேண்டாம் ; இப்பெருமானிடமே சொல்வோம் 


அக் 


கடா 


கண் 


கந்த புராணம் 


மலையை 


என்று முடிவுசெய்தார்கள் . நாரதர் வேள்வி செய்ததை 
யும் , அதில் ஆடு தோன்றிக் கேடு புரி தலையுங் கூறினார் கள் . 

ஆட்டைப் பிடித்துவரச்செய்தல் 
முருகக்கடவுள் அவர்கட்குத் திருவருள் புரிந்தார் . 
நீங்கள் அஞ்சவேண்டாம் " என்றார் . வீரவாகுதேவரைப் 
பார்த்து , " வேள்வியில் தோன்றித் தீது புரியும் அவ்வாட்டுக் 
கடாவைப் பிடித்துவருவாயாக ", என்று பணித்தருளி 
னார் . வீரவாகுதேவர் அப்பணியைத் தலைமேற்கொண்டு 
விரைந்து சென்றார் . ஆட்டுக்கடாவைத் தேடினார் . எல்லா 
வுலகங்களினுந் தேடியபிறகு , அவ்வாட்டுக்கடா நான் 
முகன் உலகத்தில் அகப்பட்டது . அக் கடா அஞ்சும் 
வண்ணம் , அதன் கொம்பைப்பிடித்து , இழுத்துக்கொண்டு 
திருக்கைலாய 

அடைந்தார் . முருகக்கடவுள் 
முன்புவிட்டு வணங்கினார் . முருகக்கடவுள் முனிவர்களையுந் 
தேவர்களையும் பார்த்து , " ஆட்டுக்கடா இங்கு வந்து 
விட்டது . இனி நீங்கள் நிலவுலகிற்சென்று தொடங்கிய 
வேள்வியை முடியுங்கள் , என்று மொழிந்தருளினார் . 
தேவர்களும் , முனிவர்களும் திருமுருகப்பெருமானை 
நோக்கி , " இவ்வாட்டுக் கடாவை ஊர் தியாகக் கொண் 
டருளுதல் வேண்டும் , என்று வேண்டிக்கொண்டார்கள் . 
முருகக்கடவுள் , அவ்வாட்டுக்கடாவைத் தமக்கு ஊர்தி 
யாகக் கொண்டருளினார் . 

நான்முகனைச் சிறைசெய்தல் 

நான்முகன் ஆணவம் 
அறுமுகக்கடவுள் , ஆட்டுக்கடாவின் மேலேறி எல்லா 
வுலகங்களினுஞ் சென்று , திருவிளையாடல்கள் புரிந்து 
கொண்டிருந்தார் . ஒருநாள் நான்முகன் முதலாயினோர் 
திருக்கயிலாயமலையிற் சென்று , இறைவனை வணங்கித் 
திருவருள் பெற்றுக்கொண்டு மீண்டார்கள் . 
வாயிலை அடைந்தார்கள் . முருகக்கடவுள் , முதற்கோபுரத் 
துள்ளே நூறாயிரத்தொன்பது வீரர்களுஞ்சூழ்ந்து போற்ற 


கசு . 


கோபுர 


நான்முகனைச் சிறைசெய்தல் 


53 


. 


எ 


1 


. 


எழுந்தருளியிருந்தார் . முருகக்கடவுள் தேவர்கள் 

கூட் 
டத்தைப் பார்த்தார் . படைப்புத்தொழில் புரியும் நான் 
முகன் அக்கூட்டத்திற்குத் தலைவனாக இலங்கினான் . முருகக் 
கடவுள் நான்முகனைப்பார்த்து , “ இங்கே வா , என்று 
கூப்பிட்டார் . நான் முகன் முருகக்கடவுளுக்கு , அண்மையிற் 
சென்றான் . கீழேவிழுந்து வணங்காமல் சைகளைக் குவித்துக் 
கும்பிட்டான் . முருகக்கடவுள் நான்முகனுடைய உள்ளக் 
கருத்தை உணர்ந்துகொண்டார் . 

அறுமுகக்கடவுள் நான் முகன் அறிவை ஆராய்தல் 

" நான் முகனே ! உட்காருவாயாக என்று கட்டளை 
யிட்டார் . அவனும் அவ்வாறே உட்கார்ந்தான் . நீ எத் 
தொழில் புரிகின்றாய் ? என்று கேட்டார் . “ சிவபெருமா 
னுடைய ஆணையினாலே நான் படைத்தல் தொழிலைப் புரி 
கின்றேன் . என்றான் நான் முகன் . முருகக்கடவுள் நான் 
முகனைப் பார்த்துப் , “ படைப்புத்தொழில் புரியும் உனக்கு 
மறைகளெல்லாம் தெரியுமா ” ? என்று கேட்டார் . “ முன்னா 
ளில் என்னைப் படைத்தருளிய சிவபெருமான் , மறை 
முதலியவைகளைச் செய்து எனக்குப் போதித்தருளினார் . 
அவைகளை நான் அறிவேன் , " என்றான் நான்முகன் , 
“ அவற்றுள் இருக்கினைச் சொல்லக்கடவாய் , என்று 
இயம்பியருளினார் . நான் முகன் முதலிலே ஓம் என்பதைச் 
சொல்லிவிட்டு மறையைச் சொல்லத் தொடங்கினான் . 
முருகக்கடவுள் நான்முகனைப்பார்த்து , நிறுத்து என்றார் . 
அவனும் நிறுத்தினான் . நீ முதலில் மொழிந்த ஓம் 
என்னுஞ் சொல்லுக்குப் பொருள் கூறுவாயாக , என்றார் . 
நான் முகனுக்கு ஓம் என்பதன் பொருள் விளங்கவில்லை. 
ஒன்றுங் கூறமுடியாமல் விழித்தான் . 

இறைவன் எழுந்தருளியிருக்கும் இருக்கையாகவும் 
( பீடம் ) , மற்றைத் தேவர்கட்கெல்லாம் பிறப்பிடமாகவும் , 
எல்லா மந்திரங்களுக்கும் , மறைகளுக்கும் மூலமாகவும் , 
காசியில் இறப்பவர்கட்குச் சிவபெருமான் 

உணர்த்தி 
யருளும் தாரகப்பிரமமாகவும் உள்ள பிரணவத்தின் 
பொருளை நான் முகன் ஆராய்ந்து பார்த்தான் . ஒன்றும் 


. 


54 


கந்த புராணம் 


புலப்படவில்லை . யாதுங் கூறமுடியாமல் தியங்கினான் . ஓம் 
என்பதன் உண்மைப்பொருளை நான் முகனும் அறியாது 
மயங்கினான் ஆயின் , நாம் சிலவற்றை அறிந்திருக்கிறோம் 
என்பது நகைப்புக்கிடமன்றோ ? பிரணவத்தின் பொருளை 
நான்முகன் உணராமல் விழித்த அளவில் அறுமுகக் கடவு 
ளுக்குச் சினமுண்டாகியது . “ பிரணவத்தின் பொருளை 
யறியாத நீ படைத்தல் தொழிலைச் செய்வது எவ்வாறு ? " 
என்று கூறி , நான் முகனுடைய நான்கு தலைகளும் குலுங்கு 
மாறு குட்டினார் . கீழே விழும் வண்ணம் திருவடிகளினால் 
உதைத்தருளினார் . கந்தவெற்பிலே சொண்டுபோய்ச் 
சிறையில் அடைக்குமாறு செய்தார் . தாமே படைத்தல் 
தொழிலைச் செய்யலானார் . நான் முகனுடன் வந்த தேவர் 
கள் முருகக்கடவுளின் செயலைக் கண்டு மனம் நடுங்கினர் . 
முருகக்கடவுளைத் தொழுதுகொண்டு தங்கள் தங்கள் 
இருப்பிடங்களை யடைந்தார்கள் . 

எட்டொ ணாத அக் குடிலையின் பயன் இனைத் தென்றே 
கட்டு ரைத்திலன் மயங்கலும் இதன் பொருள் கருதாய் 
சிட்டி செய்வது இத் தன்மைய தோஎனாச் செவ்வேள் 
குட்டினான் அயன் நான்குமா முடிகளுங் குலுங்க . 
மறை புரிந்திடுஞ் சிவனருள் மதலைமா மலர்மேல் 
உறைபு ரிந்தவன் வீழ்தரப் பதத்தினால் உதைத்து 
நிறைபு ரிந்திடு பரிசன ரைக்கொடே நிகளச் 
சிறைபு ரிந்திடு வித்தனன் கந்தமாஞ் சிலம்பில் . 

நான்முகனைச் சிறை நீக்குதல் 
திருமால் சிவபெருமானிடஞ் செல்லுதல் 
அறுமுகப்பெருமான் அளவில்லா த காலம் படைத்தல் 
தொழிலைச் செய்துகொண்டிருந்தார் . திருமால் , நான் 
முகனைச் சிறை நீக்குவிக்க எண்ணினார் . தேவர்களையும் , 
முனிவர்களையும் தம்மிடம் வருமாறு எண்ணினார் . அதனை 
யுணர்ந்து , எல்லாத் தேவர்களும் , திருமாலிடத்திற்கு வந்து 
சேர்ந்தார்கள் . - திருமால் , அத்தேவர்களுடன் , திருக் 
கைலையை அடைந்தார் . நந்திதேவரை வணங்கி , அவ 
ருடைய உடன்பாடு பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றார் . 


கஎ . 


சிவபெருமான் நான்முகனைச் சிறைநீக்குதல் 

55 
சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கிப் போற்றினார் . 

திருவருள் புரிந்தார் . 
அவர்களைப் பார்த்து , “ நீங்கள் துன்பத்தோடு நம்மிடம் 
வரக் காரணம் யாது ? என்று கேட்டருளினார் . திருமால் 
இறைவனைப் பணிந்து , உம்முடைய திருமகன் இங்கு 
வந்த நான் முகனைக் கூப்பிட்டுப் பிரணவத்திற்குப் பொருள் 
வினாவினார் . அவனதனை உரைக்க அறியாமல் மயங்கினான் . 
அவனைக் குட்டிச் சிறையிலடைத்துவிட்டுத் தாமே படைத 
தல் தொழிலைப் புரிகின்றார் . அவன் அளவில்லாத காலங்க 
ளாகச் சிறையிற் கிடந்து துன்பப்படுகிறான் . அவன் சிறை 
யினை நீக்கியருளுதல் வேண்டும் , 

வேண்டிக் 
கொண்டார் . 


என்று 


சிவபெருமான் திருநந்திதேவரை முருகக்கடவுளிடம் 

அனுப்புதல் 
உடனே சிவபெருமான் திருநந்திதேவரைப் பார்த்து , 
நீ நம்முடைய மகனாகிய முருகனிடஞ் சென்று , சிறையி 
லடைத்துள்ள நான்முகனை வெளியே விட்டுவிடுமாறு கூறி 
விட்டு விரைந்து வருவாயாக , " என்று கட்டளையிட்டார் . 
நந்திதேவர் அப்பணியைத் தலைமேற்கொண்டார் . அள 
வில்லாத கணங்கள் சூழக் கந்தவெற்பை நோக்கிப் புறப் 
பட்டார் . கந்தவெற்பை யடைந்து திருக்கோயிலிற் புகுந் 
தார் . முருகக்கடவுளுடைய திருவடித் 
தாமரைகளை 
வணங்கி யெழுந்தார் . வாய்புதைத்து நின்றார் . “ நான்முக 
னுடைய சிறையை நீக்கிவிடுமாறு உமக்குச் சொல்லும் 
வண்ணம் சிவபெருமான் என்னை யனுப்பியருளினார் . 
தடையின்றிச் சிறையில் நின்று 

நீக்கிவிடுதல் 
வேண்டும் . பிரணவப்பொருள் அவன் சொல்லுதற்கு 
அவ்வளவு எளிதா ? என்று சொன்னார் . 

முருகக்கடவுள் நந்திதேவரைப் பார்த்துச் சினந்தார் . 
“ நான் , நான்முகனைச் சிறையினின்றும் விடமாட்டேன் . 
நீ உடனே விரைந்து ஓடிப்போகாமல் இங்கே நிற்பை 
யாகில் உன்னையுஞ் சிறையிலடைப்பேன் .. 

ஆகையால் , 


அவனைத் 


56 


கந்த புராணம் 


உ L 


னே ஓடிப்போ . வேறொன்றும் பேசாதே , என்றார் . 
நந்திதேவர் முருகக்கடவுளின் சீற்றத்தைக் கண்டு அஞ்சி 
நடுநடுங்கினார் . முருகக்கடவுளை வணங்கி அங்குநின்றும் 
மீண்டார் . திருக்கைலாய மலையை 

யடைந்து , 
கடவுள் கூறியருளியவைகளைக் கூறினார் . 


முருகக் 


சிவபெருமான் நான்முகனைச் சிறைமீட்டல் 
நந்திதேவர் கூறியைைவகளைக் கேட்ட சிவபெருமான் 
திருநகை செய்தார் ; அரியணையினின்றும் விரைந்து இறங்கி 
னார் . எருது ஊர்தியின் மேல் ஏறினார் . திருமால் , தேவர் 
கள் , முனிவர்கள் முதலானவர்கள் 

சிவபெருமானைச் 
சூழ்ந்து சென்றார்கள் . கண்ணுதற்பெருமான் கந்தவெற்பை 
யடைந்தார் ; திருக்கோயிலுக்குள்ளே புகுந்தார் . முருகக் 
கடவுள் விரைந்தெழுந்து இறைவனை வணங்கினார் . தமது 
இருக்கையின் மீது இருக்கவைத்தார் . 57 ம்பெருமான் 
இங்கு எழுந்தருளிவர நேர்ந்தது யாது செயலோ ? " 
என்றார் . சிவபெருமான் முருகக்கடவுளைப் பார்த்து , 
" ஓ முருகனே ! நீ நான்முகனைச் சிறையிலடைத்தாய் . 
நாம் அதனை நீக்கக்கருதி வந்தோம் ; அவனைச் சிறையி 
னின்றும் விடக்கடவாய் , என்று திருவாய்மலர்ந்தருளி 
னார் . இதனைக்கேட்ட முருகக்கடவுள் , 

ன்முகனுக்குப் 
பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை. பிரணவத்தின் 
பொருள் தெரியாதவன் உலகத்தைப்படைக்கத் தக்கவனா 
னா ? 
படைப்புத் தொழிலை அவன் பெற்றுள்ளமையின் எவரை 
யுஞ் சிறிதேனும் மதிப்பதில்லை . அவன் உம்மைப் போற்றி 
வழிபாடு செய்தாலும் , ஆணவஞ் சிறிதும் ஒழிந்திலன் . 
ஆகையால் , அவனைச் சிறையினின்றும் வெளியே விடுதல் 
முடியாது , என்றார் . சிவபெருமான் சினங்கொண்டவர் 
போல் , 

ஒ 

மகனே ! உன் செய்கை நன்றாயில்லை . 
நந்தியை அனுப்பிக் கூறியபோதுங் கேட்கவில்லை . 
வந்து சொல்லும்போதும் மறுக்கின்றாய் ! " என்று கடுமை 
யாகப் பேசினார் . முருகப்பெருமான் சிவபெருமானுடைய 
சினத்தைப் பார்த்து , " அவனை விட்டுவிட வேண்டுமென்று 


. 


நாமே 


நான்முகனைச் சிறைநீக்குதல் 


57 


உமக்குத் திருவுள்ளமிருக்குமானால் விட்டுவிடுகிறேன் , " 
என்றார் . சில பூதர்களை யனுப்பி நான்முகனைத் தம்முன் 
கொண்டு வருமாறு கட்டளையிட்டருளினார் . 

சில பூதர்கள் போய் நான்முகனை முருகக்கடவுள் 
திருமுன்பு கொண்டுவந்து நிறுத்தினார்கள் . நான் முகன் 
சிவபெருமானை வணங்கினான் . சிவபெருமான் நான்முக 
னைப் பார்த்து , “ நீ சிறையிருந்து வருந்தினாய்போலும் , 
என்று 

திருவாய் மலர்ந்தருளினார் . நான்முகன் இறை 
வனைப் பார்த்து , எம்பெருமானே ! தங்களுடைய திரு 
மகனார் எனக்களித்த தண்டனை தீமைக்காகவன்று . சிறியே 
னுக்கு நன்மை யுண்டா தற் பொருட்டேயாம் . இதனால் 
என்னுடைய 

ஆணவம் ஒழிந்தது . தீவினைகளெல்லாம் 
தொலைந்தன . 

உள்ளந் தூய்மை யடைந்தது , என்று 
கூறினான் . சிவபிரான் நான்முகனைப் பார்த்து , “ உன் 
னுடைய படைப்புத்தொழிலை நீ வழக்கம்போல் செய்து 
கொண்டிரு , என்று கட்டளையிட்டருளினார் . 

முருகக்கடவுள் பிரணவப்பொருள் உரைத்தல் 
பிறகு சிவபெருமான் முருகக்கடவுளை 

மடிமீது 
காண்டு மகிழ்ந்தருளினார் . நான் முகனும் அறியாத 
பிரணவத்தின் பொருள் உனக்குத் தெரியுமா ? 

தெரிந் 
எனக்குச் சொல்வாயாக , என்று திருவாய்மலர்ந் 
தருளினார் . முருகக்கடவுள் 

இறைவனைப் 
மறைமுகமாகக் கூறவேண்டிய முறைப்படி 
கூறவேண்டுமே யல்லாமல் , எல்லோருக்குந் தெரியும்படி 
யாகச் சொல்லலாமா ? என்றார் . இறைவன் நகைத்துக், 

கூறவேண்டிய முறைப்படி கூறுவாயாக , என்று கூறித் 
தம் காதுகளைக் கொடுத்தார் . அறுமுகக்கடவுள் இறைவ 
னுக்குப் பிரணவப்பொருளை யுரைத்தார் . பிறகு சிவபெரு 
மான் திருக்கைலையை அடைந்தார் . முருகக்கடவுள் கந்த 
வெற்பில் நூறாயிரத்தொன்பது வீரர்களும் , பூதக்கூட்டங் 
களுஞ் சூழ வீற்றிருந்தருளினார் , தம்மை மெய்யன் போடு 
ழிபட்ட அகத்திய முனிவருக்குப் பிரணவப் பொருளை 
யும் , வேதசிவாகமங்களையுங் கூறியருளினார் . 


கால் 


பார்த்து , 


அதனை 


. 


கஅ . 

விடை பெறுதல் 
அமிர்தவல்லியும் , சுந்தரவல்லியும் 
அறுமுகக்கடவுள் கந்த வெற்பில் எழுந்தருளியிருக் 
கும்போது , திருமாலின் புதல்விகளாகிய அமிர்தவல்லி, 
சுந்தரவல்லி என்னும் இருவர் முருகக்கடவுளுக்கு வாழ்க் 
கைத் துணை வியர்களாக விரும்பினார்கள் . அதன்பொருட் 
டுச் சரவணப்பொய்கையில் அருந்தவம் 

அருந்தவம் புரிந்தார்கள் . 
முருகக்கடவுள் அம்மங்கையர் முன்பு எழுந்தருளினார் . 
மாதர்கள் இருவரும் முருகனை வணங்கிப் போற்றினார்கள் . 
“ எம்பெருமானே ! அடியேங்களைத் திருமணஞ் செய்து 
கொள்ளவேண்டும் ” என்று வேண்டிக்கொண்டார்கள். 

முருகக்கடவுள் மூத்தவளாகிய அமிர்தவல்லியைப் 
பார்த்தார் . நீ இந்திரன் மகளாக வளர்வாயாக ; பிறகு 
நாம் வந்து 

மணஞ்செய்து கொள்வோம் ” என்றார் . 
இளையவளாகிய சுந்தரவல்லியைப் பார்த்து , “ நீ நிலவுலகில் 
சிவமுனி மகளாகத்தோன்றி வேடர்களிடத்திலே வளர்வா 
யாக ; பிறகு நாம் வந்து திருமணஞ் செய்துகொள்வோம் 
என்றார் . அவர்களும் விடைபெற்றுக்கொண்டு சென் 


றார்கள் . 


11 


அமிர் தவல்லி , ஒரு குழந்தை வடிவங்கொண்டாள் . 
மேருமலையிலிருந்த இந்திரன் முன் சென்றாள் . " நான் 
உன்னுடன் தோன்றிய உபேந்திரனுடைய மகள் , என்னை 
நீ வளர்ப்பாயாக என்றாள் . அவன் அவளை அன்புடன் 
வளர்க்குமாறு 

ஐராவதத்திற்குக் கட்டளையிட்டான் . 
ஐரா 
ராவதமும் அவ்வாறே செய்தது . அதனால் அப்பெண் 
ணுக்குத் தெய்வயானை என்று பெயர் உண்டாகியது . 

முருகக்கடவுளை எண்ணிக்கொண்டிருந்தாள் . 
சுந்தரவல்லி தொண்டைநாட்டுக்குச் சென்றாள் . 

திருமுருகன் திருக்கைலையில் எழுந்தருளுதல் 
மங்கையர்க்கு வரங் கொடுத்தபின் , முருகக்கடவுள் 
கந்த வெற்பை யடைந்தார் . பிறகு நூறாயிரத்தொன்பது 


அவள் 


விடை பெறுதல் 


59 


வீரர்களும் , பூதங்களுஞ் சூழத் திருக்கைலையை அடைந்து , 
தாய் தந்தையர்கட்கு நடுவே எழுந்தருளியிருந்தார் . 

தேவர்கள் முறையீடு 
அறுமுகக்கடவுள் இறைவனுடன் 

எழுந்தரு 

ளி 
யிருக்கையில் , இந்திரன் முதலிய தேவர்கள் , நான்முகனை 
யுந் திருமாலையும் அழைத்துக்கொண்டு திருக்கைலை 
மலையை அடைந்தார்கள் . உள்ளே செல்லுவதற்கு முயன் 
றார்கள் . நந்திதேவர் அவர்களைத் தடுத்து நிறுத்தினார் . 
பலநாள் நின்றார்கள் . பிறகு அவர்கள் நந்திதேவரைப் 
போற்றித் தங்களுடைய துன்பங்களை முறையிட்டுக்கொண் 
டார்கள் . நந்திதேவர் திருவுள்ளம் இரங்கினார் . நான் சிவ 
பெருமானிடம் சென்று தெரிவித்து , உடன்பாடு பெற்று 
அழைத்துக்கொண்டு செல்லுகிறேன் . இங்கேயிருங்கள் 
என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார் 

உள்ளே சென்றார் . கிவபெருமானை 
வணங்கி நின்றார் . " நான்முகன் , திருமால் , இந்திரன் முதலி 
யோர் திருக்கோயிலின் முதல் வாசலிலே வந்திருக்கின்றார் 

கூறினார் . சிவபெருமான் , அவர்களனை 
வரையும் நம்முன்னே அழைத்துக்கொண்டு வருவாயாக , 
என்று கட்டளையிட்டார் . தேவர்களனைவரும் , விரைந்து . 
சிவபெருமானுக்கு முன் சென்று வணங்கினார்கள் . 

இந்திரன் சிவபெருமானைப் பார்த்து , " முதற்கடவுளே ! 
அடியவர்களாகிய யாங்கள் பலவூழிகளாக அவுணர்களால் 
வருந்திக்கொண்டிருக்கிறோம் ; அடி யேனுடைய 
னாகியசயந்தனும் , தேவர்களும் அரம்பையர்களும் 

ஊரிலே சிறையிருக்கிறார்கள் . விண்ணுலகம் 
அவுணர்களால் அழிந்துவிட்டது . திருமகன் பிறந்து 
அவுணர்களை அழித்தருள்வான் என்று முன்பு திருவாய் 
மலர்ந்தருளினீரே திருமகனும் பிறந்திருக்கின்றாரே ! 
எங்கள் 

துன்பம் ஒழியவில்லையே ! அடியேங்களுடைய 
தீவினை 

இன்னும் ஒழிந்திலதுபோலும் . எம்முடைய 
துன்பங்களை வேறு எவரிடஞ்சென்று இயம்புவோம் ? 
சூரனுடைய தொல்லைகள் சொல்லுந்தரத்தனவல்ல . தீயின் 

உறங்கலாம் ; நஞ்சையும் உண்ணலாம் . இந்தப் 


கள் , 


என்று 


மக 


சூர 


னுடைய 


மீதும் 


60 


கந்த புராணம் 


1 


கு 


சூரன் 


என்று 


அவர் 


பகைவர்களுடைய துன்பம் பொறுத்தற்கரியது . இனிமே - 
லாயினுஞ்சிறியேங்களைக் காத்தருளும் , ” என்று பலவாறு 
கூறி வேண்டிக்கொண்டான் , 

சிவபெருமான் அருள்புரிதல் 
இந்திரன் இயம்பியவைகளைச் சிவபெருமான் கேட் 
டருளினார் . “ உங்கள் துன்பத்தை விடுங்கள் , " என்று 
அருளிச்செய்தார் . அறுமுகக்கடவுளைப் பார்த்து , 
என்பவன் உலகத்துயிர்களுக்குந் தேவர்களுக்குந் துன்பத் 
தைச் செய்து கொண்டிருக்கிறான் . அவன் கெடுதலில்லாத 
வலிமையுடையவன் . நீ பூதப்படைகளுடன் சென்று 
அவுணர்களையும் சூரனையுங் கொன்று இந்திரனுக்கு அவ 
னுடைய அரசைக் கொடுப்பாயாக ! 

பணித் 
தருளினார் . முருகக்கடவுள் , “ அப்படியே செய்கிறேன் , 
என்று தம்முடன்பாட்டைத் தெரிவித்தருளினார் . சிவ 
பெருமான் பதினொரு உருத்திரர்களையும் உள்ளத்தில் 
நினைத்தருளினார் . அவர்கள் 

அவர்கள் தோன்றினார்கள் . 
களைப் படைக்கலங்களாக்கி முருகக்கடவுளுடைய திருக் 
கையிலே கொடுத்தருளினார் . பதினொரு உருத்திரர்களும் 
தோமரம் , கொடி , வாள் , குலிசம் , கணை , அங்குசம் , மணி , 
தாமரை , தடி , வில் , 

மழு என்னும் பதினொரு படைக் 
கலங்கலானார்கள் . 

வேல் 
சிவபெருமான் ஒரு வேற்படையை யுண்டாக்கி 
னார் . அவ்வேல் , ஐம்பெரும் பூதங்களையும் அழிக்கக் 
கூடியது . 

உயிர்களையும் ஒன்றாக முடிக்கக் 
கூடியது . எவர் மேல் செலுத்தினும் அவருடைய வன்மை 
யையும் மேன்மைகளையும் கெடுத்து உயிரை உண்ணக் 
கூடியது . எப்படைக்கலங்களுக்குத் தலைமை பெற்றது . 
அதனை முருகக்கடவுளுடைய திருக்கையில் கொடுத்தருளி 
னார் . 

வீரர்கட்குக் கட்டளை 
பின் நூறாயிரத்தொன்பது வீரர்களையும் பார்த்து , 
" நீங்கள் முருகனோடு சென்று அவுணர்களைத் தொலைப்ப 


பிறகு 


எல்லா 


படையெழுதல் 


61 


பார்த்து , 


நான் 


ம் 


தற்குப் பக்கத்துணையாக இருக்கக்கடவீர்கள் என்று 
கட்டளையிட்டருளினார் . அவர் கட்குப் பல படைக்கலங் . 
களைக் கொடுத்தார் . அண்டாபரணர் , நந்தி , உக்கிரர் , 
சண்டர் , தீக்கண்ணர் , சிங்கர் முதலிய கணநாதர்களைப் 

“ நீங்கள் இரண்டாயிரம் வெள்ளம் பூதங்க 
ளோடு அறுமுகனுக்குப் படைத்தலைவர்களாகச் செல்லக் 
கடவீர்கள் , " என்று கட்டளையிட்டருளினார் . 

தேர் 
பிறகு சிவபெருமான் , அறுமுகக்கடவுள் ஏறுவதற்கு 
ஒரு தேரைப் படைத்துக் கொடுத்தருளினார் . அத்தேர் 
ஐம்பெரும் பூதங்களின் வன்மையைக் கொண்டது . 
முகன் முதலிய தேவர்களுடைய ஆற்றலையுங் கொண்டது . 
நூறாயிரங் குதிரைகள் பூட்டப்பெற்றது . மனவிரைவினு 
விரைந்து செல்லக்கூடியது . 

முருகன் புறப்படுதல் 
முருகக்கடவுள் போருக்குப் புறப்பட்டார் , இறை 
வனையும் , இறைவியையும் தொழுது வணங்கினார் . இரு 
வரும் முருகக்கடவுளை வாழ்த்தி , விடைகொடுத்தருளினார் 

மற்றைய வீரர்களும் , இறைவனையும் இறைவியையும் 
தொழுது , முருகக்கடவுளுடன் புறப்பட்டார்கள். 

ககூ . படையெழுதல் 
திருமால் வாயுதேவனைப் பார்த்து , " நீ முருகக் 
கடவுளுடைய தேரைச் செலுத்தக்கடவாய் , 
கட்டளையிட்டார் . 

அவ்வாறே வாயுதேவன் தேரைச் 
செலுத்தலானான் . முருகக்கடவுள் தேரின் மீது ஏறி 
யருளினார் . இந்திரன் முதலிய தேவர்கள் இனிமேல் 
சூரன் இறந்தான் என்று மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள் . 
நூறாயிரத்தொன்பது 

முருகக்கடவுளைச் 
சூழ்ந்தார்கள் . முனிவர்களும் , தேவர்களும் , அவ்வீரர் 
களை மொய்த்தார்கள். திருக்கைலை மலையில், பல வெள்ளம் 
பூதங்கள் இருந்தன . அவற்றுள் , இரண்டாயிரம் வெள்ளம் 


கள் . 


என் 


வீரர்களும் , 


62 


கந்த புராணரம் 


பலவகை 


பூதப்படைகள் நூற்றெட்டுப் படைத்தலைவர்களுடன் 
முருகக் கடவுளிடத்திற்கு வந்து சூழ்ந்தன. 
வாத்தியங்கள் முழங்கின . அறுமுகக்கடவுள் 
ளுடன் நிலவுலகின் மேல் வந்து சேர்ந்தார் . 

20. தாரகன் அழிவு 

கிரவுஞ்ச மலையை அடைதல் 
முருகக்கடவுள் படையுடன் 

செல்லும் போது , 
தாரகாசுரனுக்கு உறைவிடமான கிரவுஞ்ச மலை எ 
எதிர்ப் 
பட்டது . அம்மலையைக் கண்டவுடன் ; தேவர்கள் மனம் 
நடுங்கினார்கள் . இந்திரன் கலங்கி நின்றான் . அப்பொழுது 
நாரதமுனிவர் வந்து சேர்ந்தார் . அவர் முருகக்கடவு 
ளுடைய திருவடிகளை வணங்கினார் . 


தாரகன் 


நாரதர் வேண்டுகோள் 
நாரதர் முருகக்கடவுளைப் பார்த்து , 

பார்த்து , " எம்பெரு 
மானே ! இம்மலை மிகுந்த வஞ்சகமுடையது . அகத்திய 
முனிவருடைய சாபத்தினால் இவ்வாறு நிற்கிறது . இத 
னுடைய பெயர்கிரவுஞ்சமலை . இம்மலையின் ஒரு பக்கத்திலே 
மாயபுரி என்னும் ஊர் இருக்கிறது . அங்கு சூரனுடைய 
தம்பியாகிய 

இருக்கிறான் . அவன் யானை 
முகத்தை யுடையவன் . 

போரிலே திருமாலினுடைய 
ஆழிப்படையைப் பதக்கமாக அணிந்தவன் . இவனை 
முன்பு கொன்றால் இவனுக்கு மூத்தோனாகிய சூரபது 
மனைக் கொல்வது எளிதாக விருக்கும் , 

என்று 
கூறினார் . நாரதர் நவின்றதைக் கேட்ட முருகக்கடவுள் , 
அவனை இப்போது இங்கே கொல்வோம் , " என்று திரு 
வாய்மலர்ந்தருளினார் . தேவர் முதலாயினோர் மகிழ்ச்சி 
யடைந்தனர் . 

வீரவாகுதேவர்க்குக் கட்டளை 
முருகக்கடவுள் 

வீரவாகுதேவரைப் பார்த்தார் . 
தம்பி ! இம்மலையின் ஒரு பக்கத்திலேயுள்ள மாயபுரியிலே , 
தாரகாசூரன் தன் படைகளோடு இருக்கிறான் . நீ நூறா 


தாரகன் அழிவு 


63 


சென்று , 


பல 


பல 


யிரத்தொன்பது வீரர்களோடும் , 

வீரர்களோடும் , பூதப்படைகளோடுஞ் 
அவனுடைய நகரத்தை 

வளைக்கக்கடவாய் ; 
எதிர்க்கும் அவுணப்படைகளை அழிப்பாயாக ! தாரகன் 
எதிர்ப்பானாயின் , அவனோடும் போர் செய் , உன் 
அவனை வெல்வது அரிதாயின் நாம் வந்து வெல்வோம் , 
என்று கூறியருளினார் . வீரவாகுதேவர் , அதற்குடன் 
பட்டு , முருகக்கடவுளை வணங்கி 

நின்றார் . முருகக் 
கடவுள் தம் பக்கத்தில் நின்ற தேவதச்சனைப் பார்த்து , 
வீரவாகுதேவர் முதலிய யாவருக்கும் கொடுப்பதற்குப் 

தேர்களைச் செய்வாயாக ! " என்றார் . தேவதச்ச 
னும் ஒரு கணப் பொழுதிலே அப்படியே செய்து முடித் 
தான் . அத்தேரில் அரிமாக்களும் , பாய்மாக்களும் , பூதங் 
களும் பூட்டப்பட்டிருந்தன. அத்தேர்களை அறுமுகக் 
கடவுள் வீரவாகுதேவர்க்கும் , பிற வீரர்கட்கும் கொடுத் 
தருளினார் . வீரவாகுதேவர் முதலானோர் 

முருகக் 
கடவுளை வணங்கிப் படையுடன் புறப்பட்டார்கள் . 
வகை ஒலிக் கருவிகள் முழங்கின . படை மாயபுரியை 
அடைந்தது . 

அவுணர்களுடன் போர் 

நகரத்தினுள்ளே புகுந்தார்கள் . எதிர்ப் 
பட்ட அவுணர்களோடு , போர் செய்தார்கள் . தூதர்கள் 

அரண்மனைக்குள்ளே நுழைந்தார்கள் .. தாரகா 
சுரனை வணங்கி நின்றார்கள். “ மன்னனே ! சூரபன்மன் 
தேவர்களை வருத்திச் சிறை வைத்திருக்கிறானல்லவே 

னோ 
அச்சிறையை நீக்கித் தேவர் கட்கு நன்மையைச் செய்யும் 
பொருட்டுச் , சிவபெருமான் ஒரு திருமகனைப் பெற்றருளி 
னார் . அத்திருமகனா அவுணர்களையெல்லாங் கொன்று 
விடுவாரென்று , விண்ணிற் செல்லும் தேவர்கள் கூறக் 
கேட்டோம் . நாம் அப்பொழுது அந்த மொழிகளை நம்ப 
வில்லை . இப்பொழுது தேவர்கள் கூறியவாறே நேரிட் 
டிருக்கிறது . இரண்டாயிரம் வெள்ளப் பூதப்படைகள் சூழ 
அறுமுகக்கடவுள் இங்கு வந்திருக்கிறார் . முன்னாலே 

தூசிப்படை . நகரத்தை வளைத்துக்கொண்டது ,, 
என்று கூறினார்கள் . 


பூதர்கள் 


விரைந்து 


? 


வந்த 


1 


64 


கந்த புராணம் 


ܙܚ 
ܝܐ 


தாரகன் 


என் 


றா 


தூதர்கள் சொல்லியவைகளைக் கேட்ட , தாரகன் சினங் 
கொண்டான் . அரியணையினின்றும் இறங்கினான் . தூதர் 
களைப் பார்த்தான் . “ விரைவில் அப்படைகளை யெல்லாம் 
விரட்டியடிப்போம் . நம்முடைய படைகள் எல்லாவற்றை 
யும் ஒரு நொடியிற் கொண்டு வாருங்கள் , என்று ஆணை 
யிட்டான் . 

தூதர் கள் விரைந்து சென்றார் கள் . 
தன்னருகில் நின்றவர்களைப் பார்த்து , “ தேரைக்கொண்டு 
வாருங்கள் , 

ன் . ஒருகணப்பொழுதில் தேர் 
வந்தது . தாரகன் அத்தேர் மீது ஏறினான் . அமைச்சர்கள் 
தாரகனைப் போற்றிச் சூழ்ந்தார்கள் . சாமரைகள் இரட் 
டின . வெண்குடைகள் நிழற்றின. வலம்புரிகள் ஒலித்தன . 
தாரகாசுரனுக்குப் பக்கத்தில் ஒரு தேர் சென்றது . அத் 
தேர் அரிமாக்கள் பலவால் இழுக்கப்பட்டது . அத்தேரில் 
மகாமேரு மலையைப் போன்ற ஒருவைரத் தண்டமும் , பல 
படைக்கலங்களும் வைக்கப்பட்டிருந்தன . தூதர்களாலே 
கூப்பிடப்பெற்ற அவுணப்படைகள் , யானை , குதிரை, 
தேர்களோடு வந்து , நெருங்கின . தாரகன் தன் நகரத்தை 
நீங்கிச் சென்றான் . பூதர்கள் ஆரவாரஞ்செய்து எதிர்த் 
தார்கள் . இருபக்கத்துப் படைகளுக்கும் போர் மூண்டன 
பூதர்கள் குன்றுகளையும் , மரங்களையும் , தடிகளையும் , மழுக் 
களையும், சூலங்களையும் , அவுணர்கள் மேலே வீசினார்கள் . 
அவுணர்கள் கணை களையும் . வேல்களையும் , உருளை ( ஆழி ) 
களையும் வீசிப் போர் செய்தார்கள் . அப்பொழுது குருதி 
யாறு பெருகிற்று, தோள்களும் , தலைகளும் துள்ளின 
குடர்கள் சிந்தின . 

பலர் மாய்ந்தார்கள் . 
பூதர்கள் சிலர் பொன்றினார்கள் . 

தாரகன் போர் 
பூதர்களால் , தன்படை அழிதலைத் தாரகன் கண்டான் . 
மிகுந்த சினங்கொண்டான் . தேரில் நின்று நிலத்திலே 
குதித்தான் . ஒரு பெருந்தண்டத்தைக் கையில் எடுத்தான் . 
பூதர்கள் பலரைக் கொன்றான் . அண்டமுங் குலுங்கும் 
வண்ணம் ஆரவாரித்தான் . கால்களாற் கலக்கிச் சென்றான் . 

எதிர்க்கமுடியாமல் பூதப்படைத் தலைவர்கள் 


அவுணர்கள் 


தாரகனை 


தாரகன் அழிவு 


65 


கள் . 


மனந் தளர்ந்தார்கள் . பல பக்கங்களிலுஞ் சிதறி ஓடினார் 

நூறாயிரம் வீரர்கள் அதனைக் கண்டார்கள் . சீற்றங் 
கொண்டார்கள் . பலவகை ஒலிக்கருவிகள் ஒலிக்க , வில்லை 
வளைத்தார்கள் . கணை களைத் தொடுத்தார்கள் . தாரகனைச் 
சூழ்ந்தார்கள் . பூதப்படைத் 

தலைவர்கள் செலுத்திய 
கணைகள் , 

தாரகனுக்கு எத்தகைய ஊறுபாட்டையும் 
விளைத்தில. 

எல்லாக் 

கணைகளும் வறிதே மீண்டன . 
வீரர்கள் அதுகண்டு வெகுண்டார்கள் . தெய்வப் படைக் 
கலங்களைச் செலுத்தினார்கள் . 

அவைகள் தாரகன் மீது 
பட்டு , வலிகெட்டுச் சென்றன . தேவர்கள் அதனைக் 
கண்டு கலங்கினார்கள் . தாரகன் தன் வைரத்தண்டத்தைச் 
சுழற்றினான் . தன்னைச் சூழுகின்ற தேவர்களையெல்லாம் 
அடித்து நொறுக்கினான் . 

துளையையுடைய தன்னுடைய 
கையை நீட்டினான் . நூறாயிரம் வீரர்களையும் வாரினான் . 
கடலிற்போய் விழுமாறு வீசியெறிந்தான் . 

ஒன்பது வீரர்களும் தாரகனும் 
தா 

ரகனுடைய செயலை வீரகேசரி கண்டார் . அவருக் 
குச் 

சினமுண்டாயிற்று முருகக்கடவுளுடைய 
வடிகளை மனத்தில் போற்றினார் . வில்லை வளைத்தார் . 
கணைகளைத் தொடுத்துத் தாரகனுடைய முடியைத் தள்ளி 
னார் . கடலும் நாணும் வண்ணம் பேரொலி செய்தார் .. 
அவ்வொலியைக் கேட்ட தேவர்கள் அவர்மீது மலர்மழை 
பொழிந்தார்கள் . தாரகன் முடி வீழ்ந்த துபற்றி நாண 
முற்றான் . தன் கைத்தண்டத்தை வீரகேசரிமீது எறிந் 
தான் . தேர் மீது ஏறி வேறொரு முடியை அணிந்தான் . 
தாரகன் எறிந்த தண்டம் , மார்பிலே பட்டவளவில் , வீர 
கேசரி மயங்கி வீழ்ந்தார் . வீரவாகுதேவர் அதைக்கண்டு 
வெகுண்டார் . தாரக னெதிர்சென்று வில்லை வளைத்தார் . 
கணைகளைத் தொடுத்து அவன் 

நிறைத்தார் . 
தாரகன் ஒரு வில்லை வளைத்து வீரவாகுதேவர் மீது கணை 
மழையைப் பொழிந்தான் . வீரவாகுதேவர் பதினான்கு 
கணைகளைத் தொடுத்துத் தாரகனுடைய வில்லை யொடித் 
தார் . தன் வில் முறிபட்டதைக் கண்டு , தாரகன் கனன்றான் . 

க . பு.- 5 


தி 


திரு 


நூறு 


உடலை 


66 


கந்த புராணம் 


நன்றாக 


“ இனி நீ இறந்தாய் ; இதற்குச் சிறிதும் ஐயமில்லை , " என்று 
கூறி ஒரு சூலத்தை வீசினான் . அச் சூலம் வீரவாகுதேவர் 
மார்பில் பட்டது . அவர் மயங்கிரின்றார் . 

அவர் மயங்கிநின்றார் . தாரகன் இடி 
போல் ஆரவாரித்தான் . வீரவாகுதேவருடைய தம்பியர் 
எழுவரும் தாரகனோடு 

போர்செய்து தோற்றார்கள் . 
வீரவாகு தேவர் தம்முடைய தம்பியர் தாரகனை யெதிர்த் 
துத் தோற்றதைக் கண்டார் . தாரகனெதிர் சென்று ஒரு 
வில்லை வளைத்து நாணொலி செய்தார் . அக்காலை மலைக 
ளெல்லாஞ் சுழன்றன . அவுணர்கள் இரு காதையும் மூடிக் 
கொண்டு கலங்கியோடினார்கள் . தேவர்களும் வீரவாகு 
தேவருடைய நாணொலிக்கஞ்சி யேங்கினார்கள். வில்லை 
வளைத்துத் தீப்போல் வெகுண்டார் . தாரகனைப் பார்த்தார் ; 
‘ வீணாகக் களிக்காதே ; நான் உன்னை விரைவில் கொல்வேன் 
என்றார் . தாரகன் வீரவாகுதேவரைப் பார்த்துத் “ திரு 
மாலின் உருளைப்படையை என் கழுத்திற் பதக்கமாக 
அணிந்தேன் . இத்தகைய என்னுடைய வலிமையை 

நீ 
உணரவில்லை . நான் உன்னைக் 

உன்னைக் கொல்வேன் , 
கூறுகிறாய் ; அரிமாவை 

வெல்லுமா ? 
உன்னுடன் வந்த பூதப்படைகளெல்லாம் ஒழிந்தன . 
வீரர்களெல்லாரும் தொலைந்தார்கள் . நீயுந் தளர்ந்து 
நிற்கிறாய் . ஆயினும் இப்போதும் ஆண்மை பேசுகிறாய் . 
உன்னைக் கொல்கிறேன் பார் , என்றான் . 

என்றான் . அப்பொழுது 
வீரவாகுதேவர் ஆயிரங்கணைகளைத் தொடுத்தார் . தாரகனும் 
ஆயிரங்கணைகளைத் தொடுத்து வீரவாகுதேவருடைய கணை 
களின் ஆற்றலை மாற்றினான் . மேலும் நூறு கணைகளைச் 
செலுத்தினான் . வீரவாகு தேவர் அக்கணைகளை மாற்றினார் . 
தார்கன் வீரவாகுதேவரை விற்போரால் வெல்லமுடியாது 
என் றுணர்ந்தான் . தெய்வப்படைக் கலங்களைக்கொண்டு 
வெல்லவேண்டுமென்று முடிவு செய்தான் . தீக்கணை யைச் 
செலுத்தினான் . வீரவாகுதேவரும் வெகுண்டு தீக்கணையை 
ஏவி அதனை அழித்தார் . தாரகன் வருணப் படைக் 
கலத்தை விட்டான் . 

வீரவாகுதேவரும் வருணப் படைக் 
கலத்தைச் செலுத்தி அதன் ஆற்றலை மாற்றினார் . தாரகன் 
சூரியப்படைக்கலததைவிட , வீரவாகுதேவரும் அதனை 


என் 


நரிமா 


தாரகன் அழிவு 


67 


விட்டார் . தாரகன் காற்றுப்படைக்கலத்தை விட்டான் . 
வீரவாகுதேவரும் அதனைச் செலுத்தினார் . தாரகன் 
பிரம்மப்படைக்கலத்தை விட்டான் . வீரவாகுதேவரும் 
அதனைச் செலுத்தினார் . 


தாரகன் மாயப்போர் 


(ை 


வீரவாகுதேவரின் வியத்தகு போரைத் தாரகன் கண் 
டான் , “ நான் விட்டதேவப்படைக்கலங்கள் எல்லாவற்றை 
யும் இப்போர்மறவன் தடுத்துவிட்டான் . இவனை மாயப் 
போரினால் தான் வெல்லவேண்டும் . என்று முடிவு செய் 
தான் , மாயமந்திரங்களைச் சொல்லிக்கொண்டு எண்ணில் 
லாத வடிவங்களைத் தாங்கினான் . கணக்கற்ற படைக் 
கலங்களைச் செலுத்தினான் . இருட்கூட்டம் எங்கும் பரவி 

ற்போல அவனொருவனே எங்குமாய்நின்று போர் புரிந் 
தான் . அவனது மாயப்போரைக்கண்டு தேவர்கள் கலங்கி 
னார்கள் . முன்னரே தொலைவில் ஓடிப்போன பூதர்கள் 
பின்னும் அஞ்சி ஓடினார்கள் . அவுண மறவர்கள் 
போராண்மை கொண்டு கொக்கரித்தார்கள் . தாரகன் மாயப் 
போர் செய்தலை வீரவாகுதேவர் கண்டார் . அம் மாயப் 
போரைக்கண்டு அனைவரும் அஞ்சு தலையும் வீரவாகுதேவர் 
உணர்ந்தார் . தீப்பொறி சிதறும்படியாகப் பார்த்தார் . 
வீரபத்திரப் படைக்கலத்தை விடுவதற்கு எண்ணினார் . 
அதனைக் கையில் எடுத்தார் . எடுத்த அளவில் தாரக 

கதிரவனுக்கு முன் இருள் கெடுதல் 
போலக் கெட்டது . வீரவாகுதேவரைப் பிறகு மாயையால் 
வெல்லலாம் என்று தாரகன் எண்ணினான் . தன் தேரை 
விட்டு விரைந்தோடினான் . வீரவாகுதேவர் தாரகன் தோற் 
றோடுவதைக்கண்டார் . தோற்றோடுகிறவன் மேலே படைக் . 
கலத்தை விடுதல் ஆண்மையன்றென எண்ணினார் . வீரபத் 
திரப் படைக்கலத்தைத் தூணியுள் வைத்தார் . " தோற் 
றோடிய தாரகனைத் தொடர்ந்து சென்று பிடித்துத் தோள் 
களைக் கயிற்றாலே கட்டி முருகக்கடவுளுக்கு முன்னே 
கொண்டுபோய் நிறுத்துவேன் , என்று 

எண்ணினார் : 
முருகக்கடவுளை உள்ளத்துள் நினைந்தார் . கடல் முழக்கம் 


னுடைய மாயை 


68 


கந்த புராணம் 


தாரகன் 


சென்று 


தாரகனைக் 


போல ஆரவாரித்தார் . தாரகனை வைதுகொண்டு 
தொடர்ந்து அணுகினார் . 

னார் . த கிரவுஞ்ச மலையின் 
குகையொன்றி னுள்ளே 

ஒளித்தான் . அவன் 
சென்ற குகையி னுள்ளே வீரவாகுதேவரும் புகுந்தார் . 
அக்குகை மிகுந்த இருள் செறிந்ததாகவிருந்தது . விரவாகு 
தேவர் திருவடிகளினாலே தடவி நடந்தார் . 
காணமுடியவில்லை. குகையின் மாயையால் மீளும் நெறியுந் 
தெரியவில்லை. அது மாயையின் செயல் என்று அறிந்தார் . 
மாயையிற் சிறந்த அக் கிரவுஞ்சமலை வீரவாகுதேவரின் 
அறிவை மயக்கிற்று . அவர் , பழைய அறிவுகளையெல்லாம் 
இழந்து துயின்றார் . 

துணைவர்களும் மயங்குதல் 
வீரவாகுதேவர் மயங்கித் 

துயின்றபோது , 

அவ 
ருடைய தம்பியர்கள் நூறாயிரத்தெண்மரும் , பூதப்படைத் 
தலைவர்களும் , வீரவாகுதேவரைக் காணாது வருந்தினார்கள் . 
அவர் மீளாததற்குக் காரணம் யாது ? என்று எண்ணி 
னார்கள் . மலைக்குகையினுள் தாரகனோடு போர் செய்கிறார் 
போலும் என்று முடிவு செய்தார்கள் . 

முடிவு செய்தார்கள் . நாமும் அங்கே 
போவோம் என்று வீரவாகுதேவர் புகுந்த மலைக்குள் 
புகுந்தார்கள் . வீரவாகுதேவரைப்போல அவர்களும் மயங் 
கித் தியங்கினார்கள் . தாரகன் வந்து பார்த்தான் . நம்முடைய 
மாயையின் ஆற்றலால் அனைவரும் ஒருங்கே இறந்தார்கள் 
என்று மகிழ்ந்தான் . மலைக்கு வெளியே வந்தான் . 

பூதர்கள் மேல் தாரகன் போர் 
நூறாயிரத்தொன்பது வீரர்களும் மயங்கியமையைக் 
* கண்டு , விண்ணில் நின்ற தேவர்கள் பதைபதைத்துக் கலங்கி 
யோடினார்கள் . படைத்தலைவர்கள் இன்மையால் , பூதப் 
படைகள் 

அச்சமடைந்தன . மலைக்கு வெளியே வந்த 
தாரகன் ஒரு தேர் மீது ஏறினான் . 

ர்கள் பலர் 
அவனைச் சூழ்ந்தனர் . - தாரகன் வில்லை வளைத்து நானொலி 
செய்தான் . கோடிகோடிக் கணை களைப் பூதர்கள் மேற் 
பொழிந்தான் , பூதர்கள் கலங்கியோடினார்கள் . 


அவுணர்கள் 


தாரகன் அழிவு 


69 


வீரர்களையும் , 

ழை 


நாரதர் தொண்டு 
நிகழ்ந்தவைகளை நாரதமுனிவர் கண்டார் . உடல் 
நடுநடுங்கி வருந்தினார் . தேவர்களோடு விரைந்து சென்று , 
அறுமுகக்கடவுளைக் கண்டார் . 

அவருடைய திருவடிகளை 
வணங்கி நின்றார் . “ இறைவ ! நம்முடைய படைவீரர்கள் 
அவுணர்களோடு பெரும்போர் செய்தார்கள் . 

அவுணப் 
படைகளைக் கொன்றொழித்தார்கள். தாரகனோடு போர் 
செய்தார்கள் . தாரகன் தன்னுடைய சூழ்ச்சியினாலே 
வீரவாகுதேவரையும் , நூறாயிரத்தெட்டு 
பூதப்படைத் தலைவர்களையும் , மலைக்குகைக்குள்ளே நுலை 
யச் செய்தான் . நுழைந்தவுடன் அனைவரும் மயங்கும் 
படியாகக் கிரவுஞ்சமலை மாயையைச் செய்தது . அவர்கள் 
மயங்கியவுடன் தாரகன் போர்க்களத்தை யடைந்தான் . 
நம்முடைய படைகள் மீது கணைகளை மாரியாகப் பொழிந் 
தான் . அவைகள் தோற்றோடின. எங்கும் நிறைந்துள்ள 
தாங்கள் இவைகளையெல்லாம் அறியாதவரல்லர் , என் 
கூறினார் . 

முருகக்கடவுள் போருக்கு எழுதல் 
அருட்பெருங்கடலாகிய அறுமுகக்கடவுள் நாரதர் 
நவின்றவைகளையெல்லாங் 

கேட்டருளினார் . தேவர்க 
ளுடைய துன்பத்தைப் பார்த்தார் . “ நாம் இதோ போருக் 

ச் செல்லுகிறோம் . தாரகனைப் போரிலே வேற்படையி 
னாலே கொல்லுகிறோம் . கிரவுஞ்ச மலையைப் 

பிளக்கி 
றோம் . வீரர்களை நொடிப்பொழுதிலே மீட்கிறோம் . நீங்கள் 
துன்பப்படவேண்டாம் , " என்று கூறியருளினார் . அனை 
வரும் மனத்தளர்ச்சி நீங்கினார்கள் . மகிழ்ச்சி யடைந்தார் 
கள் . இன்பக் கூத்தாடினார்கள் . இசை பாடினார்கள் . 
முருகக்கடவுளைப் போற்றி வணங்கினார்கள் . முருகக்க 
தம்முடைய தேரோட்டியாகிய வாயுதேவனைப் பார்த்தார் . 
மனத்தினும் விரைந்து செல்லுமாறு தேரைச் செலுத்து 

" என்று கட்டளையிட்டருளினார் . வாயுதேவன் , 
அப்படியே செய்கிறேன் என்று வணங்கினான் . வாயுக்கள் 
பக்கத்திலே செல்லக் குதிரைகளைத் தூண்டினான் . ஆர 


. 


வாயாக , 


70 


கந்த புராண 

ரம் 


முருகக் 


கட 


வாரஞ் செய்தான் . அப்போது விண்ணும் , மண்ணும் , 
கடல்களும் , மலைகளும் , திக்குயானைகளும் நடுங்கின. தேர் 
விண்வழியாகச் சென்றது . 

பூதப்படைகள் 
வுளைச் சூழ்ந்து சென்றன . 

போரில் தோற்றோடிய 
பூதப்படைகள் முருகக்கடவுளைக் கண்டதும் வந்து சூழ்ந் 
தன . முருகக்கடவுள் தாரகனுடைய 

போர்க்களத்தை 
யடைந்தார் . பூதர்களும் , அவுணர்களும் போர் செய்தார் 
கள் . பல அவுணர்கள் இறந்தார்கள் ; பல அவுணர்கள் 
தோற்றோடினார் கள் . 


முருகக்கடவுளுக்குந் தாரகனுக்கும் போர் 
தன் படைகள் தோல்வியடைதலைத் தாரகன் பார்த் 
தான் . வில்லை வளைத்துப் பல கணைகளைத் தொடுத்தான் . 
பூதர்கள் மேல் பொழிந்தான் . முருகக்கடவுளுக்கு முன்பு 
வந்தான் . அவனுடைய கண்களிலே சினத்தீ விளங்கியது . 

. 
தன்னுடைய - தூதர்களைப் பார்த்தான் . “ இவன் தானோ 
சிவனுடைய மகன் ? என்று கேட்டான் . தூதர்கள் ஆ 

ஆம் 
என்றார்கள். உடனே தாரகன் தேரை விரைந்து செலுத்திக் 
கொண்டு முருகக்கடவுளை யண்மினான் . முழுத்திங்கள் 
போன்ற ஆறு திருமுகங்களையும் , பன்னிரண்டு திருக் 
கண்களினின்று பொழிகின்ற திருவருளையும், வேல் 
முதலிய படைக்கலங்களையும் , பன்னிரண்டு திருக்கைகளை 
யும் , செந்தா மரை மலர் போன்ற திருவடி க 

ளை யும் 
கண்டான் . முருகக்கடவுளின் வடிவம் முழுவதையும் 
பார்த்து வியப்படைந்தான் . நம்மீது போர் செய்ய வந் 
திருக்கும் இவன் முழுமுதற் கடவுளே போலும் , " என்றான் . 
சிவபெருமான் கொடுத்துள்ள மேன்மைகளையும் , வீரத்தை 
யும் , வன்மையையும் , செல்வத்தையுமே பெரி தாக எண்ணி 
னான் . முருகக்கடவுளைப் பார்த்தான் . “ திருமாலுக்கும்,, 
நான்முகனுக்கும் , இந்திரனுக்கு மல்லாமல் சிவபெருமா 
னுக்கும் எனக்கும் போர் நிகழ்தற்கு ஒரு காரணமும் இல்லை 
அவ்வாறாக நீ என் மீது போர்செய்யவந்த காரணம் யாது ? 
கூறுவாயாக , " என்றான் . 

முருகக்கடவுள் தாரகனை 


தாரகன் அழிவு 


11 


நோக்கி , “ உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளைப் 
பார்த்து அவைகட்கேற்ப நன்மை தீமைகளைச் சிவபெரு 
மான் செய்தருளுவார் . நீங்கள் தேவர்களைச் சிறையில் 
வைத்து வருத்து தலைச் சிவபெருமான் பார்த்து , உங்க 
ளுடைய மேன்மையையும் வன்மையையும் அழிக்கும் 
பொருட்டு நம்மை விடுத்தருளினார் , என் 

என்று மொழிந் 
தருளினார் . 


உனனுடைய 


தாரகன் 
அவனைப் 


தாரகன் அறுமுகக்கடவுளைப் பார்த்து , “ கருடன் 
மேல் வந்து எதிர்த்து என்னோடு போர்செய்த திருமாலி 
னுடைய உருளைப்படை என் கழுத்தில் அணிகலமாயிருத் 
தலை நீ பார்க்கவில்லையா ? எம்மோடு போர்செய்ய வந்து 
எதிர்த்தவர்கள் அனைவரும் சிறிது பொழுதினுள் இறந்தோ 
அல்லது தோற்றோ போனார்களே யல்லா மல் , எம்மை 
வென்றவர்கள் எவரும் இலர் . இதை நீ கேள்விப்பட்டது 
இல்லையா ? நீ போருக்கு அனுப்பிய தூதர்களை நான் 
வென்று கிரௌஞ்சமலைக்குள்ளே இறக்கும்படியாகச் செய் 
தேன் . மேலும் பல கணங்களைக் கொன்றேன் . நீ என் 
னோடு 

போர்செய்து வருத்தப்படாது 
தந்தையினிடத்திலே போய்விடு என்று கூறினான் . 
கூறியவைகளைக் கேட்ட 

அறுமுகக்கடவுள் 
பார்த்து , “ திருமால் ததீசி முனிவர் மேல் 
செலுத்திய ஆழிப்படை தன் கூர்மை யிழந்து குயவன்கை 
உருளையைப்போல் ஆனதை நீ கேள்விப்படவில்லையா ? 
படைக்கலங்கட்கெல்லாம் தலைமை பெற்ற தாகிய நம் 
முடைய வேற்படை , திருமாலுடைய உருளைப்படையைப் 
போலப் பழிப்படையமாட்டாது , அது மிகுவிரைவில் 
உன்னுயிரை உண்டுவிடும் . நிலவுலகம் முழுமையும் சூழ்ந்து 
பரந்த பேரிருள் கதிரோன் தோன்ற விலகுதல்போல , 
இவ்வுலகனைத்தையும் வென்ற உங்கள் பேராற்றல் இங்கு 
நாம் வந்ததும் அழிந்துவிட்டது . மாயைகளைப் புரியும் 
கிரவுஞ்சமலையையும் உன்னையும் வேற்படையினாலே 
கொன்று நம்முடைய படையை விரைவிலே மீட்கின்றேம் 
என்று கூறியருளினார் . 


72 


கந்த புராணம் 


தாரகனுக்கும் முருகக்கடவுளுக்கும் போர் 
அறுமுகப்பெருமான் கூறியவைகளைக் 

கேட்ட 
தாரகன் சினங்கொண்டான் . வில்லை வளைத்து , நானொலி 
செய்தான் . அவ்வொலியைக் கேட்டுத் தேவர்களும் , 
மயக்கமடைந்தார்கள் . அறுமுகக்கடவுளும் தமது வில்லை 
வளைத்து நாணொலி செய்தார் . நான் முகன் முதலாயி 
னோரும் நடுங்கினார்கள் . உலகங்கள் எல்லாம் எங்கின . 
தாரகனும் தலையை ஆட்டினான் . அளவில்லாத கணைகளை 
அறுமுகக்கடவுள் மீது தூண்டினான் . அறுமுகக்கடவுள் 
ஆயிரங் கணைகளைத் தூண்டி அவைகளையெல்லாங் கெடுத் 
தார் . தாரகன் , சினந்து பின்னும் ஆயிரங் கணை களைத் 
தூண்டினான் . முருகக்கடவுள் 

பத்துக் கணைகளைச் 
செலுத்தி ஆயிரங் கணைகளையும் அழித்தார் . ஒரு கணை 
யைத் தொடுத்துத் தாரகனுடைய வில்லை முறித்தார் . 
தாரகன் வேறொரு வில்லையெடுத்து வளைத்தான் . 
அறு 
முகக்கடவுள் ஆயிரங்கணைகளை அவன்மீது செலுத்தினார் . 
தாரகன் அக்கணைகளைத் தடுத்து வேறு பல கணைகளை 
முருகக்கடவுள் மீது செலுத்தினான் . அறுமுகக்கடவுள் 
அவைகளை மாற்றி விட்டுக் கோடிக் கணை களைத் தாரகன் 
மீது செலுத்தி அவனுடைய உடலையெல்லாம் நிறைத்தார் . 
அவ்வளவில் 

மிகுந்த சினனங்கொண்டான் . 
இரண்டு கோடிக் கணை களை முருகக்கடவுள் மீது செலுத்தி 
னான் . அறுமுகக்கடவுள் அவைகளை மாற்றினார் . இரண்டு 
கணைகளைச் செலுத்தித் தாரகனது துளையுடைய 
யும் கோடுகளையும் முறித்துத் தள்ளினார் . தாரகன் தளர்ந்து 
வெகுண்டான் . முருகக்கடவுளுடைய 

ேதேர்க்கொடியை 
அறுத்துத் தள்ளினான் . முருகக்கடவுள் எட்டுக் கணை களி 
னாலே தாரகனுடைய வில்லை முறித்தார் . ஆயிரங் கணை 
களினாலே அவனுடைய 

தேரையும் குதிரைகளையும் 
தேரோட்டியையும் அழித்தார் . 
தேர்மீது ஏறினான் , வில்லை வளைத்தான் . முருகக்கடவு 
ளுடைய தேரோட்டியாகிய வாயுதேவனின் தோள்களில் 
ஆயிரங்கணைகளைத் தொடுத்தான் . அதனால் வாயு வருந்தி 


தாரகன் 


கையை 


தாரகன் 


வேறொரு 


னான் . 


தாரகன் அழிவு 

73 
அறுமுகக்கடவுள் ஆயிரங் கணைகளைத் தாரக 
னுடைய நெற்றியிலே அழுந்தும்வண்ணஞ் செலுத்தினார் . 
அவன் குருதி பெருகத் தன் தேர்மீது புலம்பி வீழ்ந்தான் . 

அறுமுகக்கடவுளுடன் படைவீரர்கள் போர் 
தாரகன் வருந்தி நொந்து வீழ்ந்தமையை அவனுடைய 
படைவீரர்கள் கண்டார்கள் . அறுமுகக்கடவுளைச் சூழ்ந்து 
கொண்டார்கள் . சூலம் , ஆழி , தோமரம் முதலிய படைக் 
கலங்களைச் செலுத்தினார்கள் . முருகக்கடவுள் சில கணை 
களைத் தொடுத்து அவைகளை யெல்லாம் ஒழித்தார் . 
மேலும் கணை மழைகளைப் பொழிந்து , அவுணர்களுடைய 
தலைகளையும் மார்புகளையும் கைகளையும் தோள்களையும் 
தாள்களையும் பலவாறு அறுத்துத் தள்ளினார் . எல்லா 
விடங்களினும் குருதி கடல்போலப் பெருகியது.. பல 
அவுணர்கள் இறந்தார்கள் . பலர் குருதிக்கடலில் நீந்தி 
உயிர்பிழைத்தார்கள், 

மீண்டும் தாரகன் போர் 
தாரகன் மயக்கம் நீங்கி யெழுந்தான் . 

தனபடை 
யைக் காணாமல் துன்பமடைந்தான் . 

சிவனுடைய 
சிறுவன் ஒருவன் 
ஒருவன் போர்செய்ய 

என்னுடைய 
கையையும் தந்தங்களையும் இழந்து மயங்கி விழுந்தேன் . 
என் படைகளையும் இழந்தேன் . இங்கே தனியாக நிற்கின் 
றேன் . என்னுடைய ஆண்மை அழகாக இருக்கின்றது ! ” 
என்று எண்ணினான் . தேவபடைக் கலங்களைச் செலுத்தி 
வெற்றி பெறவேண்டும் என்று முடிவு செய்தான் . நாரா 
யணப் படைக்கலம் , நான் முகப் படைக்கலம் முதலியவை 
களைச் 

செலுத்தினான் . அவைகள் முருகக்கடவுளிடத் 
திற்கு வந்தன . அஞ்சி நடுநடுங்கின. பக்கத்திலே போற் 
றிக்கொண்டு நின்றன. அதனைக்கண்ட தாரகன் தன் 
ஆணவத்தை விட்டான் . யாது செய்யலாமென்று எண்ணி 
னான் . சிவப்படைக்கலத்தை யெடுத்தான் . உள்ளத்தாலே 
வழிபாடுசெய்தான் . சினத்துடன் செலுத்தினான் . அச் 
சிவப்படைக்கலம் பல தேவர் படைக்கலங்களையும் , நஞ்சை 
யும் , பூதங்களையும் மற்றும் பலவற்றையும் உண்டாக்கிக் 


மகனை 


74 


கந்த புராணம் 


சென்றது . 


உட 


கொண்டு எல்லா உலகங்களும் வருந்தும் வண்ணம் சினந்து 

அறுமுகக்கடவுள் இறைவனை யெண்ணினார் . 
தமது ஒரு கையை நீட்டி அச் சிவப்படைக்கலத்தைப் 
பற்றிக்கொண்டார் . தாரகன் அதைப் பார்த்துக் கலங்கி 
னான் . நமது வாழ்வு இன்றே தொலைந்தது என்று முடிவு 
செய்தான் . 

தாரகன் மாயப்போர் 
தாரகன் மாயப்போர் செய்ய எண்ணினான் . விரைந்து 
கிரவுஞ்சமலையின் முன் சென்றான் . “ நீ . பல மாயைகளைச் 
செய்வாயாக " என்று கட்டளையிட்டான் . டனே 
கிரவுஞ்சமலை பல மாயைகளைச் செய்யத் தொடங்கிற்று . 
அது முப்புரங்கள் பலவாய் வந்தது . தாரகன் அப்புரங்களி 
லுள்ள அவுணர்களாய் வந்தான் . கிரவுஞ்சமலை 
முகில்களாய் வந்தது . தாரகன் அம்முகில்களுக்குள்ளே 
இடியாக வந்தான் . கிரவுஞ்சமலை பல கடல்களாய் 
வந்தது . தாரகன் அவற்றினுள்ளே ஊழித்தீயாக வந்தான் . 
கிரவுஞ்சமலை இருளாக வந்தது . தாரகன் இருளினுள்ளே 
பூதர்களாக வந்தான் . மற்றும் பலவாறான மாயைகளைச் 
செய்தான் . 

தாரகன் முடிவு 
அறுமுகப்பெருமான் அவுணர் பெருமானின் மாயத் 
திருவிளையாடல்களைக் கண்டார். தம்முடைய திருக்கையின் 
கண்ணுள்ள வேற்படையைப் பார்த்து , “ நீ தாரகாசுரனை 
யும் கிரவுஞ்சமலையையும் ஓர் இமைப்பொழுதிற்குட் 
பிளந்து உயிரை உண்டுவிடு .. நூறாயிரத்தொன்பது வீரர் 
களையும் பூதப்படைத்தலைவர்களையும் மீட்டுக்கொண்டு இங்கு 
வா என்று கட்டளையிட்டுச் செலுத்தினார் . வேற்படை 
விரைந்து சென்றது . தாரகனும் கிரவுஞ்சமலையுஞ் செய்த 
மாயச்செயல்கள் மாய்ந்தன . 

மாய்ந்தன . கடுமையாக வரும் வேற் 
படையைத் தாரகன் கண்டான் . இதனைப்பிடித்து நான் 
முறித்துப்போடுவேன் ” 

என்று வேற்படையின் மீது 
பாய்ந்தான் . வேற்படை தாரகனுடைய மார்பைப் பிளந்து 
கிரவுஞ்சமலையையுங் கிழித்தது . குரு தியிற்படிந்து 


வா 


தேவகிரி 


75 : 


கள் 


பூமாரி 


மீண்டது . 

மலையி னுள்ளே துயில்கின்ற வீரர்களை எழுப் 
பிற்று . விசும்பிலுள்ள கங்கையில் நீராடி முருகப்பெருமா 
னுடைய திருக்கையை அடைந்து முன் போல் அமர்ந்திருந் 
தது . வேற்படை தாரகனுடைய மார்பையுங் கிரவுஞ்ச 
மலையையும் பிளந்த ஒலி பேரொலியாக உலகம் முழுவதுங் 
கேட்டது , வேற்படை மார்பைப் பிளந்துவிட்டபடியினால் , 
தாரகன் பேரிடிபோல் பேரொலி செய்து நிலத்தில் விழுந்து 
தைபதைத்து இறந்தான் . 

தேவர்கள் மகிழ்ச்சி 
தாரகனும் கிரவுஞ்சமலையும் ஒழிந்தமையைத் தேவர் 

கண்டார்கள் . திருமால் , நான்முகன் , இந்திரன் , 
தேவர்கள் , முனிவர்கள் ஆகியோர் பேரொலிசெய்து 
இன்பக் கூத்தாடினார்கள் , இருகைகளையும் தலைமேற் 
குவித்து முருகக்கடவுளைப் போற்றினார்கள் . 
பெய்தார்கள், 

வீரர்கள் மீளுதல் 
கிரவுஞ்ச மலை அழிந்தவுடனே அம்மலையினுள் 
மயங்கிக்கிடந்த வீரர்கள் நூறாயிரத்தொன்பதின் மரும் 
மயக்கம் நீங்கி யெழுந்தார்கள் . முருகக்கடவுளைப் போற்றிக் 
கொண்டு அவர் பக்கத்தை யடைந்தார்கள் . அனைவருக்கும் 
முருகக்கடவுள் திருவருள் புரிந்தார் . தாம் கைப்பற்றிய 
சிவப்படைக்கலத்தை வீரவாகுதேவருக்குக் கொடுத்தார் . 
போரில் இறந்த பூதர்களை யெழுப்பினார் . அனைவரையும் 
உடன் கூட்டிக்கொண்டு போர்க்களத்தை விட்டுப் புறப் 
பட்டார் . 

உக , தேவகிரி 

தேவர்கள் போற்றுதல் 
தேவர்களும் பூதர்களும் வீரர்களும் முருகக்கடவுளைச் 
சூழ்ந்து சென்றார்கள் . அனைவருடனும் தென்றிசையை 
நோக்கிச் சென்றார் . கதிரவன் மறையுஞ்சமயத்தில் தேவ 
கிரியை அடைந்தார் . திருமால் , நான் முகன் , இந்திரன் , 


76 


கந்த புராணம் 


முருகக் 


என்று 


தேவர்கள் முதலாயினோர் முருகக்கடவுளுடைய திருவடி 
• யைப் போற்றினார்கள் . " எம்பெருமானே ! தேவரீர் 
தாரகனைக்சொன்று எங்களுடைய துன்பத்தைப் போக்கி 
யருளினீர் ; உம்முடைய திருவடிகளை வழிபட வெண்ணு 
கிறோம் . இம்மலையின் கண் எழுந்தருளுதல் வேண்டும் , " 
என்று 

வேண்டிக்கொண்டார்கள் . அருட்பெருங் 
லாகிய முருகக்கடவுள் அவ்வேண்டுகோளுக்கு இசைந் 
தருளினார் . தேவர்கள் உவகையடைந்தார்கள் . 
கடவுள் தேவதச்சனைப்பார்த்து , அனைவரும் தங்குவ 
தற்கு ஒரு நகரத்தை விரைவில் உண்டாக்குவாயாக , 

கட்டளையிட்டருளினார் . அவ்வாறே அவனும் 
அழகிய ஒரு நகரத்தை விரைவில் அமைத்தான் . அ -றுமுகக் 
கடவுள் எழுந்தருளும் பொருட்டு , ஒரு திருப்பொற் 
கோயிலையும் , அதனுள்ளே மணிகளால் ஆகிய அரியணை 
யையும் அமைத்தான் . முருகக்கடவுளிடம் வந்து முடிக்கப் 
பெற்ற செய்தியைத் தெரியப்படுத்தினான் . 

முருகக்கடவுள் அனைவரையும் அவ்வவர்க்குரிய 
இடங்களில் அமர்த்தித் தாம் திருக்கோயிலினுள்ளே 
புகுந்து அரியணை மேல் எழுந்தருளியிருந்தார் . நான் முகன் 
முதலியோர் வழிபாடாற்ற எண்ணினார்கள்.. உமாதேவி 
யாருடைய திருக்கையிற்றோன்றிய கங்கையை 
தார்கள் . 

அஃது அங்குவந்தது . மணிக்கலன்கள் , 
ஆடைகள் , நறுமலர்கள் , வாசனைப் பொருள்கள் முதலிய 
வழிபாட்டுப் பொருள்களையும் அங்குத் தருவித்தார்கள் . 
நான்முகன் முதலியோர் அறுமுகப்பெருமானுக்கு நீராட்டி 
னார்கள் . பிறகு செய்யவேண்டிய வழிபாடுகளையெல்லாஞ் 
செய்தார்கள் . பிறகு புகழ்ந்து போற்றினார்கள் . அறு 
முகக்கடவுள் அவர்களனைவருக்குந் திருவருள் புரிந்தார் . 
அசுரேந்திரன் மகேந்திரஞ் செல்லுதல் 

தாரகன் மனைவியர் வருந்தல் 
முருகக்கடவுளுடைய வேற்படையால் 
மாண்டதைச் , சில தூதர்கள் தாரகன் மனைவி சௌரிக்குத் 
தெரியப்படுத்தினார்கள் . அவள் மிகுந்த வருத்தமடைந் 


நினைத் 


22 . 


தாரகன் 


அசுரேந்திரன் மகேந்திரஞ் செல்லுதல் 


77 


தாள் . 


தன் 


படையை 


(ளடைய 


நான் 


என 


4 


ரர் 


மற்றைய மனைவியரும் பிறரும் தன்னைச் சூழப் 
போர்க்களத்தை யடைந்தாள் . 

கணவனுடைய 
உடலைக்கண்டு 

பலவாறு வருந்தினாள் . தன் ஆழிப் 

உனக்கு அணிகலமாகத் தந்த திருமாலும் , 
இந்திரனும் மற்றைய தேவர்களும் இன்றல்லவோ தங்க 
மனக்கவலை தீர்ந்தார்கள் . 

உன்னைத் 
தழுவுதல் கண்டும் நீ என்னைத் தழுவாதிருந்தனை / தழுவு 
தல் பலருங் காணத்தக்கவிடத்தில் நன்று அன்று 
எண்ணினையாயின் , வாயைத்திறந்து ஒரு மொழியாவது 
சொல்லக்கூடாதா ? என்மேல் நினக்கு யாதேனும் வெறுப் 
புள்ளதோ ? சிவபெருமான் உனக்களித்த மேன்மைகள் 
உண்மையென்றே இதுவரையில் உறுதியாக நம்பியிருந் 
தேன் . அது பொய்யாகப் போயிற்றோ ? தனக்கு நிக 
ரில்லாத இறைவனுடைய புதல்வனை நீயேன் எதிர்த்தாய் ? 
ஊழ்வலியைக் கடந்தவர் இவ்வுலகில் யாவருளர் ? அவுண 
கள் சூழ அரியணையில் அமர்ந்திருந்த நீ இவ்வாறு போர்க் 
சளத்தில் அழிந்து கிடக்கிறாய் ; சிவபெருமான் உனக்குத் 
தந்த மேன்மையை உண்மையாக எண்ணினாயே ; அவ 
ருடைய சூழ்ச்சிகளை அறியாமற் போனாயே ; இனி ஏழை 
யேன் உனனை எந்நாள் சாண்பேனோ ? * இறந்ததை 
அறிந்தும் நான் இன்னும் உயிரோடிருக்கிறேன் ! " என்று 
கூறிப் பலவாறு புலப் பினாள் . மற்றைய மனைவியரும் 
பலவாறு புலம்பினர் . 

புல்லாதி ருந்தனையான் புல்லுவது கண்டும் அது 
பல்லோருங் காணில் பழியென் றொழிந்தாயேல் 
மல்லாருந் தோளாய் மயக்குற்றேற்கு ஓர்உரையும் 
சொல்லாய் வறிதே துயின்றாய் துனியுண்டோ ? 
( மல்லாரும் - மற்போர் ஆற்றல் அமைந்த . 
வெறுப்பு .) 

மையோடு உறழும் மணிமிடற்றோன் தந்தவரம் 
மெய்யாம் எனவே வியந் திருந்தேன் இந்நாளும் 
பொய்யாய் விளைந்ததுவோ பொன்றினையால் என் துணை வா ! 
ஐயோ ! இதற்கோ அருந்தவமுன் செய்தாயே ! 


துனி - 


78 


கந்த புராணம் 


பெரித்து 


(உறழும்- ஒத்துவிளங்கும் . மிடற்றோன் - கண் 
டத்தையுடையவன் .) 

அசுரேந்திரன் வருதல் 
முருகக்கடவுளுக்கும் தாரகனுக்கும் போர் நிகழ்ந்த 
பொழுது , தாரகனுடையமகன் 

அசுரேந்திரன் 

அசுர 
புரிக்குப் போயிருந்தான் . அவ்வூர் சிங்கமுகாசுரனுடைய 
இருப்பிடம் . அவன் செய்தியை ஒருவாறுணர்ந்து திரும்பி 
வந்தான் . தந்தையின் அழிவைக்கண்டு வருந்தினான் . 
பலவாறு புலம்பினான் . பின் ஒருவாறு தேறினான் . 

ஈமச்சடங்கும் உடன்கட்டையேறுதலும் 
தந்தையின் உடலை 

இறுதிக்கடன்களை 
யெல்லாம் செய்யத்தொடங்கினான் . அவுணர்களைக்கொண்டு 
அதற்கு வேண்டியவைகளைத் தோது செய்தான் . உடலை 
ஒருதேர் மீது ஏற்றிச் சுடுகாட்டிற்குக் கொண்டு 
சென்றான் . சந்தனக் கட்டைகளை யடுக்கி . அதன்மீது 
வைத்து எரித்தான் . அவனுடைய தாயாகிய சௌரியும் 
மற்றவர்களும் உடன்கட்டை யேற விரும்பினார்கள் . அசு 
ரேந்திரன் . எவ்வளவோ தடுத்துக் கூறியும் கெஞ்சியும் 
கேட்கவில்லை . 

ஆகவே , அனைவருக்கும் 
வளர்த்துக் கொடுத்தான் . அதில் அனைவரும் விழுந்து 
இறந்தார்கள் . 

அசுரேந்திரனும் சூரபன்மனும் 
தாயும் உடன்கட்டை யேறியதற்கு அசுரேந்திரன் 
வருந்தினான் . தன் சுற்றத்தவர் சிலர் தன்னைச் சூழப் புறப் 
பட்டான் . தென் கடலில் 

வீரமகேந்திரபுரியை 
அடைந்தான் , சூரபன்மனைச் சென்று கண்டான் .. 

அவ . 
கால்களில் விழுந்தான் . தன்கைகளால் சூர 
பன்மனுடைய கால்களைக்கட்டிக்கொண்டு 
சூரபன்மன் , தன் இளவல்மகனாகிய அசுரேந்திரனைப் 
பார்த்து , மகனே ! வருந்தாதே நிகழ்ந்தது யாது ? கூறு 
வாயாக , 

17 

என்றான் . அசுரேந்திரன் சூரபன்மனைப் 
பார்த்து , " சிவபெருமானுடைய மகனாகிய 

மகனாகிய அறுமுகன் 


அவர்கள் 


உள்ள 


னுடைய 


அழுதான் . 


னான் . 


கூறியது 


யைக் 


என் 


நான் 


அசுரேந்திரன் மகேந்திரஞ் செல்லுதல் 

79. 
பூதப்படைகளோடு வந்தான் . உன் தம்பியைக் கிரவுஞ்ச 
மலையோடு வேற்படையினாற் கொன்றுவிட்டான் ,. 
பொழுது நிலவுலகத்திலே வந்திருக்கிறான் . 

என்று 
கூறி 

சூரபன்மன் அதனைக்கேட்டு இடிபோல 
நகைத்தான் . கிரவுஞ்சமலையோடு 

கூடிய தாரகனைச் 
சிவனுடைய மகனா கொல்வான் ? நீ 

பொய்ம் 
மொழியாகும் . மகனே ! நீ சிறிதும் அஞ்சாமல் உண்மை 
கூறுவாயாக ! 

கூறினான் . சூரபன்மன் 
சொல்லியவைகளைக்கேட்ட தாரகன் மகன் , 

தாரகன் மகன் , " தந்தையே ! 
கூறிய செய்தி உண்மை . என் தந்தையையும் , 
கிரவுஞ்சமலையையும் சிவனுடைய மகன் வேற்படையினாற் 
கொன்று விட்டுப் போய்விட்டான் . நான் செய்யவேண்டிய 
முறைமைப்படி ஈமக்கடன்களைச் செய்துவிட்டு வந்தேன் , 
என்றான் , 

சூரபன்மன் சினம் 
அசுரேந்திரன் கூறியவைகளைக் கேட்ட அளவில் சூர 
பன்மனுடைய மன திலே சினத்தீ பொங்கிற்று , 

கண்கள் 
தீப்பொறியைச் சிந்தின . மூக்கிலிருந்து புகை எழுந்தது . 
பற்கள் , உதட்டைக் கடித்தன . உதடுகள் துடித்தன . 
இளவலின் மேலுண்டான அன்பினால் 

கண்ணீர் 
வெளிப்பட்டது . 

வியர்வை 

கடல்போலப் 
பெருகியது . அரியணையினின்றுந் தவறி நிலத்தில் விழுந் 
தான் . இடியைப்போல அழுதான் , நகரமெங்கும் அழுகை 
யொலி மிகுந்தது . சிறிது பொழுதில் அவன் தெளிந்தான் . 
தன் ஏவலர்களைப் பார்த்தான் . என் தம்பியை வென்ற 
கந்தனை 

வென்றுவருதல் வேண்டும் . 
என்னுடைய தேரையும் படைக்கலங்களையும் விரைவிற் 
கொண்டு வாருங்கள் , என்று கட்டளையிட்டான் . அவு 
ணர்கள் படைகளுடன் வந்து சேர்ந்தார்கள் , 

அமோகன் என்னும் அமைச்சன் அறிவுரை 
சூரபன்மன் போருக்கெழுதலை அமோகன் என்னும் 
அமைச்சன் கண்டான் . 

சூரபனமனுடைய 
வணங்கினான் . அரசே ! நான் ஒன்று சொல்லுகிறேன் , 


தாரை 


தாரையாக 


நான் 


சென்று 


அடிகளை 


80 


கந்த புராணம் 


அதனைச் சிறிது கேட்டல் வேண்டும் . அறிவுள்ள வீரர்க 
ளாயினோர் , பகைவர் கள் தமது நகரத்தை வளைத்தாலும் , 
நன்கு ஆராயாமல் சினத்தை மேற்கொண்டு போரைத் 
தொடங்கமாட்டார்கள் . பகைவரின் 

ஆற்றலை 

அறிந்து 
கொண்ட பின்னரே போரைத் 

தொடங்குவார்கள் . 
ஒற்றரைக்கொண்டு 

பகைவரின் தன்மையை யுணர்ந் 
கொள்ளாமல் போரைத் தொடங்கினால் குற்றமாக முடியும் . 
அரசனே ! உனக்கு ஒப்பானவர்கள் எவரும் இலர் 

நீ 
என்றும் அழிவில்லாதவன் . எல்லா உலகங்களையும் 
ஆள்பவன் . தேவர்கள் அனைவரையும் ஏவல் கொண்டவன் . 
நான் முகனாலும் , திருமாலாலும் புகழப்பெறுபவன் . த் 
தகைய நீ சிறுபிள்ளைமேல் போருக்குச் சென்றால் அஃது 
உனக்கு இழிவாகும் . நீ மேற்கொண்டு செய்யவேண்டிய 
வைகளை அமைச்சர்களுடன் ஆராய்ந்து செய்வாயாக ! 
வீரமும் வலியும் மிகுந்தவர்களாயினும் ஊழ்வந்து குறுக் 
கிடுமாயின் , வலியற்றவர் களாலுங் கொல்லப்பெறுவர் . 
தாரகன் உன்னைப்போல் உயர்ந்த நிலைமையைப் பெறாத 
படியால் , ஒரு சிறுவனாற் கொல்லப்பட்டான் .. 
ஒரு சிறுவனாற் கொல்லப்பட்டது வியப்பன்று . ஆற்றல் 
மிக்காரும் ஒருகாலத்தில் ஆற்றல் இழப்பர் . ஆற்றல் அற்ற 
வர்களும் ஒருகாலத்தில் வீரராய் விளங்குவர் . நீ அச் 
சிறுவனின் ஆற்றலை அறிந்துகொண்டு படைகளையேவி 
வெற்றிபெறக்கடவாய் , " என்று கூறினான் . 

தூதர்களை அனுப்புதல் 
அமோகன் கூறியவைகளைக்கேட்ட 

சூரபன்மன் 
ஒருவாறு தெளிந்தான் . சினத்தை விட்டான் . சிலரைப் 
பார்த்துப் , ‘ பகன் , மயூரன் , சேனன் , சக்கரவாகன் , சுகன் 
முதலிய தூதர்களைக் கூப்பிடுங்கள் , என்று கட்டளை 
- யிட்டான் . அவர்களும் அவ்வாறே சென்று கூப்பிட்டுக் 
கொண்டு 

வந்தார்கள் . சூரன் அவர்களைப் பார்த்து , 
“ நீங்கள் விரைந்துபோய் அறுமுகனுடைய இயல்பையும் 
அவனுடைய படைகளின் தன்மையையும் பிறவற்றையும் 
ஆராய்ந்து அறிந்து கொண்டு 

வாருங்கள் , என்று 
கூறினான் . அவர் களும் விரைந்து சென்றார்கள் . 


தாரகன் 


, 


உங . 


வழிநடை 
தேவகிரியில் எழுந்தருளியிருந்த முருகக்கடவுள் 
கதிரவன் எழுந்தவுடன் அதனை நீங்கித் தென் திசையை 
நோக்கிப் புறப்பட்டார் . 

திருக்கேதாரம் 
உமாதேவி , தம்மைநீக்கி வலஞ்செய்யும் பிருங்கி 
முனிவர் உணர்ந்த மறைமுடிவை யுணர்ந்து , சிவபெருமா 
னுடைய இடப்பாகத்தை அடைய விரும்பி வழிபாடு செய்த 
திருக்கேதாரத்தை முன்னே கண்டு வணங்கினார் . 

திருக்காசி 
திருமாலுக்கும் முக்கண் இறைவனே பரம்பொருள் 
என்னும் மெய்ம்மையை, மக்கட் பிறப்பினர் தெளியும் 
வண்ணம் வியாசமுனிவர் எடுத்த கையே உணர்த்திய 
காசியைக் கண்டார் . 

திருப்பருப்பதம் 
சிலா தமுனிவருடைய திருமகனாராகிய திருநந்தி 
தேவர் , சிவபெருமான் எழுந்தருளி யிருக்கும் பொருட்டு 
மலையாவேன் 

அருந்தவஞ்செய்து , மலையாகி 
இறைவனைத் தம் முடிமேற்றாங்கிய திருப்பருப்பதத்தைக் 
கண்டு போற்றினார் . 

திருவேங்கடமலை 
உமாதேவியோடு சிவபெருமான் மாறுபாடு கொண்டு 
சைலைமலையை விடுத்துப் பாதாளத்திற்குச் சென்று , 
பிறகு ஒரு குகைவழியே வந்ததும் , திருமால் முதலிய 
தேவர்கள் தம்மை வழிபாடு செய்ததுமாகிய திருவேங்கட 
மலையைக் கண்டார் . 

திருக்காளத்தி 
சிலந்தியும் , பாம்பும் , யானையும் , சிவகோசரியாரும் , 
கண்ணப்பநாயனாரும் , நக்கீரதேவரும் , 

கன்னியரும் , 
வீடுபேற்றையடைந்த 

தென்கயிலையாகிய திருக்காளத்தி 
யைப் பார்த்தார் . 

க..பு.- 6 


என்று , 


82 


கந்த புராணம் 


திருவாலங்காடு 
ளியானவள் நிலவுலகம் முழுமையும் அழிப்பதற்கு 
எழுந்த காலத்திலே, நான்முகன் முதலியோர் அச்சத்தை 
யடைய , அக்காலை காளியின் செருக்கு அழியவும் உலகம் 
மகிழ்ச்சியை அடையவும் , இறைவன் தமது ஆடலால் 
வென்றருளிய திருவாலங்காட்டைக் கண்டார் . 

காஞ்சி 
ழிக்காலத்திலும் அழிவற்ற தாய் , நான்முகன் 
முதலிய தேவர்கட்கு இருப்பிடமாய் , இறைவன் மாமர 
நிழலில் - அமரப்பெற்றதாய் , இறைவியினால் வழிபாடு 
செய்யப் பட்டதாய் விளங்கும் காஞ்சி மாநகரைப் பார்த் 


ஊ 


தார் . 


திருவண்ணாமலை 
பின்னர் திருவண்ணாமலை யென்னும் அருணகிரியைக் 
கண்டார் . அப்பதி ; 

அப்பதி ; “ யானே பரம்பொருள் , யானே 
பரம் பொருள் , " என்று நான் முகனும் திருமாலும் 
போரிட்ட காலத்திலே அவர்களின் நடுவே தோன்றியது . 
அவர்களால் 

அடிமுடி காணப்பெறாதது . நினைப்பவர் 
கட்கு வீடு பேற்றையளிப்பது . 

திருவெண்ணெய் நல்லூர் 
இறைவன் முதிய பார்ப்பனக் கோலம் கொண்டுவந்து 
அடிமை ஓலையைக் காட்டித் , திருமணத்தைத் தடுத்துச் 
சுந்தரமூர்த்தி யடிகளை ஆட்கொண்டருளிய திருவெண் 
ணெ 
ணய்நல்லூரைக் கண்டார் . 

பழமலை 
உமாதேவியார் தமது ஆடையால் வீசச் , சிவபெரு 
மான் இறந்த உயிர்களைத் தமது தொடையின்மேற் 
கிடத்தித் திருவைந்தெழுத் துண்மையைப் போதித்து 
வீடுபேற்றைக் கொடுத்தருளும் பெருமையினால் , காசி 
போலச் சிறப்புடையதாகிய விருத்தாசலம் என்னும் பழ 
மலையைக் கண்டார் . 


குமாரபுரி 


83 : 


சிதம்பரம் 
பதஞ்சலி , வியாக்கிரபாதர் என்னும் முனிவர்கள் 
பொருட்டுச் , சிவபெருமான் , இனிது பேரின்பக் கூத்தாடி 
யருளும் திருத்தில்லை என்னுஞ் சிதம்பரத்தை யடைந்தார் . 
சிவகாமியம்மையாரையும் கூத்தப்பிரானையும் 
போற்றினார் . பிறகு அவ்விடம் விட்டுக் காவிரியாற்றின் 
கரையை அடைந்தார் . 


கண்டு 


தருள்க " 


முருகக் 


தச் ஏனைப் 


பார்த்து , 


உச . குமாரபுரி 

நகர் அமைத்தல் 
அப்பொழுது கதிரோன் மறைந்தான் . திருமால் 
நான்முகன் முதலிய தேவர்கள் முருகக்கடவுளை வணங்கி 
தர்கள் , “ இந்த இடம் பொழில்களாலும் சிவப்பதிக 
ளாலும் சிறந்து விளங்குகின்றன. ஆதலால் ஈண்டு எழுந் 

என்று வேண்டிக்கொண்டார்கள் . 
டவுள் அவ்வேண்டுகோளுக்கு இணங்கியருளினார் . தேவ 

“ இவ்விடத்திலே ஒரு நகரத்தை 
அமைப்பாயாக , 

என்று கட்டளையிட்டார் . அவ்வளவில் 
தேவதச்சன் ஓர் அழகிய திருநகரத்தை உண்டாக்கினான் . 
முருகக்கடவுளை வணங்கி , " இந்நகரத்தினுள்ளே 

" எழுந் 
தருள்க , " என்று வேண்டிக்கொண்டான் . 

திருச்சேய்ஞலூர் 
முருகக்கடவுள் தேரினின்றும் இறங்கினார் . படைகள் 
புடைசூழ நகரத்துக்குள் நுழைந்தார் . நகரத்தின் சிறப் 
புக்களை யெல்லாம் பார்த்தார். “ நாம் எழுந்தருளியிருப்ப 
தற்கு இது நல்ல நகரம் என்று திருவாய் மலர்ந்தருளி 
னார் . அதனைக் கேட்ட தேவர்கள் அந்நகரத்திற்குத் திருச் 
சேய்ஞலூர் என்று பெயரிட்டார்கள் . முருகக்கடவுள் 
தம்பியர் சூழ அங்குள்ள திருக்கோயிலில் எழுந்தருளினார் . 
நான்முகன் முதலியோர் . அவரவர்கட்கு அமைக்கப்பட்ட 
டங்களில் அமர்ந்திருந்தார்கள் . 


84 


கந்த புராணம் 


வந்தது . 


12 


என் 


இந்திரனும் துன்பமும் 
இந்திரன் , தாரகாசுரனும் கிரௌஞ்சமலையும் அழிந் 
தமையால் துன்பம் நீங்கிப் பெருமகிழ்ச்சியோடிருந்தான் . 
அப்பொழுது சீகாழியிலிருந்து ஒரு வனதேவை அங்கு 

அது முன்னாளில் இந்திரன் தன்னிடத்தில் வைத் 
துச்சென்ற ஒரு மூட்டையை இந்திரனிடங் கொடுத்தது . 
அஃது இந்திரனைப்பார்த்து ! " ஓ இந்திரனே | இது முன் 
ளில் நீ என்னிடத்தில் வைத்ததாகும் . இதனுள்ளே உன் 
மனைவியின் அணிகலங்கள் 

இருக்கின்றன , 
சொல்லிவிட்டுச் சென்றது . இந்திரன் மூட்டையை 
அவிழ்த்தான் . இந்திராணியின் அணிகலங்கள் காணப் 
பட்டன . அவைகளைக் 

கண்ட அளவில் இந்திரனுக்குக் 
காமநோய் உண்டாயிற்று . அதனைக் கட்டிவைக்குமாறு 
தன் எவலர்க்குக் கட்டளையிட்டான் . இரவு முழுவதும் 
இந்திரனைக் காமநோய் மிகவும் வருத்தியது . 

காமத்தீமை 
மறுநாள் , கதிரவன் தோன்றினான் . இந்திரனுடைய 
காமநோய் மறைந்தது . இந்திரன் பதைபதைத்து விரைந்து 
எழுந்தான் . மிகுந்த நாணத்தை யடைந்தான் . “ அந்தே ! 
எனக்கு , அறுமுகக் கடவுளோடிருக்கும் இந்தச் சமயத்தி 
லும் இந்நோய் வந்ததே ! " என்று வருந்தினான் . “ காமமா 
னது தீமைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கும் . பெரு 
மையையும் செல்வத்தையும் அழிக்கும் . நல்லறிவைப் 
போக்கும் . நரகத்தை ஆக்கும் . ஆராய்ந்து பார்க்கு 
மிடத்திற் காமத்தைப்போல் கொடியது வேறொன்றும் 
இல்லை , " என்று , தனக்குத்தானே உரைத்துக்கொண்டான் . 
தனியிடத்தை 

முருகக்கடவுள் திருமுன்பை 
யடைந்தான் . பலமுறை வணங்கிப் போற்றிக்கொண்டு 
பக்கத்திலே நின்றான் . 

தீமை உள்ளன யாவையுந் தந்திடும் ; சிறப்பும் 
தோமில் செல்வமும் கெடுக்கும் ; நல் உணர்வினைத் தொலைக்கும் ; 
ஏம நன்னெறி தடுத்திருள் உய்த்திடும் ; இதனால் 
காமம் அன்றியே ஒருபகை உண்டுகொல் க 

கருதில் . 


நீங்கி 


சுரம்புகுதல் 


85 


நாம் 


என் 


தேவ 


போற்றி 


முருகக்கடவுளின் இறைவழிபாடு 
முருகக்கடவுள் இந்திரனை 

நோக்கினார் .. 
இறைவனை வழிபட எண்ணுகிறோம் . நீ அதற்கு வேண்டிய 
பொருள்களை யெல்லாம் தோது செய்வாயாக , 
கட்டளையிட்டருளினார் . உடனே இந்திரனும் ஏவலர்களை 
அனுப்பி வழிபாட்டிற்குரிய நறுமலர் , பொன்னாடை , 
திருவமுது , நறும்புகை, திருவிளக்கு முதலிய யாவற்றை 
யும் தேடித்தொகுத்தான் . அறுமுகக்கடவுள் 
தச்சனைக்கொண்டு இறைவனுக்கு ஒரு திருக்கோயிலைச் 
செய்வித்தார் . 

மறைமுறைப்படி ஒரு சிவக்குறியை 
அமைத்தார் . வழிபாடுகள் செய்து போற்றினார் . சிவ 
பெருமான் உமையவளோடு எருதின்மீது தோன்றியருளி 
னார் . முருகக்கடவுளும் , நூறாயிரத்தொன்பது வீரர்களும் , 
தேவர்களும் , பூதர்களும் 

சிவபெருமானைப் 
வணங்கினார்கள் . அனைவருக்கும் , சிவபெருமான் திரு 
வருள் புரிந்தார் . முருகக்கடவுளுக்கு அதுவரையிலும் 
யாருக்குக் கொடுக்கப்பெறாத உருத்திரபாசுபதப் படைக் 
கலத்தைக் கொடுத்தருளினார் . பிறகு அங்குமின்றும் 
மறைந்தார் . 

உடு . சுரம்புகுதல் 

பாலைநிலத்தில் குளிர்ச்சி 
சிவபெருமான் 

மறைந்தபிறகு முருகக் கடவுளும் 
மற்றவர்களும் அவ்விடத்தைவிட்டுப் புறப்பட்டனர் . 
திருச்சேய்ஞலூரை நீங்கினர் . திருவிடைமருதூர் , மாயூரம் , 
திருப்பறியலூர் முதலிய சிவப்பதிகளை வணங்கிக் 
கொண்டு திருவாரூரை படைந்தனர் . அங்கு இறைவனை 
வணங்கிக்கொண்டு மிகுந்த வெப்பத்தையுடைய பாலை 
நிலத்திலே சென்றார்கள் . 

அப்பாலைவனம் நறுமலர்ச் 
சோலையைப்போலக் குளிர்ச்சியுடைய தாயிற்று . 

பராசரர் புதல்வர்கள் அறுவர் 
முருகக்கடவுள் படையினருடன் பாலைநிலத்திற் 
சென்றுகொண்டிருந்தார் . திருப்பரங்குன்றில் தவஞ் 


கார் 


86 


கந்த புராணம் 


செய்துகொண்டிருந்தவர்களும் . பராசர முனிவருடைய 
மக்களுமாகிய தத்தர் , அநந்தர் , நந்தி , சதுர்முகர் , சக்கிர 
பாணி , மாலி என்னும் அறுவரும் அறிவுப் பார்வையினாலே 
முருகக்கடவுளுடைய வருகையை உணர்ந்தார்கள். திருப் 
பரங்குன்றை நீங்கி முருகக்கடவுளை எதிர்நோக்கி வந்தார் 
கள் . முருகக்கடவுளைப் போற்றி வணங்கினார்கள் . அடி 
யேங்கட்குத் திருவருள் செய்யவேண்டும் , 
வேண்டிக்கொண்டார்கள் , 


என் 


று 


அறுவர் வரலாற்றை இந்திரன் கூறுதல் 
அப்பொழுது இந்திரன் முருகக்கடவுள் முன்புவந்து 
வணங்கினான் . " இவர்கள் பராசர முனிவருடைய மைந் 
தர்கள் . சிறுபிள்ளைக் காலத்திலே சரவணப்பொய்கையிலே 
பாய்ந்து விளையாடி , நீரைக் கலக்கினார்கள். அங்குள்ள 
மீன் சள் வருந்தி இங்ருமங்குந்துள்ளின . அவர்கள் அவை 

கரையிலே யெடுத்துப்போட்டார்கள் . நண்பகல் 
வேளையிற் பராசரமுனிவர் அங்குவந்தார் . மக்களுடைய 
இழிதொழிலைக்கண்டார் ; சினங்கொண்டார் . நீங்கள் 
இப் பொய்கையிலே 

மீன்களாகத் திரியக்கடவீர்கள் ,” 
என்று கடுமொழி கூறினார் . உடனே அறுவரும் கயல்க 
ளானார்கள் . அவர்கள் 

அவர்கள் தந்தையைப்பார்த்து , " இக்கயல் 
வடிவம் நீங்குவது எப்போது ? " என்று வேண்டிக்கொண் 
டார்கள் . 
பெருமானது திருவருளினாலே எழுந்தருளுவார் . 

அவரை 
உமாதேவியார் எடுக்கும்போது திருமுலைப்பால் மிகுதி 
யாகப் பெருகும் ; அதனை நீங்கள் உண்டால் முன்னைய 
வடிவத்தை யடைவீர்கள் . 

என்று 

கூறிச்சென்றார் . 
இவர்கள் சரவணப்பொய்கையில் பலகாலம் திரிந்தார் கள் . 
நீர் அப்பொய்கையில் எழுந்தருளியிருந்தபோது எம்பெரு 
மாட்டியார் உம்மையெடுத்தார் . அப்பொழுது 
சொரிந்தது . அதனை இவர்கள் உண்டு பழைய வடிவத்தை 
யடைந்தார்கள் . சிவபெருமான் அருளால் திருப்பரங் 
குன்றத்தில் தவஞ் செய்துகொண்டிருந்தார்கள் . இப் 
பொழுது தாம் வருதலையுணர்ந்து இங்கு வந்தார்கள் , 


க 


க 


பால் 


திருச்செந்தூர் 


87 


என் 


கூறினான் . முருகக்கடவுள் அவர்களையும் 
உடனழைத்துக்கொண்டு சென்றார் . 

உசு . திருச்செந்தூர் 
முருகக்கடவுள் மேலும் வழிநடந்து திருச்செங்குன் 
றூரரைப் பார்த்துக்கொண்டு , கடற்கரையிலுள்ள திருச் 
செந்தூரை யடைந்தார் . தேவதச்சனைக்கொண்டு 

ஒரு 
திருக்கோவில் உண்டாக்கினார் . தேரினின்றும் இறங்கி 
அதனுள்ளே புகுந்தார் . வீரர்களும் பூதப்படைத் தலைவர்க 
ளும் தேவர்களும் போற்ற அரியணைமேல் வீற்றிருந் 
தருளினார் . 

அறுமுகக்கடவுள் அவுணர் வரலாறு கேட்டல் 

முருகக்கடவுள் , இந்திரனைப்பார்த்து , சூரன் 
லாயினோர் தோன்றியதும் , தவஞ்செய்ததும் , மேன்மை 

அரசுபெற்றதும் , அவர்களுடைய மாயங்களும் 
வெற்றியும் ஆண்மையும் , உங்களுக்கு இதுவரையிற் செய்த 
துன்பங்களும் ஆகிய எல்லாவற்றையும் நாமறியுமாறு கூறக் 
கடவாய் , " என்று கட்டளையிட்டருளினார் . இந்திரன் தன் 
குருவாகிய வியாழனைப்பார்த்து , “ எல்லாவற்றையும் நீர் 
கூறியருளும் , " என்றான் . வியாழன் அதற்குடன் பட்டார் . 
அறுமுகக்கடவுளுடைய திருவடிகளை வணங்கினார் . 
முருகப்பெருமானே ! உயிர்கடோறும் நிறைந்துள்ள தாம் , 
அறியாதது ஒன்றுமில்லை. ஆயினும் கேட்டற்கு நீர் விரும்பி 
யருளியபடியால் யானறிந்தவாறு அச் செய்திகளைக் கூறு 
கிறேன் கேட்டருளும் , 

கூறி அவுணர்களின் 
பிறப்பு முதலாகிய வரலாறுகளைக் கூறலானார் . 


சூரன் முத 


யுடன் 


என் 


முதலாவது 
உற்பத்தி காண்டம் முற்றிற்று . 


2. அசுர காண்டம் 


கடவுள் வணக்கம் 


ஊரி லான் குணங் குறியிலான் செயல் இலான் உரைக்கும் 
பேரி வான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிறிதோர் 
சாரி லான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு 
நேரி லான்உயிர்க் கடவுளாய் என்னுளே நின்றான் . 


சுரசை . 


. 


க . மாயை தோன்றுதல் 

அசுரேந்திரனும் மங்கலகேசியும் 
அவுணர்கட்கு அரசனாகிய அசுரேந்திரன் என்பவன் 
மங்கலகேசி என்னும் அரக்கியை மணந்தான் . அவ்விருவ 
ருக்கும் ஒரு மகள் தோன்றினாள் . அவளுடைய பெயர் 
அவள் நன்கு வளர்ந்தாள். 

அசுரகுருவாகிய 
சுத்திராச்சாரியார் மாயையின் திறங்களனைத்தையும் 
அவளுக்குக் கற்பித்தார் . அவளுடைய ஆற்றலை நோக்கி 
அவளுக்கு மாயை என்று பெயரிட்டார் . பிறகு அவர் 
மாயையைப் பார்த்து , ஓ மாயையே ! நான் கூறுவதைக் 
கேள் . 

திருமாலாலும் இந்திரனாலும் முனிவர்களாலுந் 
தேவர்களாலும் பல அவுணர்கள் இறந்தொழிந்தார்கள் . 
உன் தந்தையும் ஆற்றலழிந்தான் . மேற்கொண்டு உன் 

ன்னால் 
தா ன் அவுணர் கட்கு மேன்மை யுண்டாகவேண்டும் . 
திருமகளும் போற்றத்தக்க பேரழகையுடைய ஒரு வடிவத் 
தைக் கொள் . காசிபமுனிவரிடம் செல் . உன் ஆற்றலை 
அவரிடம் காட்டு . காமநோயை ஊட்டு. இரவிலே அம் 
முனிவருடன் சேர் . அளவில்லாத அவுணர்கள் உண்டா 
வார்கள் . அவர்கள் செய்யவேண்டியவைகளை அவர்களுக் 
குச் சொல்லிவிட்டு மீள் , ” என்று கட்டளை யிட்டருளினார் . 

அதற்கு இசைந்தாள் . சுக்கிராச்சாரியாரிடம் 
விடைபெற்றாள் . தன் தந்தையிடஞ் சென்று சுக்கிராச் 


நீ 


மாயை 


. 


90 


கந்த புராணம் 


விடை 


களையும் , 


கண்டு 


சாரியார் சொல்லியவைகளைச் சொன்னாள் . 
பெற்றுக்கொண்டு காசிபமுனிவர் தவஞ்செய்யும் இடத்தை 
அடைந்தாள் . அந்த இடம் மகாமேருமலைக்கு வடக்கில் 
இருந்தது . 

மாயையின் கூத்து 
காசிபமுனிவருடைய இருக்கையை அடைந்த மாயை 
அங்குத் தடாகங்களையும் , பூம் பொழில்களையும் , மண்டபங் 

அழகியபடுக்கைகளையும் உண்டாக்கினாள் . 
காசிபமுனிவர் அவைகளைக் கண்டு 

வியப்படைந்தார் 

. 
அவைகளின் மீது அவா மீக்கூரப் பார்த்தார் . அவைகளை 
யெல்லாம் அங்கு ஏற்படுத்தியவர் யாவரோ என்று எண்ண 
நாற்புறங்களினும் பார்த்தார் . 

ஒருவரையுங் 
காணாது திகைத்தார் . அங்கு தோன்றியுள்ள 

புதுமை 
களைக் அவருள்ளங் கலங்கிற்று . 

வைகளால் 
நன்மை விளையப்போகிறதோ தீமை விளையப்போகிறதோ 
தெரியவில்லை. யாது நிகழ்ந்தாலும் நிகழட்டும் என்று , 
முடிவு செய்துகொண்டு தவம்புரிதலாகிய தந் தொழிலைப் 
புரியச் சென்றார் . அப்பொழுது மாயை மிகுந்த பேரழ 
ஒரு மணிக்குன்றின் மீ தோன்றி நின்றாள் . 

மாயையைக் கண்டார் . 
அறிவு அறைபோயிற்று . மையல் கொண்டார் . 
தவத்தைவிட்டார் . அவளெ திரிலே சென்று 
திருமகளினும் அழகிய பொற்கொடி | நின் வரவு நல்வர 

என்று வரவேற்புக்கூறினார் . எனக்கு 
மையலை விளைவித்த தையலே ! உன் குலம் யாது ? உன் 
எது ? 

உன் பெயர் என்னை ? நின்னை யீன்றவர் 
யாவர் ? 

என்று பல கேள்விகளை அடுக்கினார் . 
முனிவரைப் பார்த்தாள் . ஓ முனிவரே ! நீர் என்னை 
இவ்வாறு கேட்டல் தகுதியன்று . நான் தனியாக இருக் 
கின்றேன் . தவஞ்செய்யும் முனிவர்க்கு இது நல்லதன்று . 
தவஞ் செய்தலை விட்டுவிட்டு அறிவிலார்போலப் பேசிக் 
கொண்டு என்னிடம் 

வருகிறீர் . இவ்விடம் விட்டுச் 
சென் உம்முடைய தவத்தைச் செய்யும் , என்று 
கூறினாள் , 


குடன் 
காசிய 

முனிவர் 
அவர் 


அவ்வளவில் 


நின்றார் . 


வாகுக , 


ஊர் 


மாயை 


14 


O 


மாயை தோன்றுதல் 


91 


மாயை 


நகை 


நான் 


காசிபமுனிவர் மாயையைப் பார்த்தார் . “ ஓ மாதே ! 
நான் கூறுவதைக் கேள் . உடல் வருந்த உள்ளம் மெலியக் 
தவஞ் செய்தல் , வேண்டிய பொருளை அடைதற்கன்றோ ? 
நான் தவஞ் செய்தது உன்னையடைதற் பொருட்டேயாம். 
நீயும் இங்குத் தோன்றினை . என் தவத்திற்குப் பயன் 
கிடைத்துவிட்டது . இனிமேலுந் தவஞ்செய்தல் வேண் 
டுமோ ? பேர் ஊர் முதலியவைகளைக் கேட்டதற்கு 
ஒரு பதிலுங் கூறவில்லை. ஆயினும் அவைகளைப் பிறகு 
அறிந்து கொள்கிறேன் . என்னைக் காமநோய் மிகுதியும் 
வருத்துகின்றது . இரங்கி அருள் புரிதல் வேண்டும் , 
என்று வேண்டிக்கொண்டார் . 

காசிபர் கழறியவைகளைக் கேட்டு 
புரிந்தாள் . “ நீர் இவ்வாறு பெருந்தவஞ்செய்தது என்னை 
படைதற்பொருட்டா ? நீர் கூறுவது நன்றாக இருக்கின் 
றதே ! இவ்வாறு பொய்யுரை புகலல் முனிவர்கட்கு ஏற்ற 
தாகுமா ? " என்றாள் . 

பொய் சொல்லவில்லை. 
உண்மையையே சொல்லுகின்றேன் . நான் நெடுங்காலந் 
தவஞ்செய்தது வீடு பேறடைதற்பொருட்டேயாம்.. அவ் 
வீடுபேற்றை இப்பொழுது நீ கொடுப்பதற்கு வந்திருக் 

உன்னையடைந்து மகிழ்வதைத்தவிர எனக்கு 
வேறொரு வீடுபேறும் இல்லை என்றார் . 

மாயை மறுமொழி 
நான் வடநாட்டில் உள்ளேன் . மேருமலைக்குத் தென் 
றிசையிலுள்ள கங்கையாற்றில் நீராடுவதற்குச் செல்லு 
கின்றேன் . நான் போய்வருகிறேன் . நீர் ஈண்டே இரும் , 
என்று பதிலுரை பகர்ந்தாள் மாயை . 

காசிபர் பதில் 
கங்கை முதலிய ஆறுகள் ஏழையும் இவ்விடம் 
அழைப்பேன் . சிவப்பதிகள் யாவையும் திருமால் பதிகள் 
யாவையும் இங்கு வரவழைப்பேன் . எல்லா உலகங்களையும் 

விரைந் தழைக்கவல்லேன் . மும்மூர்த்திகளையும் 


கின்றாய் . 


ங்கு 


92 


கந்த புராணம் 


காண 


மூவுலகத்திலுள்ளவர்களையும் நீ விரும்பினாலும் 
இங்கே அழைப்பேன் . உனக்கு வேண்டுமாயின் விரைந்து 
தேவாமுதத்தையும் இங்கு அழைத்துத்தருவேன் . 

நீ 
மக்கட்பேற்றை விரும்பினாலும் உண்டாக்குவேன் . அம் 
மக்களை விண்ணுலகத்தினும் இருத்துவேன் . மேனகை 
அரம்பை முதலிய தேவமாதர்கள் உனக்குப் பணிவிடைக் 
காரிகளாகுமாறு 

செய்வேன் , மையல் கொண்டு நையும் 
உயிர் உய்யும் வண்ணம் நீ திருவருள் புரிதல் 
வேண்டும் . " என்று கூறினார் . 


எனது 


மாயை 


" நான் தனித்தவளாக இருக்கிறேன் என்றா இவ்வாறு 
இயம்புகின்றீர் ? இனி இவ்வாறு உரையாடு தலை விட்டு 
விடும் . பெரியோர்கட்கு இது தக்கதன்று . நான் விரும்பிய 
இடத்திற்குச் செல்லுகிறேன் , நீர் இங்குக் தவஞ்செய்து 
கொண்டு இரும் , ” என்று கூறினாள் . போக்குக்காட்டி 
மறைந்து போனாள் , 

பாசிபர் புலம்புதல் 
மாயை மறைந்துநின்ற அளவில் காசிபருக்குக் காமக் 
காழ்ப்பு மிகுந்துவிட்டது . அவர் அங்குள்ள வண்டுகள் 
மான்கள் குயில்கள் முதலியவைகளைப் பார்த்துப் புலம்ப 
லானார் . காசிபர் பார்க்குமிடமெங்கும் மாயையின் உரு 
வெளித்தோற்றமே காணப்பட்டது . அன்று 
புலம்பியவற்றுட் சில காண்க . 


2 . 


கா 


அவர் 


மான்கள் 


சிலைவா ணு தலாள் திறல்மா யையெனும் 
விலைவீ சியெனா ருயிர்வவ் வினளால் 
கலையீர் ! இவண்நீர் அதுகண் டனிரோ 
நிலையீர் வெருளா நெடிதோ ருதிரால் . 

வண்டு 
அருளா லுனையே அளியென் றனரால் 
பெரியார் அவர்சொல் பிழையா குவதோ 
தரியா அரியே தமியேன் உயிரைத் 
தெரிவான் நினைவோ திரிகின் றனையே . 


அசுரர்கள் பிறப்பு 


93 


குவளை 
மேவிப் பிரிவாள் விழிபோல் அடுவாய் 
ஆவிக் குறவோ அலைமன் மதன் அப் 
பாவிக் குமினிப் படையாய் வருவாய் 
வாவிக் குவளாய் ! எனை வாட் டுதியோ 

அன்னப் பெடைகள் 
பொன்னிற் பொலிவுற் றிடுபூங் கமலம் 
தன்னில் துணையோடு தழீ இத் தணவா 
அன்னப் பெடைகாள் ! அறனோ புகலீர் 
என்னைத் தனிவைத் தவளே கியதே . 

குயில் 
மயிலே ரியலால் 

ஒருமா 

யவளே 
இயலே தறியேன் இவண் நின் றனளோ 
பயிலே சிலநீ பகர்வாய் அதனால் 
குயிலே ! எனதா ருயிர்கொள் ளுதியோ . 

தென்றல் 
நின்பால் வரவே நினைவாய் மொழிவாள் 
என்பால் இலை இவ் வழிஏ கினளால் 
மென்பால் எனமே வியமா ருதமே ! 
தென்பால் வருவாய் செயல்கூ று தி . 


பல 


களிசேர் மயிலே ! கவிரா கியவாய்க் 
கிளியே ! குயிலே ! கிளை தான் அலவோ 
தளரா வகைநீர் தகவே மொழியா 
அளியேன் உயிருக்கு அரணா குதிரால் . 
இவ்வாறு காசிபமுனிவர் பல கூறி மிகப் புலம்பினார் . 
கதிரோன் மறைந்தான் . இரவு வரவே காமநோய் மிகுதி 
யாயிற்று . மேலும் பலவாறு கூறிச் செயலழிந்தார் . 

அசுரர்கள் பிறப்பு 

மாயை காட்சி 
காசிபர் புலம்பிச் சோர்ந்த சமயத்தில் , மாபை 
காசிபர் முன்பு வெளிப்பட்டு நின்றாள் . அவளைக்கண்டு 
காசிபர் மகிழ்ச்சிகொண்டார் . அவள் முன்பு சென்றார் . 
“ என்னை விரைவில் ஆட்கொள்ளவேண்டும் , என்று 


ங . 


வேண்டினார் . 


94 


கந்த புராணம் 


மாயையின் கட்டளை 


மாயை காசிபரைப் பார்த்தாள் . நீர் காமனுக்காக 
அஞ்சுதல் வேண்டாம் . நான் உமக்குத் திருவருள் செய் 
கின்றேன் , ” என்றாள் . பிறகு காசிபரைப் பார்த்து , “ நீர் 
முதலில் இப்பொழுது இங்கு நிற்கும் என் பேரழகுக்குத் 
தக்க வடிவங்கொள்ளுதல் வேண்டும் . பிறகு நான் கொள் 
ளும் ஒவ்வொரு வடிவத்திற்கும் தக்கவாறு நீரும் வடிவங் 
கொள்ளுதல் வேண்டும் . அவ்வாறு கொள்வீராயின் நான் 
உம்மைக் கூடுவேன் ” என்று கூறினாள் . 


காசிபர் உடன்பாடு 


வியந்தாள் . 


மாயை 


காசிபமுனிவர் , மாயையின் கட்டளைக்கு இணங்கினார் . 
மனங்களித்தார் . பேரழகுடைய ஒரு தேவ வடிவத்தைக் 
கொண்டார் . மாயை 

மகிழ்ந்து அவரது 
கையைப் பற்றிக்கொண்டு 

ஒரு மண்டபத்தினுள்ளே 
புகுந்தாள் . 

சூரபன்மன் முதலியோர் தோன்றுதல் 
முதல் யாமத்திலே அவரோடு கூடினாள் . உடனே 
சூரபன்மன் 

தோன்றினான் . சேர்க்கைக்கண் இருவர் 
உடலிடத்துந் தோன்றிய வியர்வையினின்றும் முப்பதி 
னாயிரவெள்ளம் அவுணர்கள் தோன்றினார் கள் ,. 
சூரபன்மனையும் அவுணர் கூட்டத்தையும் அங்கே நிறுத்தி 
விட்டுக் காசிபமுனிவரோடு வேறொரு மண்டபத்திற் 
புகுந்தாள் . 

சிங்கமுகாசுரன் முதலியோர் தோன்றுதல் 
மண்டபத்திற் புகுந்ததும் மாயை பெண்சிங்கத்தின் 
வடிவங்கொண்டாள் . காசிபர் , ஆண்சிங்கத்தின் வடிவங் 
கொண்டார் . இருவரும் இரண்டாம்யாமத்திற் கூடினார்கள் . 
அப்பொழுது ஆயிரம் முகங்களும் இரண்டாயிரங்கைகளு 
முடைய சிங்கமுகாசுரன் பிறந்தான் . இருவர் உடலி 
னின்றுந்தோன்றிய வியர்வையினின்றும் , நாற்பதினாயிரம் 


அசுரர்கள் பிறப்பு 


95 


வெள்ளம் அவுணர்கள் அரிமாமுகத்துடன் பிறந்தார்கள் . 
மாயை சிங்கமுகாசுரனையும் அவுணர்களையும் அங்கு நிறுத்தி 
விட்டு வேறொருமண்டபத்திலே புகுந்தாள் . 


டாள் . 


மாயை 


தாரகாசுரன் முதலியோர் தோன்றுதல் 
அப்பொழுது 

மாயை பெண்யானை வடிவங்கொண் 
காசிபமுனிவர் ஆண்யானை வடிவங்கொண்டார் . 
இருவரும் மூன்றாம்யாமத்திற் கூடினார்கள் . அப்பொழுது 
யானை முகத்தையுடைய தாரகாசுரன் பிறந்தான் . இருவர் 
வியர்வையினும் நாற்பதினாயிரம் வெள்ளம் அவுணர்கள் 
யானை முகத்தை யுடையவர்களாகப் பிறந்தார்கள் . 
யானவள் தாரகாசுரனையும் அவ்வவுணர்களையும் அங்கே 
நிறுத்திவிட்டு , வேறொரு மண்டபத்தினுள்ளே புகுந்தாள் . 

அசமுகி முதலியோர் தோன்றுதல் 
மாயை பெண்ணாட்டின் வடிவங்கொண்டாள் . காசிப 
முனிவர் ஆண் ஆட்டின் வடிவங்கொண்டார் . இருவரும் 
நான்காம் யாமத்தில் கூடினார்கள் . அப்பொழுது அசமுகி 
என்பவள் பிறந்தாள் , இருவர் உடல் வியர்வையினின்றும் 
முப்பதினாயிரவெள்ளம் அவுணர்கள் , ஆட்டு முகத்துடன் 
தோன்றினார்கள் . 

அங்கு நிறுத்திவிட்டு 
இருவரும் வேறு மண்டபம் புகுந்தார்கள் , 
அறுபதினாயிரம் வெள்ளம் அவுணர்கள் தோன்றுதல் 
யாளி , புலி , குதிரை , மான் , ஆ , கரடி , பன்றி , கூளி 
வடிவங்கள் கொண்டு 

பற்பல மண்டபங்களில் 
கூடினார்கள் . அச் சேர்க்கையால் 

அறுபதினாயிரம் 
வெள்ளம் அவுணர்கள் தோன்றினார்கள் . கதிரவனும் 
கீழ்த்திசையிலே யெழுந்தான் . சூரபன்மன் முதலிய 
நால்வர்களையும் இருநூறு ஆயிரம் வெள்ளம் அவுணர் 
களையும் இருவரும் கண்டு மகிழ்ந்தார்கள் . 


அவர்களை 


முதலிய 


காசிபர் அறிவுரை 
சூரபன்மன் , தன் உடன் பிறந்தார்களாகிய சிங்கமுகன் 
தாரகன் முதலியோர் தன்னுடன் வரச்சென்று , தாய் 
தந்தையர்களாகிய மாயையையும் காசிபரையும் கண்டு 
வணங்கினான் . ( நாங்கள் செய்யவேண்டியதென்னை 
கூறுங்கள் என்று கேட்டான் . 


ஆராய் 


மானே 


காசிபர் கூறுதல் 
காசிபமுனிவர் தம் மக்களைப் பார்த்துக் கூறலானார் . 
" ஓ மைந்தர்காள் ! நான் உங்கட்கு உறுதியானவைகளைக் 
கூறுகிறேன் . நீங்கள் அந்நெறியே நிற்பீர்களாக ! அறிவு 
மிகுந்த 

பெரியோர்கள் மெய்ப்பொருளையே 
வார்கள் . என்றும் உள்ளவராய் , எங்கும் நிறைந்தவராய் , 
அறிவுவடிவராய் உயிர்த் தொகைகளின் பொருட்டு ஐந் 
தொழில்களாகிய படைத்தல் , காத்தல் , மறைத்தல் , 
அருளல் , அழித்தல் ஆகியவைகளைப் புரியும் சிவபெரு 

ன அனைவர்க்கும் தலைவர் எனப்பெறுவர் . சிவபெரு 
மானுடைய தன்மையைக் கூறுதல் எவர்க்கும் அருமை 
யாகும் . மறைகளாலும் உறுதிசெய்யப்பெறாத அவ 
ருடைய மாண்பு மிகவுயர்ந்தது . மும்மலங்களாலே கட்டப் 
பெற்றுள்ள உயிர்கள் எண்ணிறந்தன . அவை முதலற்றவை ; 
அவை தாம் தாம் செய்த நல்வினை தீவினைப் பயன் கட் 
கேற்பப் பிறந்தும் , இன்பதுன்பங்களை நுகர்ந்தும் , 
இறந்தும் உழல்வனவாகும். உயிர்த்தோற்றங்கள் தேவர்,, 
மக்கள் , விலங்கு , புள் , ஊர்வன , நீர்வாழ்வன , 

நீர்வாழ்வன, மரஞ்செடி 
கொடிகள் என்னும் எழுவகைத் தோற்றங்களையுடையன . 
அவைகள் பலவாறாக அழிந்தொழியும். கல்வியும் , ஆண்மை 
யும் , செல்வமும் , ஆற்றலும் பிறவும் நீர்க்குமிழிபோல 
விரைவில் அழிவனவாம் . அறம் என்று சொல்லப்பெறும் 
ஒன்றுண்டு. 

அஃது இருமை யின்பத்தையும் எளிதில் 
அளிப்பதாகும் . அது மிகச் சிறந்த பொருள் . அதனை ஓர் 
உயிர் செய்யுமாயின் , அதனால் அன்பும் அருளும் உண் 
டாகும் . அவை யுண்டானால் தவமுண்டாகும் . தவமுண் 


காசிபர் அறிவுரை 


97 


அவர்கள் 


டாது . 


டானால் உயிர் சிவபெருமானையடையும் . அவ்வாறடையின் 
மூவகை 

அழுக்குகளில் நின்றும் நீங்கும் . அவ்வழுக்கு 
நீங்கவே பேரின்பம் உண்டாகும் . ஆகையால் , தவம்போல 
உயர்ந்தது வேறொன்றுமில்லை. ஐம்பொறிகளையும் அடக்கித் 
தவஞ்செய்து வீடுபேற்றை யடையலாம் . - மேலும் எல்லா 
நலங்களையும் தவமானது உண்டாக்கும் . 

தவத்தைப் புரியாது , பிறவுயிர்களுக்குத் துன்பஞ் 
செய்யும் தீவினையாளர்களுக்கு இருமை இன்பமும் இல்லை . 

தொடர்ந்து பிறவித்துன்பத்தில் அழுந்து 
வார்கள் . தீவினையின் ஆற்றலாலே உலகினர் தீநெறிக் 
கண்ணிருந்து 

நன்னெறியில் திரும்பமாட்டார்கள் . 
அதனால் அவர்கட்கு வீடு பேற்றின்பமும் உண்டாக மாட் 

இருமையின் பத்துக்கும் ஏதுவாயுள்ள தவத்துக்கு 
நிகர் ஒன்றுமில்லை . தவத்துக்கு நிகர் தவமேயாகும் . ஆத 
லால் , பிள்ளைகளே ! நீங்கள் அறத்தை ஆற்றுங்கள் , மறத்தை 
அகற்றுங்கள் . இறைவனை எண்ணிப் பெருந்தவம் இயற் 
றுங்கள் . வருந்தித் தவஞ்செய்வோர் சிறப்பாக வாழ்வர்.. 
தவத்தினால் பகைவரை அழிக்கலாம். விரும்பிய பொருள் 
களை அடையலாம். என்றும் நிலைபெற்று வாழலாம் . 

தவத்தின் பெருமை 
தருமம்என் றொருபொருள் உளது தாவிலா 
இருமையின் இன்பமும் எளிதின் ஆக்குமால் 
அருமையில் வரும்பொருள் ஆகும் அன்னது 
ஒருமையி னோர்க்கலால் உணர்தற் கொண்ணுமோ ? 
( தாவிலா - குற்றமில்லாத , ஒருமையினோர் - மனவொரு 

மைபையுடையவர் .) 
தருமமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும் 
அருள்எனும் குழவியும் அணையும் ஆங்கவை 
வருவழித் தவம் எனும் மாட்சி எய்துமேல் 
தெருளுறும் அவ்வுயிர் சிவனைச் சேருமால் . 

(( தெருள்உறும் - தெளிவினைப்பெறும் . ) 
சேர்ந்துழிப் பிறவியுந் தீருந் தொன்மையாய்ச் 
சார்ந்திடும் மூவகைத் தளையும் நீங்கிடும் 


க . பு. - 7 . 


98 


கந்த புராணம் 


பேர்ந்திடல் அரியதோர் பேரின் பந்தனை 
ரந்திடும் அதன் பரிசு அறைதற் கேயுமோ 

( ஆர்ந்திடும் - பொருந்தும் , பரிசு - தன்மை .) 
ஆற்றலை யுளதுமா தவம தன்றியே 
வீற்றும்ஒன் றுளதென விளம்ப லாகுமோ 
சாற்றருஞ் சிவகதி தனையும் நல்குமால் 
போற்றிடின் அனையதே போற்றல் வேண்டுமால் . 

(வீற்றும் - வேறும் .) 
அத்தவம் பிறவியை அகற்றி மேதகு 
முத்தியை நல்கியே முதன்மை யாக்குறும் 
இத்துணை அன்றியே இம்மை இன்பமும் 
உய்த்திடும் உளந்தனில் உன்னுந் தன்மையே . 

( மேதகு - மேன்மைதங்கிய .) 
பல்லுயிர் தன்னையும் மாய்த்துப் பாரினுக் ( கு ) 
அல்லல் செய் ( து ) அருந்தவம் ஆற்றிடா தவர்க் ( கு ) 
இல்லையே இருமையும் இன்பம் ஆங்கவர் 
சொல்லரும் பிறவிகள் துன்பத் தாழுவார் . 

(இருமை - இம்மையும் மறுமையும் .) 
அறிந்திவை உரைப்பினும் அவனி மாக்கள் தாம் 
மறங்கொலை களவொடு மயக்கம் நீங்கலர் 
துறந்திடு கின்றிலர் துன்பம் அற்றிலர் 
பிறந்தனர் இறந்தனர் முத்தி பெற்றிலார் . 

( மறம் - தீமை . ) 
தவந்தனில் மிக்கதொன் ( று ) இல்லை தாவில் சீர்த் 
தவந்தனை நேர்வது தானும் இல்லையால் 
தவந்தனில் அரியதொன் ( று ) இல்லை சாற்றிடில் 
தவந்தனக் ( கு ) ஒப்பது தவம தாகுமே . 
ஆதலின் மைந்தர்காள் ! அறத்தை ஆற்றுதிர் 
தீதினை விலக்குதிர் சிவனை உன்னியே 
மாதவம் புரிகுதிர் மற்ற தன்றியே 
எதுள தொருசெயல் இயற்றத் தக்கதே . 


மார்க்கண்டேயர் கதை 
தாம் கூறியது தம் மக்கள் உள்ளத்தில் நன்கு பதியும் 
பொருட்டு மார்க்கண்டேயர் கதையைக் கூறலானார் . 

மிருககண்டூயர் 
கடகம் என்னும் பெயரையுடைய ஒரு நகரம் இருந் 
தது . அந்நகரத்திற் குச்சகர் என்னும் பெயரையுடைய 
ஒரு பார்ப்பனர் இருந்தார் . அவருக்கொரு மகன் தோன்றி 
னான் 
ன் . அம்மகனுக்குக் கவுச்சிகன் என்னும் பெயரிட்டு 
வளர்த்தார் . அவன் மறை முதலிய கல்விப்பயிற்சியிற் 
சிறந்தவனாகி விளங்கினான் . பிறவிக்கடலைக் கடத்தற்காகச் 
சிவபெருமானை நோக்கித் தவஞ்செய்ய எண்ணினான் . 
ஒரு தடாகக்கரையை அடைந்தான் . உண்டியும் , உறக்க 
மும் ஒழித்தான் . பேசாநிலையை மேற்கொண்டான் , 
ஆத்தீண்டு குற்றி போல அசைவில்லாமல் அமர்ந்தான் . 
திருவைந்தெழுத்தை யுள்ளத்திற்கொண்டான் . பேரின்பக் 
கடலில் மூழ்கித் தவஞ்செய்தான் . விலங்குகள் தங்கள் 
உடம்பிலுள்ள தினவு தீரும்பொருட்டு அவனுடைய 
உடலிலே தேய்த்துக்கொள்ளும் . இதனைக் கவுச்சிகன் 
அறியான் , கவுச்சி கன் தவத்தைத் திருமால் உணர்ந்தார் 
தேவர்கள் சூழ அங்கு வந்தார் . அருந்தவத்தைக் கண்டு 
வியந்தார் . கவுச்சிகன் முன் சென்று அவனுடைய உடலைத் 
தம்முடைய கைகளினாலே தடவிக்கொடுத்தார் . 

( உன் 
னுடைய பெயர் , மிருக்கண்டூயன் என்றார் . கவுச்சிகன் 
எழுந்து கைதொழுது நின்றான் . திருமால் கவுச்சிகனுக்கு 
அருள் செய்து மறைந்தருளினார் . 

குச்சகர் தம் மகனை இல்லறம் ஏற்கக் கூறுதல் 

திருமால் மறைந்தபின்னர் மிருக்கண்டூயர் தம்முடை 
தந்தையாரிடஞ் சென்றார். தந்தையார் தவத்தின்போது 
நிகழ்ந்தவைகளைக் கேட்டார் . மிருககண்டூயர் திருமால் 
தோன்றித் திருவருள் புரிந்ததைக் கூறினார் . குச்சகர் 
மைந்தன் கூறியவைகளைக்கேட்டு மன மகிழ்ந்தார் . தம் 


100 


கந்த புராணம் 


. 


முடைய மகனைப் புகழ்ந்து போற்றினார் . முறைப்படி 
இல்லறத்திலே நிற்கவேண்டுமென்று சாற்றினார் . 

மிருக்கண்யேர் இல்லறம் ஏற்க மறுத்துரைத்தல் 
மிருக்கண்டூயர் , தம் தந்தையாரைப் 

பார்த்துப் 
பதிலுரை பகரத்தொடங்கினார் . “ முன்பே தொடர்ந்துள்ள 
பிறவித்தளையை அறுக்கவேண்டிய நான் , இன்னும் ஒரு 
தளையினாலே பிணிக்கப்படுவேனாயின் , இறைவனை எவ்வாறு 
அடைவேன் ? தவஞ்செய்தலானது இருக்க , இல்லறத்தை 
மேற்கொண்டு தீவினைகளைப் போக்க எண்ணுதல் 
எதுபோலுமெனின் , நல்ல நீர் இருக்கச் சேற்றிலே மூழ்கி 
உடலழுக்கைப்போக்க எண்ணுவதுபோலும் . நிலவுலகத்தி 
லுள்ள அளவில்லாத பெருந் தீவினைகளை நான் முகன் பெண் 
ணுருவமாகப் படைத்தனன் . அத்தகைய பெண்களை 
உள்ளத்தின் கண்ணே நினைக்குந் தீவினை எழுபிறப்பினும் 
ஒழியாது 

மண்ணுலகில் உள்ள வரம்பில் பெரும்பவத்தைப் 
பெண்ணுருவ மாகப் பிரமன் படைத்தனனால் 
அண்ணவஃ துணர் தி அன்னவரைச் சிந்தைதனில் 
எண்ணவரும் பாவம் எழுமையினும் நீங்குவதோ, 

( வரம்பில் எல்லையில்லாத . ) 
அவாக்கொண்டு 

சுழலாநின்ற ஐம்பொறிகளாகிய 
பூதங்கள் இழுக்கப் பரிந்து வருந்தும் என்னைப் , பெண்ணா 
கிய பேயும் வந்து பற்றிக்கொண்டால் 
செய்வேன் ? பெண்ணாசையானது பலநாளுந் துன்பத்தை 
யுண்டாக்கும் . பின்னாளிலே நரகத்தில் தள்ளிவிடும் . பெண் 
பற்றானது ஆடவர்க்கு ஒருநாளும் இன்பத்தை யுண்டாக்க 
மாட்டாது . 

தீ வினைகளை மிகுதியாகவுடையவர்கள் , 
இன்பத்தை யடைவார்போலப் பெண்களின் வழியிற்படு 
கின்றனர் . நாயானது எலும்பைக் கடித்தால் இனிமையைப் 
பெறுமா ? பெண்பற்றானது ஒருவருள்ளத்தே புகுமாயின் , 
அது பின்னர் நீங்குவது அரிது . . அஃது உயிரைப்பற்றி 
எந்நாளும் வருத்தும் . பெண்களினும் நஞ்சு மிக இனிது . 
பின் 

ஒருநாளும் வருத்தாது . பெண்களுடைய உள்ளக் 


நான் 


எனன 


மார்க்கண்டேயர் கதை 


101 


மொழி 


யொன்று , 


கருத்துப் பிறரால் அறிதற்கரியது . மனமொன்று , 
செயலொன்றாகப் பேதைமையையே 

யையே பின் 
பற்றிப் பெருந் தீவினையைச் செய்யும் . பெண்வலையிற்பட்டு 
மயங்கியவர்களே பிறந்து இறந்து உழல்கின்றவர்களாவர் . 
கற்புடைய மகளிருஞ் சிலர் உளர் . ஓரிடத்துத் தோன்றிய 
காமம் பலவிடங்களினும் பரவும் . இந்திரனுக்குப் பேரழகு 
பொருந்திய மாதர்கள் பலர் இருந்தும் , அகலிகையினாலே 
பெரும்பழி உண்டாகியது . நான்முகன் தன்னால் படைக்கப் 
பெற்ற திலோத்தமையின் மேல் மையல் கொண்டு நான்கு 
முகமுடையவன் ஆனான் . மற்றைத் தேவர்களும் முனி 
வர்களும் அடைந்த துன்பங்கள் அளவிடப்படா . பிறவித் 
துன்பத்தை நீக்க விரும்பிய யான் , அத்துன்பத்தை வளர்க் 
கும் பெண்களை விரும்பேன் . தவத்தையே செய்து இன்ப 
மடைவேன் , என்றான் . 

பன்னாளும் பாரில் பருவரலின் மூழ்குவிக்கும் 
பின்னாள் நிரயப் பெரும்பிலத்தின் ஊடுய்க்கும் 
என்னாளில் ஆண்டகையோர்க் ( கு ) , இன்பம் பயந்திடுமோ 
மின்னார்கள் தம்மை விழைவுற்ற வேட்கையதே. 

( பருவரல் - துன்பம் . ) 
துன்பம் நுகரும் வினையின் தொடர்ச்சியினோர் 
இன்பம் நுகர்வார் போல் ஏந்திழையார் கட்பட்டார் 
தன்பல் மிகநடுங்க ஞாளி தசையில்லா 
என்பு கறித்திட்டால் இருஞ்சுவையும் பெற்றிடுமோ ? 

( ஞாளி - நாய் . ) 
அஞ்சனவை வேற்கண் அரிவையர்தம் பேராசை 
நெஞ்சு புகின் ஒருவர் நீங்கும் நிலைமைத்கோ 
எஞ்சல்புரி யாதுயிரை எந்நாளும் ஈர்ந்திடுமால் 
நஞ்சம் இனிதம்ம ஓர்நாளும் நலியாதே . 

. 
( அஞ்சனம் - மை . ஈர்ந்திடும் - பிளக்கும் .) 
கள்ளுற்ற கூந்தல் கனங்குழைநல் லார்கருத்தில் 
கொள்ளப் படும் எண் குணிக்குந் தகைமையதோ 
தள்ளற் கரிதாகித் தம்மொடுபன் னாட்பழகி 
" உள்ளுற்ற தேவும் உணர்தற் கரி தன்றோ. 
( எண் - எண்ணம் . குணிக்கும் - அளவுபடுத்தும் . 
தே - தெய்வம் .) 


102 


கந்த புராணம் 


ஓதலும் ஒன்றா உளமொன்றாச் செய்கைான்றாப் 
பேதை நிலைமை பிடித்துப் பெரும்பவஞ்செய் 
மாதர் வலைப்பட்டு மயக்குற்றார் அல்லரோ 
சாதல் பிறப்பில் தடுமாறு கின்றாரே . 

( பேதை நிலைமை - அறிவில்லாத்தன்மை .) 





குச்சகமுனிவர் இல்லறத்தை வற்புறுத்திக் கூறுதல் 

மிருக்கண்டூயர் கூறியவைகளைக் குச்சகர் கேட்டார் . 
வன் தவத்தினிடத்திலே மிகுந்த பற்றுக்கொண்டிருக் 
கிறான் என்று உணர்ந்தார் . மிருக்கண்டூயரைப்பார்த்து , 

ஒ மகனே ! ஒரு மங்கையை மணஞ்செய்து மக்கட் 
பேற்றை 

யடைந்தபின் பன்றோ, தவஞ்செய்து 
பேறடைதல் வேண்டும் . உலகமக்கள் போன்று காமஇன் 
பத்தை நுகர்தற்பொருட்டு நான் உன்னை இல்லறத்தை 
மேற்கொள்ளச் சொல்லவில்லை . 

இறந்த முன்னோர்க 
ளுடைய துன்பத்தையும் நரகத்தையும் நீக்கும் பொருட்டு 
மணஞ்செய்து மக்கட்பேற்றை யடைதல்வேண்டும் . இவ் 
வுண்மையை நீ ஆராய்ந் துணர்ந்து , இல்லறத்தை மேற் 
கொண்டு நிற்றலே நல்லற நெறி . தவத்தின் ஒழுக்கமும் 
அதுவே . மலைமீதேற விரும்பினோன் படிப்படியாகவே 
மேலே ஏறுதல்வேண்டும் . அதைப்போலவே நீ முறைமை 
யாக இல்லறத்தில் நின்று துறவறத்திற் செல்லவேண்டும் . 
இல்லறமும் மக்கட் பேறுமாகிய பயன்களின் பொருட்டே 
நீ இல்லறத்தை மேற்கொள்ளுதல்வேண்டும் . இல்லொழுக் 
கத்தில் நிற்பவர்கள் அவ்வொழுக்கத்தில் தவறினும் கழு 

உண்டு . தவஒழுக்கத்தினருக்குத் தவறுண்டாயின் 
அதற்குக் கழுவாய் இல்லை . தவ ஒழுக்கத்தினர் தம் நிலையில் 
தவறுதல் மலைமுடியினின்றும் தவறி விழுவதைப் போலும் . 
நீ பிறவித் துன்பத்திற்கு அஞ்சினையாயினும் இவ்வளவு 
விரைவில் துறக்கலாமா ? நம் முன்னோர்களைப்போலவே 
நீயும் இல்லறத்தை மேற்கொள்வாயாக ! இறைவன் உமா 
தேவியாரோடும் எழுந்தருளி மற்றவர்களையும் இல்லறத் 
திலே நிற்கப் பணித்தருளினார் . சிவபெருமான் நிலைநாட்டிய 
முறையை நீ கடவாதே . 

நீ கடவாதே . மகப்பேற்றை விரும்புவாயாக ! 


வாய் 


மார்க்கண்டேயர் கதை 


103 


என் சொல்லை மறுக்காது மேற்கொள்வாயாக ! வசிட்ட 
முனிவர் அருந்ததியைத் தம் பக்கத்திருத்தியும் மேன்மை 
யொடு விளங்கவில்லையா ? விருப்பு வெறுப்பற்ற பெரியோர் 
கள் பெண்களோடு கூடியிருப்பினும் தவஞ்செய்யினும் 
அவர்களுள்ளம் மாறுபடமாட்டாது . நல்லியல்பு உடைய 
மங்கையைத் திருமணஞ்செய்யின் மேன்மையுஞ் சிறப்பும் 
உளவாகும் . மண்ணக இன்பமும் விண்ணக இன்பமும் 
ஒருங்கே எய்தும் . தங்கணவரைத் தெய்வமாகக் கொண்டு 
வழிபடும் கற்புமிக்க கனங்குழையாரது மொழியின் வழியே 
முகிலுந் தெய்வமும் நிற்கும் . இல்லொழுக்கத்தை முன்னே 
நடத்தாது . தவத்தைத் தொடங்குவையாயின் , காமம்வந்து 
சேரும் 

விலக்குதல் அரிது . துறவர் கட்கு 
உணவு முதலியன கொடுத்தும் , இறந்தவர்கட்குக் கடன் 
களைச் செய்தும் , விருந்தோம்பும் இல்லறமல்லாமல் மக்கட் 
பிறவியாலாகும் பயன் வேறு யாதுளது ? ஆண்களும் பெண் 
களும் நன்மை தீமைகளைச் செய்தல் ஊழ்வலியாகும் . 
எனவே முதற்கண் இல்லறத்தை மேற்கொள் . பிறகு துற 
வறம் கொள்ளலாம் . துநமது ஆணையாகும் 
கட்டளையிட்டார் . 


அதனை 


க 


" 


என்று 


. 


மிருக்கண்யேர் உடன்பாடு 
தந்தை கூறியவைகளையெல்லாம் கேட்டார் மிருககண் 
டூயர் . “ எந்தை இல்லறவாழ்வு மறைமுறையோடு இறை 
பணியுமாம் என்கிறார் . தாய்தந்தை ஆசிரியர்கள் யாது 
கூறினும் அதனை மறுக்காது நிறைவேற்று தலே மக்கள் 
கடனாம் . யான் இதனை மறுக்காது செய்கிறேன் . பெரி 
யோர் கூறியவற்றை மறுப்பின் மறுமையில் நிரயமுண் 
டாம் , என்று முடிவு செய்துகொண்டு , தந்தையைப் பணிந் 
தார் . நீர் கூறுகிறபடி யே இல்லறத்தில் நிற்கிறேன் . கற் 
புடைய மாதினைத்தேடி எனக்குக் கடி மணம்புரிதல் வேண் 
டும் . 

சொல்லைக்கேளாத இல்லாளோடு 
வாழ்வதைப் பார்க்கினும் அளற்றின் கண்ணே வீழ்ந்து 
வருந்தல் இனிது . அவளோடு கூடிவாழும் ஆடவனுக்கு 
அவளை யல்லா மல் வேறோர் நமனும் நோயும் இல்லை . 


தன் 


கூடி 


104 


கந்த புராணம் 


தன்னுரைகொ ளா தமனை வாழ்க்கையது தன்னின் 
வெந்நிரய்ம் வீழும்வகை யேவிழுமி தம்மா 
அன்னரொடு மேவியமர் ஆடவர் தமக்குப் 

பின்னுமொரு கூற்றுமுள தோபிணியும் உண்டோ ? 
ஆகையால் , அடியேன் கூறும் இயல்புகள் நிறைந்த பெண் 
கிடைப்பாளாயின் அவளை நான் மணஞ்செய்து கொள்ளு 
கிறேன் , என்றார் . 


தாள் . 


என் 


சிறந்தன , 


குச்சகர் சூளுரை 
மிருக்கண்டூயர் கூறியதைக் கேட்டுக் குச்சகமுனிவர் 
மகிழ்ச்சி யடைந்தார் . “ மகனே ! நீ என் சொல்லைமாறாது 
ஏற்றாய் . நான் சிறப்படைந்தேன் ; உன் தாயுஞ் சிறப்படைந் 

சுற்றங்களும் பிழைத்தன .. தவங்களுஞ் 

மண்ணகத்தோரும் விண்ணகத்தோரும் உய்ந் 
தனர் ; இந்திரனும் உய்ந்தான் .. உன் நோக்கத்தைக்கூறு . 
நீ கூறிய இயல்புகளெல்லாம் அமைந்து , குற்றஞ் சிறிது 
மில்லாத 

ஒரு மங்கையைத்தேடி மணஞ்செய்து வைக் 
கிறேன் . அவ்வாறு செய்துவைக்கா தொழிவேனாயின் 
என்னுடைய தவம் குறைக என்றார் . மிருக்கண்டூயர் 
தந்தையின் திருவடிகளை வணங்கினார் . தம் தந்தையைப் 
பார்த்துக் கூறலானார் . 


கூடாது . 


ஆடவ 


நல்லியல்பமைந்த நங்கை 
திருமணஞ் செய்தற்குரிய பெண் எவ்வாறிருத்தல் 
வேண்டுமெனின் கூறுகிறேன் ; தந்தை தாயை இழந்தவர் 

தமக்கை தங்கை யில்லாதவர் கூடாது . 
ரொடு பிறவாது தனித்துப்பிறந்தவர் கூடாது . இவர்களை 
இழந்தவர்களுங்கூடாது . உறவின ரற்றவர்களும் அழகற்ற 
வர்களும் கூடாது . உயர் குடியிற் பிறவாதவர்களும் 
நோயாளிகளான தாய் தந்தையர்களிடத்திற் பிறந்தவர்களுங் 

விலங்குகளுக்குரிய பெயரைப் பெற்றவர்கள் 
கூடாது . பேய்களின் பெயரைப் பெற்றவர்களும் , புறச் 
சமயப் படுகுழியில் வீழ்ந்தவர்களும் ஆகார் . நோயுடைய 


கூடாது . 


மார்க்கண்டேயர் கதை 


105 


வர் , ஊமையர் ; முடவர் , செவிடர் , பிறர் வீட்டிற்குச் 
செல்வோர் ஆகியவர்களும் மணத்திற்கு ஆகார் . பொது 
மகளிர் போல விழிப்பவர் , ஆடவரை நோக்கித் தெரு 
வாசலில் நிற்பவர் ஆகியவர்களும் நல்லவர்களல்லர் . தம்மை 
அழகு செய்து கொள்பவர் , உணவை மிகுதியா கவுண்பவர் 
ஆகியவர்களும் மணத்திற்குத் தக்கவர்களல்லர் . பேருறக் 
கத்தையுடையவர்களும் அகவையில் மூத்தவர்களும் மணத் 
திற்கு ஆகார் . தன் கோத்திரத்திற்பிறந்தவர் , நெட்டையான 
வர் , குட்டையானவர் , பருத்தவர் , மெலிந்தவர் , ஆகியவர் 
களையும் மணத்திற்கு ஏற்கக்கூடாது . மேலும் , கருநிறத்த 
வர் , பொன்னிறத்தவர் , பசப்பையுடையவர் , குருதிநிறத்தை 
யுடையவர் விளர்ப்பையுடைவர் , ஆகியவர்களையும் விலக்க 
வேண்டும் . நாணமில்லாதவர் , நகைப்பவர் , வலிமிகுந்தவர் , 
தாய் தந்தையருடைய சொற்கேளா தவர் , சினமுடையவர் , 
கூத்து முதலியன பார்க்க விரும்புவோர் ஆகியவர்களையும் 
நீக்கவேண்டும் . சிவபிரானிடத்து அன்பில்லாதவர் , முனி 
வர்களை இகழ்பவர் , உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர் , 
தீக்குணமுடையவர் , நிறையில்லா தவர் ஆகியோரும் 
ஆகார் . தேவரைக் கல் என்பவர் , இடிபோலப் பேசுபவர் , 
பெருமிதமுடையவர் , பூனைக்கண்ணையுடையவர் , நரைமயி 
ருடையவர் , பெருங்கூந்தலுடையவர் ஆகியவர்களும் 
மணத்திற்கு ஏற்றவர்களல்லர் . சிறுத்த கண்ணையுடைய 
வர் , நீண்ட மூக்கையுடையவர் , நீட்டிய பல்லையுடையவர் , 

கழுத்தையுடையவர் ஆகியவர்களும் இல்லற 
வாழ்வில் நன்மையை உண்டாக்கார் . மயிர்பரந்த கால்களை 
யுடையவர் , அன்னம் போலும் மெல்லிய நடையில்லாதவர் , 
வாய், உள்ளங்கை, நகங்கள் , உள்ளங்கால்கள் ஆகியவை 
களிற் சிவப்பில்லாதவர்களும் சிறந்தவர்கள் அல்லர் . 
இங்குக் கூறப்பட்ட குற்றம் சிறிதும் இல்லாத பெண்ணா 
யின் மணஞ்செய்து கொள்ளுகிறேன் , " என்றார் . - மிருக 
கண்டுயர் கூறியவற்றைக் கேட்டுக் குச்சகர் மகிழ்ச்சி 
கொண்டார் . அத்தகைய 

பெண்ணைத்தேடி மணஞ் 
செய்து வைக்கிறேன் என்றார் . 


வளைந்த 


| 


106 


கந்த புராணம் 


உணவு 


பார்த்து , 


குச்சகர் பெண் தேடுதல் 
குச்சகமுனிவர் , உலகம் எங்குஞ் சென்று பெண் 
தேடித் திரியலானார் . தமக்கு எதிர்ப்பட்ட சில முனிவர் 
களை உசாவினார் . சோழநாட்டில் அநாமயன் என்னுங் 
காட்டிலுள்ள உசத்திய முனிவர் என்பவரிடத்திலே ஒரு 
பெண் இருப்பதாக அறிந்தார் . அவர் இடத்திற்குச் 
சென்றார் . உசத்தியமுனிவர் குச்சக முனிவரை 

எதிர் 
கொண்டு வணங்கினார் . தமது இருப்பிடத்திற்கு அழைத் 
துக்கொண்டு சென்றார் . தம் மனைவி மக்கள் முதலாயி 
னோரை யழைப்பித்துக் குச்சக முனிவரை வணங்கச் 
செய்தார் . முறைப்படி வழிபாடுசெய்து 

செய் 
வித்தார் . பிறகு உசத்திய முனிவர் குச்சக முனிவரைப் 

அடியேனிடத்தில் எழுந்தருளிவந்த காரணம் 
யாதோ ? என்று கேட்டார் . குச்சகமுனிவர் உசத்திய 
முனிவரைப் பார்த்து , " உம்முடைய அரும்பெறற் புதல் 
வியை என்னுடைய மகனுக்கு மணம் பேசும் பொருட்டு 

என்று கூறினார் . உசத்தியமுனிவர் . தம்: 
முடைய மகளைக் கொடுப்பதற்கு மகிழ்ச்சியுடன் உடன் 
பட்டார் . குச்சகமுனிவரைத் தமது இருப்பிடத்தில் 
சிலநாள் இருக்கச்செய்தார் , 

விருத்தை கிணற்றில் விழுந்து இறத்தல் 
உசத்திய முனிவருடைய மகளாகிய விருக்தை ஒரு 
நாள் தன் தோழியர்களுடன் நீராடச் சென்றாள் . 
டாற்றிலே நீராடினாள் . சோலைகளிலே மலர் கொய்து 
விளையாடினாள் . பிறகு அனை வரும் திரும்பினர் . அப் 
பொழுது மதயானை ஒன்று எதிரே வந்தது . 
கண்டோர் அனைவரும் அஞ்சித் தனித்தனியே ஓடினார்கள் . 
இருத்தை விரைந்தோடும் போது புதர்களால் மூடப்பெற்ற 
கிணறு ஒன்றிலே விழுந்து இறந்தாள் . யானை வேறு 
பக்கந் திரும்பியது . விருத்தையின் தோழியர்கள் ஒன்றா 
கக் கூடினார்கள் . விருத்தையைத் தேடினார்கள் . காணாமல் 
துன்பம் 

அடைந்தார்கள் . உசத்திய முனிவருடைய 
இருப்பிடத்தை யடைந்து நிகழ்ந்ததை உரைத்தார்கள் . 


வந்தேன் " , 


காட் 


அதனைக் 


வ 


மார்க்கண்டேயர் கதை 


107 


, 


என்று 


. 


யானை 


. 


உசத்தியமுனிவர் மனங்கவன்றார் . புதல்வியோடு சென்று 
மீண்ட தோழியர்களைப் பார்த்து , 

( என் மகளை யானை 
கொன்றுவிட்டதா ?, 

கேட்டார் . தோழியர் 
நடந்ததைச் சொன்னார்கள். உசத்தியமுனிவர் 
துரத்திய பக்கத்திற்சென்று தம் மகளைத் தேடினார் . அணி 
கலன்கள் சிந்திக்கிடக்கும் வழியே தேடிக்கொண்டு சென் 
றார் . எதிரே கிணறு ஒன்று காணப்பட்டது . அதில் 
விருத்தை இறந்து கிடத்தலைக் கண்டார் . குதித்துக் 
கரையிலே 

தூக்கினார் . அனைவரும் விருத்தையைச் 
சூழ்ந்து அழுதார்கள் . தாயாகிய மங்கலை பெருந்துன்ப 
மடைந்து புலம்பினாள் , 

குச்சகர் உரைப்படி விருத்தையின் உடலை 

எண்ணெயில் இட்டு வைத்தல் 
மணம் பேச வந்திருந்த குச்சகமுனிவர் அழுகின்ற 
வர்களின் துன்பத்தைக் 

கண்டார் . 

நீங்கள் யாரும் 
துன்புறவேண்டாம் . இந்தப் பெண்ணை நான் பிழைக்கச் 
செய்கிறேன் . அழாதொழியுங்கள் , என்று தேற்றினார் . 
உசத்தியமுனிவரைப் பார்த்துப் பல அறிவுரை பகர்ந்தார் . 
ஊழ்வினையின் முறைமையை 

முறைமையை நன்கு உணரவில்லை . 
விருத்தையின் 

உடலை 

எண்ணெய்த்தோணியில் 
வைத்திரும் . நான் தவஞ்செய்து உயிரை மீட்டுத் தரு 
கிறேன் , என்றார் . உசத்திய முனிவர் அவ்வாறே தம் 
மகளின் உடலை எண்ணெயில் இட்டுவைத்தார் . 
குச்சகமுனிவரை மதயானை யெடுத்துச்செல்லுதல் 

குச்சகமுனிவர் ஒரு பொய்கையில் மூழ்கித் தவம் 
செய்தார் . முன்பு பெண்கள் அஞ்சுமாறு வந்த யானை 

பொய்கையிற் புகுந்தது . குச்சக 
முனிவரைப் பிடித்துத் தூக்கித் தன் பிடரியின் மேலே 
வைத்துக்கொண்டது . நெடுந்தொலை சென்றது . குச்சக 
முனிவர் அந்த யானையின் செயலைப்பார்த்து , இது இவ் 

என்னை எடுத்துக்கொண்டு செல்லவேண்டிய கார 
ணம் யாதென்று அறிவுப் பார்வையினாலே நோக்கினார் . 


இட்டு 


மீண்டும் வந்தது . 


வாறு 


108 


கந்த புராணம் 


உண 


தருமதத்தன் கதை 
பொன் செய்வதாக மொசடி செய்தல் 
கலிங்கநாட்டிலே அரிபுரம் என்னும் ஓர் ஊர் உள்ளது 
அவ்வூரில் தேவதத்தன் என்னும் பெயருடைய ஒரு 
வணிகன் இருந்தான் . அவனுடைய மகன் தருமதத்தன் 
மிகுந்த செல்வத்தை யுடையவன் . பல அறங்களைச் 
செய்து பெரும்புகழ் பெற்றான் . அவனுடைய தாயும் 
தந்தையும் இறந்தனர் . அவன் தனித்தவனாக இருந்தான் .. 
அப்பொழுது ஓர் இரசவாதி தருமதத்தன் வீட்டிற்கு 
வந்தான் . அவன் தலை மொட்டையாகவும் , காதிற் குண்ட 
லம் உடையவனாகவும் , பூணூல் அணிந்த மார்பினனாகவும் , 
திருநீறணிந்த நெற்றியை யுடையவனாகவும் , அக்கமாலையும் 
பிரம்பும் பொருந்திய கையை யுடையவனாகவும் காட்சி 
யளித்தான் . 

தருமதத்தன் அந்தப் போலித்துறவியைப் போற்றி 
வழிபட்டான் . வீட்டினுள் அழைத்துச்சென்று 
வருத்தினான் . பிறகு , அடிகள் இவ்விடத்திற்கு எழுந் 
தருளிய காரணம் யாதோ ? என்று கேட்டான் . போலித் 
துறவி தருமதத்தனைப் பார்த்து , " சிவபெருமான் அருளிச் 
செய்த வித்தை ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறது . அது 
மிகவுயர்ந்தது . எல்லாருக்கும் கூறக்கூடிய தன்று . நெஞ்சிற் 
சிறிதும் குற்றமில்லாத உனக்கு அதனைத் தெரியப்படுத்து 
வோம் . அதனால் வேண்டிய அளவு பொன்னைச் செய்து 
கொள்ளலாம் . நாம் பொன் செய்தலாகிய 

செய்தலாகிய இரசவாத 
வித்தையிற் சீர்த்திபெற்றுள்ளோம் . கரிய இரும்பைப் 
பொன்னாக்குவோம் . ஈயத்தையும் இரசத்தையும் வெள்ளி 
யாக்குவோம் . இரும்பிற் செம்புண்டாக்குவோம் . கணக் 
சற்ற 

அண்டங்களையெல்லாம் பொன்மயமாக்குவோம் . 

ஆற்றலைக் கூறவேண்டுமாயின் 
வேண்டும் .. 

ஒரு 

பொன்னைக் கோடி பொன்னாக்குவோம் . 
கோடி பொன்னை மலைபோலக் கோடிகோடி பொன்னாக்கு 
வோம் . உன் பொருள்கள் எல்லாவற்றையுங் கொடுப்பா 
யாகில் உன் வீட்டில் அப்பொருளை வைத்தற்கு இடம் 


நமது 


ஆண்டுகள் 


மார்க்கண்டேயர் கதை 


109 


உள்ள 


காள் ! 


இன் 


இல்லையென்னும்படி மி குதியாகப் பெருக்குவோம் 
என்றான் . 

இவ்வாறு கூறிய போலித்துறவியைத் தருமதத்தன் 
வணங்கினான் . முன்னே தன்னிடத்திலிருந்த செல்வத்தை 
யும் , பிறகு தன்னால் தேடப்பட்ட 

செல்வத்தையுங் 
கொண்டுவந்து இரசவாதி என்று சொல்லிக்கொள்ளும் 
போலித்துறவிக்கு முன்பு வைத்தான் . போலித்துறவி 
அவைகளைப் பார்த்துவிட்டு , வணிகரிற் சிறந்தவனாகிய 
நின்னிடத்தில் 

செல்வம் இவை தாமோ? இப் 
பொருள் நமது வித்தையில் இறைப்படும் பொருளுக்குக்கூட 
ஈடாகமாட்டாது . நீ நமது பின்னாலே திரிகுவையானால் 
அளவற்ற பொருள் தருவோம் , என்றான் . போலித் 
துறவி புகன்ற மொழிகளைக் கேட்ட தருமதத்தன் , “ அடி 
சினந்து கொள்ளுதல் 

வேண்டாம் . 
கொண்டுவருகிறேன் என்று கூறித் தன்னுடைய நிலங் 
களையும் , மணிகளையும் வீடுவாசல்களையும் ஆடு மாடுகளையும் 
விற்றான் . அறிவு மயக்கத்தினாலே தான் அதுவரையில் 
புரிந்த தருமத்தையும் விற்றான் . இவ்வாறு தேடிய பெரும் 
பொருள் முழுவதையுங் கொண்டுவந்து இரசவாதி முன்பு 
வைத் துகின்றான் . இரசவாதி மன மகிழ்ந்து 

உருக்கித்திரட்டினான் . ஓர் உருவாக்கினான் 
அதைப்போல் இரண்டுபங்கு எடைகொண்ட இரசத்தை 
ஓர் அம்மியிலிட்டு அப்பொன் முழுவதையும் உரைத்தான் . 
அதனையுருட்டி மட்குகையினுள்ளே செலுத்தினான் . வேறு 
சில செயல்களையுஞ் செய்தான் . ற்றில்லாத ஓர் அறை 
யைக் காட்டச்செய்து , அதனுள்ளே போய்த் தீயைக் 
கொண்டு புகைப்பித்தான் . அதனாலே தருமதத்தனுக்குக் 
கண்ணீர் பொழிந்தது . 

எரிச்சல் 

உண்டாகியது . 
உடல் வியர்த்தது 

வெளியே போய்விட முடியாமலும் , 
ஒன்றும் பேசாமலும் ஊமையைப்போலச் சும்மா இருந் 
தான் . அப்பொழுது இரசவாதி பொற்குகையை யெடுத் 

தன்னுடைய ஆடைக்குள்ளே மறைத்துக்கொண் 
டான் . அதுபோலத் தன் இடத்திலேயிருந்த வேறொரு 
குகையை எடுத்துப் பொற்குகை இருந்த இடத்தில் 


அவைகளை 


கா 


கண் 


தான் . 


110 


கந்த புராணம் 


வைத்துவிட்டான் . 

புகையைத் தணித்தான் . தரும் 
தத்தனைப் பார்த்தான் . “ இக்குகையை உன் கையினாலே 
பெடுத்து இத் தீமேல் வைப்பாயாக ” என்றான் . 

என்றான் . தரும் 
தத்தனும் அவ்வாறே செய்தான் , இரசவாதி தரும் 
தத்தனைப் பார்த்து , " நீ உணவில்லாமலும் , ஒருவரோடும் 
உரையாடாமலும் பெண்களை விரும்பாமலும் , பிறரைப் 
பாராமலும் மூன்று நாட்களுக்கு நம்மையே எண்ணிக் 
கொண்டிருப்பாயாக நாம் காளி முன்பு ஒருவேள்வி செய் 
தல் வேண்டும் . அதனை முடித்துக்கொண்டு நான்காம்நாள் 
இங்கே வருவோம் " என்றான் . தருமதத்தன் , " அவ்வாறே 
செய்க என்றான் . 

என்றான் . இரசவாதியை மும்முறை வலம்வந் 
வணங்கினான் . அவன் பின் செல்லாது நின்றுவிட்டான் , 
இரசவாதி அங்குநின்று விரைந்து நெடுந்தொலைபோய் 
வடிவம் மாறி வேறோர் இடத்திற்குச் சென்று விட்டான் 

தருமதத்தன் இரசவாதி இயம்பியபடியே மூன்று 
நாட்களும் இருந்தான் . “ பெரியவர் கூறிய எல்லை கடந்து 
விட்டதே! இன்னும் வந்திலரே! அவர் கூறியமொழி 
தப்புவாரா " 

என்று தளர்ந்தான் . 

காளிகோவிலிலும் 
நகரத்திலும் தேடிப் பார்த்தான் . எங்குங் காணாமல் 
மயங்கித் தியங்கி வீடுதிரும்பினான் . முன்வைத்த குகை 

குகையை 
எடுத்துப் பார்த்தான் . இரும்பாக இருந்தது . மிகுந்த 
துன்பமடைந்து வீழ்ந்து இறந்தான் . அவன் தருமத்தை 
விற்ற தீவினையினாலே யானையாய்ப் பிறந்து திரிந்து உழல் 
கிறான் என்று தெரிந்தது . 

குச்சகமுனிவர் யானைக்கு நல்வினை அளித்தல் 
முன்பிறப்பில் தருமதத்தனாகவிருந்த மதயானையின் 
தீவினையைப் போக்கி , 

நல்வினையை 

அளிக்க வேண்டு 
மென்று குச்சகமுனிவர் எண்ணினார் . தாம் முன்பு செய் 
துள்ள தவத்தில் 

ஒருநாள் தவத்தை அந்தயானைக்கு 
அளித்தார் . அவ்வளவில் தருமதத்தன் யானை வடிவத்தை 
யொழித்துத் தேவடிவத்தைப் பெற்று விமானம்மீ 
ஏறினான் . குச்சகமுனிவரைத் தொழுது வணங்கினான் .. 
விண்ணுலகத்தை 

யடைந்தான் . அதன் பிறகு குச்சக 


மார்க்கண்டேயர் கதை 


111 


முனிவர் முன்போற் பொய்கையுட்சென்று தவத்தைத் 
தொடங்கினார் . 
குச்சகமுனிவர்க்கு இயமன் காட்சிதர , விருத்தை 

உயிர் பெறுதல் 
குச்சகமுனிவரின் தவத்திற்குப் பலன் வழங்க 
எண்ணிய நமன் குச்சகமுனிவர் முன்பு தோன்றினான் . 
“ முனிவரே ! உம்முடைய தவத்தைக்கண்டு நான் மகிழ்ச்சி 
யடைந்தேன் . உமக்கு வேண்டியது யாது ? 

கூறும் 
என்றான் . குச்சகமுனிவர் இயமனைப் போற்றினார் . " நான் 
உசத்திய முனிவருடைய மகளை என் மகனுக்கு மணம் பேச 
வந்தேன் . அவள் நெருநல் மரித்தாள் . அவளை முன் 
போலத் தந்தருளும் " என்று வேண்டிக்கொண்டார் . நமன் 
தன்னுடைய தூதன் ஒருவனைப் பார்த்து , “ இம்முனிவர் 

கன்னிகையினது உயிரை நீ விரைவில் மீட்டு 
இங்கே கொண்டுவந்து விடுவாயாக ! " என்று கட்டளையிட்டு 
மறைந்தான் .. தூதுவன் அவ்வுயிரைக் கொண்டுவந்து 
அவளுடைய உடலுக்குள் விட்டான். 

உடலுக்குள் உயிர்வந்த அளவில் விருத்தை தூங்கி 
யெழுந்தவள் போல் எழுந்தாள் . ஏங்கியிருந்த அனைவரும் 
அவளைச் சூழ்ந்தார்கள் . விருத்தையின் தாயாகிய மங்கலை 
அவளைத் தழுவிக்கொண்டாள் . தந்தையாராகிய உசத்திய 
முனிவர் களிப்படைந்தார் . தன் மகள் பால் நிகழ்ந்தவை 
களைக் கேட்டார் . அவளும் விளக்கமாகச் சொன்னாள் , 


வேண்டிய 


குச்சகரைப் போற்றுதல் 
எல்லோருங் களிப்புடன் இருக்கும் போது இயம 
னுடைய அருளைப்பெற்ற குச்சகமுனிவர் வந்து சேர்ந்தார் . 
அனைவருங் குச்சகமுனிவரை மிகவும் போற்றிப் புகழ்ந்து 
கொண்டாடினார்கள் . நீர் உம்முடைய மகனுக்கு . என் 
னுடைய மகளை மணம் பேச வந்தீரோ ? இறந்து போனவளை 
யெழுப்பிக்கொடுப்பதற்கு வந்தீரோ ? என்று உசத்திய 
முனிவர் புகழ்மொழி பல புகன்றார் . குச்சகமுனிவரைச் 


112 


கந்த புராணம் 


சிலநாள் தமது இருப்பிடத்தில் இருக்கச் செய்தார் . பிறகு 
குச்சகமுனிவரைப் பார்த்து , உம்முடைய மகனை இங்கே 
அழைத்துக்கொண்டு வாரும் ; என் மகளைத் திருமணஞ் 
செய்து கொடுக்கிறேன் , ” என்றார் . 


திருமணம் 
குச்சகமுனிவர் தமதிருப்பிடஞ்சென்று மிருக்கண் 
யேரை அழைத்துக்கொண்டு வந்தார் . ஒரு நன்னாளிலே 
விருத்தைக்கும் , மிருககண்டூயருக்கும் திருமணம் நடை 
பெற்றது . 


டு 


, 


குச்சகரும் மிருக்கண்டூயருந் தவம்புரியச் செல்லுதல் 

மிருக்கண்யேரும் விருத்தையும் அன்பி 6 
னா 
பொருந்தி இல்லறத்தை நடத்தினார்கள் . குச்சகமுனிவர் 
தம் மகனது இல்லற வாழ்வைப் பலநாள் இருந்து கண்டு 
மகிழ்ந்தார் . பிறகு தவஞ் செய்யும் பொருட்டுச் சென்றார் . 
மிருக்கண்டூயர் இல்லறத்தை இனிது நடத்தினார் . மிரு 
கண்டு என்னும் ஒரு மகனைப் பெற்றார் . அவருக்கு அகவை 
ஆறு நடக்கும் போது , தாம் தம்முடைய தந்தையாரைப் 
போலத் தவஞ்செய்யச் சென்றார் . 


மிருகண்டு இல்லறம் 
மிருகண்டு தகுந்த காலத்தை யடைந்ததும் முற்கல 
முனிவருடைய மகளாகிய மருத்துவதியை 

மருத்துவதியை மணஞ்செய் 
தார் . இல்லறத்தை நடத்தினார் . 

சென்றும் 
மக்கட்பேறின்மையால் வருந்தினார் . காசியை அடைந்தார் . 
கங்கையாற்றில் நீராடினார் . 

மணிகன்னிகை 

என்னுந் 
திருக்கோயிலிற் சென்று சிவபெருமானை 

வணங்கிப் 
போற்றினார் . சிவாகம முறைப்படி வழிபாடாற்றினார் . 
மக்கட்பேற்றை விரும்பிச் சிவபெருமானை எண்ணினார் . 
வெய்யில் , பனி , மழை , காற்று முதலிய எதற்கும் அஞ் 
சாமல் ஓராண்டு அருந்தவம் புரிந்தார் . 


வ 


மார்க்கண்டேயர் கதை 


1113 


t6 


ளி 


சிவபெருமான் எழுந்தருளி மக்கட்பேறருளல் 

மிருகண்டுவின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் . 
மிருகண்டு முனிவருக்குக் காட்சியளித்தார் . அன்பனே ! 
நீ எதனை விரும்பினாய் ? விரும்பியதைக் கேள் " என்று 
திருவாய் மலர்ந் 

ரு னார் . 

மிருகண்டு முனிவர் , 
“ எம்பெருமானே ! அடியேனுக்கு 

மக்கட்பேற்றைத் 
தந்தருள்க , என்று வேண்டிக்கொண்டார் . சிவபெரு 
மான் மிருகண்டு முனிவரைப் பார்த்து , " கெட்ட இயல்புக் 
ளுடையவனாய் , அறிவு சிறிதும் இல்லாதவனாய் , ஊமையும் 
செவிடும் முடமும் குருடுமாய் அகவை நூறினும் நோயால் 
வருந்த வோனாக ஒரு மகனை விரும்புகிறாயா ? அல்லது 
அழகுமிக்குடையவனாய் , உறுப்புக்குறைவில்லா தவனாய் , 
நோய்கள் அற்றவனாய் , அறிவு மிக்கானாய் நம்மிடத்தில் 
அன்பு உள்ளவனாய் , பதினாறாண்டு மட்டும் இருப்பவனாய் 
ஒரு மகனை விரும்புகிறாயா ? உன் எண்ணம் யாது ? கூறு , 
என்று கேட்டார் . மிருகண்டு முனிவர் இறைவன் இயம்பி 
யவைகளை நன்கு ஆராய்ந்தார் . பிறகு இறைவனைப்பார்த்து , 
" அகவை குறைவாக விருப்பினும் பழுதற்றவனாய் உம் 
மிடம் அன்புள்ளவனாய் , அறிவுமிக்கானாய் உள்ள ஒரு 
மகனை யே கொடுத்தருளும் என்று வேண்டிக்கொண்டார் . 
சிவபெருமான் , “ உனக்கு நன்மகனைத் தந்தோம் ” என்று 
திருவாய்மலர்ந்து மறைந்தருளினார் . மிருகண்டு முனிவர் 
மன மகிழ்ந்தார் . சிவபெருமானைப் போற்றினார் . காசியில் 
தானே தங்கியிருந்தார் . 

மார்க்கண்டேயர் பிறப்பு 
நாளடைவில் மிருகண்டு முனிவருடைய மனைவி சூல் 
கொண்டாள் . மிருகண்டு முனிவர் 

மிருகண்டு முனிவர் மகிழ்ச்சியடைந்தார் .. 
செய்யவேண்டிய சடங்குகளையெல்லாஞ் செய்தார் .. பங் 
குனித்திங்களிலே இரேவதிநாளிலே மிதுன இலக்கினத் 
திலே , வெள்ளி , வியாழன் உச்சத்தானத்திலே அமைந்த 
கன்னாள் ஒன்றிலே மருத்துவதி ஒராண் குழந்தையைப் பெற் 
றாள் . அப்பொழுது சுற்றத்தார்கள் 
பொன்னையும் , நறுமலர்களையும் , கலவைச்சாந்தையும் , கத் 


மணிகளையும் , 


க . பு . - 8 


114 


கந்த புராணம் 


தூரிச்சேற்றையும் இடந்தோறும் வீசி ஆரவாரித்தார்கள் . 
தேவ துந்துபிகள் முழங்கின. 

முழங்கின . தேவர்கள் வாழ்த்துரை 
கூறினார்கள் . 

காசிநகரமேயல்லாமல் உலகமெங்கும் களிப் 
படைந்தது , மிருகண்டு முனிவர் கங்கையிலே நீராடினார் . 
பார்ப்பனர் முதலியோர் கட்குத் தானங்தொடுத்தார் . பிறந்த 
நாட் குறிப்பு முதலியவைகளை யெழுதினார் . நான் முகன் 
தோன்றி அம்மகவுக்கு மார்க்கண்டேயர் என்று பெயரிட் 
டான் . குழந்தை மறுவற்ற திங்கள் போல வளர்ந்தது . 
அவ்வக்காலங்களில் குழந்தைக்குச் செய்யப்பெறவேண்டிய 
சடங்குகளெல்லாம் 

செய்யப்பட்டன . ஐந்தாம் 
உபநயனஞ் செய்து மறை முதலிய கலைக 
ளெல்லாவற்றையும் உணர்த்துவித்தார் . மார்க்கண்டேயர் 
அக்கலைகளின் உண்மைப்பொருளை யுணர்ந்து சிவபெரு 
மானே முழுமுதற்கடவுள் என்று தெளிந்தார் . இறைவ 

திருவடிகளையே புகலிடமாகக் கொண்டார். 
இறைவன் , தாய் தந்தையர் , ஆசிரியன் முதலியவர்களை 
மெய்யன்போடு போற்றினார் . பிரமசரிய விரதத்தைக் 
‘ கடைப்பிடித்தார் . 


நன்கு 


அகவையிலே 


னுடைய 


1 


மார்க்கண்டேயர் தவம்புரிதல் 
இவ்வாறிருக்கும் நாளிலே 

மார்க்கண்டேயருக்கு 
அகவை பதினாறு நிரம்பியது . அதனைத் தாய் தந்தைர்கள் 
உணர்ந்து தனித்தனியே அமர்ந்து துன்பக்கடலில் மூழ்கி 
வருந்தினார்கள் .. 

மார்க்கண்டேயர் அவர்களுடைய துன் 
பத்தைக் கண்டு வருந்தினார் . நிகழ்ந்தது யாது ? கூறுங் 

என்று வற்புறுத்தினார் . உண்மையை மறைக்க 
முடியாத தாய்தந்தையர்கள் , முன்னாளில் சிவபெருமான் 
பதினாறு ஆண்டு ஆயுள் கூறியதை உரைத்தார்கள் . மார்க் 
கண்டேயர் , “ நீங்கள் இதன் பொருட்டு வருந்துதல் வேண் 
டாம் . உயிர்க்குயிராய் எங்கும் நிறைந்துள்ள இறைவனைப் 
போற்றிக் , கூற்றுவனுடைய ஆற்றலையும் மாற்றி , மீள் 
வேன் என்று சாற்றி அவர்களைத் தேற்றினார் . அவர்க 
ளுடைய அடிகளில் விழுந்து வணங்கினார் . 


கள் 


மார்க்கண்டேயர் கதை 


115 


என் 


விரைந்து சென்று மணிகன்னிகை என்னும் திருக் 
கோயிலில் நுழைந்தார் அன்புமிகச் சிவபெருமானைப் 
போற்றினார் . தென் திசையின் ஓரிடத்திலே ஒரு சிவலிங் 
கத்தை அமைத்தார் . பலநாள் அன்போடு வழிபட்டுப் 
போற்றினார் . அருந்தவத்தைத் திருந்திய கருத்துடன் 
பெருந்தவத்தினரும் வியப்பச்செய்தார் . மார்க்கண்டேய 
ருடைய வழிபாட்டிற்குச் செக்கர்மேனியஞ் செம்பொரு 
ளாகிய முக்கட்பெருமான் மனம் மகிழ்ந்தார். வெளிப் 
பட்டுக் காட்சி தந்தார் . நீ விரும்பியது யாது ? -விளம்பு 
வாயாக ! என்று திருவாய்மலர்ந்தருளினார் . மார்க்கண் 
டேயர் இறைவனைப் பணிந்து போற்றினா . “ அழுக்குகள் 
யாதும் அற்றவராக எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளே ! 
அடியேன் நமனுடைய கைப்படாமல் திருவருள் புரிய 
வேண்டும் 

வேண்டிக்கொண்டார் . அருட்கட 
லாகிய அண்ணல் , " நீ கூற்றுவனுக்கு அஞ்சாதே ” என்று 
திருவாய்மலர்ந்தருளினார் . தம்முடைய திருவடிகளை மார்க் 
கண்டேயருடைய தலையின்மீது வைத்தருளினார் . முன் 
போலச் சிவலிங்கத்துள் மறைந் தருளினார் . 
மார்க்கண்டேயரும் எமதூதன் காலன் ஆகியவர்களும் 

மார்க்கண்டேயருக்கு அகவை பதினாறு நிரம்பியது . 
ஓர் எமதூதன் மார்க்கண்டேயர் முன்பு தோன்றினான் . 
மார்க்கண்டேயருடைய சிவ வழிபாட்டைக்கண்டு அஞ்சி 
னான் . அணுக முடியாமல் விலகி நின்றான் . விரைந்து மீண்டு 
போனான் ; இயமனைக் கண்டான் ; வணங்கி நின்றான் . 
காசியில் மார்க்கண்டேயன் என்னும் பெயருடைய ஒரு 
பார்ப்பனன் இருக்கின்றான் . அவன் சிவபெருமானிடத்தே 

உள்ளத்தையுடையவன் . அவருடைய திரு 
வடிகள் பொருந்திய தலையையுடையவன் . அவன் சிவவழி 
பாடு செய்கிறான் . அவனை அணுகுவதற்கு நான் அஞ்சி 
னேன் . அவனுடைய முன்புகூடச் செல்லவில்லை. அவன் 
சிவபெருமானிடத்திலே இருக்கிறான் " என்று இயம்பினான் . 

தூதன் கூறியவைகளைக் கேட்ட இயமன் மிகுந்த 
சினங்கொண்டான் . பெருமூச்சுவிட்டான் . பின்பு கணக்கர் 


116 


கந்த புராணம் 


தான் . ! 


களை யழைத்துக்கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் .. 
கணக்கர்கள் வந்து காலனைத் தொழுதார்கள் . இயமன் 
அ ர் 

ளைப் பார்த்தான் . காசியில் உள்ள மார்க் 
கண்டேயனுக்கு அகவை எவ்வளவு ? கூறுங்கள் என்று 
கட்டளையிட்டான் .. அவர்கள் கணக்கைப் பார்த்தார்கள் . 
“ சிவபெருமான் முன்னாளில் பதினாறு ஆண்டு கூறினார் . 
அவ்வாண்டுகள் தாண்டிவிட்டன. அச்சிறுவன் செய்த 
சிவவழிபாடு அறத்தின்பாலது . உலகத்தில் தோன்றி 
வர்கள் எத்தன்மையுடையவர்களாக விருப்பினும் ஊழை 
வெல்லவல்லவர் ஒருவரும் இலர் . அச்சிறுவன் 

விண் 
ணுலகம் அடைதற்கு உரியவன் , " என்றார்கள் . இயமன் 
சினங்கொண்டான் . தன் அமைச்சனாகிய காலனை விளித் 

காசியிலுள்ள மார்க்கண்டேயன் என்னும் பார்ப்ப 
னனை இங்கே கொண்டுவா என்று கட்டளையிட்டான் . 
காலன் காசியை அடைந்தான் . மார்க்கண்டேயர் இருக்கும் 
இடத்திற்குச் சென்றான் .. அவருடைய சிவவழிபாட்டை 
யுங் குறிப்பையுங் கண்டான் . இவர் வருவது எவ்வாறு 
என்று எண்ணி ஏங்கினான் . மார்க்கண்டேயர் கண்ணுக்குத் 
தெரியும்வண்ணஞ் சென்று அவரை வணங்கினான் . மார்க் 
கண்டேயர் காலனைப் பார்த்தார் . << நீ யார் சொல் ? 
என்றார் . “ நான் இயமனுக்கு அடிமை செய்கிற காலன் , 
உமக்கு இறைவன் அருளிய பதினாறு ஆண்டுகளுஞ் 
சென்றுவிட்டன . இனிமேல் 

தென்புலத்திற்கு 
வருதல் வேண்டும் . இது தடுக்கக்கூடிய தன்று . படைத்தல் 
காத்தல்களைப் போல அழித்தலும் சிவபெருமான் ஏற்படுத் 
திய பணியேயாம் . ஆதலால் , இயமன் உம்மை அழைக் 
கின்றனன் . உம்முடைய நல்வினைகளைக் கேள்விப்பட்டுப் 
பார்ப்பதற்கு மிகுந்த விருப்பமுடையவனாக இருக்கிறான் . 
நீர் அங்கு வருவீராயின் இயமன் உம்மை வணங்கிப் 
போற்றி உயர்ந்த நிலைமையை அளிப்பன் , என்றான் . 

காலன் கூ யவைகளைக் காலகாலனது மெய்யன்ப 
ராகிய மார்க்கண்டேயர் . கேட்டார் . காலனைப் பார்த்து , 
" யாவருக்கும் மேலாகிய இறைவனை வழிபடுவோர் எம 
லோகத்திற்குந் தேவலோகத்திற்கும் ஏகமாட்டார்கள் . 


மார்க்கண்டேயர் கதை 


117 . 


எல்லாவுலகங்களுக்கும் 

மேலாகிய சிவலோகத்தை 
படைந்து இனிது வாழ்வார்கள். நானும் சிவபெருமா 
னுடைய அடியவனாதலின் உங்களுடைய எமலோகத்துக்கு 
வரமாட்டேன் . விரைந்து போய்விடு , " என்று கூறினார் . 
காலன் விரைந்து நமனிடஞ் சென்றான் . நிகழ்ந்தவைகளைக் 
கூறினான் . 


மார்க்கண்டேயரும் இயமனும் 
மார்க்கண்டேயர் கூறியவைகளைக் கேட்ட இயமன் 
உள்ளம் பதைபதைத்தான் . அவனுடைய கண்கள் கனலைப் 
பொழிந்தன.கொண்டு வாருங்கள் ; என்னுடைய எருமைக் 
கடாவை 

என்றான் . உடனே எருமைக்கடா வந்தது .. 
அதன் மீது ஏறிக்கொண்டு மார்க்கண்டேயரிடம் புறப் 
பட்டான் . மார்க்கண்டேயரை நெருங்கினான் . பாசம் , 
தண்டம் , சூலம் முதலியவற்றுடன் மார்க்கண்டேயரை 
எதிர்த்தான் . மார்க்கண்டேயர் இயமன் வந்துவிட்டான் 
என்று உணர்ந்துகொண்டார் . சிவபெருமானுடைய திரு 
வடிகளை வணங்கிப் போற்றினார் . இயமன் மார்க்கண் 
டேயரைப் பார்த்தான் . சிறுவனே ! நீ யாது எண்ணினாய் ? 
யாது செய்தாய் ? ஊழின் முறைமையையுஞ் சிவபெருமா 
னது கட்டளையையும் மறுக்கலாமா ? நீ சிவபெருமானுடைய 
திருவடிகளிலே 

அன்புடையவன் 

என்பது 
உண்மை. நீ நாடோறுஞ் செய்யுஞ் சிவவழிபாடு உன் 
தீவினையைப் போக்குமேயல்லாமல் , நான் வீசும் பாசத்தை 
விலக்குமா? பிறப்பும் இறப்பும் நான்முகன் , திருமால் 
முதலிய தேவர்கட்கும் உள்ளன . அவ்வாறாயின் , நீ 
மட்டும் அதனைத் தடுத்துவிட முடியுமோ ? நான் என் 

தொழிலை இறைவன் அருளால் பெற்றிருக் 
கிறேன் , தேவர்கள் காத்தாலும் , மும்மூர்த்திகள் காத்தா 
லும் , மற்றெவர் காத்தாலும் காக்கட்டும் . 

நான் இன்று 
உன்னுடைய உயிரைப் பற்றிக்கொண்டு தான் போவேனே 
யன்றிச் சும்மா போகமாட்டேன் . ஆகையால் , நீ என் 
பின் வருவாயாக , ” என்றான் . 


மிகுந்த 


> . 


னுடைய 


118 


கந்த புராணம் 


சிந்தையை 


இயமன் கூறியவைகளை மார்க்கண்டேயர் கேட்டார் . 
மார்க்கண்டேயர் இயமனைப் பார்த்து , முடிவு என்பது 
சிவபெருமானுடைய அடியார்கட்கு இல்லை.உண்டாயினும் 
உன்னுடைய எமலோகத்துக்கு வரமாட்டார்கள் . திருக் 
கைலைமலைக்குத்தான் செல்வார்கள் . அவர்க 

அவர்கள் துறவிக 
ளாயினும் , இல்லறத்தார்களாயினும் வீடுபேற்றின்பத்தை 
யடைவார்கள் . அவர்கள் உண்மைப்பொருளை உணர்ந்த 
வர்கள் . பிறவித் துன்பத்தினின்றும் நீங்கினவர்கள் . அவர் 
கள் உன்னை ஒருபொருட்படுத்தமாட்டார்கள் . தேவர்களை 
யும் மதியார்கள் , சிவபெருமானுக்கும் அவருடைய 
அடியார்கட்கும் 

வேற்றுமை 

கருதுதல் அறியாமை 
யாகும் . சிவனடியார்கள் சிறந்ததான நன்மையையுடைய 
வர்கள் . செம்மையாகிய 

உடையவர்கள் . 
பற்றற்றவர்கள் . தம்மையுந் துறந்து நிற்பவர்கள் , நன்மை 
யென்பதே இயல்பாக அமையப்பெற்றவர்கள் . அவர்க 
ளுடைய தன்மை எவரானுங் 

கூறமுடியாது . அவர்க 
ளுடைய ஆற்றலை நீ சிறிதும் அறிந்திலை . உலகத்தார்களைப் 
போல அவர்களையும் நினைத்தாய் என்னுடைய உயிருக்குந் 
தீங்கு நினைக்கின்றாய் ! இவைகளெல்லாம் உன்னுடைய 
உயிரும் தலைமையும் ஒழிதற்குக் காரணமாகும் . நிகழக் 
கூடியவைகளை நீ எண்ணிப்பார்க்கவில்லை . அறிவற்றவனே ! 
இங்கு நிற்காமற் போய்விடு , ” என்று கூறினார் . 

இயமனும் அவன் படைகளும் இறத்தல் 
மார்க்கண்டேயர் கூறியவைகளைக் கேட்ட இயமனுக்கு 
மிகுந்த சீற்றம் உண்டாகியது . கண்களிலிருந்து தீப் 
பொறிகள் எழுந்தன . இடியேறுபோல ஆரவாரித்தான் . 
மார்க்கண்டேயர் முன் சென்றான் . பாசத்தை வீசி இழுத் 

மார்க்கண்டேயர் சிவபெருமானைப் போற்றிக் 
கொண்டு நின்றார் . மார்க்கண்டேயர் மீது இயமன் 
பாசத்தை வீசியதுகண்டு தேவர்களுந் தியங்கினார் கள் . 
இயமன் கைப்பாசம் மார்க்கண்டேயர் மீது விழுந்தும் அவ 
ருக்கு எத்தகைய துன்பமும் உண்டாகவில்லை . மகனே ! 
அஞ்சாதே உனது துன்பத்தைத் தீர்க்கிறோம் " என்று திரு 


தான் . 


மார்க்கண்டேயர் கதை 


119 


1 


வாய் மலர்ந்து கொண்டு சிவபெருமான் வெளிப்பட்டருளி 
னார் . இயமனுக்கு மதம் மிகுதியாகவிருக்கிறதென்று 
சினங்கொண்டார் . தமது இடது திருவடியாலே இயம 
னைச் சிறிது உதைத்தருளினார் . அவ்வளவில் இயமன் 
நிலத்தில் வீழ்ந்து இறந்தான் . அவன் பக்கத்தில் நின்ற 
படைகள் அழிந்தன . ஊர்தியாகிய எருமைக்கடாவும் 
இறந்தது . 
இறைவன் மார்க்கண்டேயருக்கு அருள்செய்து மறைதல் 

இயமன் உதைப்பட்டு வீழும்போது மார்க்கண்டேயர் 
சிவபெருமானைப் போற்றிக்கொண்டு நின்றார் . இறைவன் 
மார்க்கண்டேயருக்கு அருள் புரிந்தார் . “ மகனே ! 
உனக்கு முடிவில்லாத ஆயுளைத்தந்தோம் , " என்று திரு 
வாய் மலர்ந்து மறைந்தருளினார் . 

மார்க்கண்டேயர் தாய் தந்தையரைக் காண்டல் 

மார்க்கண்டேயர் மணிகன்னிகைத் திருக்கோயிலின் 
உள்ளே புகுந்து சிவபெருமானை வணங்கினார் . பிறகு வருந் 
திக்கொண்டிருக்குந் தாய் தந்தையர்களிடத்திற்குச் சென்று 
அவர்களைப்பணிந்தார் . அவர்களுடைய 

துன்பங்களை 
மாற்றினார் . அந்நகரிற் பன்னாளிருந்து பின்னர் பல சிவப் 
பதிகட்குஞ் சென்றனர் . மார்க்கண்டேயர் பல கற்பகாலம் 
மண்ணுலகில் இருந்தார். இன்றும் விண்ணுலகில் இருக் 


நாம் 


கின்றார் . 


சென்று 


இறைவன் இயமனைப் பிழைப்பித்தருளல் 
மார்க்கண்டேயரிடஞ் 

இயமன் இறந்து 
போனபடியால் , உலகின்கண் உள்ள உயிர்கள் இறப்பில்லா 
மல் நெடுங்காலம் வளர்ந்து பெருகின . நிலமகள் 

சுமை 
பொறுக்கமுடியாமல் திருமாலிடஞ்சென்று முறையிட்டுக் 
கொண்டாள் . திருமால் , நான்முகன் முதலிய தேவர் 
களை அழைத்துக்கொண்டு சிவபெருமானிடஞ்சென்றார் . 
அனைவருஞ் சிவபெருமானை வணங்கிப் போற்றினார்கள் . 
திருமால் இறைவனைப்பார்த்து , நாங்கள் அனைவரும் 


120 


கந்த புராணம் 


உலகி 


எங்கட்குரிய தொழில்களை ஒழுங்காகச் செய்துகொண் 
டிருக்கிறோம் . இயமன் இறந்துபோனமையால் 
லுள்ள உயிர்கள் வளர்ந்து பெருகிவிட்டன . 

அவைகளை 
நிலமகள் தாங்கமாட்டாமல் துன்பமடைகிறாள் . ஆகையால் 
இயமனைப் பிழைப்பித்தருளல் வேண்டும் " என்று வேண் 
டிக்கொண்டார் . சிவபெருமான் “ ஓ இயமனே ! எழு 
வாயாக " என்று உரைத்தருளினார் . அவ்வளவில் இயமன் 
உயிர்பெற்று எழுந்தான் . 

றவனை வணங்கினான் . 
எம்பிரானே | உம்முடைய திருவடிபட்டமையினாலே 
நான் கடைத்தேறினேன் என்றான் . 


சிவபிரான் இயமனுக்கு அறிவுரை கூறல் 
சிவபெருமான் - இயமனைப்பார்த்து , “ ஓ நமனே ! நீ 
நம்முடைய அறிகுறிகளாகிய திருநீறு அக்கமணி முதலிய 
வைகளை அணிந்து கொண்டு நம்மைப் போற்றும் அன்பர்க 
ளிடத்திலே செல்லாதே நம் அடியார்களை மக்கட்பிறப் 
பினர் என்று எண்ணாதே ! அவர்களை நாம் என்றே எண் 
ணக்கடவாய் அவர்களைக்கண்டால் 

அவர்களுடைய 
காலிலே வீழ்ந்து வணங்கக்கடவாய் ; மனமொழிமெய்க 
ளாலே நல்வினை தீவினைகளைச் செய்யும் மற்றவர்களை விண் 
ணுலகினும் , அளற்றி னும் அமர்க்தக்கடவாய் ! ” என்று 
அருள் புரிந்து அவனை அவனுடைய படைகளோடு 
அனுப்பியருளினார் . 


போற்றிடு தருமனைப் புராரி நோக்கியே 
சாற்றிடு கின்றனன் தயங்கு கண்டிகை 
நீற்றொடு புனைந்தெமை நினையும் நீரர்பால் 
கூற்றுவன் யான் எனக் குறுகு வாய் அலை . 

புராரி - இறைவன் . தயங்கு - விளங்குகின்ற . 
நண்ணருங் கதிபெறு நமது தொண்டரை 
மண்ணுல கத்தவர் மனித ரேயென 
எண்ணலை. அவர்தமை யாமென் றெண்ணுதி 
கண்ணுறின் அன்னவர் கழலின் வீழ்தியால் . 
- - ( நண்ணரும் - அடைதற்கரிய , கழலின் - அடிகளில் . ) 


} 


மாயை அறிவுரை 


121 


தான் . 


. 


கண்ணிய மனமொழி காயம் ஈறரா 
எண்ணிய கருவிகள் இடைய தாகவே 
புண்ணியம் ஒடுபவம் புரியும் எனையர் 
விண்ணொடு நிரயமேல் மேவச் செய்தி . 
( கருவிகள் - ஐம்புலன்கள் . ) 

இயமன் செல்லுதல் 
இயமன் . சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் 
கொண்டு தன் படைகளோடு புறப்பட்டான் .. தென் 
புலத்தை யடைந்து தன் அரசியலை நடத்திக்கொண்டிருந் 

திருமால் முதலியவர்களும் சிவபெருமானை 
வணங்கி விடைபெற்றுக்கொண்டு சென்றார்கள் . இயமன் 
முன்போல ஏதேனும் தீது நிகழ்ந்து விடாதவாறு அச்சத் 
துடன் தன் ஆட்சியை நடத்திக்கொண்டிருந்தான் . 

தவத்தின் பெருமை 
தவத்தின் பெருமையினால் குச்சகமுனிவர் ஒரு 
பெண்ணின் உயிரை மீட்டார் . ஒரு யானையை விண்ணவ 
னாக்கினார் . மிருக்கண்டூயமுனிவர் திருமால் - நான் முகன் 
முதலானவர்களும் போற்றும் மேன்மையைப் பெற்றார் . 
மிருகண்டு முனிவர் ஒப்பற்ற புதல்வனைப் பெற்றார் . 
மார்க்கண்டேய முனிவர் ஊழையுங் கடந்து கூற்றுவன் 
ஆற்றலையும் மாற்றினார் . ஒருகாலும் இறப்பற்றவராகவும் 
ஆனார் , " என்று காசிபமுனிவர் தம் மக்களாகிய அவுணர் 
கூட்டத்திற்குக் கூறினார் . 

சு . மாயை அறிவுரை 

மாயை கூறுதல் 
காசிபமுனிவர் கூறியவைகளை யெல்லாம் மாயையுங் 
கேட்டுக்கொண்டிருந்தாள் , 

அவள் காசிபமுனிவரைப் 
பார்த்து நகைத்து , “ ஓ முனிவரே ! நீர் உண்மையையே 
உரைத்தீர் . ஆயினும் வீடுபேற்றில் விருப்புடைய முனிவர் 
களுக்கல்லா மல் , நம்முடைய 

சிறுவர்கட்கு இவ்வாறு 
சொல்லலாமா ? இவர்கள் பெருஞ் 

செல்வத்தையும் , 
மேன்மையையும் , இன்பத்தையும் , குறைவற்ற ஆயுளையும் , 





122 


கந்த புராணம் 


பெறுதல் 


அவைகளை 


மாயை 


பெரும் புகழையும் , 

நல்ல வாழ்வினையும் 
வேண்டும் . 

இவர்கள் 

விரைவில் அடைவ 
தற்குச் சூழ்ச்சி சொல்லும் " என்று கூறினாள் . 
கூறியதைக் கேட்ட காசிபர் , இதுவா உன்னுடைய 
எண்ணம் ? அகனை நீயே இவர்களுக்குக் கூறுவாயாக ! 
என்றுரைத்தார் . அவ்வளவில் மாயை தனது அறிவுரை 
யைக் கூறலானாள் . 

ஒ சிறுவர்காள் ! இம்முனிவர் கூறியது உண்மை . 
ஆயினும் , அஃது உங்கட்கு 
உங்கட்கு ஏற்றதன்று. 

அறிவுமிக்க 
உயிர்கட்கெல்லாம் கல்விப்பொருள் செல்வப்பொருள் 
என்னும் இரண்டுமே பிறவியால் ஆகும் பயனை யளிக்கும். 
ஒருயிர் இந்த இரண்டினுள் ஒன்றை யடையாதாயின் , 
அவ்வுயிரினும் பேய்ப் பிறப்பே மிகவுஞ் சிறந்தது . கல்விப் 
பொருளினுஞ் செல்வப்பொருளே சிறந்தது என்னலாம் . 
கலைகளை நன்கு கற்றவராயினும் செல்வப்பொரு ளற்றவ 
ராயின் , செல்வத்தை விரும்பித் தம் பகைவரையும் 
பணிந்து நிற்பர் .. 

சொற்றிடு கலையெலாந் தொடர்ந்து பற்பகல் 
கற்றவர் ஆயினும் கழிநி ரப்பினால் 
அற்றவர் ஆவரேல் ஆக்கம் வேண்டியே 

பற்றலர் தம்மையும் பணிந்து நிற்பரால் . 
( கழிநிரப்பு - மிகுந்த வறுமை . ஆக்கம் - செல்வம் . பற்றலர் - பகைவர் .) 

கல்வியையும் பலவகைச் சிறப்புக்களையும் 
அடை 
தற்கும் , அவற்றைக் குறையாது வளர்த்தற்கும் செல்வப் 
பொருளே காரணமாகையால் 

அதுதான் உயர்ந்தது . 
கல்வியறிவினால் மிகச் சிறந்தவரும் வறியவர்களாக இருப் 
பின் , உலகம் அவர்களைக் குற்றமுடையவர்களாக 

கல்வியையே அல்லாமல் மேன்மையையும் , அறத் 
தையும் , புகழையும் , வெற்றியையும் , பிறவற்றையும் 
ஆக்கலால் செல்வத்திற் சிறந்தது பிறிதொன்றும் இல்லை. 
ஒருவர் செல்வத்தை யடைய விரும்புவா ராயின் ஊக்க 
முடையவராதல் வேண்டும் . 

ஊக்கம் 

உண்டானால் 
செல்வம் உண்டாகும் . அவ்வூக்கத்திலே டையறாது 


எண் 


ணும் .. 


மாயை நீங்குதல் 


123 


நிலைபெறுவராயின் பெருஞ்செல்வம் உண்டாகும் . செல் 
வம் பலவகைப்படும் . அவைகள் எல்லாவற்றைம் நீங்கள் 
அடைதல் வேண்டும் . இதுவே உங்கட்கு 

துவே உங்கட்கு உறுதியாகும் . 
நீங்கள் நேற்றிரவு எங்கட்குப் பிறந்தமையின் அவுணர்க 
ளானீர்கள் . தேவர்கள் அனைவரும் உங்களுக்குப் பகை 
வர்கள் . நீங்கள் தேவர்களினும் மிகுந்த சிறப்படைதற்கு 
முயற்சி , 

செய்யுங்கள் . நீங்கள் மேன்மையடைதற்குரிய 
வழியை நான் சொல்லுகிறேன் . 

நீங்கள் வடதிசையை நோக்கிச் செல்லுங்கள் . அவ் 
விடம் தவஞ் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. நச்சுச் சமித் 
துகளிட்டுத் தீ வளருங்கள் . ஓமப்பொருள்களையும் , குருதி 
யையும் , ஊன்களையும் சொரிந்து சிவபெருமானைப் போற்றி 
வேள்வி செய்யுங்கள் . அவ்வாறு செய்வீர்களாயின் , 
சிவபெருமான் வெளிப்பட்டுத் திருவருள் புரிவார் . 
நீங்கள் விரும்பியவைகளை யெல்லாந் தந்தருள்வார் . நீங்கள் 
மூவரும் உங்கள் கூட்டங்களோடு அங்குச் செல்லுங்கள் . 
வேண்டும் பொருள்கள் அனைத்தையும் நான் தருகிறேன் , 
என்று கூறி வேள்வி முறைகளையும் மறைகளையும் அவர் 
ளுக்குக் கூறினாள் . சூரபன்மன் தாய் தந்தையர்களை 
வணங்கி விடைபெற்றுக்கொண்டு தம்பியர்களோடு புறப் 
பட்டான் . 


எ . 


மாயை நீங்குதல் 

காசிபர் கலக்கம் 
மாயையுந் தன்மக்களோடு புறப்பட்டாள் . காசிப 
முனிவரை நோக்கி , “ நான் மக்களைக் காப்பாற்றும் 
பொருட்டுப் போகிறேன் . நீர் வருத்தப்படாமல் இரும் , 

கூறி விட்டுச் சென்றாள் . காசிபமுனிவருக்கோ 
மாயைமீது ஏற்பட்ட மையல் தணியவில்லை . அவள் 
பின்னே சென்று 

“ நீ 

என்னை விட்டு நீங்குதல் 
முறைமையோ ? என்று அலறினார் . மாயை மூனிவரைப் 
பார்த்து " முனிவரே வருந்தாதீர் ! நான் உம்மிடம் வந்ந்தது . 
மக்கட்பேற்றின் பொருட்டேயல்லாமல் , உம்மோடு தங்கி 


என்று 


13 


124 


கந்த புராணம் 


நான் 

மாயை . 


என்பதை 


யிருத்தற் பொருட்டன்று . 
யுணர்ந்து கொள்ளும் என்று கூறி மறைந்து போனாள் . 
மாயை வந்தபொழுது அங்குத் தோன்றிய பொருள்களும் 
மறைந்துபோயின . காசிபமுனிவர் மாயையைக் காணாமல் 
கலங்கிப் பலவாறு புலம்பி வருந்தினார் .. 


என் 


நான்முகன் தேற்றுதல் 
தன் மகனாகிய காசிபருடைய கலக்கத்தை நான்முகன் 
அறிந்தான் . அங்கு வந்தான் . காசிபமுனிவர் தம் தந்தையை 
வணங்கினார் . நான் முகன் வாழ்த்துரைகள் கூறினான் . 
மகனே ! உன்னுடைய அருந்தவத்தைவிட்டு ஏன் வருந்திப் 
புலம்புகிறாய் ? 

கேட்டான் . காசிபமுனிவர் 
நிகழ்ந்தவைகளைக் கூறினார் . நான்முகன் அவற்றைக் 
கேட்டு நாணினான் 

. பிறகு காசிபரைப்பார்த்து , “ மறை 
முதலியவைகளைப் படித்தறிந்த முனிவனே அறிவற்றவர் 
களைப்போல நீயும் ஒரு பெண்ணின் பொருட்டு மையல் 
கொண்டு வருந்திப் புலம்புகிறாயோ ? கள் எனவும் , காமம் 
எனவும் கொடிய பொருள்கள் இரண்டிருக்கின்றன . அவற் 
றுள் கள்ளானது உண்டால் அறிவைக் கெடுக்கும் . காம 
மானது நினைத்தாலே அறிவைக் கெடுத்துவிடும் . 
மானது கள்ளினுங் கொடியது . பிறப்புக்களையும் வினை 
களையும் உண்டாக்குவது காமமேயாகையால் மெய்யுணர் 
வினால் காமநோயை 

அகற்றவேண்டும் . காமநோயை 
ஒழித்தவர்கள் தாம் வீட்டின்பத்தை 

யடைவார்கள் . 
அறிஞர்கள் காமத்தை உள்ளத்தில் கூட நினைக்கமாட்டார் 
கள் . காமமானது நினைந்தவர்களை இம்மையில் துன்பத்தில் 
அழுத்தும் . மறுமையிற் பிறவிக்கடலில் வீழ்த்தும் 
ஆதலால் காமம் நஞ்சினுங் கொடியது . 

கண்டதோர் நறவமே காம மேஎன 
எண்டரு தீப்பொருள் இருமைத் தென்பரால் 
உண்டுழி அழிக்கும்ஒன் ( று ) உணர்வை உள்ள மேல் 
கொண்டுழி உயிரையும் கொல்லும் ஒன்றரோ . 
- ( நறவம் - கள் . தீப்பொருள் - தீய பொருள் . ) 


தாம் 


அவுணர் வேள்வி 


125 


உள்ளினுஞ் சுட்டிடும் உணரும் கேள்வியில் 
கொள்ளினுஞ் சுட்டிடுங் குறுகி மற்றதைத் 
தள்ளினுஞ் சுட்டிடுந் தன்மை யீதினால் 
கள்ளினும் கொடியது காமத் தீயதே .. 

(உள்ளினும் - நினைத்தாலும் . ) 
ஈட்டுறு பிறவியும் வினைகள் யாவையும் 
காட்டிய தினையதோர் காம மாதலின் 
வாட்டம் இல் புந்தியான் மற்றந் நோயினை 
வீட்டின ரல்லரோ வீடு சேர்ந்துளார் . 

( புந்தி - அறிவு . வீட்டினர் - அழித்தவர் .) 
நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்து ளார்தமை 
எஞ்சிய துயரிடை ஈண்டை உய்த்துமேல் 
விஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் ஆதலால் 
நஞ்சினுந் தீயது நலம் இல் காமமே . 
( எஞ்சிய - மிகுதியான . ஈண்டை - இவ்வுலகு . விஞ்சிய - 

கணக்கற்ற . பவக்கடல் - பிறவிக்கடல் .) 
ஆகையால் , நீ காமக்காழ்ப்பினாற் கலங்காதே . நீ 
கூடிய பெண்ணும் வஞ்சகத்தையுடைய மாயை . 
வான செயலைச் செய்து விட்டாய் . அவ்விழிவு தீரும் 
பொருட்டு முன் போலத் தவஞ்செய்வாயாக , " 
அவருள்ள த்தைத் தெளியச்செய்து சென்றான் . காசிப 
முனிவர் ஒருவாறு தெளிவடைந்து தவஞ்செய்யச் சென் 
றார் . மாயையானவள் தன் மக்களுக்கு வேள்வி செய்யும் 
பொழுது உதவி செய்வதற்கு எண்ணினாள் ; வேண்டி 
படை 

தைக் கொடுக்குந்தவத்தைச் சுக்கிராச்சாரியார் கட்டளை 
யினால் சிவபெருமானை நினைத்துச் செய்யலானாள் . 

அ . அவுணர் வேள்வி 
சூரபன்மன் வேள்விக்குப் புறப்படுதல் 
தன் தாயினுடைய கட்டளைப்படி சூரபன்மன் வேள்வி 
செய்தற்பொருட்டு வடதிசையை நோக்கிப் புறப்பட்டான் .. 
தன் தம்பியர் களிருவரையும் பார்த்து , “ நீங்கள் நம்முடைய 
படைகளின் முதலிலும் இறுதியிலும் காவலாக வாருங்கள் 
என்று கட்டளையிட்டான் . தாரகாசுரன் சூரபன்மனை 


என் 


. 


126 


கந்த புராணம் 


வணங்கி , “ அடியேன் படையின் கடைசியிலே வருகி 
றேன் " என்றான் . சிங்கமுகாசூரன் , " அடியேன் படையின் 
முன்பு செல்லுகிறேன் , என்றான் : இளவல்கள் இருவரும் 
இவ்வாறு இயம்பி மூத்தோனிடம் விடைபெற்றுக்கொண்டு 
தனித்தனியே பிரிந்து சென்றார்கள் . சு 
சூரபன்மனுடைய 
படைவெள்ளம் பதினாயிரம் யோசனை யெல்லை விண்ணினும் 
மண்ணினும் பரவி , வடதிசையை நோக்கி ஆரவாரத்துடன் 
சென்றது . நிலமகள் ஆற்றாது வருந்தினாள் . நிலந்தாங்கும் 
பாம்பு ( ஆதிசேடன் ) தளர்ந்தது . திக்கு யானைகளும் 
குலமலைகளும் மேருமலையும் சலித்தன . இந்திரன் முதலிய 
திக்குப்பாலகர்கள் அஞ்சினார்கள் . அவுணப்படை வெள் 
ளத்தின் நடுவே சூரபன்மன் சென்றான் . 


படை 


பல 


வாறு 


முன்னே 


சுக்கிராச்சாரியார் தோன்றுதல் 

சென்றுகொண்டிருக்கும் போது , அவுணர் 
களின் ஆசிரியராகிய சுக்கிராச்சாரியார் , சூரபன்மனையும் 
அவனுடைய துணைவர்களையுங் காண எண்ணினார் . விண் 
வழியாகச் சூரபன்மனை அண்மினார் . சூரபன்மனையும் 
அவனுடைய படையையுங்கண்டு அஞ்சி நடுங்கினார் . 
எண்ணினார் . சூரனுக்கு 

செல்ல 
விரும்பினார் . செல்வது அருமையென்று கண்டார் . உயிர் 
களைத் தன்வழிப்படுத்தும் ஒரு மறையை ( மந்திரம் ) 
எண்ணிக்கொண்டு சூரபன்மன் முன் சென்றார் . மறையின் 
ஆற்றலாலே அவுணர்கள் சுக்கிரனைப் போற்றினார்கள் ,. 
சுக்கிரன் சூரபன்மன் முன் சென்று வாழ்த்துரை கூறினார் . 
சூரபன்மன் , “ ஐய்ரே ! நீர் .. இவ்வுலகத்துள்ளீர் ? உம் 
முடைய இடத்திலே என் மனம் உருகுகின்றது . என்னை 
யறியாமலே அன்பு உண்டாகின்றது. நீர் மிகப்பெரியவர் 
போலும் , ” என்று இன்னுரை மொழிகள் பல இயம்பினான் ,. 
சுக்கிரன் சூரபன்மனைப்பார்த்து , " நான் 

விண்வழியிற் 
செல்வேன் உன்னுடைய குலத்துக்கு 

ஆசிரியனாக 
இருக்கின்றேன் . என்னுடைய பெயர் சுக்கிரன் . 

உனக்கு 
உறுதி சொல்லும் பொருட்டு வந்திருக்கிறேன் , என்றார் . 


அவுணர் வேள்வி 


127 


. 


ம 


சூரபன்மன் சுக்கிரன் உரையைக்கேட்டு மகிழ்ச்சி 
யடைந்தான் . அடிகாள் ! நான் கடைத்தேறினேன் , 
என்று கூறிச் சுக்கிரனை அணுகிப் பணிந்தான் . சுக்கிரன் 
சூரபன்மனைப்பார்த்து , “ அரசனே ! நீ வேள்விசெய்யும் 
பொழுது 
ழுது பகைவர்கள் இடையூறு செய்வார்கள் . 

அஃது 
உன்னை அணுகாவண்ணம் ஓர் உறுதி சொல்லுகிறேன் , 
என்று கூறிச் சிவபெருமானுடைய மந்திரம் ஒன்றை 
முறைப்படி காதிலுரைத்தருளினார் . “ நீ நாடோறும் இம் 
மறையைச் சொல்லிக்கொண்டு நன்மனத்துடன் வேள்வி 
யைச் செய்யக்கடவாய் , என்று கூறி மறைந்துபோனார் . 

வேள்விச் சாலை 
சூரபன்மன் விரைந்து வடபுலத்தை யடைந்தான் . 
ஆங்கிருந்த ஓராலங்காட்டைச் சேர்ந்து வேள்விச்சாலை . 
அமைக்கத் தொடங்கினான் . பதினாயிரம் யோசனைப்பரப்பு 
உள்ளிடம் வைத்து , அதனைச் சூழ மலைகளினாலே ம 

தில் 
செய்வித்தான் . மதிலைச் சுற்றி அளவற்ற படைகளைக் 
காவலாகவைத்தான் . நான்கு திக்குகளினும் 

வாயில் 
அமைப்பித்தான் . அவ்வாயில்கள் தோறும் வீரமடந்தை 
யைக் காவலாக மந்திரமுறைப்படி நிறுத்தினான் . மதிலைச் 
சுற்றிப் பூதங்களையும் , காளிகளையும் , கூளிகளையும் காவல் 
நிறுத்தினான் . வைரவர் கூட்டத்தை மறைமுறைப்படி 
யழைத்து வேள்வியைப் பாதுகாக்கும் பொருட்டு வைத் 
தான் நடுவே ஆயிரம்யோசனை அகலமும் ஆயிரம் யோசனை 
ஆழமுமுடைய ஒரு வேள்விக்குழியை அமைப்பித்தான் . 
அதனைச்சூழ நூற்றெட்டுக் குழிகளும் அவைகளைச்சூழ 
ஆயிரத்தெட்டுக் குழிகளும் அமைப்பித்தான் . 

வேள்விப் பொருள்கள் 
வேள்விச்சாலை முடிவுபெற்றபின்பு , வேள்விக்குரிய 
பொருள்களை நாடி 

எண்ணினான் . 

தவஞ் 
செய்து இறைவனருள் பெற்றிருந்த மாயை உடனே 
தோன்றினாள் . அரிமா , புலி , யாளி , கரடி , யானை , குதிரை , 
ஆட்டுக்கடா முதலிய விலங்குகளின் ஊன் , குருதி , 


" 


மாயையை 


128 


கந்த புராணம் 


எண்ணெய் , நெய் , பால் , தயிர் , மது , கடுகு , மிளகு முதலிய 
வற்றாலும் , நெய்யுண்டி , வேள்வி ஆள்கள் , செந்நெல் அரிசி , 
அர்ரிசனங்கலந்த அரிசி , மலர் , கத்தூரி முதலிய நறுமணப் 
பொருள்கள் , தருப்பை , நெற்பொரி , சுருக்குச் சருவம் , 
ஒன்பான் வகைக் கூலங்கள் , நச்சுச் சமித்துக்கள் , கொள் 
கலங்கள் ஆகியவற்றையும் , ஒரு வச்சிரத் தூணையும் வரு 
வித்தாள் . மூவாயிரம்யோசனை இடத்தை அப்பொருள்க 
ளால் நிறைத்துவிட்டுச் சென்றாள் . 

சூரபன்மன் வேள்வி செய்தல் 
வேள்விப் பொருள்களெல்லாம் 

அமைக்கப்பெற் 
றமையைக்கண்ட 

சூரபன்மன் 

வேள்வியைச் செய்யத் 
தொடங்கினான் . 

. வச்சிரத்தூணை நடுவே நிறுத்தினான் . 

. 
மதிலின் , நான்கு பக்கவாயில்கட்குஞ் சென்றான் . வீர 
மடந்தையை வழிபட்டான் . ஊன்பலி கொடுத்தான் . 
மதில் நடுவிலுள்ள பூதங்களுக்கும் பேய்களுக்கும் பலி 
கொடுத்தான் . ஆயிரத்தெட்டு வேள்விக்குழிகளினும் 
நச்சுவிற்கிட்டுத் தீ மூட்டினான் . தன் தம்பியர்களோடு 
சிவபெருமானுடைய பெயரைச்சொல்லி அவிகொடுத்தான் . 
தாரகனைப் பார்த்துக் குழிகள் தோறுஞ் சென்று தீயைக் 
குறையாமல் வளர்க்கக் கட்டளையிட்டான் . 

நூற்றெட்டுக் 
குழிகட்குஞ்சென்று வேள்வியைத் தொடங்கினான் . 
அவைகளைப் பாதுகாக்குமாறு அரிமாமுகனுக்கு ஆணை 
யிட்டான் . தான் நடுக்குழியை அடைந்து சிவபெருமானை 
எண்ணினான் . முறைப்படி வழிபாடு செய்து வேள்வியைச் 
செய்தான் . நச்சு விற்குத் துண்டங்களை வேள்விக் குழிக் 
குள் இட்டான் . நச்சுமரத் தீக்கடை கோலால் ஆக்கிய 
தீயைக்கொண்டு வேள்வித்தீயை மூட்டினான் . நெய்யை 
மந்திரத்தோடு சொரிந்தான் . ஊன் துண்டங்களைப் போட் 
டுக் குருதியைச் சொரிந்தான் . பாலையும் தயிரையும் 
ஊற்றினான் . நெற்பொரியை இட்டான் . தேனையுங் கள்ளை 
யுஞ் சிந்தினான் . ஒன்பான்வகைக் கூலங்களையும் போட் 
டான் . வெய்ய பொருள்கள் பலவற்றையும் கொட்டினான் . 
இவ்வாறே சிவபெருமானை யெண்ணிச் சூரபன் மன் வீர 


o 


அவுணர் வேள்வி 


129 


வேள்வி செய்தான் . வேள்வித்தீ மிக்கெழுந்து திக்குகளை 
யும் மேல் உலகங்களையுஞ் சுட்டது . 

தேவர்கள் அச்சம் 
சூரபன்மன் வீரவேள்வி செய்தலை நான் முகன் 
திருமால் , இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் 
கேள்வியுற்றார்கள் . அஞ்சி நடுநடுங்கினார்கள். பெருந் 
துன்பக்கடலில் அமிழ்ந்தினார்கள் . 

சூரபன்மன் வேள்விக்குழியிற் குதித்து எரிதல் 

சூரபன்மன் தன் தம்பியர்களோடு பதினாயிரம் 
யாண்டுகள் 

வேள்வி செய்தான் . ஆயினும் , இறைவன் 
தோன்றவில்லை. இச்செயலுக்கு இறைவன் எழுந்தருளு 
வாரோ மாட்டாரோ என்று எண்ணிய சூரபன்மன் 
வேள்வித்தீ வளர்க்கும் பணியைத் தன் தம்பியர்களிடத்தே 
பணித்தான் . தான் விண்ணிற்சென்று அங்கு நின்று 
கொண்டான் . வாளினாலே தன் உடற்சதைகளையெல்லாம் 
அரிந்தரிந்து வேள்வித் தீயிற் சிந்தினான் . குருதியை நெய் 
போலச் சொரிந்தான் . உடலிலுள்ள சதைகள் அரிய 
அரிய முன்போல வளர்ந்தன . அதுகண்டு மகிழ்ந்தான் . 
யாவரும் அஞ்சும்படி உரப்பினான் . பின்னும் ஆயிரம் 
ண்டுகள் விண்ணில் நின்று தன் உடற்சதைகளை அரிந்து 
வேள்வித் தீயிற் சிந்தினான் . அவ்வாறு செய்தும் சிவ 
பெருமான் எழுந்தருளி வந்திலர் . சூரபன்மன் மனம் 
வருந்தினான் . தான் மாண்டுபோவதே தக்கது என்று 
உறுதிசெய்தான் . தீயினாற் சூழப்பட்டு அதனால் எரியாமல் 
முதற்குழியிற் பொருந்திய வச்சிரத் தூணின்மேலே குதித் 

அதன் உச்சியினின்றும் உருவி அடியில் விழுந்து 
எரிந்துபோனான் . 

அவுணர் குழாம் அரற்றிப் புலம்புதல் 
முன்னவன் வேள்விக்குழியில் 
வேள்விக்குழியில் விழுந்து 

எரிந்து 
போனதை அரிமாமுகன் கண்டான் . 

உள்ளம் 

பதைத் 
தான் . குருதிக்கண்ணீர்விட்டு அழுதான் . 

வேள்வித் 
க . பு . - 9 


தான் . 


130 


கந்த புராணம் 


தொழிலை மறந்தான் . உயிர் உண்டோ இல்லையோ என்று 
சொல்லும்படி வருந்தித் துன்பக்கடலுள் ஆழ்ந்தான் . 
ஒருவாறு அறிவுண்டாகப்பெற்றுப் பெருமூச்செறிந்தான் . 
மாயையினுடைய மகனே ! அவுணர் 

குலத்து க் 
அரசனே ! நீ எங்கே ஒளித்தாய் ? தீய வேள்வியைப் பல 
நாட் செய்து பெற்ற பேறு இது தானா? தாயும் நீ , தந்தையும் 
நீ ; எங்கள் உயிரும் நீ ; எல்லாமும் எங்கட்கு நீயே என்று 
எண்ணியிருந்தோம் . நீ அதனை எண்ணாமல் இறந்தாயோ ? 
மிகுந்த புகழையுடைய சூரபன்மனே ! உன்னைப்போல 
இந்த வேள்வியைப் பலநாட்கள் செய்தவர்கள் யார் ? அன் 
பில்லாமல் எங்களை விட்டுவிட்டுப் போய்விட்டாயே ! இறை 
வன் உன்னிடத்தில் அன்பற்றவரென்பதை அறியாது 
அவரைக் குறித்தோ வேள்வி செய்தாய் ? * இவர்கள் 
வேள்வியைச் செய்து , திருவருள் மிக்க இறைவன் செயலால் 
ஆற்றலைப் பெற்று நமது உயிரையுஞ் செல்வங்களையும் 
நீக்குவார்கள் என்று நமக்கு அஞ்சியிருந்த இந்திர 
னுடைய மனக்கவலை தீர்ந்ததும் இன்றைக்குத்தானோ? 
எல்லாரும் போற்றும்படி வேள்வியைச் செய்து , பல்லாயிர 
நாட்கள் பழகி இதனைச் சொல்லாம லிறந்துபோனாய் . 
புலம்பும் யாங்கள் இறந்தாயினும் உன் முகத்தைக் காண் 
போமோ ? என்று பலவாறு சொல்லிப் புலம்பியழுதான் . 
தாரகனும் கைகளை யுதறி அரற்றிவிழுந்து துன்பக்கடலுள் 
ஆழ்ந்து புலம்பினான் . மற்றைய அவுணர்களும் கடல் 
போலப் புலம்பினார்கள் . வேள்விச்சாலை அழுகைச்சாலை 
யாக விளங்கியது . 


இந்திரன் மகிழ்ச்சி 
அவுணர்கள் புலம்பும் ஒலியை இந்திரன் கேட்டான் .. 
சூரபன்மன் வேள்வித்தீயில் விழுந்து இறந்தமையை ஒற்றுவ 
ரால் உணர்ந்தான் . துன்பங்களெல்லாம் நீங்கப்பெற்றான் . 
மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தான் . தேவர்கள் சூழ 
வெள்ளையானையில் ஏறி அவுணர்களுடைய துன்பத்தைப் 
பார்க்கும்படியாக வந்தான் . விண்ணில் நின்று மகிழ்ந்தான் . 
தன்னுடைய தவத்தை யெண்ணி வியந்தான் . 


மேன்மை பெறுதல் 


131 


அரிமாமுகன் முதலியோர் வீரவேள்வி புரிதல் 
அவுணர்களுடன் துன்பக்கடலுள் ஆழுகின்ற அரி 
மாமுகன் தானும் வீரவேள்வி செய்ய எண்ணினான் . 
தமையன் இறக்க நான் உயிரோடிருக்கலாமா ? ” . என் 
றான் . தன் ஆயிரம் தலைகளையும் வாளினால் அறுத்தான் . 
தன் தமையன் வீழ்ந்து எரிந்த முதலாவது வேள்விக் 
குழியில் போட்டான் . தலைகள் மீள மீள வளர்ந்தன . 
பின்னும் அவைகளை யறுத்து வேள்விக்குழியில் வீழ்த்திக் 
கொண்டிருந்தான் . அதனைக்கண்ட தாரகன் தன் தலையை 
யும் அறுத்து வேள்வித் தீயில் இட்டான் . அதுவும் வளர்ந் 
தது . அவனும் வளர வளர அரிந்து போட்டுக்கொண் 
டிருந்தான் . வர்களுடைய செயலைக்கண்ட அவுணர்கள் 
சிலர் தங்கள் தலைகளையும் அறுத்து வேள்வித் தீயில் இட் 
டார்கள் . சிலர் வேள்வித்தீயில் விழுந்து இறந்தார்கள் . அரி 
மாமுகனுந் தீயில் பாய்வதற்காக விண்ணிலெழுதற்கு 
எண்ணினான் . 

மேன்மை பெறுதல் 
இறைவன் மாறுகோலத்துடன் தோன்றுதல் 
சிவபெருமான் சிங்கமுகன் எண்ணத்தை யறிந்தார் . 
ஒரு கிழப்பார்ப்பானாக மாறுகோலம் தாங்கினார் . தடியைக் 
கையில் ஊன்றிக்கொண்டு வேள்விக்குழியை நெருங்கினார் . 
அரிமாமுகனைப் பார்த்தார் . “ இங்கு நீங்கள் அனைவரும் 
ஏன் வருந்துகின் றீர்கள் ? உங்கள் வரலாற்றைச் சொல் 
லுங்கள் என்று கேட்டார் . சிங்கமுகன் அம்முதியவ 
ருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினான் . நிகழ்ந் 
தவைகளை யெல்லாம் கூறினான் . பார்ப்பனக் கோலம் 
கொண்ட சிவபெருமான் அவைகளைக் கேட்டார் . 
ளும் உங்கள் மூத்தவனைப்போன்று இறத்தல் வேண்டாம் . 
வேள்வித்தீயினின்றும் அவனை இப்பொழுதே எழுப்பித் 
தருகின்றோம் : உங்கள் தளர்ச்சியை விடுங்கள் 

என்று 
திருவாய் மலர்ந்தருளினார் . தேவகங்கையை வரும்படி 
எண்ணினார் . அது விரைந்து வந்தது . சிவபெருமானுடைய 


11 


“ நீங்க 


132 


கந்த புராணம் 


திருவடிகளை வணங்கியது . அவருடைய கட்டளையினால் 
சூரபன்மன் இறந்த நடுக்குழியிற் புகுந்தது . சூரபன்மன் 
ஆரவாரித்தெழுந்தான் . அரிமாமுகனுந் தாரகனும் அள 
வற்ற மகிழ்ச்சியை அடைந்தார்கள் . 

விரைந்தோடிச் சூர 
பன்மனை வணங்கினார்கள் . அவுணர்கள் மகிழ்ச்சியடைந்து 
வாழ்த்துரை கூறினார்கள் . இவைகளைக் கண்ட விண்ண 
வர்கள் முகிலின் வரவைக் கண்ட குயில்கள் போல அஞ்சித் 
துன்பத்துடன் ஓடித் தம்மூரை யடைந்தார்கள் . 
சிவபெருமான் வெளிப்படையாகக் காட்சியளித்தல் 

தம்பியர்களும் அவுணர்களும் வாழ்த்தச் சூரபன்மன் 
நிற்கும்போது சிவபெருமான் தமது பார்ப்பனக் 
கோலத்தை மாற்றினார் . எருதின்மீது உமாதேவியோடு 
தோன்றியருளினார் . சூரபன்மன் 

நிலத்தில் வீழ்ந்து 
வணங்கிப் பலவாறு போற்றினான் . சிவபெருமான் சூர 
பன்மனைப் பார்த்தார் . “ நெடுங்காலம் நம்மை நினைந்து 
பெரிய வேள்வியைச் செய்து இளைத்தாய் . உனக்கு 
வேண்டுவது யாது ? கூறுவாயாக , " என்று அருள் புரிந் 
தார் . 

சூரபன்மன் இறைவனைப்பார்த்து , “ உலகில் உள்ள 
அண்டங்கள் அனைத்திற்கும் நான் அரசனாக இருத்தல் 
வேண்டும் . அவைகளைக் காத்தற்குரிய ஆட்சியுருளையும் 
என்பால் வருதல் வேண்டும் . நினைத்தவுடனே அவ்வுலகங் 
களுக்கெல்லாஞ் செல்லும் ஊர்தியும் வேண்டும் . எப்பொழு 
தும் அழியாமலிருக்கிற உடம்பையும் எனக்கு ஈதல் 
வேண்டும் . திருமால் முதலிய தேவர்கள் போர் செய்தா 
லும் அவர்களையும் வெல்லுதல் வேண்டும் . அதற்குரிய 
ஆற்றலும் படைக்கலங்களும் அருளுதல் வேண்டும் . எந் 
நாளும் அழியாதிருத்தலும் வேண்டும் , என்று வேண்டி 


னான் . 


இறைவன் அருள்புரிதல் 
சிவபெருமான் சூரபன்மனைப் 
லுள்ள ஆயிரகோடி அண்டங்களுள் ஆயிரத்தெட்டு 


பார்த்து , 


<< உலகி 


சுக்கிரன் சூரனுக்குரைத்தல் 


133 


அண்டங்களை நூற்றெட்டு யுகம் ஆளுக , என்று அருள் 
புரிந்தார் . அவ்வுலகெங்குஞ் செல்லத்தக்க ஆற்றலமைந்த 
ந்திரஞாலம் என்னுந் தேரைக் கொடுத்தார் . அவ்வண் 
டங்களைப் பாதுகாக்குமாறு ஆட்சி யுருளையையும் அரிமா 
ஊர்தியையுங் கொடுத்தார் . தேவர்கள் அனைவருக்கும் 
முதல்வனாகும் மேன்மையைக் கொடுத்தார் . தேவர்களை 
யும் அவுணர்களையும் வெற்றிகொள்ளும் ஆற்றலைக் கொடுத் 
தார் . பாசுபதப் படைக்கலம் முதலிய தெய்வப் படைக் 
கலங்களை யருளினார் . 

எந்நாளுங் கெடாமலிருக்கிற 
வச்சி ரயாக்கையையுங் கொடுத்தார் . நால்வகைப் படை 
களையும் உண்டாக்கிக் கொடுத்தார் . 

இவ்வாறு சூரபன்மனுக்கு அருள் செய்தபொழுது 
அவனுடைய தம்பியர்கள் இறைவனைப் பணிந்தார்கள் . 
இறைவன் அவர்களைப் பார்த்து , “ நீங்கள் உங்கள் தமைய 
னுக்குத் தோள்கள் போலப் பொருந்தி நூற்றெட்டு யுகம் 
சிறப்போடு வாழுங்கள் . தேவர்களைப் புறங் காணுங்கள் . 
உங்கள் மூவரையும் நம்முடைய சத்தி ஒன்றையல்லாமல் 
வேறொன்றும் அழிக்காது , என்று கூறி மேலுந் திரு 
வருள் செய்து மறைந்தருளினார் . 

க 0 . சுக்கிரன் சூரனுக்குரைத்தல் 
சூரபன்மன் காசிபமுனிவரைக் காண்டல் 
சூரபன்மன் அருள் பெற்றமையைக் கண்டு அவுணர் 
கள் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள் . சூரபன்மனைச் சூழ்ந் 
தார்கள் . சூரபன் மன் அவுணப் படைத்தலைவர்களை நலம் 
வினாவினான் . சூரபன்மன் தன் தம்பியர்களோடு பேராற் 
றல் அமைந்தவனாக விளங்கிநிற்றலைக் கண்டு தேவர்கள் 
கலங்கினார்கள் . பழைய அவுணர்கள் போந்து வாழ்த் 
கூறினார்கள் . சூரபன்மன் 

ரபன்மன் தன் படைகளோடு 
புறப்பட்டுச் சென்று தன்னுடைய தந்தையாகிய காசிப 
ரைக்கண்டு வணங்கினான் . சிவபெருமானிடத்திலே தான் 
பெற்ற மேன்மைகளைக் கூறினான் . 

இனிமேல் யாது 
செய்வது ? என்று 

என்று வினாவினான் . காசிபர் , நீங்கள் 


துரை 


134 


கந்த புராணம் 


சுக்கிராச்சாரியாரிடத்திலே செல்லுங்கள் ; எல்லாவற்றை 
யும் அவர் சொல்லுவார் என்று கூறினார் .. 


சுக்கிராச்சாரியாரைக் காண்டல் 
சூரபன்மன் சுக்கிராச்சாரியாரிடஞ் 

சென்றான் . 
அவர் இவனுடைய வரவையறிந்து 

மாணவர் 

கூட்டத் 
தோடு எதிர்கொண்டார் . சூரபன்மன் படைகளுக்கு 
முன்னே சென்று அவரை வணங்கினான் . சுக்கிரனார் ஆசி 
கூறித் தழுவினார் . தமது இருப்பிடத்திற்கு அழைத்துக் 
கொண்டு 

நீ என்பால் வந்த காரணம் 
யாதோ ? ” என்று கேட்டார் . சூரபன்மன் நெடுங்காலம் 
வீரவேள்வி செய்தமையையும் , சிவபெருமான் எழுந்தருளி 

அளவற்ற மேன்மைகளை வழங்கியமையையும் ,, 
காசிபமுனிவரிடத்திற் சென்றமையையும் அவர் கூறியமை 
யையுங் கூறினான் . “ நீங்கள் இனிமேற் செய்யவேண்டி 
யவைகளைக் 

கூறியருள வேண்டும் , என்று வேண்டிக் 
கொண்டான் . 


சென்றார் . 


வந்து 


சுக்கிரனார் உரை 
“ பாசம் உண்டு என்றல் பொய் . பதியும் பசுவும் 
ஒன்று தான் . இருவினைகளும் அவற்றின் பயன்களாகிய 

ன்ப துன்பங்களும் பொய் . வீடுபேறு என்று ஒன்று 
உண்டென்பதும் அதற்காக முயலுதல்வேண்டும் என்ப 
தும் பொய் . பொறிகளும் புலன்களும் பொய் . அறிவும் 
மொழியும் வடிவமும் செயல்களும் பொய் . இன்ப துன் 
பங்களும் பொய் . பிறப்பதும் இறப்பதும் செயல்களைச் 
செய்வதும் சிவபெருமானுக் கில்லை . இவைகள் உடம் 
பிற்கேயாம் , அறம் நமக்குத் துணையாகும் என்பதும் , 
தீவினை தீது அதனைச் செய்யலாகாது என்பதும் அறி 
வின்மையாகும் . செய்யும்படி நேர்ந்தவைகளை யெல்லாம் 
அஞ்சாது செய்வதே முறைமையாகும் . 

அறத்தைச் 
செய்க ! மறத்தைச் செய்யாதொழிக I என்று 
அறிவற்றவர்கள் கூறுவார்கள் . இவைகளை யார் செய்த 


சில 


சுக்கிரன் சூரனுக்குரைத்தல் 


135 


உன்னை 


நீயே 


தே . 


போதினும் மேலே ஏற்படக்கூடிய பயனொன்றும் இல்லை. 
இப்பிறப்பிற் செய்யப்பெறும் நல்வினை தீவினைகள் மறு 
பிறப்பிற் பயன்படமாட்டா . மறு பிறப்பு ஒன்று இருந் 
தால் அல்லவா இப்பிறப்பின் நல்வினை தீவினைகள் தொட 
ரும் . மறு பிறப்பென்பது கிறுகிறுப்பா தலால் , அக் கிறு 
கிறுப்பில் உண்டாவது 

உண்மையாகுமோ ? சிலரைச் 
சிறியர் என்றும் , சிலரைப் பெரியர் என்றும் எண்ணுவது 
தக்க தன்று . உயிர்களெல்லாம் ஒன்றே என்று உணர் தல் 
வேண்டும் . 

இஃது உண்மையே . இவைகள் அறிவாளி 
கள் அறியத்தக்க நுண்பொருள்களாம் . 

தேவர்களைப் பார்க்கினும் மேலான அரசுரிமையும் , 
வெற்றியும் ஆணையும் அழியாத செல்வங்களும் உனக்கு 
வந்துள்ளன . இந்த 

மேன்மைகளால் 
பிரமம் என்று உணர்ந்துகொள்வாயாக ! " நான்முகன் 
முதலிய தேவர்களை உயர்ந்தவர்களென்று எண்ண 
தேவர்கள் உங்கட்குப் பகைவர்கள் . அவர்களுடைய 
செல்வங்களைப் பறித்துக்கொண்டு அவர்களைத் தண்டிப்பா 
யாக ! இந்திரன் என்பவன் தேவர்களுடைய அரசன் . 
முன்னாளில் அவன் தான் பல அவுணர்களுடைய உயிரைக் 
கவர்ந்தான் . அவனைப் பிடித்து விலங்கிட்டுச் சிறையில் 
வைப்பாயாக ! மேலும் , அவனுக்குப் பலவகைத் தீமை 
களையும் இயற்று . முனிவர்களையுந் தேவர்களையுந் திக்குப் 
பாலகர்களையும் உனக்கு ஏவலர்களாக்கிக்கொள் . அவர்க 
ளுடைய மேன்மைகளை அவுணர்களுக்குக் கொடு . கொலை 
களவு காமம் முதலிய தீமைகளை உறுதியென்று செய் . 
அதனால் உனக்கு எத்தகைய கேடும் ஏற்படாது . அவை 
களை நீ செய்யாவிட்டால் நீ விரும்பியவைகளையெல்லாம் 
அடையமாட்டாய் . சிவபெருமான் உனக்குக் கொடுத்த 
ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் படைகளோடு ப் 
பொழுதே போய்ப் பார் . ஆங்காங்கு செய்யவேண்டி 
யவைகளைச் செய்துவிட்டு இந்த அண்டத்திற்கு மீண்டு 
வருவாயாக ! " என்று கூறினார் . 


கக . 


அண்டகோசங்கள் 
அண்டத்தைப்பற்றிய செய்திகளை அறிதல் 
சுக்கிராச்சாரியருடைய தீயஉரைகளைச் சூரபன்மன் 
கேட்டான் . “ நல்லது உம்முடைய கட்டளையின்படியே 
நிற்கிறேன் " என்றான் . சிவபெருமான் எனக்குக் கொடுத் 
துள்ள ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் பற்றிய செய்திகளை 
எனக்குக் கூறும் " என்று கேட்டான் . சுக்கிராச்சாரியார் 
சொல்லலானார் . மூலப்பிரகிருதியில் அறிவுத் தத்துவம் 
தோன்றும் . அதில் அகங்கார தத்துவந் தோன்றும். 
அதில் ஒலி முதலிய ஐம்புலன்களுந் தோன்றும் . அவற்றில் 
விண் , காற்று , தீ , நீர் , மண் என்னும் ஐந்து தத்துவங்களுந் 
தோன்றும் . மண் தத்துவத்திற்கு ஆயிரகோடி அண்டங் 
கள் உள்ளன . 

அவை பொன்னிறமுடையனவாய் விரிந் 
திருக்கும் . அவைகளில் ஆயிரத்தெட்டு நீ பெற்றவைகள் . 
அவற்றுள் ஓரண்டத்தின் இயல்பைச் சொல்லுகிறேன் 
கேள் . 

அண்டத்தின் அகலமும் உயர்ச்சியும் 
துகள் இருபத்துநான்கு கொண்டது ஒரு 

மயிர் 
நுனி ; மயிர் நுனி எட்டு அடங்கியது ஓர் ஈர் ; ஈர் எட்டு 
அடங்கியது ஒரு பேன் ; பேன் எட்டு அடங்கியது ஒரு 
நெல் ; நெல் எட்டு அடங்கியது ஓர் அங்குலம் ; அங்குலம் 
இருபத்துநான்கு கொண்டது ஒரு முழம் ; முழம் நான்கு 
அடங்கியது ஒரு தனு ; தனு இரண்டு அடங்கியது ஒரு 
தண்டம் ; தண்டம் இரண்டாயிரம் அடங்கியது ஒரு 
குரோசம் ; குரோசம் நான்கு கொண்டது ஒரு யோசனை ; 
இந்த யோசனை நூறுகோடி கொண்டது ஓர் அண்டத்தின் 
அகலமும் உயர்ச்சியுமாகும் . மற்ற அண்டங்களும் இதே 
அளவையுடையன . நிலத்தின் 

நிலத்தின் மேற்பரப்புக்குக் 
ஐம்பதுகோடி யோசனையும் , மேருமலையின் நடுவில் இருந்து 
அண்டகடாகத்தின் எல்லை வரையும் ஐம்பதுகோடி 
யோசனையும் ஆகும் . 


அண்டகோசங்கள் 


137 


நிலவுலகில் சம்புத்தீவு , சாகத் தீவு , குசைத் தீவு , 
கிரவுஞ்சத்தீவு , சான்மலித்தீவு , கோமேதகத்தீவு , புட்கரத் 
தீவு என எழு தீவுகள் உள்ளன. உவர்க்கடல் , பாற்கடல் , 
தயிர்க்கடல் , நெய்க்கடல் , கருப்பஞ்சாற்றுக்கடல் , தேன் 
கடல் , நன்னீர்க்கடல் என்னும் ஏழு கடல்கள் முறையே 
இத்தீவுகளைச் சூழ்ந்துள்ளன . சம்புத்தீவின் பரப்பும் 
அதனைச் சூழ்ந்த உவர்க்கடலின் பரப்பும் தனித்தனி 
ஓரிலக்கம் யோசனை . மற்றைத் தீவுகளுக்கும் கடல்களுக் 
கும் உள்ள பரப்பு இவற்றிலிருந்து முறையே தனித்தனி 
இரட்டித்த யோசனை அளவாகும் . ஏழு தீவுகளுக்கும் 
கடல்களுக்கும் உள்ள பரப்பு இரண்டு கோடியே ஐம்பத்து 
நான்கு இலக்கம் யோசனைகளாம் . பொன்னிலம் இவற்றைச் 
சூழ்ந்திருக்கும் . அதன் அகலம் பாத்துக்கோடி யோசனை . 
அதனைச் சூழ்ந்த சக்கரவாளகிரியின் அகலம் பதினாயிரம் 
யோசனை , அதனைச் சூழ்ந்த புறக்கடலின் அளவு ஒரு 
கோடியே இருபத்தேழிலக்கம் யோசனை . அதனைச் சூழ்ந்த 
இருள் நிலத்தின் பரப்பு முப்பத்தைந்து கோடியே பத் 
தொன்பதிலட்சத்து நாற்பதினாயிரம் யோசனை . 

பிரிய விரதன் 
நான் முகனுடைய வலத்தோளில் தோன்றிய சுவாயம் 
புவின் மகனாகிய பிரிய விரதன் என்பவன் இப்பூவுலகம் 
முழுவதையும் ஆண்டான் . அப்பிரிய விரதனுக்கு , அங்கு 
தீரன் , மேதாதி , வபுட்டு , சோதிட்டு, துதிமான் , அவ் 
வியன் , சவநன் என்று பெயருடைய ஏழுமக்கள் இருந் 
தனர் . அவர்கள் எழுவரும் முறையே சம்புத்தீவு முதலிய 
எழு தீவுகளையும் ஆண்டார்கள் . சம்புத் தீவுக்கரசனாகிய 
அங்கிதீரன் தன்னுடைய மக்களாகிய பாரதன் , கிம்புரு 
டன் , அரி , கேதுமாலன் , பத்திராசுவன் , இளாவிருதன் , 
இரமியன் , இரணியன் , குரு என்னும் ஒன்பது பேர்கட்கும் 
ஒன்பது கண்டங்களாக்கிக் கொடுத்தான் . 

மேருமலை 
மேருமலை சம்புத் தீவின் நடுவில் இருக்கிறது . அது 
நிலத்திற்குமேலே எண்பத்துநாலாயிரம் யோசனை உயர்க் 


138 

கந்த புராணம் 

புரான் 
தும் , கீழே பதினாறாயிரம் யோசனை ஆழ்ந்தும் உள்ளது . 
முடி முப்பத்தீராயிரம் யோசனையும் அடி பதினாறாயிரம் 
யோசனையும் அகன்று தாமரைமொட்டைப்போல விளங் 
கும் . அதில் மூன்று அடுக்குகள் உள்ளன . மேலுள்ள அடுக் 
கில் பல முடிகளிருக்கின்றன . அம்முடிகளிலும் பல முடிக 
ளிருக்கின்றன . அவற்றுள் நடுமுடியில் நான்முகன் இருப் 
பிடமாகிய மனோவதி இருக்கின்றது . மேற்றிசை முடியில் 
திருமாலின் இருப்பிடமாகிய வைகுண்டம் இருக்கின்றது . 
வடகீழ்த்திசை முடியில் சிவபெருமானுடைய இருப்பிட 
மாகிய சோதிட்கம் இருக்கின்றது . இவற்றின் மருங்கே 
பட்டுத் திசைகளினுமுள்ள முடிகளில் இந்திரன் முதலிய 
திக்குப்பாலகர் எண்மருடைய இடங்களும் இருக்கின்றன . 
மேருமலையின் கீழ்த்திசையில் வெண்ணிறமுடைய மந்தர 
மலை இருக்கின்றது . தெற்கில் பொன்னித 

தெற்கில் பொன்னிறமுடைய கந்த 
மா தனமலை இருக்கிறது , மேற்கில் நீலநிறமுடைய விபுல 
மலை இருக்கின்றது , வடக்கில் மாதுளம்பூவின் நிறமுடைய 
சுபார்சுவமலை இருக்கின்றது . இவற்றில் கடம்பும் நாவலும் 
அரசும் ஆலும் முறையே நிற்கின்றன. நாவன்மரத்தின் 
உயர்ச்சியும் பரப்பும் தனித்தனி இரண்டாயிரம் யோசனை 
யாகும் . மற்றைய மூன்று மலைகளினுயர்ச்சியும் பரப்பும் 
தனித்தனி ஆயிரம் யோசனையாகும் . 


நாவலந்தீவு 
மேருமலையின் தெற்கில் நாவல் மரம் நின்ற காரணத் 
தால் , பாரதவருடம் முற்றும் நாவலந்தீவென்னும் பெய 
ரைப்பெற்றது. இம்மரத்தின் பழச்சாறு ஆறாய்ப்பெருகி 
அம்மலையைச் சூழ்ந்து வடபாற்சென்று சாம்பூந்தம் . 
என்னும் பெயரைப் பெறும் . அதனைப் பருகினோர் உடல் 
பொன் மயமாக மாறும் . 

பதின்மூவாயிரம் 
ஆண்டு உயிர்வாழ்வர் . 


அவர்கள் 


வருடங்கள் 


வடகடல் முதல் சிருங்கமலைவரை குருவருடம் எனப் 
பெறும் . சிருங்கமலைமுதல் சுவே தமலைவரையில் இரணிய 


அண்டகோசங்கள் 


139 


வருடம் எனப்பெறும் . சுவே தமலைக்கும் நீல்மலைக்கும் 
நடுவில் இரமியவருடம் எனப்பெறும் . மேருமலையைச் 
சூழ்ந்தவருடம் இளாவிருதம் எனப்பெறும் . மாலிய 
வான் மலைமுதல் கீழ்க்கடல் வரையிலும் பத்திராசு வருடம் 
எனப்பெறும் . கந்தமா தனமலைக்கும் 

மேல்கடலுக்கும் 
நடுவில் கேதுமாலவருடம் எனப்பெறும் . நிடதமலை முதல் 
ஏமகூட மலைவரையிலும் அரிவருடம் எனப்பெறும் . 
கூடம் முதல் இமயம் வரையிலும் கிம்புருடவருடம் எனப் 
பெறும் . தென் கடலுக்கும் இமயத்துக்கும் நடுவில் 
பாரதவருடம் எனப்பெறும் . 


ஏம 


கேதுமால வருடமும் பத்திராசுவ வருடமும் 

தனித் 
தனி முப்பத்துநாலாயிரம் 

யோசனை விரிவுள்ளன. 
மற்றைய எழுவருடங்களும் ஒவ்வொன்றும் ஒன்பதி 
னாயிரம் 

யோசனை விரிவுள்ளன. பாரதவருடமொழிந்த 
மற்றைய எட்டு வருடங்களும் தேவருலகத்தைப் போன் 
றனவாம் . 

குருவருடத்தில் இருப்போர் , ஒரு தாய் வயிற்றில் 
ஒரே பொழுதில் ஆணும் பெண்ணுமாய்ப் பிறந்து தம்முட் 
சேர்வர் . தேவமரங்களின் காய்கனிகளையுண்பர் . பச்சை 
நிறமும் பதின்மூவாயிரம் ஆண்டு அகவையுமுடையராய் 
வாழ்வர் . 

அதன் வடபாகத்தில் வெண்ணிறமுடைய முனிவர் 
களும் சாரணர்களும் சித்தர்களும் வசிப்பர் . அவர்கட்கு 
அகவை பதின்மூவாயிரம் ஆண்டு . மற்றைய வருடங்களில் 
வாழ்பவர்களும் இத்தன்மையுடையவர்களே . 

திருக்கைலைமலை 
ஏமகூடத்திற்குத் தென்பக்கத்திலும் , இமயத்திற்கு 
வடபக்கத்திலும் ஆகிய கிம்புருட வருடத்தில் திருக்கைலை 
மலைநிற்கும் . அதன்மீது சிவபெருமான் உமாதேவியா 
ரோடு எழுந்தருளியிருப்பர் . அம்மலை ஊழிக்காலத்தில் 
அண்டத்தின் அடிமுடியளவும் ஓங்கும் . எட்டுக் கண்டங் 


140 


கந்த புராணம் 


உழுது பயிர் 


களிலும் இருப்பவர்கள் துன்பம் , நோய் நரைதிரை மூப்புக் 
களை யடையமாட்டார்கள் . அங்கு மழை பெய்யாது . 

பாரதவருடம் : சம்புத்தீவு 
பாரதவருடத்தில் இருப்பவர்கள் 
செய்தல் முதலிய பலவசைத் தொழில்களைச் செய்வார்கள் . 
நல்வினை தீவினைகளை யீட்டுவார்கள் . சிவபெருமா னுடைய 
திருவருளினாலே வாழ்வார்கள் . பெருமை , ஆற்றல் , சீர் , 
அறிவு , நிறை , ஆயுள் , வடிவம் , உணவு, செயல் முதலிய 
வைகளைக் காலங்களுக்கேற்றபடி பெறுவர் . நெல் முதலிய 
பயிரின் விளைவுகளையுங் காய்கனி கிழங்கு முதலியவைகளை 
யும் உண்பர் . மற்றைய எட்டுக் கண்டத்தில் வாழ்பவர் 
களும் தேவர்களும் நரகவாசிகளும் பாரத வருடத்தில் 
வந்திருந்து நல்வினை தீவினைகளைச் 

தீவினைகளைச் செய்து அவற்றின் 
பயனை நுகர்வர் . பாரத வருடமொன்றே நல்வினை தீவினை 
களுக்கெல்லாம் ஏற்ற இடம் . முனிவர்களுந் தேவர்களும் 
இங்கே வந்து தான் தமக்கே தேனும் குறையேற்பட்டால் 
தவங்களையும் பூசைகளையுஞ் செய்து அவைகளைப் போக் 
கிக்கொள்வார்கள் . பாரதன் என்பவனுக்கு இந்திரன் , 
கசேருகன் , தாமிரபன்னன் , கபத்தி , நாகன் , சவுமியன் 
கந்தருவன் , வருணன் என்னும் மக்கள் எண்மரும் , குமரி 
என்னும் ஒரு மகளும் பிறந்தனர் . பாரதன் இவர்கள் 
ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ஆயிரம் யோசனையாகப் 
பாரதகண்டத்தை ஒன்பது கண்டங்களாகப் பிரித்துக் 
கொடுத்தான் . குமரிக்கண்டம் தவிர , மற்றைய எட்டு 
இடங்களும் மிலேச்சர் இடங்கள் . கங்கை , கவுதமி , யமுனை , 
குமரி , வாணி , காவிரி , நருமதை , பாலி , கம்பை , பம்பை , 

, 
துங்கபத்திரை , குசை , கோமதி , பாஞ்சாலி , சூரி , சிகி , 
பாபகரை , தூ தபாவை , சங்கவாகினி, சிகை , பாரத்துவாசி , 
சார்வரி , சந்திரப்ாகை , சரயு , வேணி , பிங்கலை , குண்டலை, 
பொன்முகரி , பொருநை, வெஃகா, பெண்ணை முதலிய பல 
ஆறுகளையும் , மகேந்திரம் , மலையம் , சையம் , சத்திமான், 
விருட்சம் , பாரியாத்திரம் , விந்தம் என்னும் ஏழு மலைகளை 
யும் , காஞ்சி முதலிய முத்தி நகரங்கள் ஏழையும் , சிவப்பதி 


அண்டகோசங்கள் 


141 


கள் ஆயிரத்தெட்டையும் , பார்ப்பனர் வாழும் நாடுகள் 
பலவற்றையும் தன்னுட்கொண்டிருப்பது இக்குமரிக் 
கண்டம் ஒன்றுமேயாகும் . 

சாகத்தீவு 
சம்புத் தீவுக்கப்பால் சாகத்தீவு இருக்கின்றது . இது 
பாற்கடலாற் சூழப்பட்டது. இத்தீவுக்கரசன் பிரியவிர 
தன் மகனாகிய மேதாதி . இவன் தன் மக்கள் எழுவருக்கும் 
தீவை எழு கண்டங்களாகப் பிரித்துக்கொடுத்தான் . இதில் 
ஏழு மலைகளும் ஏழு யாறுகளும் உள்ளன . 

குசைத்தீவு 
சாகத்தீவுக்கப்பால் குசைத்தீவு இருக்கின்றது . 

இது 
தயிர்க்கடலாற் சூழப்பெற்றது . இத்தீவுக்கரசன் பிரிய 
விரதன் மகனாகிய வபுட்டு. இவன் தன் மக்கள் எழுவருக் 
குந் தீவை ஏழு பிரிவுகளாக்கிக்கொடுத்தான் . இதிலும் 
ஏழு மலைகளும் ஏழு யாறுகளும் உள்ளன . . 

கிரவுஞ்சத்தீவு 
குசைத்தீவுக்கப்பால் கிரவுஞ்சத்தீவு இருக்கிறது . 

நெய்க்கடலாற் சூழப்பட்டது . இத்தீவுக்கரசன் 
பிரியவிரதன் மகனாகிய சோதிட்டு . இவன் தன் மக்கள் 
எழுவருக்குந் தீவை ஏழு பிரிவுகளாகப் பிரித்துக்கொடுத் 
தான் . இதிலும் 
இதிலும் ஏழு 

மலைகளும் 

ஏழு யாறுகளும் 
உள்ளன . 

சான்மலித் தீவும் கோமேதகத் தீவும் 
கிரவுஞ்சத் தீவைச் சுற்றிக் கருப்பஞ்சாற்றுக் கடலாற் 
சூழப்பெற்ற சான்மலித்தீவும் , சான்மலித்தீவைச் சுற்றித் 
தேன்கடலாற் சூழப்பெற்ற கோமேதகத்தீவும் இருக்கின் 
றன . இத்தீவுகளுக்கரசர்கள் பிரியவிரதன் மக்களாகிய 
துதிமான் அவ்வியன் என்பவர்கள் . இவர்களுந் தங்கள் 
தீவுகளை ஏழு ஏழு கூறுகளாக்கித் தம் மக்கள் எழுவருக் 
குங் கொடுத்தார்கள் . இத்தீவுகளினும் ஏழு ஏழு மலை 
களும் யாறுகளும் உள்ளன . 


து 


142 


கந்த புராணம் 


என்ப 


உளளன . 


புட்கரத்தீவு 
இவைகளுக் கப்பால் நன்னீர்க் கடலாற் சூழப்பெற்ற 
புட்கரத்தீவு இருக்கிறது . அதற்கரசன் சவனன் 
வன் . அவன் அத்தீவை 

அத்தீவை . இருகூறாக்கித் தன் மக்கள் 
ருவருக்குங் கொடுத்தான் . அத்தீவிலும் ஏழு மலைகளும் 
பாறுகளும் இருக்கின்றன . 

. 

மானசோத்தரம் 
புட்கரத்தீவின் முடிவில் மானசோத்தரம் என்னும் 
மலை 

இருக்கிறது . அஃது ஐம்பதினாயிரம் யோசனை 
உயர்ச்சியுடையதாய் வண்டியுருளை யைப்போல வளைந்து 
நிற்கும் . அதன் எட்டுத் திக்குகளினும் இந்திரன் முதலிய 
திக்குப் பாலகர் எண்மருக்கும் நகரங்கள் 
ஒவ்வொரு கடல்களின் முடிவிலும் ஒவ்வொருமலை அவற் 
றைச் சூழ்ந்து நிற்பனவாம் . சாகத்தீவு முதலிய ஆறு 
தீவுகளினுமிருப்பார்க்கு நரை திரை மூப்புத் துன்பங்க 
ளில்லை . 

சக்கரவாளகிரி 
மானசோத்தரம் என்னும் மலையைச் சூழ்ந்து பொன் 
னிலமும் , அதனைச்சூழ்ந்து மாணிக்க ரத்தின நிறமுடைய 
சக்கரவாள கிரியுமுள்ளன . அம்மலையின் உட்பக்கம் ஒளி 
யுடைய தாக விருக்கும் . வெளிப்பக்கம் இருளுடையதாக 
இருக்கும் . அதில் இயக்கரும் இராக்கதர் முதலியோரும் 
இருப்பர் . 

மகாகைலாச பர்வதம் 
சக்கரவாளகிரிக்கப்பால் பெரும்புறக்கடல் இருக் 
கிறது . அதற்கப்பால் இருள் நிலம் இருக்கிறது . அதற்கப் 
பால் அண்டச்சுவர் இருக்கின்றது. தற்கொலை செய்து 
காண்டவர்களும் அறிவு இல்லாதவர்களும் அவ்விருள் 
நிலத்திற் கிடந்து வருந்துவார்கள் . அண்டச்சுவருக்கப் 
பால் முழுமுதற்கடவுளாகிய இறைவன் எழுந்தருளியிருக் 
கின்ற மகாகைலாசமலை இருக்கின்றது . அங்கே 


வ 


அண்டகோசங்கள் 


143 


கணங்கள் வசிப்பார்கள் . சம்புத்தீவு முதல் அண்டச்சுவர் 
வரையிலும் பூவுலகம் என்று சொல்லப்பெறும். 


கதிரவன் மண்டலம் 
நிலவுலகிற்குமேலே ஓரிலக்கம் யோசனையில் கதிரவன் 
உலகம் இருக்கின்றது . கதிரவனுடன் முப்பத்துமுக்கோடி 
தேவர்கள் சுற்றுவார்கள் . 


திங்கள் உலகம் 


கதிரவன் உலகிற்குமேலே ஓரிலக்கம் யோசனையில் 
திங்கள் உலகம் இருக்கின்றது . 


. 


நட்சத்திர உலகம் 
திங்கள் உலகிற்குமேல் ஓர் இலக்கம் யோசனையில் , 
விண்மீன் உலகம் விளங்குகின்றது . 

புதன் முதலியவர்கள் உலகம் 
விண்மீன் உலகிற்குமேலே தனித்தனி இரண்டாயிரம் 
யோசனையில் , புதன் சுக்கிரன் செவ்வாய் வியாழன் சனி 
என்னும் இவர்களுடைய உலகங்கள் இருக்கின்றன . 

துருவன் உலகம் 
அதன் மேல் ஏழு முனிவர்களுடைய உலகமும் , துருவ 
னுடைய உலகமும் ஒவ்வோரிலக்கம் யோசனை தொலைவில் 

இதுவரை புவர் உலகம் என்று புகலப்பெறும் . 
இங்கே எழுவகை மருத்துக்களும் வசிப்பார்கள் . 

புவர் 
உலகத்தின் உயரம் பதினைந்திலக்கம் யோசனை . 

சுவர் உலகம் 
புவர் உலகத்தின் மேலே சுவர் உலகம் எண்பத் 
தைந்திலக்கம் யோசனையில் உள்ளது . அதில் தேவர்களும் 
பிறரும் போற்ற இந்திரன் அரசு வீற்றிருப்பான் . 


உளளன . 

. 


144 


கந்த புராணம் 


மக லோகம் 


சுவர் 

உலகத்திற்கப்பால் இரண்டு கோடி யோசனை 
தொலைவில் மகலோகம் . இருக்கின்றது . அங்கு மார்க் 
கண்டர் முதலிய முனிவர்கள் இருப்பார்கள் . 


சன லோகம் 
மகலோகத்திற்கப்பால் எட்டுக்கோடி யோசனையில் 
சனலோகம் இருக்கிறது . அதில் பிதிர்க்கள் வசிப்பார்கள் . 


தவ லோகம் 


சனலோகத்திற்குமேல் பன்னிரண்டு கோடி யோசனை 
யில் தவலோகம் இருக்கின்றது . அதில் சனகர் முதலிய 
சிறந்த முனிவர்கள் வசிப்பார்கள் . 


சத்திய லோகம் 
தவலோகத்திற்குமேல் பன்னிரண்டு கோடி யோசனை 
யில் சத்தியலோகம் இருக்கின்றது . அது நான் முகனிருந்து 
படைப்புத்தொழில் செய்யும் இடமாகும் . 


சிவ லோகம் 


சத்திய லோகத்திற்குமேல் மூன்று கோடி யோசனை 
தொலைவில் பிரமலோகம் 

பிரமலோகம் இருக்கின்றது . அதன்மேல் 
மூன்று கோடியோசனை தொலைவில் திருமால் உலகம் இருக் 

அதன் மேல் நான்கு கோடியோசனை தொலைவில் 
சிவலோகம் இருக்கின்றது . 


கின்றது . 


முடிவுரை 
உனக்குச் சிவபெருமான் கொடுத்தருளிய ஆயிரத் 
தெட்டு அண்டங்களும் , இந்த அண்டத்தைப் போன்றன . 
மைந்தனே ! அவைகளை நீ சென்று பார்ப்பாயாக ! என்று 
சுக்கிராச்சாரியார் சொன்னார் . 


கஉ . சூரபன்மன் திக்கெங்கும் செல்லுதல் 
சுக்கிராச்சாரியாருடைய அடிகளைச் 

அடிகளைச் சூரபன் மன் 
சிங்கமுகனோடு வணங்கினான் .. 

அவருடைய உடன் பாட் 
டைப் பெற்றுக்கொண்டு புறப்பட்டான் . படைக்கடலுள் 
நுழைந்தான் . படைகளைக் 

காத்திருந்த தாரகன்வந்து 
சூரபன்மனையும் சிங்கமுகனையும் வணங்கினான் . சுக்கிராச் 
சாரியார் 

கூறியவைகளை இருவருந் காரகனுக்குக் கூறி 
னார்கள் . 

மாயை வருதல் 
அப்பொழுது மாயையானவள் அங்கு வந்து சேர்ந் 
தாள் . சூரபன்மன் அவளைத் தன்னுடன் பிறந்தார்களோடு 
வணங்கினான் . அவள் மிகவும் மகிழ்ந்து வாழ்த்துரை 
கூறினாள் 

வேள்வியில் நிகழ்ந்தவைகளையும் சிவபெரு 
காடுத்தருளிய 

மேன்மைகளையும் கேள்விப் 
பட்டேன் நீங்கள் இந்திரன் முதலியவர்களை வென்று 
எவ்வுலகங்களையும் ஆண்டு நிலத்தில் வாழ்ந்திருங்கள் . 
மாயைகள் வேண்டினால் என்னை நினையுங்கள் . அப்பொழுது 
நான் வந்து வேண்டியவைகளை 

உதவுகிறேன் . நீங்கள் 
ஒற்றுமையாக இருங்கள் , என்று கூறிவிட்டு மறைந்தாள் . 


சு 


டமான் 


அவுணப்படை அளகாபுரிக்குப் புறப்படுதல் 
சூரபன்மன் தன் படைகளை , அளகாபுரிக்குப் பயணப் 
படுத்துமாறு , படைத் தலைவர்களுக்குக் கட்டளையிட்டான் . 
அளவற்ற அவுணப்படை அளகாபுரியை நோக்கிப் புறப் 
பட்டது . சூபேன்மன் ஆற்றல் மிக அமைந்ததும் ,, கதிரவன் 
தேரினுஞ் சிறந்ததும் , மிகுந்த ஒளியுடையதும் , அகல 
மானதும் , இமைப்பொழுதில் எங்குஞ்சென்று திரும்பக் 
கூடிய இயல்புடையதும் , மிகுந்த அறிவுடையதும் , குறிப் 
பின்படி செல்வதும் , ஒரு கோடி குதிரைகள் பூட்டப் 
பெற்றதும் , அழியாத பல தேரோட்டிகளை யுடையதும் , 
ஒப்புயர்வற்ற படைக்கலன்களை மிகுதியாகக் கொண்டதும் , 
முகில்களும் அஞ்சுமாறு பல மணிகள் ஒலிக்கப்பெறுவதும் , 

த . பு . - 10 


146 


கந்த புராணம் 


சிவபெருமானால் கொடுத்தருளப்பெற்றதுமான இந்திர 
ஞாலம் என்னுந் தேரின்மீது ஏறினான் , 

ஆயிரக்கணக்கான யாளிகளும் , ஆயிரக்கணக்கான 
குதிரைகளும் , ஆயிரக்கணக்கான பூதங்களும் பூட்டப் 
பெற்ற ஒரு தேரின் மீது சிங்கமுகன் ஏறினான் . பதினாயிரங் 
குதிரைகள் பூட்டப்பெற்ற ஒரு தேரின் மீது தாரகன் 
ஏறினான் . இவர்களும் மற்றைப் படைத்தலைவர்களும் சூர 
பன்மனைச் சூழ்ந்து சென்றார்கள் . நால்வகைப் படைகளின் 
ஒலியும் ஒலிக்கருவிகளின் ஒலியும் எங்கும் மிகுந்தன . 
சூரபன்மன் படைகளுடன் சென்று குபேரனுடைய நகர 
மாகிய அளகாபுரியை வளைந்து கொண்டான் . 


குபேரன் சூரபன்மனுக்கு அடியனாதல் 
தூதுவர்கள் விரைந்து சென்று குபேரனுக்குச் செய்தி 
கூறினார்கள் . குபேரன் நடுக்கமடைந்தான் . சிவபெருமா 
னிடம் மேன்மையைப் பெற்றுள்ள அவுணர்களை நம்மால் 
வெல்லுதல் முடியாது , ஆகையால் , அவர்களைப் புகழ்ந்து 
தாழ்ந்துபோதலே உயர்ந்தது என்று முடிவுசெய்தான் . 
விரைந்து எழுந்தான் .. இயக்கர்களுடன் புட்பக விமானத் 
தில் ஏறிச் சென்றான் . சூரபன்மனை வணங்கி வாழ்த் 

கூறினான் . “ நான் உமக்கு அடியவன் 
என்றான் . சூரபன்மன் , “ நீ இந்நெறி தவறாதிருப்பாயாக ! ” 
என்று கூறி அவனை விடுத்தான் . அவுணப்படைகள் 
மகிழ்ந்து ஆரவாரித்தன . அளகாபுரிக்குட் 
செல்வங்களைக் கொள்ளையடித்தன, குபேரன் நாணத்தை 
யடைந்து பேசாதிருந்தான் . 


துரைகளைக் 


சென்று 


தீக்கடவுளுடன் போர் 
சூரபன்மன் அளகையை நீங்கி இந்திரனிருக்குங் கீழ்த் 
திசையை அடைந்தான் . இந்திரன் சூரபன்மன் வருகையை 
யறிந்து துன்பமடைந்தான் . மறைந்து சுவர்க்கத்திற்குச் 
சூரபன்மன் 

ஊரைக் காளுத்திவிட்டுப் 
படைகளோடு தீக்கடவுளுடைய நகரத்தை படைந்தான் . 


சென்றான் . 


. 


படு 


சூரபன்மன் திக்கெங்கும் செல்லுதல் 


* 147 


தீக்கடவுள் மிகுந்த சினமுடையவனாய்ப் போர் 
புரிதற்கு வந்து எதிர்த்தான் . தீக்கடவுளின் படைக்கும் 
சூரபன்மன் படைக்கும் போர் மூண்டது . தீக்கடவுளுடைய 
படைகள் தோற்றன . 

தீக்கடவுள் ஊழித்தீயாய்ப் 
பேருருவத்தைத் தாங்கினான் . அவுணக்கடலை இன்றே 
வற்றச் செய்கிறேன் என்று நெருங்கி வளைந்து அழிப்பானாயி 

ன் . அவணப்படைகளைச் சடசட என்னும் ஒலியுடன் 
தீக்கடவுள் அழித்தான் . அதனைத் தாரகன் அறிந்து வந்து 
எதிர்த்தான் . " தீக்கடவுளையும் பிற தேவர்களையும் இன்னே 
ஒழிக்கிறேன் என்று கூறிச் சிவப்படைக்கலத்தை வழி 
பாடு செய்து எடுத்தான் . தீக்கடவுள் அதனைக் கண்டான் . 
இதனை விடுவானாயின் உலகங்களையெல்லாம் அழிக்கும் . 
நான்முகன் முதலிய தேவர்களையும் இன்றே கொல்லும் . 
என்னையுந் தொலைக்கும் , என்று எண்ணினான் . கவலை 
கொண்டு தன் வடிவத்தைக் குறுக்கிக்கொண்டான் . 

தாரக 
னுக்கு முன் வந்து கைகளைக் கூப்பி வணங்கினான் . " எல்லாப் 
படைக்கலங்களுக்கும் 

உயர்ந்தது 

சிவப்படைக்கலம் . 
னைவிட்டால் உலகமே அழிந்துபோகும் . அப்படைக் 
கலத்திற்குத் தலைவராகிய கடவுளும் பழிக்கப்படுவார். 
யாக ! " என்றான் . 

தாரகன் மனமகிழ்ந் தான் , அவுணப்படைஞர்கள் , 
இவனை அடியுங்கள் ; உதையுங்கள் ; குத்துங்கள் 
கூறிக்கொண்டு தீக்கடவுளைச் சூழ்ந்தார்கள் . 
அவர்களை விலக்கினான் . “ நீ உன்னுடைய நகரத்துக்குப் 
போவாயாக என்று கூறி அவனை அனுப்பினான் . அவுணர் 
கள் தீக்கடவுளுடைய நகரத்துட்புகுந்து கொள்ளையடித் 
தார்கள் . 

சூரபன்மன் எம்புரஞ் செல்லுதல் 
சூரபன்மன் 

படைகளை எமபுரஞ்செல்லக் கட்டளை 
யிட்டான் . அவுணப்படைகள் 

எம்புரத்தைச் சூழ்ந்து 
வளைந்தன . தூதுவர்கள் எமனுக்குச் செய்தி கூறினார்கள் . 
எமன் இரங்கி ஏங்கினான் . குபேரனையுந் தீக்கடவுளையும் 


பா 


று 


என் 
தாரகன் 


148 


கந்த புராணம் 


நன்று 


ருதி 


போலப் பணிந்துபோ தலே 

என்.று முடிவு 
செய்தான் , படைஞர்கள் சூழச் சூரபன்மனிடத்திற்குச் 
சென்றான் . தொழுது வாழ்த்துரைகள் கூறினான் . சூர 
பன்மன் மகிழ்ந்தான் . அவுணப்படைகள் எமபுரத்தைக் 
கொள்ளையடித்தன . 

நிருதி முதலியோர் 
சூரபன்மன் தன் படைகளோடு தென்மேற்றிசையி 
லிருக்கும் நிருதியின்மேல் விரைந்து சென்றான் . நீ 
சூரபன்மனைப் பணிந்து உடன் சென்றான் . சூபேன் மன் , 
வருணன் வாயு ஆகியவர்களுடைய இருப்பிடத்திற்குச் 
சென்றான் . 

அவர்கள் மறைந்து ஒளிந்து போனார்கள் 
சூரபன்மன் அவர்களுடைய நகரங்களைச் சூறையாடிப் பல 
விடங்கட்குச் சென்றான் . இறுதியில் நாகர் உலகத்தை 
அடைந்தான் . 

ஆதிசேடன் தோல்வி 
ஆதிசேடன் சினத்தோடு எதிர்த்துப் போர் செய் 
தான் . அவனைச் சூரபன்மன் தன் படைகளால் வெற்றி 
கொண்டான் . அவனிருப்பிடத்தில் ஒருநாள் இருந்தான் . 
ஆதிசேடன் வைத்திருந்த அமுதத்தைப் பறித்துத் தின் 
றான் . பிறகு பல திக்குகட்குஞ் சென்று புகழை நாட்டி 
னான் . பிறகு பாற்கடலுக்குச் சென்றான் . 

அவுணர்கட்குந் திருமாலுக்கும் போர் 
சூரபன்மனுடைய படைகள் பாற்கடலைக் கலக்கின . 
நிலமகளும் திருமகளும் அஞ்சித் திருமாலைத் தழுவிக் 
கொண்டார்கள் . திருமால் உறக்கம் நீங்கினார் . 
சீறினார் . கருடன் மீது ஏறிக்கொண்டு போருக்குப் புறப் 
பட்டார் . அவுணப்படைகள் மீது கணைகளைப் பொழிந்தார் . 
அவுணப்படைகள் அடியுண்டு கலங்கிச் சிதறின . மேலுந் 
திருமால் கடுமையான போர் செய்தார் . எங்கும் குருதி 
வெள்ளம் ஓடியது . 

தாரகன் திருமாலை வந்து எதிர்த்துப் 
போர் செய்தான் . திருமால் எண்ணற்ற கணை களை அவன் 


சினந்து 


சூரபன்மன் திக்கெங்கும் செல்லுதல் 


149 


ஓடிப் 


மீது சொரிந்தார் . இருவரும் மாயப்போர் செய்தனர் . 
மிகக் கடுமையாகப் போர்செய்தும் தாரகனை வெல்ல முடிய 
வில்லை . 
திருமாலின் ஆழிப்படை தாரகன் கழுத்திற் பதக்கமாதல் 

இறுதியில் திருமால் தம்முடைய ஆழிப்படையைத் 
தாரகன் மீது செலுத்தினார் . உலகங்களையெல்லாம் ஓரிமைப் 
பொழுதில் அழிக்கத்தக்க ஆற்றல் அமைந்த அந்த ஆழிப் 
படை , தாரகனுடைய கழுத்தையடைந்ததும் செம்பொற் 
பதக்கமாக மாறிவிட்டது . திருமால் அதனைக்கண்டு வியப் 
படைந்தார் . தாரகன் ஆற்றல் மிக்கவன் என்று தேற்ற 
மாக வுணர்ந்தார் . அவனைப் புகழ்ந்தார் . அவனுக்கு வாழ்த் 
துரைகள் கூறிச்சென்றார் . அவுணர்கள் அதனைக்கண்டு 
ஆரவாரித்தார்கள் . 

தேவர்கள் அச்சமடைந்து 
போனார்கள் . 

சூரபன்மன் சுவர்க்கத்திற்குச் செல்லுதல் 
சூரபன்மன் பிறகு தன்னுடைய படைகளோடு 
சுவர்க்கத்திற்குச் சென்றான் . சூரபன்மன் வந்தான் என் 
னுஞ் செய்தியைக் கேட்டு இந்திரன் நொந்தான் . சூரபன்ம 
னோடு போர்செய்வது வீண் என்றுணர்ந்தான் . இந்திரா 
யுடன் குயிலுருக்கொண்டு பறந்து விண்ணிற் சென்றான் . 
அவுணர்கள் இந்திரனைத் தேடிப்பார்த்தார்கள் . இந்திரன் 
அகப்படவில்லை. 

தேவர்களைப் பிடித்துக் கட்டி அடித்து 
வருத்தினார்கள் . தேவர்கள் தங்களை வருத்தப்படுத்துதல் 
வேண்டாமென்று கெஞ்சிக் கேட்டுக்கொண்டார்கள் . எல் 
லோரும் சூரபன்மனுக்குத் தொண்டுபுரிவதாகக் கூறி 
னார்கள் . சூரபன்மன் அத் தேவர்களை விட்டுவிட்டு இந்திர 
னுடைய செல்வங்களைக் கவருமாறு கூறினான் . மகலோக 
சனலோகம் 

தவலோகம் முதலியவைகளைத் தாண்டிச் 
சத்தியவுலகத்தை யடைந்தான் .. 

சத்தியலோகத்தில் சூரபன்மன் 
நான் முகன் சூரபன்மனுடைய வரவையறிந்து நடுக்க 
முற்றான் . முனிவர்கள் தன்னைச் சூழச் சூரபன்மனை யடைந் 


கம் 


150 


கந்த புராணம் 


என்ன 


தான் . . " நீடூழி காலம் வாழ்க ! " என்று வாழ்த்துரை 
கூறினான் . “ மகாராசனே ! நீ இவ்விடம் வருவதற்கு யான் 
முன்னாளில் 

தவத்தைச் செய்தேனோ ? நீ சிவ 
பெருமானுடைய அருளைப் பெற்றிருக்கின்றாய் ! தேவர்கள் 
பலரையும் வென்றிருக்கின்றாய் உன்னைப்போன்றவர்கள் 
உலகத்தில் ஒருவரும் இலர் . நீ என் மகனாகிய காசிபமுனிவ 
ருடைய மகனாதலால் நான் உனக்குப் பாட்டன் ஆகிறேன் . 
உன்னுடைய புகழ் எல்லாம் என்னுடயை புகழ்கள் . யான் 
பிறனல்லன் என்று கூறிப் பலவாறு போற்றினான் . 

சிவலோகத்தை யடைதல் 
பிறகு வைகுண்டஞ் சென்றான் . திருமால் தோன்றி 
வாழ்த்துரைகள் கூறினார் . சூரபன்மன் மகிழ்ச்சியடைந் 
தான் . இறுதியிற் சிவலோகத்தை யடைந்தான் . படைகளை 
வெளியே நிறுத்தினான் . நந்திதேவருடைய கட்டளையைப் 
பெற்று உள்ளே சென்றான் . சிவபெருமானை அன்போடு 
வணங்கிப் போற்றி நின்றான் . சிவபெருமான் திருவருள் 
செய்தார் . " இனிப் பிற அண்டங்களையுஞ் சென்று பார்த்து 
விட்டு அரசுசெய்திருப்பாயாக ! ” என்று கூறியருளினார். 
சூரபன்மன் சிவபெருமானுடைய திருவடிகளை 

வணங்கி 
விடைபெற்றுக்கொண்டு வெளியே வந்தான் . 

பிற அண்டங்கட்குச் செல்லுதல் 
வெளியே வந்த சூரபன்மன் அண்ட கோளகையை 
அடைந்தான் . அங்குள்ள உருத்திரர்கள் மறு அண்டத் 
திற்குச் செல்லும் வழியைக் காட்டினார்கள் . அவ்வண்டத் 
திற்குச் சென்று அங்கும் இவ்வாறே சுற்றி ஆயிரத்தெட்டு 
அண்டங்களையும் பார்த்தான் . மீண்டும் இந்த அண்டத் 
திற்கு வந்து சேர்ந்தான் . 

கங . எதிர்கொள்ளுதல் 
முன்பு தேவர்களால் தொல்லைப்பட்ட அவுணர்கள் , 
சூரபன்மன் வெற்றியுடன் திரும்பியதைக் கண்டு மகிழ்ந் 
தார்கள் . மாயையின் 

தந்தையாகிய அசுரேந்திரன் 
மிகுந்த களிப்பை யடைந்தான் . படைகளுடன் சுக்கிராச் 


எதிர்கொள்ளுதல் 


151 


என் 


சாரியாரிடம் சென்றான் . நான் சூரபன்மனை யெதிர் 
கொள்ளுதல் வேண்டும் . முன்னே போய் 
வருகையையும் உறவு முறையையும் அவனுக்குச் சொல் 
லும் ” என்று கூறினான் . 


துரை 


சிங்கமுகன் 


* சூர 


சுக்கிராச்சாரியார் சூரபன்மனைக்கண்டு சொல்லுதல் 

சுக்கிராச்சாரியார் விமானத்தி லேறிக்கொண்டு சூர 
பன்மனுக்கு முன்னே சென்றார் . அசுரேந்திரன் பின்னே 
சென்றான் . சுக்கிராச்சாரியார் விமானத்தில் வருதலைச் 
சூரபன்மன் தொலைவிலேயே கண்டான் . எதிர்சென்று 
வணங்கினான் , சுக்கிராச்சாரியார் மகிழ்ச்சியோடு வாழ்த் 
கூறினார் . 

தாரகன் 

முதலியோர் 
வணங்க அவர்கட்கும் வாழ்த்துரை வழங்கினார் . அசுரேந் 
தி ரன் வரவைச் சூரபன்மனுக்குக் காட்டினார் . 

அவன் 
உன்னுடைய பாட்டன் 

என்று கூறினார் . மற்றும் 
அசுரேந்திரனைப் பற்றிய செய்திகள் எல்லாவற்றையும் 
கூறினார் . அசுரேந்திரன் தன் சுற்றத்தார்களோடு, 
பன்மனுக்கு அண்மையில் வந்து 

வந்து மகிழ்ந்து தொழுது 
நின்றான் . 

சூரபன் மன் தன் தாய்வழிப் பாட்டனாகிய 
அசுரேந்திரனைப் பார்த்து , “ நீ நலமுடன் இருக்கின்றாயா ? 
என்று உசாவினான் . விரைந்து நிலவுலகத்தையடைந்தான் 

தேவர்கள் எதிர்கொள்ளுதல் 
சூரபன்மன் இவ்வுலகிற்கு வந்து சேர்ந்த செய்தியை 
நான் முகன் இந்திரன் முதலிய தேவர்கள் உணர்ந்து துன்ப 
மடைந்தார்கள் . திருமால் துயில் கொண்டுள்ள திருப்பாற் 
கடலுக்கு 

சென்றார்கள் . அவரைக் கண்டு 
வணங்கினார்கள். , சூரபன் மனால் தாங்கள் அடைந்த சிறு 
மைகள் எல்லாவற்றையுங் கூறினார்கள் . 

( இனிமேல் 
என்ன 

செய்கிறது சொல்லும் ? ” என்று கேட்டார்கள் . 
அற்பனாகிய தக்கன் சிவபெருமானை இகழ்ந்து செய்த 

சென்றிருந்த தீமையினால் , நமக்கு இத் 
துன்பம் வந்தது . அவனை வெல்லுதல் நம்மால் முடியாத 
காரியம் . சூபன்மன் சிவபெருமானிடத்திலே மேன்மை 


விரைந்து 


d 


வேள்விக்குச் 


152 


கந்த புராணம் 


வடிவம் 
சூரபன்மன் 


களைப் பெற்றிருக்கிறான் . அண்டங்கள் எல்லாவற்றையும் 
வென்றுவிட்டான் . அவனைப் போய்ப் பார்த்துவருவதே 
நாம் செய்யத்தக்கது ; புறப்படுங்கள் என்றார் திருமால் . 
அனைவரும் புறப்பட்டுச் சூரபன்மனுக்கு எதிரே வந்து 
அவனுக்கு வாழ்த்துக் கூறினார்கள் . அக் கேவர்களுள் 
பதினொரு கோடி உருத்திரர்கள் ஒன்றாக 

க நின்றார்கள் . 
சிவபெருமானுடைய வடிவத்தைப்போன்ற 
அமைந்த அவர்கள் 

யாவர் ? " 

என்று 
கேட்டான் . அதற்குத் திருமால் பதிலுரை கூறலானார் . 

கச . உருத்திரர்களை உசாவல் 

நான்முகன் ஆணவம் 
ஓ சூரபன்ம அரசனே ! முன்னொரு கற்பகாலத்தில் 
நான்முகன் மூவுலகங்களையும் உயிர்களையும் படைத்தான் 
தன்னையே முழுமுதல் என்று எண்ணினான் . சிவபெருமானை 
மறந்த பிறகும் படைத்தான் . உயிர்த்தொகைகள் சிறிதும் 
பெருகவில்லை. அதனால் நான் முகன் செருக்கு அடங்கியது . 
சிவபெருமானை யெண்ணி நெடுங்காலந் தவஞ்செய்தான் . 
சிவபெருமான் எழுந்தருள வில்லை. அதனால் துன்பமுற்று 
வருந்தியழுதான் கண்களில் நின்றும் நீர்த்துளிகள் 
சிந்தின . அத்துளிகள் பேய்களாகப் பெருகி நெருங்கின . 
அப்பேய்களைக் கண்டு நான் முகன் தளர்ந்து சோர்ந்தான் . 
சிவபெருமான் நான்முகனுக்கு அறிவைக்கொடுத்தார் . 
அவன் கனவிலே தோன்றினார் . மகனே ! இனித் துன்ப 
முறாதே . உன்னைப் பரம்பொருள் என்று எண்ணி எம்மை 
மறந்தாய் . அதனால் உன 

படைப்புத்தொழில் 
பொருந்தவில்லை. படைப்புத்தொழில் முடிவதற்கு உருத் 
திரர்களை அனுப்புகிறோம் என்று கூறி மறைந்தார் . 
நான்முகன் அக்கனவை நினைத்தான் . தெளிவடைந் 

நான்முகனுடைய நெற்றியினின்றும் பதினொரு 
ருத்திரர்கள் சிவபெருமானுடைய திருவரு 

ளி ல் 
தோன்றினார்கள் , நான்முகன் அவ்வுருத்திரர்களை பார்த்து 
நீங்கள் விரைவில் உயிர்களைப் 

படையுங்கள் 

என்று 


க் 


குப் 


தான் . 


னா) 


நகர் செய்தல் 


153 


> 


பார்த்து , 


கூறினான் . அவர்கள் தம்மைப்போலப் பதினொரு கோடி 
உருத்திரர்களைப் படைத்தார்கள் . நான் முகன் அந்த உருத் 
திரக் கூட்டத்கைப் பார்த்தான் . இவ்வாறு நீங்கள் 
படைத்தல் கூடாது . உயிர்களை இருவினை கட்கு ஈடாகப் 
படையுங்கள் 

என்றான் . உருத்திரர்கள் நான்முகனைப் 

நீ படைப்புத்தொழிலை முன்போல் செய்து 
கொண்டிருப்பாயாக 

எங்கள் 

உலகத்திற்கு நாங்கள் 
செல்லுகிறோம் என்று கூறினார்கள் . தாம் படைத்த பதி 
னொரு கோடி உருத்திரர்களையும் தேவர்கள் கூட்டத்தில் 
இருக்குமாறு சொல்லிவிட்டுச் சென்றார்கள் . 

அவர்களே 
இந்த உருத்திரர்கள் திருமாலின் பதிலைக்கேட்ட சூர 
பன்மன் வியப்படைந்தான் . 


! 


கரு . நகர் செய்தல் 
தெய்வத்தச்சன் சூரபன்மனுக்கு நகர் அமைத்தல் 

சூரபன்மன் தெய்வத்தச்சனைப் பார்த்தான் . “ நாம் 
தங்கியிருத்தற்காக ஓர் அழகிய நகரத்தை 

நகரத்தை விரைவிற் 
செய்வாயாக 

என்று கட்டளையிட்டான் . தெய்வத்தச்சன் 
சுக்கிராச்சாரியார் 

மூலமாக நகர் அமைக்கவேண்டிய 
இடத்தை அறிந்துகொண்டு அமைக்கலானான் . 

தென் கடலையடைந்தான் . நகரம் எண்பதினாயிரம் 
யோசனை விரிவுடைய தாக அடிப் போட்டான் . மலைகளி 
னால் கடலைத் தூர்த்தான் . செம்பொன்னால் மதி 
மதிலுறுப்புக்களையும் அமைத்தான் . 

நான்கு 

வாயில் 
களை 

ஏற்படுத்தினான் . நான்கு கோபுரங்களைச் செய் 
கான் . பல தெருக்களையும் பொன் மாடங்களையும் அமைத் 

கூத்தாடுமிடங்கள் , மாளிகைகள் , மண்டபங்கள் 
செய்குன்றங்கள் , சூளிகைகள் , அரங்குகள் , மன்றங்கள் 
சோலைகள் குளங்கள் முதலியவைகளை உண்டாக்கினான் . 
நகரின் நடுவே சூரபன்மனுக்கு அரண்மனையை அமைத் 
தான் , அந்தப்புரம் முதலியவைகளையும் அழகாக ஏற 
படுத்தினான் . அமைச்சர்கள் முதலிய அனைவோருக்குந் 


தான் . 


, 


. 


154 


கந்த புராணம் 


தக்க இடங்களை அமைத்தான் . படைக்கலச் சாலைகளும் 
முறைப்படி அமைக்கப்பட்டன . 


வீரமகேந்திரபுரம் 
கடலை அகழியாகக்கொண்டு அதன் நடுவில் அமைக் 
கப்பட்ட அந்நகரத்திற்கு , வீரமகேந்திரபுரம் என்று 
தெய்வத்தச்சன் பெயர் சூட்டினான் . அதன் எட்டுப் 
பக்கங்களினும் ஏமபுரம் , இமையபுரம் . இலங்கைபுரம் , 
நீலபுரம் , சுவேதபுரம் , அவுணர்புரம் , வாமபுரம் , பதும் 
புரம் என்னும் எட்டு நகரங்களையுஞ் சீர்பெற அமைத் 


தான் , 


ஆசுரம் 


வட கடலின் நடுவில் எண்பதினாயிரம் யோசனை அகல 
முடையதாக ஆசுரம் என்னும் நகரத்தைச் சிங்கமுகா 
சுரனுக்காக அமைத்தான் . 


மாயாபுரம் 
மற்றைக் கடல்கடோறும் தீவுகடோறும் , சூரபன்ம 
னுடைய சுற்றங்கள் ஆகிய படைகள் இருத்தற்குப் பல 
நகரங்களை அமைத்தான் . பிறகு மேருமலையின் 

தென் 
பக்கத்திலுள்ள நாவலந்தீவில் ஏமகூட மலையின் ஒரு பக்கத் 
தில் தாரகாசுரனுக்கு மாயாபுரம் 

மாயாபுரம் என்னும் நகரத்தை 
யமைத்தான் . நகரங்கள் அமைக்கப்பெற்ற செய்தியைச் 
சூரபன்மனுக்குச் சொன்னான் . அவன் படைகளுடன் 
குடி புகுந்தான் . 


கசு . 


வியந்து 


முடி சூடுதல் 
தனக்கு அமைக்கப்பெற்ற நகரத்திற்குள் குடி புகுந்த 
சூரபன்மன் , விச்சுவகன்மனுடைய ஆற்றலை 
புகழ்ந்தான் நான்முகன் முதலிய தேவர்கள் சூரபன்ம 
னுக்கு முடிசூட்டு தற்கு எண்ணினார்கள் . 

அதற்கு 
வேண்டிய பொருள்களையெல்லாந் தோது செய்தார்கள் . 


அரசு புரிதல் 


153 


நான்முகன் சூரபன்மனுக்கு முடியணிதல் 
தேவர்கள் சூரபன்மனை ஓர் இருக்கையில் இருக்க 
வைத்தார்கள் . 

கடல் நீரைக்கொண்டு முழுக்காட்டினார் 
கள் . பொன்னாடை 

யணிந்தார்கள் . மலர்மாலைகளைப் 
புனைந்தார்கள் . பலவகை அணிகலன்களைப் பூட்டினார்கள் . 
பிறகு சூரபன்மன் அரியணையில்வந்து அமர்ந்தான் . நான் 
முகன் முடியை எடுத்துச் சூரபன்மனுக்கு அணிந்தான் , 
தேவர்களும் அவுணர்களும் பலவாறு வாழ்த்துக் கூறி 
னார்கள் . திருமால் நான் முகன் ஆகியவர்களை , அமருமாறு 
சூரபன்மனுடைய இளவல்கள் பணித்த பிறகு அவர்கள் 
இருவரும் அமர்ந்தார்கள் : 


விண்ணவர்கள் பணிவிடைபுரிதல் 


சூரபன்மன் தம்பியர்கள் கட்டளைப்படி இந்திரன் 
காளாஞ்சியை ஏந்தினான் . அடைப்பையைக் குபேரன் 
தாங்கி நின்றான் . காற்றுக்கடவுள் சாமரையை வீசினான் . 
கதிரவனுந் திங்களும் குடைபிடித்தார்கள் . வருணனும் 
அவன் மகனும் ஆலவட்டம் வீசினார்கள் . கருடர் கந்தரு 
வர் சித்தர் ஆகியோர் இசைபாடினர் . எமனுந் தீக்கடவு 
ளும் பிரம்பையேந்திக் கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள் . 
தேவகுருவும் அவுணகுருவும் பல முனிவர்களும் வாழ்த் 
துரை கூறினார்கள் . அரமபை மேனகை முதலிய தேவ 
மாதர்கள் ஆடல்பாடல் நிகழ்த்தினார்கள். 


கஎ . அரசுபுரிதல் 
திருமால் முதலியோர்கட்குச் சூரபன்மனின் கட்டளைகள் 

திருமாலைச் சூரபன்மன் பார்த்தான் . “ நீ என் தந்தை 
யாகிய காசிப முனிவருக்குப் பாட்டனாகையால் நாம் 
அழைக்குந்தோறும் விரைந்து வருதல் வேண்டும் ” என்றான் . 
நான்முகனைப் பார்த்து , “ நீ தினந்தோறும் இங்குவந்து 
பஞ்சாங்கம் சொல்லிப் போகவேண்டும் " என்றான் . கதிர 
வனைப் 

பார்த்து , “ நம்முடைய நகரத்து மதில்மேலே 


156 


கந்த புராணம் 


( 00 


யாக 


40 


சூரபன்மன் 


உன் 

ற் போகமுடியாது . கோபுரவாயில்களில் நுழைந்து 
போ ; என்றைக்கும் இளங்கதிராகவே வீசு " என்றான் . 
திங்களைப் பார்த்து , “ நீ தேய்தல் வளர்தல் இன்றி என்றும் 
முழுக்கலையோடு திரிகுவாயாக ! ” என்றான் .. தீக்கடவு 
ளைப் பார்த்து , “ நம்மூரில் யார் நினைத்தாலும் அவர்களிடம் 
வந்து பணிபுரிதல் வேண்டும் . யாவர் தீண்டினுங் குளர்ச்சி 

இருக்கவேண்டும் ” என்றான் . நமனைப் பார்த்து ,, 
உலகத்துயிர்களைப் போல நினைத்து , நம் யானை குதிரை 
களையும் அவுணர்களையும் கொல்லக்கூடாது என்றான் . 
வாயுவை நகர் பெருக்கச் சொன்னான் . வருணனை நீர் 
தெளிக்கச் சொன்னான் . இந்திரன் முதலிய தேவர்களைப் 
பார்த்துத் “ தினந்தோறும் வந்து சொல்லியவைகளைச் 
செய்துபோங்கள் என்றான் . அவர்களும் அதற்கு உடன் 
பட்டு அவ்வாறே செய்யலானார்கள் . 

சூரபன்மன் திருமணம் 

மணஞ்செய்து கொள்ள எண்ணினான் . 
தெய்வத்தச்சன் மகளாகிய பதுமகோமளை 

என்பவளை 
பேசினான் . முறைப்படி அவளைத் திருமணஞ் 
செய்துவைத்தார் சுக்கிராச்சாரியார் . பிறகு தேவர் கந்தரு 
வர் முதலாகிய பலரிடமுமுள்ள அளவற்ற பெண்களைக் 
காமக்கிழத்தியர்களாக மணஞ்செய்துகொண்டான் . 

தாரகன் சிங்கமுகன் திருமணம் 
நமனுடைய மகளாகிய விபுதை எ 

என்பவளைச் சிங்க 
முகனுக்கு மணஞ்செய்துவைத்தான் . நிருதியின் 
ளாகிய சவுரி என்பவளைத் தாரகனுக்கு மணஞ் செய்து 
வைத்தான் . 

உரிய இடங்கட்கு அனுப்புதல் 
திருமணங்கள் முடிவு பெற்றபின் , தன் தம்பியர்களைப் 
பார்த்துச் சூரபன்மன் அவரவர் கட்கு அமைக்கப்பட்ட 
இடங்களில் படைகளுடன் சென்று இருக்குமாறு கட்டளை 
யிட்டான் . படைகளையும் பலவிடங்களிலும் அமைக்கப் 


மணம் 


மக 


க 


தேவர்களை ஏவல்கொள்ளுதல் 


157 


. 


பல 


பட்ட நகரங்கட்கு அனுப்பினான் . எல்லா அண்டங்களி 
னுஞ் சென்று தன்னாணையைச் 

செலுத்துமாறு 
அவுணர்களை ஆறுகோடி வெள்ளம் படையுடன் அனுப்பி 

ன் . வீரமகேந்திரபுரத்திற்கு எட்டுத் திக்குகளிலுமுள்ள 
எட்டுநகரங்களினும் யானை , குதிரை , யாளி , கரடி , புலி, 
பன்றி , அரிமா , மரை ஆகிய முகங்களையுடைய அவுணத் 
தலைவர்களைப் படைகளோடு வைத்தான் . துர்க்குணன் , 
தருமகோபன் , துன்முகன் , சங்கபாலன் , வக்கிரபாலன் 
மகிடன் முதலியவர்களை அமைச்சர்களாக ஏற்படுத்திக் 
கொண்டு சூரபன் மன் அரசு செய்யலானான் . 

கஅ . தேவர்களை ஏவல்கொள்ளுதல் 
கயல்கொண்டுவருக என்று சூரபன்மன் கட்டளை 

தேவர்களும் முனிவர்களுஞ் சூரபன்மனுடைய கட்ட 
ளைப்படி பலவகைத் தொழில்களைப் புரிந்துகொண்டு திரிந் 
தார்கள் . ஒருநாள் சூரபன்மன் இந்திரன் முதலிய தேவர் 
களை யழைத்தான் . அவர்களைப் பார்த்து , " நீங்கள் அவுணர் . 
களுக்குத் தம்பியர் கள் ஆவீர்கள் . அவர்களுடைய வேலை 
உங்களுடைய வேலையல்லவா ? கடலில் உள்ள கயல் ( மீன் ) 
களைத் தினந்தோறும் பிடித்துக்கொண்டுவந்து கொடுங்கள் 
என்று கூறினான் . அவுணர்கோன் கட்டளையைக் கேட்டு 
தேவர்கோன் முதலியோர் மனம் நடுங்கினார்கள் . உள்ளம் 
சோர்ந்து நாணமடைந்தார்கள் . மறுத்தற்கு 

அஞ்சி , 
அப்படியே செய்கிறோம் " என்று உடன்பட்டார்கள் . 
புறப்பட்டுக் கடலைநோக்கிச் சென்றார்கள். 
வழியில் அனைவரும் வருந்திப் புலம்பினார்கள் . 

இந்திரன் வருணனையழைத்து , “ நீ மீன் பிடித்துத் 
தருவாயாக ! " என்று வேண்டிக்கொண்டான் . வருணன் 
கடலிலுள்ள மீன்களைக் கரையிற்குவித்தான் . இந்திரன் 
தேவர்களைப் பார்த்து , “ இந்தக் கயல்களைத் தூக்கவேண்டி 
யது உங்களுடைய வேலை " என்று கூறினான் . 

தேவர்கள் மீன்களைப் பாம்புகளால் கட்டினார்கள் . 
இந்திரன் அவைகளைத் தேவர்களின் தலைமீது துக்கி 


செல்லும் 


158 


கந்த புராணம் 


மீன் சுமை 


விட்டான் . அவர்கள் சுமைகளை வருந்தி இரங்கிச் 
சுமந்து கொண்டு சென்றார்கள் :- தேவர்கள் மீன் சுமந்து 
கொண்டு செல்லுதலைக் கண்டு அவுணர்கள் எள்ளி நகை 
யாடினார்கள் . தேவர்கள் கயற்பொதியைச் 

சூரபன்ம 
னிடஞ் சேர்த்தார்கள் . " சூரபன்மன் தினமும் இவ்வாறே 
பிடித்துக்கொண்டு வாருங்கள் ” என்று கட்டளையிட்டான் . 
அவர்களும் அவ்வாறே செய்து கொண்டு இருந்தார்கள் . 

ககூ . சூரபன்மன் மக்கட்பேறு 

பானுகோபன் பிறப்பு 
சூரபன்மனுடைய பட்டத்துத் தேவியாகிய பதும 
கோமளை ஒரு மகனைப் பெற்றாள் . சூரபன்மன் மகிழ்ச்சி 
யடைந்தான் . சுற்றத்தார்களுக்கெல்லாஞ் சிறப்புச் செய் 
தான் , அம்மகன் ஒருநாள் தொட்டிலில் உறங்கிக்கொண் 
டிருந்தான் , அப்போது கதிரவனுடைய ஒளி சிறிது 
பானுகோபன் மீது பட்டது . 

பட்டி 
பானுகோபன் கதிரவனைச் சிறைசெய்தல் 
அவ்வளவில் பானுகோபனுக்குச் சினமுண்டாகியது. 
தொட்டிலில்நின்றும் விண்ணிற் பாய்ந்தான் . கதிரவனைக் 
கையாற் பற்றிக்கொண்டு ஒரு நொடிப்பொழுதில் வந்தான் . 
தொட்டிலின் காலிற் கட்டி விட்டு முன் போலப் படுத்து 
உறங்கலானான் . 

தேவர்கள் கதிரவனைச் சிறைமீட்டல் 
கதிரவன் விண்ணில்இயங்காமற் போகவே உலகநிலை 
தடு மாறத் தொடங்கியது . நான்முகன் இந்திரன் முதலிய 
தேவர்கள் சூரபன்மனிடத்திற்கு வந்தார்கள் . உன் 
மகனாற் சிறைப்படுத்தப் பெற்றுள்ள கதிரவனை விடுவித்துத் 
தருதல்வேண்டும் 

வேண்டிக்கொண்டார்கள் .. 
தவர்கள் கூறியதைக்கேட்ட சூரபன்மன் , என் மகன் 
ஞாயிறோனைச் சிறைவைத்த செய்தி எனக்குத் தெரியாது . 
சிறை பிடிக்குமாறு அப்படி என்ன குற்றம் செய்தான் 


என் 


வில்வலனும் வாதாவியும் 


159 


கதிரவன் ? என்று சூரபன்மன் கேட்டான் . நடந்ததை 
நான்முகன் நவின்றான் . 

தேவர்களாற் செய்தியுணர்ந்த சூரபன்மன் தன் மகன் . 
ஆற்றலை எண்ணி மகிழ்ந்தான் . " நீங்கள் என் மகனிடத்திற் 
சென்று இனிய மொழிகள் கூறிக் கதிரவன் சிறையை நீக்கி 
வாருங்கள் ” என்றான் . தேவர்கள் அவ்வாறே சென்று 
சிறுவனைக் கண்டு புகழ்ந்து ஆசி கூறினார்கள் . கதிரவனை 
விட்டு விடுதல் வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார்கள் . 
கதிரவன் 

படைக்கலத்தைப் பெற்றுக்கொண்டு அவன் 
தளையை நீக்கினான் . நான்முகன் தனது மோகப்படையைக் 
கொடுத்தான் . சூரபன்மன் நிகழ்ந்ததை யுணர்ந்து மகிழ்ந் 
தான் . தன் மகனுக்குப் பானுகோபன் என்று பெய 
ரிட்டான் , 

மேலும் பல மக்கள் 
பானுகோபனுக்குப் பிறகு அக்கினிமுகன் , இரணியன் , 

. 
வச்சிரவாகு முதலியவர்களைப் பதுமகோமளை பெற்றாள் . 
மற்றைய மனைவியர்கள் மூவாயிரம் மக்களைப் பெற்றார்கள் . 
மக்கள் அனைவருடனுஞ் சூரபன்மன் மகிழ்ந்திருந்தான் . 

உடன் பிறந்தார்களின் மக்கட்பேறு 
சிங்க 

கமுகனுக்குப் பட்டத்துத் தேவியாகிய விபுதையி 
னிடத்தில் சூரன் 

என்னும் ஒரு மகன் பிறந்தான் . 
மற்றைய மனைவியர்களிடத்தில் நூறுமக்கள் பிறந்தார்கள் . 

தாரகனுக்குப் பட்டத்துத் தேவியாகிய சௌரியி 
னிடத்திலே அசுரேந்திரன் என்னும் ஒரு மகன் பிறந்தான் . 
அவன் அவுணர்களைப் போலன்றி நற்செயல்களையுடையவ 
னாகச் சிறந்து திகழ்ந்தான் . 
உ O. 

வில்வலனும் வாதாவியும் 

சூரபன்மன் தங்கை அசமுகி 
சூரபன்மன் முதலிய மூவருக்குந் தங்கையாகப் பிறந்த 
அசமுகியானவள் மணமற்றவளாகவும் 
கெட்டவளாகவும் திகழ்ந்தாள் . ஆட்டு முகத்தினளாகிய 


ம 


வரன்முறை 


160 

கந்த புராணம் 
இவள் , தேவர்களுடைய மனைவிமார்களைத் தன் தமையன் 
மார்கட்கு மனைவியர்களாக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தாள் 

துருவாசரைத்தழுவி மக்களைப் பெறுதல் 
கெட்டலைந்து திரிந்து கொண்டிருந்த அசமுகி ஒரு 
நாள் துருவாசமுனிவருடைய இருப்பிடத்திற்குச் சென் 
றாள் . துருவாசமுனிவரைச் 

சேர்ந் மக்களைப் பெற 
வேண்டும் என்று எண்ணினாள் . துருவாசருக்கு முன்னே 
சென்றாள் . துருவாசமுனிவர் அசமுகியைப்பார்த்து , “ நீ 
தனியே வரவேண்டிய காரணம்யாது ? என்று கேட்டார் . 
உம்மைச் சேர்ந்து மக்களைப் பெறுவதற்காக வந்தேன் 
என்றாள் அசமுகி . அசமுகி சூரபன்மனுடைய தங்கை 
யென்று துருவாசர் உணர்ந்து கொண்டார் . 

அசமுகியின் 
எண்ணத்திற்கு இணங்க மறுத்தார் . அசமுகியோ , " நான் 
உன்னைச் சேராது போகமாட்டேன் . நீ தப்பியோடிப் 
போய்விடலாம் என்று எண்ணாதே " என்று கூறி வலிந்து 
தழுவினாள் . அப்பொழுது ஆற்றல்மிக்க இரண்டுமக்கள் 
பிறந்தார்கள் . அவர்களைக்கண்டு அசமுகி மகிழ்ந்தாள் . 
அவர்களைப்பார்த்து , மக்காள் ! நீங்கள் அவுணர்குல 

குலத்தில் 
தோன்றியுள்ளீர்கள் . தவத்தைச் செய்து ஆற்றலைப் பெறுங் 
கள் என்றாள் . 

தந்தையும் மைந்தர்களும் 
மக்கள் இருவரும் வில்வலன் என்றும் , வாதாபி என் 
றும் பெயர் பெற்றார்கள். 

மைந்தர்களிருவரும் தந்தை 
யாகிய திருவாசமுனிவரை வணங்கினார்கள் . அவர் , “ உங் 
கட்கு வேண்டியது யாது ? என்று கேட்டார் . அவர்களிரு 
வரும் தந்தையைப் பார்த்து , “ உம்முடைய தவம் முழு 
வதையும் எமக்குக் கொடும் " என்று கேட்டார்கள் . 

துரு 
மறுத்தார் . மைந்தர்களிருவருந் தந்தையைக் 
கொல்ல விரைந்தெழுந்தார்கள் . துருவாச முனிவர் “ நீங்கள் 
தினந்தோறும் முனிவர்களுக்கே துன்பஞ் செய்யுங்கள் . 
அகத்திய முனிவர்உங்களைக் கொல்வார் ” என்று 
இட்டு விரைந்துமாயையால் மறைந்து போனார் . 


வாசர் 


சாபம் 


வில்வலனும் வாதாவியும் 


161 . 


அசமுகி மக்கள் அருந்தவம் ஆற்றல் 
வில்வலனும் , வாதாவியும் வேறொரு 

காட்டை 
படைந்தார்கள் . முனிவர்களைக் கொலை புரி தலையே 
கருத்தாகக்கொண்டு . தவம் புரிந்தார்கள் . தீயின்கண் 
நின்று நான்முகனை நோக்கி நெடுங்காலந் தவம்புரிந்தார்கள் . 
நான்முகன் தோன்றவில்லை. வில்வலன் தன் தம்பி வாதா 
வியை வாளாற் கிழித்துக் , குருதியையுந் தசையையுஞ் 
சொரிந்து ஒரு வேள்வியைச் செய்தான் . அதன்பிறகு 
நான்முகன் தோன்றினான் . இறந்த வாதாவி பிழைக்கவும் , 
மேற்கொண்டும் எத்தனை முறை கொன்றாலும் பிழைத் 
தெழுமாறும் வரம் பெற்றான் . 

மாமனும் மருகர்களும் 
வில்வலனும் 

வா தாவியுஞ் சூரபன் மனிடஞ் சென் 
றார்கள் . “ நாங்கள் உன்னுடைய மருகர்கள் . முனிவர் 
களைக் கொல்வதற்கு வரம் பெற்றிருக்கின்றோம் " என்றார் 
கள் . அவன் தன் மருகர்களை மகிழ்ந்து தழுவிக்கொண் 
டான் . “ என்னுடன் இருங்கள் என்று கூறினான் . மாமன் 
கட்டளைப்படி மருகர்கள் சிலநாள் அங்கு 

அங்கு தங்கியிருந் 


தார்கள் . 


கள்ள விருந்தும் கயமையும் 
பிறகு குடகநாட்டில் வளஞ்செறிந்த ஒரு காட்டை 
யடைந்தார்கள் . நான்குபக்கத்து வழிகளும் கூடும் ஓரிடத் 
தில் ஓர் இருப்பிடம் அமைத்துக்கொண்டு , பல பொருள் 
களையும் நிறைத்துக்கொண்டார்கள் . அவ்வழியே செல் 
லும் முனிவர்களை விருந்துக்கழைப்பார்கள் . வில்வலன் 
ஆட்டு முகமுடைய தன் தம்பி வா தாவியை ஆடாக்கி 
அடித்துக் கறிசமைத்துப் 

போடுவான் . 

முனிவர்கள் 
உண்டபிறகு வில்வலன் தம்பியின் பெயரைச்சொல்லிக் 
கூப்பிடுவான் . வாதாவி முனிவர்களுடைய வயிற்றைக் 
கிழித்துக்கொண்டு வெளிவருவான் . அதனால் விருந்துண்ட 
முனிவர்கள் இறந்தொழிந்து போவார்கள் . பி 
உடன் பிறந்தார் இருவரும் இறந்துபோன பெருந்தவர்களை 

க . பு . - 11 


9 


162 


கந்த புராணம் 


உக . 


அருந்தி மகிழ்வார்கள் . திருந்திய பண்பில்லாத இவர்க 
ளுடை விருந்து அருந்தவர்களுக்குப் பெருந்தொல்லையாக 
நெடுநாள் நடந்துகொண்டிருந்தது . 

இந்திரன் மறைந்துறைதல் 

சூரபன்மன் சுற்றிவருதல் 
மருகர்கள் 

மாயவிருந்து நடத்திக்கொண்டிருந்த 
நாளிலே , மாமன் தனது இந்திரஞாலத்தேரில் அண்டங்கள் 
தோறுஞ்சென்று அரசாட்சியை இனிது நடத்திக்கொண் 
டிருந்தான் . சூரபன் மன் ஒருநாள் பாதலத்தில் இருப்பான் . 
ஒருநாள் விண்ணுலகத்தில் இருப்பான் . ஒருநாள் சத்திய 
உலகத்தில் இருப்பான் . ஒருநாள் வைகுண்டத்தில் இருப் 
பான் . எங்குச்சென்றாலும் மாலையில் வீரமகேந்திரபுரத் 
திற்குத் திரும்பிவிடுவான் . 


அயிராணியை நாடுதல் 
சூரபன்மன் இந்திரனைப் பிடித்துவரும்படி படைத் 
தலைவர்களில் ஒருவனைப் படையுடன் அனுப்பினான் . அயி 
பெண்களை அனுப்பினான் . அனைவரும் விரைந்து விண் 
ணுலகத்தை நாடிச் சென்றார்கள் . இந்தச் செய்தியை 
இந்திரன் ஒற்றர்களால் உணர்ந்தான் . விரைந்து மறைந்து 
நிலவுலகையடைந்தான் . இந்திரனையும் இந்திராணியையும் 
பிடிக்கவந்தவர்கள் அவர்களைக் காணாமல் கவலையடைந்தார் 
கள் . 

தேவர்களைப்பிடித்து , " இந்திரனும் இந்திராணியும் 
எங்கே ? கூறுங்கள் என்று சொல்லி அடித்தார்கள் . தேவர் 
களோ , நாங்கள் அறியோம் என்று கூறிப் புலம்பினார் 
கள் . பிறகு திரும்பிச்சென்று , " அவர்கள் மறைந்தோடிப் 
போனார்கள் . அவர்கள் எங்கிருக்கிறார்களென்று தெரிய 
வில்லை " என்று கூறினார்கள் . சூரபன்மன் அதனைக் கேட் 

சினங்கெண்டான் . எல்லா இடங்களி னுந் தேடிப் 
பார்க்குமாறு ஒற்றர்களை அனுப்பினான் . அவர்கள் எல்லா 
இடங்களினுந் தேடிக்கொண்டு திரிந்தார்கள் . 


இந்திரன் மறைந்துறை கல் 


1631 


சயந் தன் 
அவுணப்படைகள் விண்ணுலகிற்கு வருதற்கு முன்பு 
இந்திரனுடைய மகனாகிய சயந்தன் வைகுண்டத்திற்குச் 
சென்றிருந்தான் . அங்கிருந்த அவன் தான் இல்லாத 
போது விண்ணுலகில் நிகழ்ந்தவைகளையுணர்ந்தான் . தேவர் 
கள் துன்பப்படுதலையும் அறிந்தான் . விரைந்து விண்ணுல 
கத்திற்கு வந்தான் . தாய் , தந்தையர்களைக் 

காணாது 
துன்பமடைந்தான் . 


| 


சயந்தனும் நாரதரும் 
சயந்தன் துன்பத்தை நாரதர் அறிந்தார் . அவனைத் 
தெளிவிக்க எண்ணினார் . விரைந்து சயந்தன் முன்பு 
சென்றார் . சயந்தன் அவருக்கு இருக்கையளித்து வணங் 
கிப் போற்றினான் . " என்னைப் பெற்ற தாய் தந்தையர்கள் 
சூரபன்மனுக்கஞ்சி ஓடியொளிந்தனர் . அவர்கள் இருக்கு 
மிடம் தெரியவில்லை . எங்கட்கு வரும் இன்னல்கள் எக் 
காலத்திலே நீங்கும் ? என்று கூறி வருந்தினான் . 

நாரதமுனிவர் சயந் தனைப் பார்த்து , “ நன்மைகளும் 
தீமைகளும் அவரவர் செய்த வினையினாலே வருவனவே 
பல்லாமல் , பிறராலே ஒருவருக்கு உண்டாகமாட்டா . 
அமுதத்திற்கு இனிமையையும் நஞ்சிற்குக் கசப்பையும் 
கொடுத்தவர்கள் யார் ? அறிவுடையோர் இன்பம் வந்த 
பொழுது மகிழார் . துன்பம் வந்தபொழுது வருந்தார் : 
இன்பமும் துன்பமும் இவ்வுடலுக்குப் பொருந்தியனவா 
கும் . வறியவர் செல்வராவர் ; செல்வர் வறியவராவர் . பெரி 
யோர் சிறியோராவர் ; சிறியோர் பெரியோராவர் . 
மாறி மாறி வரும் . இவைகளைப் பழவினைப்பயன் என்று 
உணர்வாயாக . இன்பதுன்பங்கள் உயிர்களுக்கு நிலையுடை 
யனவல்ல . 

திங்களுடைய வளர்வும் தேய்வும் முறை 
முறையே பொருந்தியுள்ளன . உங்களுடைய துன்பமும் 
அவுணர்களுடைய இன்பமும் நிலைபெற்று நில்லா , இதனை 
உண்மை என்று எண்ணுவாயாக ! 


இவை 


164 


கந்த புராணம் 


பழவினைப்பயன் 
தீங்குவந் தடையு மாறும் நன்மைதான் சேரு மாறும் 
தாங்கள் செய் வினையி னாலே தத்தமக் காய வல்லால் 
ஆங்கவை பிறரால் வாரா அமுதம்கஞ்சிரண்டினுக்கும் 
ஓங்கிய சுவையின் பேதம் உதவினார் சிலரும் உண்டோ. 

அறிவுடையார் செயல் 
இன்பம தடைந்த காலை இனிதென மகிழ்ச்சி எய்தார் 
துன்பம துற்ற போதுந் துண்ணெனத் துளங்கிச் சோரார் 
இன்பமுந் துன்பந் தானும் இவ்வுடற் கியைந்த என்றே 
முன்புறு தொடர்பை யோர்வார் முழுவதும் உணர்ந்த நீரார் . 
( துளங்கி - நடுங்கி ) 

ஊழ்வினையும் உலகத்தியற்கையும் 
வறியவர் செல்வ ராவர் செல்வர்பின் வறிய ராவர் 
சிறியவர் உயர்ந்தோர் ஆவர் உயர்ந்துளோர் சிறியர் ஆவர் 
முறைமுறை நிகழும் ஈது முன்னையூழ் வினையே கண்டாய் 
எறிகதிர் வழங்கு ஞாலத் தியற்கையும் இனைய தன்றோ ? 
ஆக்கமும் வறுமை தானும் அல்லலும் மகிழ்வும் எல்லாம் 
நீக்கம் இல் உயிர்கட்கு என்றும் நிலை எனக் கொள்ளற் பாற்றோ 
மேக்குயிர் கடவுட் டிங்கள் வெண்ணிவாக் கதிரின் கற்றை 
போக்கொடு வரவு நாளும் முறைமுறை பொருந்திற் றன்றே . 
“ உன் தந்தையுந் தாயும் உருவை மறைத்து நிலவுல 
கிற் சென்று இருக்கிறார்கள் போல் தெரிகின்றது .. உன் 
தந்தை அவுணர்கள் அழிவதற்கு வழி தேடுவான் ; உங்கள் 
துன்பம் விரைவில் நீங்கும் . நீ வருந்தாது இருப்பாயாக ! " 
என்று சயந்தனைத் தேற்றிச் சென்றார் . 

சயந்தன் , வருந்திய தேவர்கட்கு ஆறுதலுரைகள் 
கூறினான் . வழக்கம் போல் சூரபன்மனுடைய தொண்டாற் 
றும்படி தேவர்களை ஏவிக்கொண்டிருந்தான் . 

சீகாழியில் தேவேந்திரன் 
நிலவுலகையடைந்த இந்திரன் மனைவியோடு சீகா 
ழியை அடைந்தான் . சிவபெருமானை வழிபட எண்ணி 
னான் . ஒரு பூம்பொழில் வைத்தான் . அப்பொழிலில் உண் 
டாகிய மலர்களால் இறைவனை வழிபட்டுக்கொண்டிருந் 
தான் . இந்திரனைத் தேடுமாறு சூரபன்மனால் ஏவப்பெற்ற 


- 


பெ 
விந்தகிரி 

165 
ஒற்றர்கள் தேடிக்கொண்டு சீகாழிக்கு வந்தார்கள் . அவ் 
வாறுவந்தமையை இந்திரனுணர்ந்து மனைவியோடு மூங்கில் 
வடிவாக மாறி மறைந்து கொண்டான் . ஒற்றர்கள் தேடிப் 
பார்த்துவிட்டுச் சென்றுவிட்டனர் . அவுணர்களுடைய 
ஆணையால் முகில்கள் மழை பொழியவில்லை. அதனால் 
இந்திரனுடைய பூம்பொழில் காய்ந்துபோய்விட்டது . 
அதனை இந்திரன் கண்டு வருந்தினான் . சிவபெருமானை 
எண்ணிப் போற்றினான் . இந்திரனே வருந்தாதே இப் 
பொழில் அழியாது விரைவில் ஆறு ஒன்று இப்பதிக்கு 
வரும் என்று உருவற்ற வாக்கு ஒலித்தது . இந்திரன் 
அதனைக் கேட்டு மகிழ்ந்திருந்தான் . 

உஉ . விந்தகிரி 

நாரதர் கலகம் 
மெய் அறிவிற்சிறந்த நாரதர் விந்தகிரிக்கு முன்னே 
சென்றார் . பல வாழ்த்துரைகளைப் பகர்ந்தார் . அம்மலை 
நாரதரைத் தொழுதது . இன்னுரைகள் பலவற்றை இயம் 
பியது . நாரதர் விந்தகிரியைப் பார்த்து , மேருமலையானது 
மிகவுந் தருக்குகின்றது , அது சிவபெருமானுடைய 
வில்லாகிய ஆற்றலாலும் , உமாதேவி தன்னிடம் வளரப் 
பெற்றபடியினாலும் , மலைகளுக்கெல்லாம் அரசாயிருத்தலி 
னாலும் , கதிரவனைத் தொடும்படி விண்ணில் வளர்ந் 
திருத்தலினாலும் , ஆயிரங்கொடுமுடிகளையுடைமையினாலும் , 
திருக்கைலைமலை தன்னொரு பக்கத்திலே பொருந்தியிருத் 
தலினாலும் , கதிரவன் திங்கள் முதலியன சூழும்படி நிற்கின்ற 
தன்மையினாலும் , மற்றும்பல சிறப்புக்களாலும் தனக்கு 
ஒப்பில்லையென்று 

துள்ளுகிறது . அதனுடைய ஆண 
வத்தை நீ அறியவில்லை போலும் . நான் அதனை உனக்கு 
நவிலவந்தேன் என்றுகூறினார் . 

. 

இல்லை . 

நான் மேருமலையின் சிறுமைகள் பலவற்றையும் 
அறியமாட்டேனோ ? மேரு ஒரு மலையே அல்லாமல் பெரிய 


166 


கந்த புராணம் 


பலவாறு 


பிறகு 


சிறப்புடைய தேவனா ? அல்லது திருமாலா ? அல்லது 
நான்முகனா ? என்று 

மேருமலையை இகழ்ந் 
துரைத்தது. என் பெருமையைக் காட்டுகிறேன் 
பாரும் என்றது . விண்ணில் உயர்ந்தது . சத்தியவுலகம் 
வரை நிமிர்ந்தது . விண்வழியையுந் தடைசெய்தது . தேவர் 
களும் பிறரும் அதனைக்கண்டு அஞ்சி நடுங்கினர் . 
விந்தமலை வளர்ந்துயர்ந்த காரணத்தை அனைவருந் தெளிந் 
துணர்ந்தனர் . அகத்தியரால் விந்தகிரியின் இந்த நிலை 
ஒழியுமென்று அறிந்தனர் . 

உங . அகத்திய முனிவர் 

அகத்தியருஞ் சிவபெருமானும் 
கதிரவன் முதலியோர் அகத்திய முனிவரைக் 
கொண்டு , விந்தமலையின் ஆணவத்தை அடக்கவேண்டும் 
என்று எண்ணினர் . அகத்தியமுனிவரை நினைந்து பல 
வாறு போற்றினர் . அகத்திய முனிவர் தேவர்களுடைய 
குறையை நீக்க விரும்பினார் . சிவபெருமானை உள்ளத்தில் 
எண்ணினார் . சிவபெருமான் காளையூர்தியின் மீது அகத் 
திய முனிவருக்கு முன் காட்சி தந்தார். அகத்திய முனி 
வர் அச்சத்தோடு எழுந்து வணங்கினார் . சிவபெருமான் 
அகத்தியரைப் 

தவத்திற் சிறந்த முனி 
வனே ! உ.னக்கு வேண்டியது யாது ? என்று கேட்டார் . 

அகத்தியமுனிவர் சிவபெருமானைப் பார்த்து , “ விந்த 
மலை மேருமலையோடு மாறுகொண்டு 

விண்வழியை 
அடைத்தது . அதன் ஆற்றலை அடக்கும்படி அடியே 
னுக்கு ஆண்மை அருள்க என்று வேண்டிக்கொண்டார் . 
சிவபெருமான் அகத்திய முனிவரைப் பார்த்து , “ அப் 
படியே கொடுத்தோம் . விந்தத்தின் ஆற்றலை அடக்கிப் 
பொதிய மலையிற்சென்று இருப்பாயாக ! " என்றருளினார் . 

தென்றிசைக்கண் தேவரீரை வழிபடுதற்கு ஒரு 
நன்னீரைக் கொடுத்தருளவேண்டும் ” என்று இறைவனைப் 
பார்த்து அகத்திய முனிவர் வேண்டிக்கொண்டார் . சிவ 
பெருமான் திருக்கையிலுள்ள ஏழு நல்லா றுகளுள் காவிரி 


பார்த்து , 


கிரவுஞ்சமலை 


167 


என்னும் ஆற்றை அகத்திய முனிவருக்குக் கொடுத்தார் . 
அகத்திய முனிவர் அவ்வாற்றைத் தம் கமண்டலத்திற் 
பெற்றுக்கொண்டார் . மேருமலைச் சாரலில் தவஞ்செய்து 
காண்டிருந்தவர் பொதியமலையை நோக்கிப் புறப்பட்டார் . 

உச . கிரவுஞ்சமலை 

கிரவுஞ்சன் என்னும் அவணன் 
அகத்தியர் தென் திசையை நோக்கிச் செல்லும் 
பொழுது தாரகாசுரன் வாழுகின்ற மாயாபுரி நெருங்கியது . 
அங்கே கிரவுஞ்சன் என்னும் ஓர் அவுணன் இருந்தான் . 
அவன் மாயங்கள் செய்வதில் வல்லவன் . அவன் அகத் 
தியர் வரும் வழியில் ஒரு பெரிய மலையாக அமைந்து நின் 
றான் . அகத்தியர் அம்மலையைக்கண்டு வியந்துநின்றார் . 

கிரவுஞ்சன் " அகத்திய முனிவரைத் தன்னுட் 
படுத்திக் கொல்லுதல் வேண்டும் ” என்று எண்ணினான் . 
ஒரு வழியைத் தன்னுள்ளே காட்டி நின்றான் , மலையைத் 
தாண்டிச் செல்வதற்கு வேறு வழியைக் காணாத அகத்திய 
முனிவர் , இதோ ஒரு வழி இருக்கின்றது ; இதன் வழியே 
செல்லுவோம் என்று எண்ணினார் . குகைவழியே நுழைந் 
தார் . சிறிது தொலை சென்றபிறகு வழி தடைப்பட்டது .. 
தீ , காற்று , மழை இடி முதலியன உண்டாயின . அகத்திய 
முனிவர் அஃது அவுணர்களின் மாயை என்று அறிந்தார் . 

அகத்திய முனிவருக்குச் சினம் மிகுந்தது . தம் கைத் 
தடியால் மலையை அடித்தார் . தூளாக்கினார் . “ நல்லறி 
வில்லாத தீயோனே ! நீ உன் பழையவடிவை விட்டுவிட்டு 
மலைவடிவாக இங்கே நில் . அவுணர்களுக்கு இருப்பிடமாக 
இரு . முனிவர்களுக்கும் தேவர்கட்குங் கொடுமையைப் 
புரி . பின்னாளிலே முருகக்கடவுளுடைய வேற்படையால் 
இறந்தொழிவாய் என்று ஆணையிட்டார் . கமண்டலத் 
தின் கண்ணுள்ள நீரை அள்ளித் தெளித்து அவன் மாயத் 
தைப் போக்கினார் . தென் திசையை நோக்கிச் சென்றார் . 
அந்தக் கிரவுஞ்சன் இதுவரை 

மலையாக நின்று இப் 
பொழுது தேவரீரால் அழிந்தான் . 


உரு . விந்தம் பாதலத்திற் புகுதல் 

அகத்தியர் விந்தமலையை வழி கேட்டல் 
அகத்திய முனிவர் காசிப்பதி முதலிய இடங்களைப் 
பார்த்துக்கொண்டு , விந்தமலைச்சாரலை யடைந்தார் . அந்த 
மலையைப் பார்த்தார் . ஓ விந்தமலையே ! நாம் பொதிய 
மலைக்குச் செல்லுதல் வேண்டும் . அதற்கு நீ சிறிது வழி 
விடுவாயாக என்று வேண்டினார் . 

அகத்தியர் உரையைக் கேட்ட விந்தமலை ஆணவத் 
துடன் பதிலுரைக்கத் தொடங்கியது : ஞாயிறு திங்கள் 
கள்கூடச் செல்லாவண்ணம் விண்வழியை எல்லாம் 
அடைத்து நிற்கும் நான் , உன்னைக் கண்டு அஞ்சி வழி 
விடுவேனோ ? நீ வந்த வழியே திரும்பிச் செல்வாயாக ! " 
என்று கூறியது . 

அகத்தியர் மலையை அழுத்துதல் 
விந்தமலை விளம்பியதைக் கேட்டுக் குறுமுனிவர் 
நகைத்தார் . இறைவன் திருவடிகளை எண்ணினார் . முன் 
நாளில் முந்நீரில் நீட்டிய கையை இந்நாளில் விண்ணின் கண் 
சத்தியவுலகம் வரையில் நீட்டினார் . விந்தமலையின் முடி 
யின் மீது உள்ளங்கையை வைத்தார் . ஆற்றலுடன் அழுத் 
தினார் . அம்மலை நிலத்தில் தாழ்ந்து பாதலத்திற் புகுந் 
தது . ஆதிசேடனுடைய நிலைமையை அடைந்தது . அதன் 
பின்னரே அதற்கு அறிவு வந்தது . அஃது அகத்திய முனி 
வரைப் பார்த்து , “ உம்மைப் போற்றாது மேன்மையை 
இழந்தேன் , என்னுடைய குற்றத்தைப் பொறுத்தரு 
ளும் , நான் மேலெழுங் காலத்தைத் தெரிவித்தருளும் 
என்று வேண்டிக்கொண்டது . “ நாம் மீண்டு இவ்வழியே 
வரும்போது நீ மேலெழுவாய் ” என்று அகத்தியமுனிவர் 
பதிலுரைத்தார் . 

அவ்விடம் விட்டு நீங்குதல் 
விந்தம் நிலத்தினுள் மறைந்ததும் அகத்திய முனிவர் 
தம்முடைய கையைச் சுருக்கிக்கொண்டார் . தேவர்கள் 


வில்வலனும் வாதாவியும் அழிதல் 


159 


பூமழை பொழிந்தனர். விண்ணிடம் பண்டுபோலாயிற்று . 
தேவர்கள் அகத்தியமுனிவரையடைந்து போற்றினர் . 
அகத்திய முனிவர் தென் திசையை நோக்கிப் புறப் 
பட்டார் . 


உசு . 


வருகையை 


வில்வலனும் வாதாவியும் அழிதல் 

பொய்க்கோல முனிவன் 
அகத்திய முனிவரின் 

வருடை 

வில்வலனும் 
வாதாவியும் அறிந்தார்கள் . அவரைக் கொன்றுண்ண 
வேண்டுமென்று 

முடிவு செய்தார்கள் . இளவலாகிய 
வாதாவி 

மலைச்சாரலில் ஆட்டுக்கடாவாக மேய்ந்து 
கொண்டு நின்றான் . மூத்தவனாகிய வில்வலன் பொய்க் 
கோலம் பூணத் தொடங்கினான் . தலையிற் சடையுடைய 
வனானான் . நெற்றியில் நீற்றுக்குறி அமைத்துக்கொண் 
டான் . உடம்பின் மீது கண்மணி ( உருத்திராக்க ) மாலைகள் 
காட்சியளிக்கலாயின. இடையில் மரவுரியுடை இலங் 
கிற்று . விரைந்து அகத்தியர் முன் சென்றான் . அவரைப் 
பலவாறு போற்றிப் புகழ்ந்தான் . தன்னிருப்பிடத்திற்கு 
எழுந்தருள வேண்டும் 

று வேண்டிக் கொண்டான் . 
அகத்திய முனிவரும் அதற்கிசைந்து அவனுடைய இருப் 
பிடத்திற்கு எழுந்தருளினார் . 

விருந்து சமைத்தல் 
வில்வலன் இன்று அடியேனுடைய இருப்பிடத்தில் 
உணவருந்திச் செல்லவேண்டும் என்று வேண்டிக்கொண் 
டான் . அகத்தியரும் அதற்கு உடன்பட்டார் . வில்வலன் 
மிகத் தூய்மையோடு சமையல் தொழிலைத் தொடங்கினான் . 

ஆக்கினான் . மேய்ந்துகொண்டு 
நின்ற தம்பியாகிய ஆட்டுக்கடாவை அகத்தியர் காணும் 
படியாக வில்வலன் வலிந்து இழுத்துக்கொண்டு வந்தான் . 
அரிவாளினால் வெட்டினான் . பலவகைக் 

கறிகளாகப் 
பக்குவமாகச் சமைத்தான் . எல்லா வகை உணவுகளும் 
இனிது சமைக்கப்பெற்றன . 


என் 


பலவகை 


யுணவுகளை 


170 


கந்த புராணம் 


உணவு கொள்ளுதல் 
சமையல் முடிவுபெற்றபின் வில்வலன் அகத்திய 
முனிவருடைய அடிகளிற் சென்று விழுந்து வணங்கினான் . 
“ உணவு கொள்ளுதற்கு எழுந்தருள்க! " என்று வேண்டி 
னான் . அகத்தியர் உடன்பட்டுச் சென்றார் . இருக்கையில் 
இருத்தி நல்லுரைகள் நவின்றான் . வஞ்சகமாகவ 

வழிபாடு 
கள் செய்தான் . பொற்கலங்களை - வைத்து உணவு வகை 
களைப் பரிமாறினான் . அகத்திய முனிவர் உணவுகொள்ள 
வேண்டிய மறைமுறைப்படி உணவுவகைகளைத் தூய்மை 
செய்து உண்டருளினார் . பிறகு வாய் கைகளைக் கழுவிக் 
கொண்டு மற்றோர் இடத்திற் சென்று அமர்ந்தார் . 

வா தாவி முடிவு 
வில்வலன் அகத்தியரைக் கொல்ல எண்ணினான் . 
வழக்கப்படி தன் தம்பியை விளித்தான் . வாதாவி 

முழு 
வடிவங்கொண்டு அகத்தியர் வயிற்றில் எழுந்துட்கார்ந் 

" அண்ணா ! இதோ வருகிறேன் என்றான் . விந்த 
மடக்கிய செந்தமிழ் முனிவர் அவுணர்கள் வஞ்சனையை 
அறிந்தார் . " உண்ணப்பட்டவாறே 

வாதாவி அழிந் 
தொழிக என்று சாபமிட்டார் . அவ்வளவில் வாதாவி , 
கடல் குடித்த குறுமுனிவன் சிறுவயிற்றில் செரித்துப் 
போனான் . தம்பி இறந்தான் என்பதை வில்வலன் அறிந் 


தான் . 


தான் . 


வில்வலன் மடிவு 


உண்மை 


வாதாவி 

வி இறந்தான் என்பதை வில்வலன் அறிந்ததும் , 
வடிவத்தைக்கொண்டு வெகுண்டான் . 

ஒரு 
தடியைக் கையிலெடுத்துக்கொண்டு அகத்தியரை அடித் 
துக் கொல்லவந்தான் . ஒரு தருப்பைப் புல்லைச் சிவப் 
படைக்கலமாக 

எண்ணி வில்வலன் மேற் செலுத்தினார் . 
அகத்தியர் . அதனால் வில்வலனும் மடிந்து விழுந்து 
முடிந்து போனான் . 


6 


நல்லிசை 


பாடும் 


உஎ . 

காவிரியாறு 

அகத்தியர் சிவவழிபாடு 
அகத்தியமுனிவர் வாதாவியையும் வில்வலனையும் 
மடித்தபிறகு கொங்குநாட்டிற் சென்றுகொண்டிருந்தார். 
வா தாவியும் வில்வலனும் 

துருவாச முனிவரின் மக்க 
ளாகையால் அவர்களைக் கொன்ற குற்றம் அகத்தியரைத் 
தொடர்ந்தது . அகத்தியர் அதனை யுணர்ந்தார் . சிவபெரு 
மானை வழிபட எண்ணினார் . ஓர் இடத்தில் இலிங்கம் 
அமைத்து வழிபாடு செய்துகொண்டிருந்தார் . அவரைத் 
தொடர்ந்த குற்றம் அகன்றது . 

நாரதர் தொண்டு 
அகத்திய முனிவருடைய செயல் முழுவதையும் 
நாரதர் அறிந்தார் . காழியில் வேயாய்க் கரந்திருக்கும் 
விண்ணவர்கோன்பாற் சென்றார் . 
நாரதரைக்கண்ட இந்திரன் அவரடிகளில் முடிபட விழுந்து 
வணங்கினான் . நாரதர் நலம் உசாவினார் . இந்திரன் தான் 
வைத்த பூம்பொழில்நீரின்றிக் காய்தலைக் கூறினான் . அகத் 
தியமுனிவர் இறைவழிபாடு செய்துகொண்டு கொங்கு 
நாட்டிலிருப்பதையும் அவருடைய தண்ணீர் ஏனத்தில் 
காவிரியிருத்தலையும் கூறினார் . “ அக்காவிரியை இங்குவரச் 
செய்தால் நின் மனக்கவலை தீரும் ” என்று கூறினார் . 
காவிரியைப் பூவிரி புகலிக்கு வர்ச்செய்வது எப்படி ? " 
என்று கேட்டான் இந்திரன் . “ யானைமுகப்பெருமானை 
வேண்டிக்கொண்டால் அவர் சென்று , காவிரியாறு இங்கு 
வரும்படி தண்ணீர் ஏனத்தைக் கவிழ்த்து விடுவார் 
என்று கூறித் தமது இருப்பிடத்தை யடைந்தார் நாரதர் . 

இந்திரனும் யானை முகக்கடவுளும் 
இந்திரன் 

யானை முகக்கடவுளை மெய்யன்போடு 
வணங்கி வழிபட்டான் . யானை முகக்கடவுள் இந்திரனுக்குக் 
காட்சியளித்தார் . இந்திரன் யானைமுகக்கடவுளைப் 
போற்றி 

வணங்கினான் . “ இந்திரனே ! உன் 


வாறு 


172 


கந்த புராணம் 


நாம் . 


உனக்கு 


றேன் 


வழிபாட்டை 

ஏற்றுக்கொண்டனம் . 
வேண்டிய மேன்மைகள் யாவை ? அதனைக் கூறுதி அளித் 
தருள்வோம் " என்று மூத்தபிள்ளையார் மொழிந் தருளி 
னார் . தான் வைத்த பூம்பொழில் நீரின்றிப் படுதலை 
இந்திரன் கூறினான் . ஆனைமுகப்பெருமான் , “ உனக்கு 
எந்நீர் வேண்டும் ? 

உரை ; வரவழைத்துத் தருவோம் 
என்றார் . அகத்திய முனிவர் கொங்குநாட்டில் அமர்ந் 
திருத்தலையும் அவரிடம் காவிரியிருத்தலையும் இந்திரன் 
கூறினான் . அந்தக் காவிரியைச் வரச்செய்தாற் போதும் 
என்றான் . ஆனைமுகக்கடவுள் , “ அப்படியே வரச்செய்கி 

என்று கூறித் திருவருள் புரிந்தார் . விரைந்து 
கொங்குநாட்டை யடைந்தார் . 

அகத்தியரும் ஆனைமுகக்கடவுளும் 
கொங்குநாட்டையடைந்த விநாயகர் அகத்தியமுனி 
வர் இருக்கும் இடத்தைச் சேர்ந்தார் . அகத்திய முனிவ 
ருடைய கமண்டலத்தின் மீது காகவடிவத்துடன் சென்று 
அமர்ந்தார் . அகத்தியர் தம் கமண்டலத்தின் மீது பொய்க் 
காக்கையைக் கண்டார் . அதனை மெய்க்காக்கை என்றே 
எண்ணினார் . அதனை விரட்ட நினைத்தார் . கையை ஓங்கி 
வீசினார் . காக்கையாகிய கடவுள் கமண்டலத்தைக் கவிழ்த்து 
விட்டார் . காவிரியைப் பார்த்து , நீ நிலத்திற் செல்லக் 
கடவாய் " என்று கட்டளையிட்டருளினார் . காவிரி பெரு 
முழக்கத்துடன் நிலவுலகத்திற் பாய்ந்தது . விநாயகக் 
கடவுள் காக்கையுருவத்தை மாற்றினார் . 

பார்ப்பனக் 
கோலங்கொண்டு சென்றார் . கமண்டலங் கவிழ்ந்து காவிரி 
நிலத்திற் செல்லுதலையும் , பார்ப்பன இளைஞன் ஒருவன் 
போதலையும் குறுமுனிவர் கண்டார் . அவருக்கு அளவிடப் 
படாத சினம் மூண்டது . பார்ப்பன இளைஞன் போற் 
செல்லும் விநாயகக்கடவுளைப் பிடிக்கும்பொருட்டு 
விரைந்து சென்றார் . பார்ப்பன இளைஞராகச் செல்லும் 
கடவுளோ அஞ்சினவரைப்போன்று விரைந்து சென்றார் . 
அப் பார்ப்பன இளைஞனைப் பிடித்து நெற்றியில் குட்டு தல் 
வேண்டும் என்று எண்ணிய அகத்தியர் அவ்விளைஞரைப் 


. 


| 


வ 


காவிரியாறு 


173 


பின்தொடர்ந்தார் . பொய்க்கோலம் பூண்ட விநாயகர் அகப் 
படுவார் போன்று கிட்டியும் எட்டியும் திரிந்தார் . எப்படி 
யாவது பிடித்து நெற்றியிற் குட்டுதல் வேண்டுமென் று , 
மடக்கிப் பிடித்த கையுடன் மிக முயன் றுபார்த்தும் 
விநாயகக்கடவுளைப் பிடிக்க முடியவில்லை . அகத்தியருக்குத் 
தளர்ச்சியுண்டாயிற்று . மெலிந்து நின்றார் . அகத்தியரின் 
மெலிவைக்கண்ட ஆனைமுகக்கடவுள் தம்முடைய மெய் 
வடிவத்தை அகத்தியருக்குக் காட்டியருளினார் . 

தாம் அதுவரையில் துரத்தியது விநாயகக்கடவுளை 
என்றுணர்ந்த அகத்தியர் மிகுந்த அச்சங்கொண்டார் . 
ஏங்கிக் கலங்கி இரங்கினார் . குட்டு தற்கு மடக்கிப் பிடித்த 
கைகளைக்கொண்டு தம்முடைய நெற்றிக்கண் இடிவிழுந் 
தாற்போல முழுவன்மையுடன் குட்டிக்கொண்டார் . ஆனை 
முகக்கடவுள் அகத்தியரைப்பார்த்து , “ ஏன் இவ்வாறு 
குட்டிக்கொள்ளுகிறாய் ? " என்று கேட்டார் . அகத்தியர் 
விநாயகக்கடவுளைப் பார்த்து , “ அறிவு அணுவும் அற்ற 
அடியேன் , தேவரீரை ஒரு பார்ப்பனச் சிறுவன் என்று 
கழுவாயாக இப்பொழுது என் நுதலிலேயே குட்டிக் 
கொள்கிறேன் " என்றார் . 
ஆனைமுகக்கடவுள் அகத்தியரைப் பார்த்து , 

அன் 
பனே ! உன்னுடைய 

னுடைய மனத்துன்பத்தை அகற்றுவாயாக! 
என்று கூறியருளினார் . அகத்தியர் ஆனைமுகக்கடவு 
ளுடைய அடிமலர்களில் பன்முறை வணங்கிப் போற்றி 
னார் . தம்மை உள்ளவா றுணராமல் யான் செய்த குற் 
றத்தைப் பொறுத்தருள வேண்டும் ” என்று வேண்டிக் 
கொண்டார் . 

அகத்தியருக்கு ஆனைமுகக்கடவுள் அருள்புரிதல் 

விநாயகர் அகத்தியரைப்பார்த்து , “ தேவேந்திரன் 
சீர்காழியிலே இருக்கின்றான் . அவன் சிவபெருமானைப் 
போற்றுவதற்காக ஆங்கொரு பூங்காவை அமைத்தான் . 
அது நீரின்மையினால் வாடிப் போய்விட்டது . 


அதன் 


கொண்டான் . 


உம் 


174 

கந்த புராணம் 
பொருட்டு நீரை நாடினான் . நம்மை வழிபட்டு வேண்டிக் 

நாம் காக்கை வடிவமாக உன் கமண்டலத் 
தில் வந்தமர்ந்து காவிரியை நிலவுலகிற் செல்லவிட்டோம் . 
அதன்பொருட்டு நீ முனிந்தமைக்காக நாம் சிறிதுஞ் 
சினங்கொள்ளமாட்டோம் . நீ நம் தந்தையாகிய சிவ 
பெருமானிடத்திலே உண்மையான பேரன் 

பேரன்புடையவன் . 
ஆகவே , நமக்கும் அன்புடையவனாவாய் . 

நீ வேண்டிய 
மேன்மைகளைக் கேள் தந்தருள்கின்றோம் " என்றார் .. 

அகத்தியர் வேண்டுகோள் 
அகத்திய முனிவர் ஆனைமுகக்கடவுளை வணங்கினார் . 
முதன்மையமைந்த பெருமானே ! நான் உம்முடைய திரு 
வருளைப் பெற்றமையால் கடைத்தேறினேன் . நான் 
மிடத்திலும் இறைவனிடத்திலும் என்றுங் குன்றா அன் 
புடையவனாக இருக்கும் மேன்மையை எனக்கு வழங்கி 
யருளுதல் வேண்டும் . நான் இப்பொழுது உம்முடைய 
முன்னிலையிற் 

குட்டிக்கொண்டதைப்போலத் தேவரீ 
ருடைய திருமுன்பு யார் குட்டிக்கொண்டபோதினும் 
அவர் கட்குத் தண்ணருள் புரிதல்வேண்டும் . ” 

என்று 
வேண்டிக்கொண்டார். ஆனை முகக்கடவுள் , “ அப்படியே 
தந்தேன் ! எ 

என்று அருள் புரிந்து மேலும் வேண்டியவை 
களைக் கேட்குமாறு கூறினார் . அகத்தியர் , “ நல்ல ஆறு 
வேண்டும் " என்றார் . விநாயகக்கடவுள் காவிரியைக் கமண்ட 
பத்திற் பெய்தார் . அதனால் கமண்டலம் முன்போல 
நிறைந்து விளங்கியது . ஆனைமுகக்கடவுள் மறைந்தருளி 
னார் . அகத்தியர் மீண்டுந் தென் திசையை நோக்கிப் புறப் 
பட்டார் . 

உஅ . திருக்குற்றாலம் 

திருமுற்றம் 
அகத்தியர் செல்லும் வழியில் வைணவப் பதி ஒன்று 
இருந்தது .. அதில் அளவற்ற வைணவப் பார்ப்பனர்கள் 
இருந்தனர் . அவர்கள் மெய்ந் நூல்களைக் கற்றும் பழ 
வினைப்பயனால் நல்லறிவையடையவில்லை. சிவனடியார்க 


திருக்குற்றாலம் 


175 


ளிடத்திலே அவர்களுக்கு அளவுகடந்த பகை வளர்ந்து 
கொண்டிருந்தது . பார்ப்பனர்கட்குரிய நல்லொழுக்கம் 
அவர்களிடத்திற் சிறிதுமில்லை. அவ்வூர் திருமுற்றம் என் 
னும் பெயரோடு நிலவி நின்றது . 


திருமுற்றத்து வைணவர்கள் அகத்தியரைக்கண்டு சீறுதல் 

திருமுற்றத்து வைணவர்கள் செயலை அகத்திய முனி 
வர் தெரிந்தார் . அவ்வூரின் தெருவிலே நடந்து திருமால் 
கோயிலின் முன்னே சென்றார் . அக்கோயிலின் வைணவர் 
கள் சிலர் அகத்திய முனிவரைக் கண்டனர் , அளவிறந்த 
சினங்கொண்டனர் ; 

பெருமூச்சு விட்டனர் . அகத்திய 
முனிவரைப் பார்த்து , “ நீ கண்டி கையையும் திருநீற்றை 
யும் அணிந்திருக்கின்றாய் ! ஐயமேற்றுத் திரியும் கைய 
னுக்கடியவன் ! நீ இந்த இடத்திற்கு வருதல் தகாது . 
இங்கு நில்லாதே ! விரைந்து அப்பாற் போய்விடு " என் 
றார்கள் . அகத்திய முனிவர் அவ்வைணவர்களின் மீது 
சினங்கொள்ளவில்லை . நகைத்தார் . 

நகைத்தார் . அம்மாலடியார்களைப் 
பார்த்து , மறைநெறியை நீங்கிய நீங்கள் ஈங்கிருத்தலை 
நான் உணரவில்லை . இதனை எவரும் 

இதனை எவரும் எனக்கு இயம்பவும் 
இல்லை . இதனை நல்வழி என்று எண்ணி நான் இங்கு 
வந்துவிட்டேன் . என்மீது சினங்கொள்ளுதல்வேண் 
டாம் . நான் திரும்பிப்போய்விடுகிறேன் என்றார் 

அகத்தியர் அறைந்த அம்மாற்றங்களை அவ்வைணவர் 
கள் கேட்டு மீட்டுஞ் சீற்றங்காட்டினர் . “ நீ இவ்வூரில் 
வருவதுந் தீவினையாகும் ; திரும்பிப்போய்விடக்கடவாய் 
என்றார்கள் . அகத்திய முனிவர் திரும்பி வெளியே 
வந்தார் . 

பொதியமலைப் புங்கவனின் பொய்க்கோலம் 

சிவபெருமானை யிகழுந் தீவினையாளர்களாகிய , திருமா 
லடியார்களின் ஆணவத்தை அகற்றுதல் வேண்டுமென்று 
அகத்தியமுனிவர் எண்ணினார் . திருமால் அடியவரைப் 
போலப் பொய்க்கோலங்கொண்டார் . திரும்பி வைணவர் 


176 


கந்த புராணம் 


கள் இருக்கின்ற இடத்திற்குச் சென்றார் . கோலம் பூண்ட 
மாலடியாரை வைணவர்கள் நெடுந்தொலைவிலேயே கண் 
டார்கள் . விரைந்து எதிர்சென்று போற்றினார்கள் . அகத் 
தியர் அவ்வைணவர்களைப்பார்த்துப் புகழ்ந்து பேசினார் . 
அழகர் மலையிலிருந்து அத்திகிரிக்குச் செல்லுகிறோம் . 
ஈண்டெழுந்தருளியுள்ள எம்பெருமானைப் போற்றிச் 
செல்வான் வந்தனம் " என்று கூறினார் . வைணவர்கள் , 
கோலம் பூண்ட குறுமுனிவரைக் கோயிலுக்கு அழைத் 
துக்கொண்டு சென்றார்கள் . " இப்பெருமானை வழிபட 
என் மனம் விரும்புகிறது என்றார் அகத்தியர் . 

செந்தமிழ் முனிவர் திருமாலைச் சிவனாக்குதல் 

வைணவர்கள் , திருமால் வழிபாட்டிற்கு வேண்டிய 
பொருள்களையெல்லாம் விரைந்து கொணர்ந்து , பொய்க் 
கோலப் புங்கவனிடம் கொடுத்தனர் . அகத்தியர் ஆணவம் 
மிக்க வைணவர்களைப்பார்த்து இவரை யாம் வழிபடும் 
முறையை நீங்கள் அனை வரும் நன்கு பார்த்துக்கொள்ளுங் 
க்ள் 

என்றார் . சிவபெருமானை யெண்ணிக்கொண்டு 
திருமாலின் திருமுடியின்மேலே திருக்கையை வைத்தார் . 
குறுகு குறுகு என்று கூறி இருத்தினார் . தீயிற்பட்ட 
மெழுகுப்பாவையைப்போலத்திருமால் வடிவத்தைக் குறை 
யப்பண்ணினார் . ஒரு சிவலிங்கமாகச் செய்து முடித்தார் . 
வழிபாட்டுப் பொருள்களைத் தூய்மை செய்து சிவபெரு 
மானை வழிபட்டார் . முன்னைய அகத்திய வடிவத்தைத் 
தாங்கினார் . 

வைணவப் பார்ப்பனர்கள் அகத்திய முனிவரின் செய் 
கையைக்கண்டு சினங்கொண்டார்கள் . “ இவன் முன்னே 
சிவக்கோலத்தோடு வந்தவன் . நாம் இகழ்ந்தபடியால் இவ் 
வாறு மாறுகோலம் பூண்டுவந்து நமது சமயத்தை அழித்து 
விட்டான் . இவனைப் பிடியுங்கள் ! என்று சொல்லிக் 
கொண்டு அகத்தியரைப் பிடிப்பதற்காகச் சூழ்ந்தார்கள் . 
அகத்தியமுனிவர் அப்பார்ப்பனர்களை எரி எழப்பார்த் 
தார் . சினத் தீயைவிட்டார் . அஃது அவர்களைச் சூழ்ந்து 
சுடத் . 

தொடங்கியது . அவர்கள் மூலைக்கொருவராகச் 


தேவர்கள் புலம்புதல் 


177 


பூம் 


சிதறி ஓடிப்போனார்கள் . அன்று முதல் அப்பதி சிவப் 
பதியாயிற்று. அகத்தியர் சிவவடிவத்தை 

வணங்கிப் 
பொதியமலையுற்றுத் தவம் புரிந்துகொண்டிருந்தார் . 

உக . இந்திரன் வழிபாடு 
பூங்கா தழைத்தலும் சிவவழிபாடும் 
அகத்திய முனிவருடைய கமண்டலத்தினின்றும் 
ஆனைமுகக்கடவுள் அருளாற் புறப்பட்ட காவிரி , இந்திர 
னி ருக்குஞ் சீர்காழிப்பதியை அடைந்தது . அதனாற் 

சிவ 
பெருமானுடைய திருவடிகளைப் 

போற்றினான் 
பாழில் தழைத்து வளர்ந்து செழித்து மலர்ந்தது ). 
திரன் மகிழ்ச்சி மிகுந்து இன்பக்கூத்தாடினான் ,. பூஞ் 
சோலையில் உண்டான புன்னை , சண்பகம் , பாதிரி , கொங்கு 
முதலிய மலாகளைக்கொண்டு சிவபூசனையை மறை முறைப் 
படி செய்து மகிழ்வு மிகுந்திருந்தான் . 

கூ 0 . தேவர்கள் புலம்புதல் 

தேவர்கள் இந்திரனைக் காணுதல் 
மேற்கூறியவாறு தேவேந்திரன் சீர்காழியில் தங்கி 
யிருக்கும்போது , தேவர்களில் சிலர் இந்திரனைத் தேடிக் 
கொண்டுவந்து சீர்காழிபிலே கண்டார்கள் . அவர்கள் 
சூரபன்மனுடைய ஏவலைச்செய்து திரிந்தமையின் மெலிந்து 
தளர்ந்திருந்தார்கள் . அவர்கள் இந்திரனைக் கண்டதும் 
அவன் அடிகளில் விழுந்து வணங்கினார்கள் ; 
புலம்பலானார்கள். “ நாங்கள் சூரபன்மனுக்குக் குற்றேவல் 
செய்து பெருமையிழந்தோம் . கற்ற மறைகளையும் முற்ற 
மறந்துவிட்டோம் . 

எங்களால் 

சூரபன்மன் 
கொடுமையைத் தாங்கமுடியாது . 

எங்களைப் பாதுகாவா 
மல் , நீர் மட்டும் இங்கே மறைந்திருக்கிறீர் | உமக்கு இது 
தகுமா ? " என்றார்கள் . 
இந்திரன் தேவர்களைப் பார்த்துச் , 

“ சூரபன்மன் 
செய்தற்கரும் வேள்வியைச் செய்யத்தொடங்கிய அன்றே 

க . பு .--- 12 


பலவாறு 


இனி 


178 


கந்த புராணம் 


அவனிடம் 


வோ 


நமது மேன்மைகளெல்லாம் தொலைந்தன என் 

என்று நான் 
சொல்லவில்லையா ? சூரபன்மன் என்னைப் பிடித்துச் சிறை 
செய்துவிட்டு - இந்திராணியைக் கைப்பற்ற எண்ணினான் . 
நான் அதனை உணர்ந்தே 

உணர்ந்தே இந்திராணியோடு இந்தவிடத் 
திற்கு மறைந்தோடி 

வந்துவிட்டேன் . 

மனைவியையும் 
பறிகொடுத்துச் சிறைப்படுதல் 

நன்மை 
யாகுமா ? நம் துன்பங்களெல்லாம் ஒழிகற்பொருட்டுத் 
தேவதேவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்துகொண்டு 
இங்கிருந்தேன் . ருங்கள் ; நாம் திருக்கைலாயமலைக்குச் 
சென்று சிவபெருமானைக் கண்டு 

முறையிட்டுக்கொள் 
TLO என்றான் . 

தேவர்கள் பதில் 
இந்திரன் இயம்பியவைகளைக் கேட்டுத் தேவர்கள் 
மகிழ்ந்தார்கள் . எங்கள் பொருட்டே நீர் இங்கும் 
முயன்று கொண்டிருக்கிறீர் எங்கட்குத் தாயுந் தந்தையும் 
தெய்வமும் தவமும் செல்வமும் அறிவும் பிறவும் நீரே 
எங்கட்கு ஒரு குறைவும் 

உண்டாகுமோ ? 
எங்களைச் சிவபெருமானிடத்திற்கு அழைத்துக்கொண்டு 
செல்லும் ” என்றார்கள் , இந்திரன் அவ்வாறே செல்லு 
வோம் என்று சொல்லிவிட்டு இந்திராணியிருந்த இடத் 
திற்குச் சென்றான் . 

இந்திராணியின் தளர்ச்சி 

இந்திரனும் இந்திராணியும் 
ந்திரனுடைய வருகையைக்கண்ட 
எதிரே சென்று வணங்கினாள் . இந்திரன் திருக்கைலைக் 
குச் சென்று திரும்பவேண்டுமென்னுஞ் செய்தியைக் 
கூறினான் . தேவர்கள் வந்துள்ளமையையும் 
படும் அல்லல்களையும் தெரிவித்தான் . 
இந்திரனது மொழிகளைக் கேட்ட 

இந்திராணி 
தளர்ந்து வருந்தினாள் . நான் நம்முடைய பொன்னுலகத் 
தையும் செல்வச் சிறப்புக்களையும் பிரிந்து இவ்விடம் வந் 


யாவீர் . 


கூக , 


ந்திராணி 





அவர்கள் 


ஐயனார் வரலாறு 


179 


! 


திருந்தாலும் உம்முடன் இருத்தலினாலே மகிழ்ந்திருக் 
கிறேன் . நீர் என்னைப் பிரிந்து சென்றால் எனக்கு யார் 
துணையாவர் ? நான் உயிர் வாழும் வழியும் உண்டோ ? 
நான் தனியேயிருந்தால் அவுணர்கள் வந்து தொல்லை செய் 
வார்கள் . அவர்களோ நல்வினை தீவினை கட்கஞ்சாத 
பொல்லாதவர்கள். நம்முடைய மகனாகிய சயந்தனும் 
இங்கிலன் . ஆகையால் , திருக்கைலைமலைக்கு நானும் வருகி 
றேன் ; புறப்படும் என்று கூறி எழுந்தாள் . 

இந்திரன் சிறிது எண்ணினான் . “ உன்னை இவ்விடத் 
திற் பாதுகாப்போர் இல்லையென்று நினைத்து வருந்தாதே 
சிவபெருமானுந் திருமாலுஞ் சேர்ந்து பெற்ற ஐயனார் 
நமக்கு ஒப்பற்ற துணையாகவிருக்கிறார் . அவர் உன்னைக் 
காப்பாற்றுவார் . நீ அவரை , ‘ இங்கே வருக ! என்று 
அன்போடு எண்ணினால் அவர் வருவார் , என்று கூறித் 
தேற்றினான் . ஐயனாருடைய வரலாற்றை அயிராணி அறிய 
விரும்பினாள் . இந்திரன், இயம்பலானான் .. 

கூஉ . ஐயனார் வரலாறு 
தேவர்கள் திருப்பாற்கடலைக் கடைதல் 
முன்னொருகாலத்தில் திருமால் முதலிய தேவர்கள் 
திருப்பாற்கடலைக் கடைந்தார்கள் , அவர்கள் சிவபெரு 
மானைச் சிறிதும் எண்ணாமல் கடைந்தபடியால் நஞ்சு எழுந் 
தது . தேவர்கள் அஞ்சிவிழுந்தோடினார் கள் . 

கயிலையை 
அடைந்து கண்ணுதற் பரமன் கான்மலர்களைப் போற்றி 
னார்கள் . அந்த நஞ்சையுண்டு இறைவன் தேவர்களைப் 
பா துகாத்தார் . 

இன்னும் பாற்கடலைக் கடையுங்கள் 
அமுதம் உண்டாகும் என்று ஆணையிட்டார் . தேவர்கள் 
மீண்டும் கடைந்தார்கள் . 

ஆனைமுகக்கடவுள் வழிபாடு 
கடையத் தொடங்கியபோது விநாயக்கடவுளை வழி 
பாடு செய்யவில்லை . அதனால் மந்தரமலையாகிய மத்துப் 
பாதலத்தில்போய் அழுந்தியது . ஆனை முகக்கடவுளை வழி 


D 


180 


கந்த புராணம், 


பொற் 


பாடு செய்யாமையால் இவ்வாறு நிகழ்ந்ததென் றுணர்ந்த 
தேவர்கள் , விநாயகரை 

வழிபட்டுக் கடைந்தார்கள் . 
மத்து முன் போல் நிலைபெற்று நின்றது . 

அமுதமும் மோகினியும் 
தேவர்கள் பாற்கடலை நன்கு கடைந்தார்கள் . 
குடத்துடன் அமுதம் மேலெழுந்தது . தேவர்களும் அவுணர் 
களும் அமுதம் தத்தம் முயற்சினால் தான் தோன்றிற்றென் 
றும் , அதனால் தத்தமக்கே உரியதென்றும் தம்முள் மாறு 
பட்டுப் போர் செய்யலானார்கள் . திருமால் அப்போரை 
ஒரு சூழ்ச்சியினாலே போக்க எண்ணினார் . அனை வரும் 
விரும்பத்தக்க மோகினி வடிவத்தை யெடுத்துக்கொண்டு 
நின்றார் . அவுணர்கள் அமுதத்தை விட்டுவிட்டு அம் 
மோகினியை விரும்பினார்கள் . தேவர்கட்கும் மோகினி.பி 
னிடத்திலே காதலுண்டாயிற்று . 

துளபமால் சூழ்ச்சி 
திருமாலாகிய மோகினியானவள் அவுணர் களையுந் 
தேவர்களையும் பார்த்து , 

நீங்கள் போரை விடுங்கள் " 
இங்கே நான் இருக்கிறேன் . அமுதமும் இருக்கிறது . 
நீங்கள் இருபக்கத்தினரும் அவரவர்கட்கு வேண்டியதைப் 
பற்றுங்கள் என்றாள் . 

அவுணர்கள் மோகினியைப் 
“ எங்கட்கு நீ தான் வேண்டும் ! என்றனர் . 
தேவர்கள் , " எங்கட்கு அமுதமே வேண்டும் ! என்றார்கள் . 
தேவர்கள் 

அமுதத்தைத் தூக்கிக்கொண்டு ஒருபக்கஞ் 
சென்றார்கள் . அவுணர்கள் 

மோகினியை 

அழைத்துக் 
கொண்டு ஒருபக்கஞ் சென்றார்கள் . 

அவுணர்கள் போர் செய்து இறத்தல் 
மோகினியை அழைத்துக்கொண்டு சென்ற அவுணர் 
கள் , அவளைத் தழுவ முயன்று , தங்களுக்குள் போர் 
செய்யத்தொடங்கினார்கள் . போர்செய்து மாளலானார்கள் . 

கரும்பாம்புஞ் செம்பாம்பும் ( இராகு கேதுக்கள் ) 

அவுணர்களுக்குள் இருவர் , துளபமால் . செய்த 
சூழ்ச்சியை உணர்ந்துகொண்டார்கள் . நாமும் மற்றவர் 


பார்த்து , 


ஐயனார் வரலாறு 


181 


| 


அழிந் 


ளக் 


அவ 


களைப்போல ஒழியலாகாது என்று உறுதிசெய்துகொண் 
டார்கள் . தேவர்களுடைய வடிவத்தைக்கொண்டு தேவர் 
களுக்குள் கலந்து நின்றார்கள் . 

அவுணர்கள் 
தொழிந்ததும் திருமால் பழைய வடிவத்தைக்கொண்டு 
தேவர்களிடஞ் சென்றார் . அமுதத்தை அவர்களுக்குப் 
பங்கிட்டுக் கொடுக்கலானார் . கள்ளத்தேவர்களாக மெள் 

கலந்துநின்ற அவுணர்களிருவருங் தங்கட்குக் 
கொடுக்கப்பட்ட அமுதத்தை விரைந்து சாப்பிட்டார்கள் . 
அவர்களது செயலைக்கண்டு கதிரவனுந் திங்களும் அவர்கள் 
கள்ளத்தேவர்கள் என்பதை மெள்ளத் திருமாலுக்குக் 
காட்டினார்கள் . கள்ளத்தேவர்களைக் 

கண்டதும் திரு . 
மாலுக்குச் சினமுண்டாயிற்று . அகப்பையினால் 
வவுணர்களின் தலைமீது அடித்துத் தலையைத் துண்டாக்கி 
னார் . உண்ட அமுதம் கண்டத்தை அண்டு முன் , மண்டை 
யைத் துண்டங்கண்டமையின் மண்டைகள் அழியவில்லை. 
உடல்கள் மட்டும் அழிந்தன . அவர்களிருவருஞ் சிவ 
பெருமானை நோக்கித் தவஞ்செய்து கிரகங்களாயினர் . 
கோளுரைத்த கதிரவனையுந் திங்களையும் ஒவ்வொரு காலங் 
களில் மறைக்கலாயின 

னர் . 

சிவபெருமானுந் திருமாலும் 
திருமாலானவர் தாம் முன்பு கொண்ட மோகினி வடி 
வத்துடன் திருப்பாற்கடலின் கரையில் அமர்ந்திருந்தார் . 
சிவபெருமான் ஓரழகிய திருக்கோலத்துடன் 
சென்றார் . 

கோலம் நன்றாக இருக்கின்றது ! " 
என்றார் . அவரது கையைப் பிடித்தார் . திருமால் நாணிக் 
கோணி ஓடினார் . நாவலந்தீவில் உள்ள ஒரு சாலமரத்தின் 
கீழே மோகினியைக் கூடினார் . 

சாலக்கிராமம் 
திருமாலும் சிவபெருமானும் கூடிய காலத்துக் கான் 
றுமிழ்ந்த நீரானது கண்டகி என்னும் ஆறாகப் பெருகியது . 
அந்நீரில் வச்சிரதந்தி என்னும் புழுக்கள் உள்ளிலேயும் 
வெளியிலேயும் ஆழிக்குறியோடு பொன்வண்ணமாகத் 


ஆங்கு 


கு 


உன் 


ப 


182 


கந்த புராணம் 


தங்கி 


கரையில் 


தோன்றும் . அப்புழுக்கள் அவ்வாற்றிலுள்ள மண்ணினாற் 
கூடுகளையுண்டாக்கும் . அக்கூட்டினுள் சிலநாள் 
யிருந்து இறக்கும் . அவை இறந்தபின் அக்கூடுகள் ஆழிக் 
குறியுடையனவாகக் காணப்பெறும் . அவைகள் ஆற்றின் 

ஒதுங்கும் . அக்கூடுகளை மக்கள் எடுத்துப் 
பார்த்து அவற்றின் குறிகளைக்கொண்டு சிவபிரான் திரு 
மால் என்று பிரித்தறிந்து வழிபாடு செய்வார்கள் . 

ஐயனார் தோற்றம் 
சிவபிரானுந் திருமாலுஞ் 

சேர்ந்தபொழுது , 
கரிய உடலுஞ் சிவந்த சடையுஞ் செண்டு தாங்கிய கையு 
முடைய ஓர் ஐயன் தோன்றினார் . சிவபிரான் அவ்வைய 
னுக்குப் பலவகை மேன்மைகளைக் கொடுத்தார் . உருத் 
திரர்களுள் ஒருவராக்கினார் . ஓர் உலகத்தைக் கொடுத்தார் . 
தேவர் களும் முனிவர்களும் வணங்குஞ் சிறப்பையளித்தார் . 
மாலுக்கும் ஐயனுக்கும் விடைகொடுத்து மறைந் தருளி 
னார் . அத்தகைய பெருமையையுடைய ஐயனார் எல்லோ 
ரானும் வணங்கத்தக்க மேன்மையுடையவர் , அவர் 
உனக்கு யாதோர் ஊறுபாடும் உண்டாகாமற் பாதுகாத்துக் 
கொள்வார் ” என்று கூறினான் . அதன் மேல் அயிராணி 
அங்கிருத்தற்கு உடன்பட்டாள் . 

இந்திரனுக்கு ஐயனார் காட்சி 
இந்திரன் ஐயனாரை எண்ணினான் . அவர் வெள்ளை 
யானையின் மேல் தேவியர்களோடு தோன்றியருளினார் . 
இந்திரன் அவருடைய அடிகளில் விழுந்து 

வணங்கிப் 
போற்றினான் . தான் திருக்கைலை சென்று மீளுமளவும் 
இந்திராணியைப் பாதுகாத்தருள 

வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டான் . ஐயனார் அவ்வாறே செய்வோ 
மென்று உறுதிகூறி , இந்திரனைக் கைலைக்குச் செல்லக் 
கூறினார் . 

மகாகாளர் என்பவரை இந்திராணிக்குக் காவ 
லாக அமைத்துச் சென்றார் . 


கூங , 


பார்த்து , 


நாங்கள் 


இந்திரன் கைலைக்குச் செல்லுதல் 
இந்திரன் இந்திராணியைப் பார்த்து , “ ஐயனார் 
உன்னைப் பாதுகாப்பார் என்று தெளிவித்தான் . தான் 
தேவர்களையழைத்துக்கொண்டு திருக்கைலாயமலையை 
அடைந்தான் . முதல்வாயிலைச் சேர்ந்து நந்திதேவரைப் 
போற்றி நின்றான் . நந்திதேவர் இந்திரனைப் 
வந்த செய்தி என்ன ? என்று கேட்டார் . இந்திரன் 
தான் வந்த செய்தியைக் கூறினான் . 

சிவபெருமான் 
சனகர் முதலிய நால்வருக்கும் மெய்யறிவையுணர்த்திக் 
கொண்டிருக்கின்றார் . இப்பொழுது அங்கே எவருஞ் 
செல்லுதல் கூடாது என்றார் நந்திதேவர் . 

நந்திதேவர் . நந்திதேவர் 
மொழிந்ததைக்கேட்ட இந்திரன் துன்பக்கடலில் ஆழ்ந் 
தான் . தேவர்களுந் தானும் சூரபன்மனுக்கு மீன் சுமத் 
தல் முதலிய இழிதொழில்களைப் புரியுமாறு நேரிட்ட தன் 
மையைச் சொன்னான் . 

இவைகளெல்லாம் 
செய்த தீவினைப் பயனாக நிகழ்ந்தனவென்றான் . " சிவ 
பெருமானைக் காணுங் காலத்தை எதிர்பார்த்துக்கொண்டு 
இங்கு ஓர் இடத்திலே இருக்கின்றேன் என்றான் . நந்தி 
தேவரும் அவ்வாறே இருக்குமாறு திருவருள் புரிந்தார் . 
இந்திரனுந் தேவர்கள் பலரும் அங்கு தங்கியிருந்தனர். 

நச . அசமுகி 
இந்திராணியை அசமுகி காண்டல் 
இந்திரன் கைலைக்குச் சென்றபிறகு தனியாக இந்தி 
ராணியானவள் 

தவஞ்செய்து கொண்டிருந்தாள் . தன் 
தலைவன் விரைந்து வராமையை எண்ணி அவள் வருந்திக் 
கொண்டிருந்தாள் . அச்சமயத்தில் 

அச்சமயத்தில் மிகக் கொடியவளும் 
ஆட்டுத் தலையையுடையவளும் சூரபன்மாவின் தங்கையு 
மாகிய அசமுகி அங்கே வந்தாள் . அவள் இந்திராணியைக் 
கண்டாள் ; மகிழ்ச்சி கொண்டாள் . “ இவளை எண்ணி நம் 
அண்ணன் மெலிகின்றான் அல்லனோ ! இவளைக்கொண்டு 
போய் அவனிடஞ் சேர்ப்போம் என்று எண்ணினாள் . 
இந்திராணியை நெருங்கினாள் . 


. 


184 


கந்த புராணம் 


உன் 


நன் 


உணமை , 


அசமுகியைக்கண்ட அயிராணி அஞ்சியெழுந்தாள் 
அசமுகி அயிராணியைப் பார்த்து , மாதே ! உன்னுடைய 
பேரழகும் இளமையும் வீணாகப்போகின்றன. நீ தவஞ் 
செய்தல் தக்க தன்று . திருமகளும் நினக்கு ஒப்பாகமாட் 
டாள் . உன்னை நாடி என் அண்ணன் சூரபன்மன் தவஞ் 
செய்துகொண்டிருக்கிறான் . இந்திரன் உனக்குத் தகுந்த 
கணவன் அல்லன் . என் தமையன் உன் கணவனைவிடப் 
பன்மடங்கு சிறந்தவன் . கணவன் விண்ணுலகம் 
ஒன்றைமட்டும் ஆள்பவன் . என் அண்ணனோ ஆயிரத் 
தெட்டு அண்டங்களை ஆள்பவன் . அழிவி 

அழிவில்லா தவன் . 
இந்திரனோ அழியக்கூடியவன் . ஆகையால் , நீ சூரபன்ம 
னோடு இருந்து வாழ் ! உன்னுடைய பேரழகு பன்னெடுங் 
காலமாக வீணாகப் போய்விட்டது . இனிமேலாயினும் நீ 

எண்ணிப்பார் ; மும்மூர்த்திகளாலும் புகழப் 
பெறும் சூரபன்மனுக்கு உன்னை நான் மனைவியா 

ராகச் 
செய்கிறேன் . இஃது 

. விரைந்து என்னோடு : 
கூட வருவாயாக! ” என்றாள் 
கூடு . இந்திராணி மறுத்துரைத்தல் 

அசமுகிக்குப் பதிலுரைத்தல் 
அசமுகி கூறிய கொடுமொழிகள் அனைத்தையும் 
இந்திராணி கேட்டாள் . தன் காதுகளைக் கைகளினால் 
மூடிக்கொண்டாள், அசமுகியைப் பார்த்து , நீ இங்கே 
சொன்னமொழிகளைக் கேட்டவர்களும் அளற்றினை (நரகம் ) 
அடைவார்கள் . இவைகளைச் சொன்ன உனக்கு வருந் 
தீமையை : யார் இவ்வளவென்று கூறக்கூடும் ? காசிய 
முனிவரின் மகளாகிய நீ இவ்வாறு அறிவற்ற மொழிகளைப் 
பேசலாமா ? செல்வமும் வாணாளும் கீர்த்தியும் அற்றவர் 
களுக்கே இத்தகைய தீய எண்ணம் வரும் . 

எண்ணம் வரும் . நீ இவைகளை 
நினைக்காமல் - வாழ்வாயாக ! நான் என் கணவனையன்றி 
வேறொருவரையும் நாடேன் ! நீ கூறுகிற மொழிகள உன் 
சுற்றத்தினர் கட்கு நன்மை பயப்பனவல்ல . என் கணவன் 
துன்பப்படுகிறான் என்கிறாய் ! இத்துன்பம் உங்கட்கு 
வராதா ? | நன்னெறியற்றவளாகையால் அறிவுமயங்கிப் 


| 


வேன் . மும்மூர்த்திகளும் வந்து தடுத்துப் போர்செய் 
மகாகாளர் அருதல் 

185 
பேசினய் ! நீ உய்யவேண்டு மானால் இதனை மறந்துவிடு , 
எனக்கு யாண்டுங் காவலுண்டு . ஆகையால் , 

ஆகையால் , நீ விரைந்து 
சென்று விடுவாயாக ! என்று கூறினாள் . 

அசமுகி இந்திராணியைப் பற்றுதல் 
இந்திராணி இயம்பியவைகளைக் கேட்ட அசமுகி 
உ . தட்டைக் கடித்தாள். 

கையோடு கையைப் 

புடைத் 
சினநகை நகைத்துச் சீறினாள் , அறிவற்ற அச 
முகிக்கு இந்திராணி இயம்பிய மொழிகளால் யாதும் 
பயனில்லை . அசமுகி இந்திராணியைப் பார்த்து , நான் 
உனக்கு நன்மொழிகளைக் கூறினேன் . நீ அதனைச் சிறிதும் 
பொருட்படுத்தவில்லை . 

மாறுபாடாகப் 

பேசு 
கிறாய் ! நான் உன்னை உண்டுவிடுவேன் ! என் அண்ண 
னாகிய சூரபன்மனுக்காக அவ்வாறு செய்யாது விட்டேன் ,. 
நான் உன்னை வலிந்து பிடித்து இழுத்துக்கொண்டு செல் 


தாள் 


எனக்கு 


தாலும் விடமாட்டேன் என்று கூறினாள் . அயிராணியின் 
கயைப் பிடித்து இழுத்துக்கொண்டு விரைந்து சென்றாள் . 
அசமுகியின் அழுத்தமான பிடியில் அகப்பட்டு அயிரா , 
" ஐயகோ ! " 

என்று அலறினாள் . அறிவழிந்து கண்ணீர் 
வடியத்தேம்பினாள் . “ ஐயனாரே ! ஒலம் , எங்கள் கடவுளே 
ஒலம் ! செண்டையேந்திய கையரே ஓலம் ! தேவர்கட்கு 
முதல்வரே ஒலம் , எங்கள் கடவுளே ஓலம் ! மெய்யர்க்கு 
மெய்யரே ஓலம் ! " என்று பலவாறு கதறினாள் .. 


ஙக . 


மகாகாளர் வருதல் 
அசமுகியைத் தடுத்து நிறுத்தல் 
அண்மையில் மறைந்து நடப்பவைகளைப் பார்த்துக் 
கொண்டு நின்ற மகாகாளர் அசமுகி அயிராணியைப் பற்றி 
யிழுத்தலைக் கண்டார் . விரைந்து புகுந்தார் . அசமுகியைப் 

களவு செய்து கொண்டு எங்கே செல்கின்றாய் ? 
நில் என்று அதட்டிக்கொண்டு வந்தார் . இந்திராணியைப் 
பார்த்து , நீ சிறிதும் அஞ்சாதே ! உன்னைத் தொட்ட 


பார்த்துக் , 


186 


கந்த புராணம் 


என் 


இவளுடைய கையை இதோ வெட்டிவிடுகிறேன் என்றார் . 
இந்திராணி அச்சம் நீங்கினாள் . அசமுகி வீரமகாகாளரை 
விழித்துப்பார்த்தாள். மும்மூர்த்திகளுங்க.ட என் முன் 
நில்லார் ! இவ்வாறு என்னை எதிர்க்கத் துணிந்தவன் யாவன் 

எண்ணமிட்டாள் . மகாகாளர் அசமுகியைப் 
பார்த்து , “ இவளை இப்பொழுதே விட்டுவிடு ; அவ்வாறு 
விட்டு விடுவாயாகின் 

வாயாகின் உன் குற்றத்தைப் பொறுப்பேன் ! 
கொல்லாமலும் விட்டுவிடுவேன் 

என்றார் . 
அசமுகி மகாகாளரைப்பார்த்து , " அஞ்சாது என் முன் 
இம்மொழிகளைப் பேசினாய் ! உனக்கு இந்த வேலையைத் 
தந்தவர் யாவர் ? என்று கேட்டாள் . மகாகாளர் அசமுகி 
யைப் பார்த்து , " மூவுலகங்களையும் காப்பவன் ; முகில் 
போலக் கரியவன் ; வெள்ளையானையையுடைய 

ஐயன் 
எனக்கு இந்த வேலையைக் கொடுத்தான் . என் பெயர் வீர 
மகரகாளன் என்று விளம்பினார் . 

மகாகாளரின் மாற்றம் ஐயனாருக்கும் இந்திரனுக்கும் 
பொதுவாக அமைந்திருந்தபடியால் , இவன் இந்திரனுடைய 
ஏவலாள் என்று 

வருடைமுகத்தினள் 
ணிக்கொண்டாள் . இவனைக் கொல்வேன் என்று எண்ணிச் 
சூலத்தை வீசினாள் . மகாகாளர் முத்தலைச் சூலத்தை இரு 
துண்டாகும் வண்ணம் வாளால் ஒரே வீச்சாக வீசினார் . 
இந்திராணியைத் துன்முகி கையில் கொடுத்துவிட்டு அவள் 
கையிலிருந்த சூலத்தை வாங்கி வீரமகாகாளர் மார்பில் 
குத்தும்படி ஆட்டுமுகத்தினள் நீட்டினள் . மகாகாளர் 
அதனையும் இரு துண்டுகளாகும்படி வெட்டினார் . 
முகத்தினள் ஒரு மலையைப் பிடுங்கி எறிந்தாள் . அவர் 
வாளினால் தூளியாக்கினார் . மலையும் , வாளுந் தூளாகியது . 
மாதர் இருவரின் ஒவ்வொரு கையையும் 

மகாகாளர் வெட்டுதல் 
ஆட்டு முகத்தினள் மகாகாளரைப் பார்த்து , நான் 
எல்லாவுலகங்களையும் இனிதாளும் சூரபன்மாவாகிய என் 
தமையனுடைய தோள்களிலே இவளைச் சேர்க்கும்படி 


மாறுபட 


எண் 


ஆட்டு 


நீ வீணாக 


அசமுகி தளர்ச்சி 

187 
கொண்டுபோகின்றேன் . நீ அறிவின்மையினால் இதனை 
யுணராது தடுக்கின்றாய் ! தாரகாசூரனுடைய படைவீரர்கள் 
வந்தால் உன்னைக் கொன்றுவிடுவர் . அல்லாமலும் நானே 
உன்னைத் தின்றுவிடுவேன் ! அவ்வாறு தின்பதனால் என் 
னுடைய பெரும் பசி அடங்காது என்று எண்ணி அவ் 
வாறு செய்யவில்லை 

றவாமல் பிழைத் 
தோடிப்போ " என்றாள் . 

மசாகாளர் மறிமுகத்தினள் மாற்றத்தைக் கேட்டார் . 
வாட்படையால் உன் னுடைய சூலப்படையை வெட்டி 
னேன் . பெண் என்று எண்ணி உன்னைக் கொல்லாமல் 
விட்டேன் 

வீணகக் கையைப் போக்கிக்கொள்ளாமல் 
இவளை விட்டு விட்டு விரைந்தோடிப்போ ” என்றார் . 

அசமுகி , இவன் கையில் படையில்லை ; இவனை வேற 
லும் அரிது ” என்று எண்ணி துன்முகி கையிலிருந்த 
இந்திராணியைப் பற்றியிழுத்துக்கொண்டு விரைந்து 
சென்றாள் . 
வீரமகாகாளர் மின்னெனப் பாய்ந்தார் . 

அசமுகி 
கூந்தலைக் கையாற் பிடித்தார் . டையிலிருந்த உடை 
வாட்படையை எடுத்தார். இந்திராணியைப் பிடித்திருந்த 
கையை வெட்டி வீழ்த்தினார் . இந்திராணியை விடுவித்தார் . 
அசமுகியை அடிகளால் உதைத்துப் புரட்டினார் . பக்கத்தில் 
நின்ற துன்முகியின் கையில் ஒன்றையும் வெட்டினார் . 
அவளையும் உ.தைத்துப் புரட்டினார் . 


கூ எ . அசமுகி தளர்ச்சி 
ஆட்டுமுகத்தினள் வாட்டமடைந்து புலம்புதல் 
அசமுகியின் வெட்டுண் 

வெட்டுண்ட கையினின்றும் குருதி 
ஆறாய்ப் பெருகியது. புரண்டு புரண்டு வருந்திப் புலம்பி 
னாள் 

கையை நிலத்தில் அறைந்தாள் . கடகடவென்று 
புரண்டாள் . மார்பும் முதுகுத் தேய உருண்டாள் . 

. 
நிலத்தைக் காலால் உதைத்தாள் . வாயினால் தீயைக் கக்கி 

மகா காளரின் ஆற்றலைப் புகழ்ந்தாள் . “ அந்தோ ! 


. 


உள். 


188 


கந்தபுராணம் 


நான் இவ்வாறு இழிவுக்குள்ளளாக நேர்ந்ததே! " யென்று 
கலுழ்ந்தாள் . உலகங்கள் எல்லாவற்றையும் அழிப்பேன் 
என்று சினந்தாள் . 

அவளுக்குண்டாகிய துன்பத்தால் 
பலவாறு புலம்பி ஏங்கி நைந்தாள் . 

அசமுகியைத் துன்முகி தேற்றுதல் 
அசமுகி பலவாறு அலறித் துன்புறுதலை , அவளைப் 
போன்றே கையிழந்த 

துன்முகி கண்டு வருந்தினாள் . 
நாம் உன் அண்ணனாகிய சூரபன்மனிடத்திலே சென்று 
சொல்லுவோம் வா ! என்று 

என்று கூப்பிட்டாள் . அசமுகி 
அப்படியே செய்வோமென்று எழுந்தாள் . துன்பஞ் 
சிறிதும் இல்லாமல் நின்ற இந்திராணியைப் பார்த்து , 
உலகங்கள் எல்லாவற்றினுஞ் சூரனுடைய ஆணை செல் 
லும் . நீவிர் எங்கு சென்று ஒளித்தாலும் இனி உமக்கு 
உய்தலில்லை . விரைவில் தேவர்களையும் உன்னையுஞ் சிறைப் 
படுத்தச் செய்வேன் ; இஃது உண்மை . உங்களைச் சிறை 
செய்யாமல் விடுவேனாயின் நான் சூரபன்மனுடைய தங்கை 
யல்லள் ! என்று சூளுரை சொல்லி அவ்விடத்தைவிட்டு 
நீங்கினாள் . 


4 . 


கூ. அ . இந்திரன் திரும்புதல் 

நாரதர் தொண்டு 
நிகழ்ந்தவைகளை நாரதமுனிவர் உணர்ந்தார் . விரைந்து 
திருக்கைலை மலையை அடைந்தார் . அங்கு இறைவனைக் 
காண்டற்குக் காலத்தை எதிர்பார்த்துக்கொண்டு தேவர்க 
ளுடன் அமர்ந்திருந்த இந்திரனைக் கண்டார் . 

ந்திராணி 
யைப்பற்றிய செய்திகளை இயம்பினார் . இந்திரன் கேட்டு 
வருந்தினான் . தேவர்களுடன் புறப்பட்டுச்சென்று நந்தி 
தேவரைக் கண்டான் . இறைவன் எங்கட்கு அருள் புரிதற் 
குத தக்க காலம் இன்னும் வரவில்லை . நான் தேவர்க 
ளோடு நிலவுலகிற்குச் சென்று இன்னுந் தவத்தைச் செய் 
கிறேன் விடை தந்தருளும் " என்று வேண்டிக்கொண் 
டான் . நந்திதேவரும் , 

“ அவ்வாறே செய்க ! என்று 


சூரபன்மன் அரசிருக்கை - 


189 . 


கண்டு 


யைக் 

கண்டு 


G 


ஙக . 


விடை . தந்தருளினார் . தேவேந்திரன் தேவர்களோடு 
சீர்காழியை அடைந்தான் . 

வீரமகாகாளரைக் 
போற்றி அவருக்கு விடைகொடுத்தனுப்பினான் . அயிராணி 
அவளுடைய அல்லலை 

அகற்றினான் . 
அசமுகி கூறிய சூளுரையை 

இந்திராணி கூறினாள் . 
இந்திரன் , இந்திராணியோடும் உடனிருந்த தேவர்களோடும் 
மேருமலையை அடைந்தான் . ஆககோரிடத்திலே மறைந் 
திருந்தான் . 

சூரபன்மன் அரசிருக்கை 
சூரபன்மன் அரசாட்சி செய்திருக்குஞ் சிறப்பு 
அசமுகியும் துன்முகியும் மகேந்திரபுரியை அடைந் 
தார்கள் . அப்பொழுது சூரபன்மன் அரசிருக்கையில் 
அமர்ந்திருந்தான் . வெண்கொற்றக் குடைகள் அவனுக்கு 
நிழலைச் செய்து கொண்டிருந்தன . சிங்கமுகனும் தாரகா 
சுரனும் இருபக்கங்களினும் அமர்ந்திருந்தார்கள் . அமைச் 
சர்களும் புதல்வர்களுஞ் சூழ்ந்திருந்தார்கள் சாமரங்கள் 
இரட்டின . தெய்வப்பெண்கள் கூத்தியற்றினார்கள் . 
நான்முகன் காலையிலே பஞ்சாங்கஞ் சொல்லுதற்கு . இடங் 
கிடைக்காமல் 

ஒரு 

பக்கத்தில் ஒதுங்கியிருந்தான் . 
முனிவர்கள் அடிக்கடி வாழ்த்துரை கூறிக்கொண்டிருந் 
தார்கள் . பல பெண்கள் ஆலத்தி சுற்றிக்கொண்டிருந்தார் 
கள் . கின்னரர் சித்தர் முதலானோர் மங்கலம் பாடினார்கள் . 
மற்றும் பலவகைச் சிறப்புக்கள் நிகழ்ந்தன . 

சூரபன் மன் அமர்ந்திருந்த அத்தாணி மண்ட்பம் 
ஆயிரங்கோடிப் 

பொன் , 

தூண்கள் அமைக்கப்பட் 
டிருந்தது . பலவகை வண்ணம் பொருந்திய ஓவியங்களை 
யும் கண்ணாடிகளையும் மேற்கட்டியையுமுடையதாகவிருக் 
தது . சாமரங்களும் குஞ்சங்களும் இடையிடையே 
தொங்கின . அந்த அத்தாணிமண்டபம் ஆபிரம் யோசனை 
பரப்புடையதாக இருந்தது . 

அமர்ந்திருந்த 
அரியணையோ பொன்னாற் செய்து இரத்தினங்கள் பதிக்கப் 
பெற்றிருந்தது . 


ல 


- 


அவன் 


பலவகைச் 


சிலர் , 
சிலர் , 


11 


து 


10. அசமுகி நகர் காண்டல் 

அசமுகியை அவுணர்கள் காண்டல் 
துன்முகியாகிய தோழியுடன் அசமுகி மகேந்திர புரிக் 
குள் நுழைந்தாள் . அந்நகரத்திலுள்ள அவுணர்கள் அவர் 
களைக் கண்டார்கள் . இழிந்த இச்செயலை இவர்களிடத்திலே 
செய்தவர்கள் யாவரென் 

சினந்தார்கள் . 
செயல்களினும் ஈடுபட்டிருந்தவர்கள் அச்செயல்களை 
விட்டுவிட்டு எழுந்து வந்தார்கள் . 
அவர்கள் பலவகையாகப் பேசலானார்கள் . சிலர் , 

சிவபெருமானுடைய செயலோ ! என்றார்கள் . 
சிலர் , து துர்க்கையினுடைய செயலோ ! " என்றார்கள் . 

து ஐயனாருடைய செயலோ ! என்றார்கள் . 
ஆனைமுகக்கடவுளுடைய 

செயலோ ! 
என்றார்கள் . சிலர் , “ இது திருமாலின் செயலோ ! 
என்றார்கள் . சிலர் , " முனிவர்களுடைய சாபத்தால் இவர்க 
ளுடைய 

வீழ்ந்தன போலும் " என்றார்கள் . 
சிலர் , “ இவர்கள் தங்களுக்குள்ளே போர்செய்து ஒருவர் 
கையை மற்றொருவர் வெட்டிக்கொண்டார்கள் போலும் " 
என்றனர் . சிலர் , இந்த அசமுகியின் 

கையை வெட்ட 
வல்லவர்கள் யாவர் ? என்றனர் . மற்றும் பலர் 

பலர் பல 
வாறு பேசவும் , மகேந்திரபுரத்து ஆடவர்களும் பெண்க 
தன்னைத் தொடர்ந்துவரவும் 

அசமுகியானவள் 
துன்முகியோடு - அத்தாணிமண்டபத்தை அண்மினாள் . 

அசமுகி புலம்புதல் 
அசமுகி உறவினர்களை நோக்கி அரற்றுதல் 
அத்தாணிமண்டபத்தை அடைந்த அசமுகி பலவாறு 
கதறலானாள் , “ என் தாயே ! சிவபெருமான் வரங்கொடுத்த 
அந்நாளில் , எந்நாளும் உங்களைக் காத்துத் திரிவேன் 
என்றாய் . அம்மொழியை மறந்துவிட்டாயோ ? என் கை 
போன துணராயோ ? தந்தையர்கள் ஆண்மக்களிடத்திலும் , 

பெண்மக்களிடத்தும் அன்பு வைப்பர் . 


கைகள் 


ரூம் 


சக . 


தாயர்கள் 


அம் 


. 


சூரபன்மன் தண்டஞ் செய்தல் 


191 


C 


கையை 


2 


கையை 


SIO 


முறைபற்றி என் துன்பத்தைப் போக்க வந்தாயில்லை. 
உடன் பிறந்தார்களே ! நீங்கள் எங்கும் வந்து பாதுகாப் 
பீர்களென்று எண்ணினேன் . 

அஞ்சாது அயிராணியைப் 
பற்றி யிழுத்தேன் . விரைந்துவந்து வீரமகாசாளன் என் 
வெட்டினான் . 

அவளையும் மீட்டான் . எல்லா 
ஆண்மைகளையும் உடையவர்கள் என்று சொல்லிக்கொள் 
ளும் நீங்கள் , ஒருவன் என் கையை வெட்டியதை யறிய 
வில்லையா ? இந்திரன் நமக்கு மீன்சுமந்து திரிகிறான் 
என்று சொல்வீர்கள் . அவனுடைய ஏவலாள் என் கையை 
வெட்டியதைப் பார்க்கவில்லையா ? 

குழந்தைக் காலத்திலே கதிரவனைப்பற்றிக்கொண்டு 
வந்து சிறைசெய்த மருகனே ! என் 

ஒருவன் 
வெட்டியதை நீ பார்க்கவில்லையா ? 

ஓ தாரகனே ! நீ 
திருமா லுடைய ஆழிப்படையை அணிகலமாக 

அணிந் 
தாய் ! அவ்வாறாகவும் , ஒருவன் என் கையை வெட்டிய 
தைப் பார்த்துக்கொண்டிருக்கிறாய் ! உன்னுடைய ஆற்றல் 
தேய்ந்து போயிற்றா ? முன்பு ஒரு முனிவன் என்மக்களைக் 
கொன்றுவிட்டுத் தான் உயிரோடிருக்கிறான் ! தங்கையாகிய 
நான் இவ்வாறு பல துன்பங்களை யடையத் தமையன்மார்க 
ளாகிய நீங்கள் நன்றாக அரசுபுரிகிறீர்கள் ! உங்களுடைய 
அரசாட்சி மிகவும் நன்றாக விருக்கிறது ! கையை இழந்த 
யான் உயிரோடிருப்பது நல்லதோ ? நான் உயிரை விடுகி 
றேன் ! என் மானமே என்னைக் கொல்லுகின்றது ! அந்தோ 
தீவினையாட்டியாகிய நான் பிறந்த பலன் இதுவோ ? 
என்று 

பலவற்றைக் கூறிக்கொண்டு , தன் பின்னே வரு 
கின்ற துன்முகியோடும் போய் அத்தாணி மண்டபத்தில் 
இருக்கின்ற சூரபன்மனுடைய கால்களில் வீழ்ந்து புரண் 


டாள் . 


சஉ . சூரபன்மன் தண்டஞ் செய்தல் 

அவுணர்கோன் சினம் அடைதல் 
அசமுகியின் கோலத்தைக்கண்டு அவைக்களத்தி 
லிருந்தவர்கள் அஞ்சினர் . அவுணர்கோன் தன்னிரு கண் 
களினின்றும் தீப்பொறி எழும்பும்படியாகப் பார்த்தான் . 


192 


கந்த புராணம் 


அவளை 


வாய் 


புகையை 


" ஓ அசமுகியே ! உன்னைத் தெரிந்துகொள்ளாமல் 

உன் 
கையையும் இவள் கையையும் இவ்வாறு வாளினால் 
வெட்டியவர் யாவர் ? அவர்கள் இன்னும் உயிரோடிருக் 
கிறார்களா ? ” என்று கேட்டான் . 

அசமுகி சூரபன்மனைப் பார்த்து , ந்திரனுடைய 
இல்லாளாகிய இந்திராணி நிலவுலகிலே ஓரிடத்தில் தவஞ் 
செய்து கொண்டிருந்தாள் . 

உன்னிடத்திற்குக் 
கொண்டுவரும்படி தூக்கினோம் . ஒரு தேவன் விரைந்து 
வந்தான் . எங்களிருவருடைய கைகளையும் வாட்படை 
யால் வெட்டி வீழ்த்தினான் . இந்திரன் மனை வியை மீட்டுக் 
கொண்டு சென்றான் . என்று சொன்னாள் . 
சூரபன்மனுடைய கண்கள் தீயைக் கக்கின . 
வெளிப்படுத்திற்று . 

மூக்குக் கொதிக்கும் 
உயிர்ப்பை வெளிப்படுத்திற்று . பற்கள் உதட்டை மலை 

மறைத் 
தன . 

வாய் இடியொலியை வெளிப்படுத்திற்று, புருவங் 
கள் துள்ளி நிமிர்ந்தன பற்களைக் கறகறவென்று கடித் 
தான் . மனத்தினின்றுஞ் சினத்தீ மிகுந்தது . 

சூரபன்மனுடைய சீற்றத்தைக்கண்டு நாற்றிசையி 
லுள்ளவர்களும் அஞ்சலானார்கள் . எண்மலைகளும் மேரு 
மலையுங் குலைந்தன . தேவர்கள் எங்கி நடுங்கினர் . மண்ணும் 
நடுங்கின . 

தேவர்க 
ளுடைய இருப்பிடங்களும் நடுங்கின . 

சூரபன்மன் மற்றவர்களைப் பார்த்துச் சொல்லுதல் 

அவுணர்கோன் தேவர்கள் அனைவரையும் அழிக்கு 
மாறு எண்ணினான் . அங்கே யிருக்கின்ற தம்பியர்களைப் 

நம்முடைய ஏவலினால் மீன் சுமந்து திரிந்த 
இந்திரன் காட்டில் மறைந்திருக்கிறானாம் . ஒருவனைக் 
கொண்டு இவர்களுடைய கையையும் வெட்டச்செய்தானாம் . 

னி மக்கட்பிறப்பினரும் நம்மைக் கொல்வார்கள் . 
பிரான் அல்லன் ; திருமால் அல்லன் ; நான் 

முகன் அல்லன் ; 
நம்முடைய ஏவலைச்செய்து திரிந்த இந்திரனுடைய 


விண்ணும் 


கடனீர் 


நடுங்கியது . 


பார்த்து , 


சிவ 


ஏவ 


கைய 


சூரபன்மன் தண்டஞ் செய்தல் 


193 


லாள் இவர்களுடைய கையை வெட்டிவிட்டுப் பிழைத் 
திருப்பான் ? இந்திரனையும் இந்திராணியையும் முன்னரே 
சிறையில் அடைக்காமற் போனேன் . முன்னரே பகைவர் 
களைத் தக்கவாறு ஒறுக்காமல் விட்டுவிட்டேன் . இந்திரனை . 
யும் 

இந்திராணியையும் தேடிச்சென்ற தூதுவர்கள் , 
அவர்கள் 

இத்தகைய தீமைகளைச் செய்துகொண்டிருத் 

கண்டு பிடிக்கவில்லைபோலும் ! நீங்கள் இருக்கிறீர் 
கள் ! 

இருக்கிறார்கள் ! இணையிலாத இந்திர 
ஞாலத் தேர் இருக்கிறது ! நானும் இருக்கிறேன் . எல்லா 
ரும் 

இருந்தும் என்ன பயன் ? இவ்வாறு தீமை நடைபெற் 
றிருக்கிறது . நம் தங்கைக்கு இத்தகைய தீமை வந்ததைப் 
பார்த்துக்கொண்டிருப்பது தானா நம்முடைய ஆண்மைக் 
P என்று கூறி நகைத்தான் . 


தலைக் 


மக்களும் 


கழகு 


கையை 


பானுகோபன் தேவர்களைப் பிடிக்கப் புறப்படுதல் : 

தந்தை கூறியவைகளைக்கேட்ட பானுகோபன் சினத் 
துடன் எழுந்தான் . தந்தைக்கு முன் சென்று வணங்கினான் . 

இந்திரன் நம் , ஏவலைச்செய்து இளைத்து மறைந்தான்.. 
தேவர்களும் எளியவர்கள் ; அவர்கள் இத்தகைய தொழிலை 
உள்ளத்தால் உள்ளுதலுஞ் செய்யார் . 
என் 

அததை 
சையை இழந்தது என்ன மாயமோ தெரியவில்லை. தேவர் 
களில் ஒருவனே இவளுடைய 

வெட்டி விட்டு 
உயிரோடிருக்கிறான் என்று நீ சொல்வது எனக்கு வியப் 
பாக இருக்கிறது அப்படி அவர்கள் செய்திருந் 

ந்தாலும் 
உன்னுடைய சினத்துக்கு ஆளாகத் தக்க தகுதியையுடைய 
வர்களல்லர் . கடல்மீனைச் சுமந்து திரிந்த தேவர்கள் 
ஆண்மையுடையவர்களாவார்களா ? நான் முகன் , திருமால் , 
ருத்திரன் முதலியவர்களைச் சினந்தாலும் உனக்குத் 
தகும் . உன் உள்ளத்திற்கொண்ட சினத்தை நீக்கு . இவர்க 
ளுடைய கை வெட்டப்பட்ட இடத்திற்கு நான் விரைந்து 
செல்லுகிறேன் . 

வெட்டியவனையும் , உனக்கு 
மையல் 

மூட்டிய தையலாகிய அயிராணியையும் கள்ள 
கள் அங்கில்லாமல் மறைந்துவிட்டால் விண்ணுலகத்தை 

க . பு .-- 13 


கையை 


194 


கந்த புராணம் 


முழுவதும் 


டான் . 


சூரபன்மன் 


ஏவலாளரை 


1 


சூரபன்மன் 


. 


தான் . 


தீமூட்டி எரிக்கிறேன் . உலகம் 

தேடிப் 
பார்த்துத் தேவர்களை பிடித்துக்கொண்டு வருகிறேன் . 
எனக்கு விடைதருவாயாக ! " என்று வேண்டிக்கொண் 

" மகனே ! அப்படியே செய்வாயாக ! என்று 
சூரபன்மன் கட்டளையிட்டான் . பானுகோபன் 

தன் 
மாளிகைக்குச் சென்றான் . 
வெட்டப்பட்ட கைவளர் தல் 

நோக்கி , நான் முகனை 
உடனே இங்கு அழையுங்கள் ! என்று கட்டளையிட்டான் . 
ஏவலாளர் அவ்வாறே அழைத்தனர் . நான்முகன் சூ 
பன்மன் முன் விரைந்து சென்று பஞ்சாங்கத்தைக் கூறத் 
தொடங்கினான் 

அவைகளொன்றையும் 
பொருட்படுத்தாமல் நான்முகனைப்பார்த்து , “ ஓ நான் 
முகனே ! இவர்களுடைய வெட்டுண்ட கையை விரைந்து 
படைப்பாயாக என்றான் . நான் முகன் அதற்கு இசைந் 

இவர்களுடைய கைவளர்க ! " என்று கூறினான் . 
அவ்வளவில் வெட்டப்பட்ட கைகளிரண்டும் விரைந்து 
வளர்ந்தன . சூரபன்மன் நான்முகனைப்பார்த்து , “ உன் 
ஆற்றல் நன்று என்று ! வியந்துகொண்டான் . 

சூரபன்மன் தேவர்களைச் சிறையிடு தல் 
அசமுகியை மகேந்திரபுரியில் இருக்கச்சொன்னான் . 
துன்முகியைப் பானுகோபனுடன் சென்று இந்திராணி 
இருந்த இடத்தைக் காட்டிவரச்சொன்னான் . ஏவலாளர் 
பலரை யனுப்பிக் கதிரவனையும் திங்களையும் உடுக்களையும் 
உடனே அழையுங்கள் ! " என்றான் . 

ஏவலாளர் உடனே விண்ணுலகத்திற்குச் சென்று , 
கதிரவனையும் பிறரையும் அழைத்துக்கொண்டு வந்து சூர 

னுக்கு முன் நிறுத்தினர் . சூரபன்மன் அவர்களைப் 
பார்த்து , “ விண்ணுலகில் திரியும் நீவிர் என் தங்கையைப் 
பிடித்துக் கையை வெட்டியவனுடைய செய்கையைப் 
பார்த்திருப்பீர்கள் . பார்த்துக்கொண்டு பேசாமலிருந்த 
காரணமென்ன ? என்று கேட்டான் . அதற்கு அவர்கள் , 


க 


பன்மனு 


சூரபன்மன் தண்டஞ் செய்தல் 


195 


. 


நாங்கள் எங்களுடைய தொழிலிற் கண்ணாக விருந்தமை 
யின் நிகழ்ந்ததையறியோம் , என்றார்கள் . அவர்கள் கூறி 
யதை நம்பாமல் அவர்களனைவரையுஞ் சூரபன்மன் சிலை 
லடைக்கச்செய்தான் 

ன் . 
பிறகு சில ஏவலாளர்களைப்பார்த்து , 

வாயுக்களை 
அழைத்துக்கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் . 
அவர்களும் வந்தார்கள் . “ எங்குந் திரியும் நீங்கள் என் 
தங்கை கைவெட்டப்பட்டதைப் பார்த்துக்கொண்டு ஏன் 
பேசாமலிருந்தீர்கள் ? என்று கேட்டான் . அவர்கள் 
யாதும் பதில் பேசாமலிருந்தார்கள் . அவர்களையுஞ் சிறையி 
லடைக்குமாறு கட்டளையிட்டான் . 

அதன்பிறகு , ஆண்டு , இருது , திங்கள் முதலிய கால 
தவதைகளை பழைக்குமாறு கட்டளையிட்டான் . அத் 
தேவதைகளும் வந்தன . அவைகளையுஞ் சினந்து சிறையி 
வடைக்கச்செய்தான் . 

பின் மண்ணக மன்னர்களை அழைக்கச் செய்தான் . 
அவர்களும் வந்து மிகுந்த அச்சத்துடன் நின்றார்கள் .. 
அவர்களைப் பார்த்து , " இந்திரன் மண்ணுலகில் மறைந்திருக் 
கிறான் . அவனுடைய ஏவலாள் என் தங்கையின் கையை 
வெட்டிவிட்டான் . நீங்கள் 

இவைகளை 
கள்ளுண்டு மயங்கினீர்களோ ? அல்லது காமத்தில் தியங்கி 
னீர்களோ ? மற்று உறங்கினீர்களோ ? நீங்கள் என்ன 
செய்துகொண்டு இருந்தீர்கள் ? 

என்று கேட்டான் .. 
அவ்வரசர்கள் அஞ்சினார்கள் . எங்கள் தாயைப்போன்ற 
அசமுகி மண்லணுகில் வந்ததையும் உணரோம் . இந்திரன் 
அங்கு மறைந்திருத்தலையும் அறியோம் . நாங்கள் வழக்கம் 

எங்கள் செயலைச் செய்துகொண்டிருக்கின்றோம் . 
அசமுகியின் கை வெட்டப்பட்டதை நாங்கள் அறியோம் . 
நாங்கள் கூறுவ துண்மையாகும் " என்றார்கள் . சூரபன்மன் 
எதனையுங் காதில் போட்டுக்கொள்ளாமல் , அனைவரையும் 
தண்டிக்கத் தொடங்கினான் . சிலருடைய நாவையறுக்கச் 
செய்தான் . சிலருடைய 

வெட்டச்செய்தான் . 


. 


யுணரவில்லை. 


போல 


கையை 


196 


கந்த புராணம் 


கூடாது . 


சிலருடைய மூக்கையுங் காதுகளையும் அறுக்கக் செய்தான் . 
சிலருடைய தாளையுந் தோளையுந் தலையையும் வெட்டினான் . 

தேவர்களைச் சிறை நீக்கல் 
ரபன்மன் இவ்வாறு பலருக்கும் பலவகைத் தண் 
டனைகளை விதித்தான் . எல்லோருக்கும் விடை கொடுத்து 
விட்டுத் 

தானும் அரியணையினின்றும் இறங்கிப் புறப் 
பட்டான் , அப்போது நான்முகன் அவுணர்கோனைப் 
பார்த்துக் , “ கதிரவனும் பிற காலக்கடவுளர்களும் உன் 
ஏவலின் படி நிற்பவர்கள் . அவர்களில்லாவிட்டால் உலகம் 
நடைபெறமாட்டாது . அவர்களைச் சிறை நீக்கி 

விடுவா 
யாக ! ” என்று 

வேண்டிக்கொண்டான் . சூரபன்மன் 
நான்முகன் வேண்டுகோளுக்கு இணங்கினான் . சிறைப் 
பட்டிருந்தவர்களைத் தன் முன் கொண்டுவரச்செய்தான் . 
அவர்களைப்பார்த்து , " என்றும் நம்முடைய கட்டளைப்படி 
நிற்கக்கடவீர்கள் . இந்திரனோடு சேருதல் 
உங்களுக்குரிய தொழில்களை ஒழுங்காகச் செய்யுங்கள் 
என்றான் . அவர்கள் அப்படியே செய்வோமென்று கூறிச் 
சென்றார்கள் . சூரபன்மனுந் தன் னுறையுளையடைந்தான் . 

சங . தேவர்கள் சிறை புகுதல் 
பானுகோபன் விண்ணுலகை யடைதல் 
சூரபன் மனிடத்தில் உடன்பாடு பெற்றுக்கொண்டு 
| தன் மாளிகை சென்ற பானுகோபன் , போருக்குப் போக 
வேண்டியதற்கான 

ஏற்பாடுகளை 

யெல்லாஞ்செய்தான் . 
தும்பைமாலை சூடினான் . இரண்டாயிரம் பாய்மாக்கள் 
பூட்டப்பெற்ற தேரின் மீது ஏறினான் . அப்போது ஆயிரம் 
வெள்ளம் அவுணப்படையும் , ஆயிரம் வெள்ளம் குதிரைப் 
படையும் , ஐந்நூறு வெள்ளந் தேர்களும் , ஐந்நூறு 
வெள்ளம் யானைகளும் அவனைச் சூழ்ந்தன . படைகளின் 
தூளிகள் மகேந்திரபுரியை மறைத்தன. 
தோள்கள் வளர்ந்தன . தேவர்களுடைய 

உள்ளங்கள் 
தளர்ந்தன . பானுகோபன் மகேந்திரபுரியை, நீங்கி நில 


அவுணர்களின் 


தேவர்கள் சிறை புகுதல் 


197 


. 


என் 


புகுந்தான் . 


பிறகு 


படைக 


வுலகத்தை 

யடைந்தான் . சீர்காழியைச் சேர்ந்த 
போது துன்முகி ஒரு பொழிலைக் காட்டினாள் . “ இந்த 
இடந்தான் எங்கள் கை அறுக்கப்பட்ட இடம் . இதில் 
ந்திராணியும் இருந்தாள் ; ஒரு வீரனும் இருந்தான் 
கூறினாள் . பானுகோபன் 

பானுகோபன் அந்தச் சோலையுட் 

அவனுடைய படைகள் பொழிலை மிதித்துத் 
துவைத்து வெறுவெளியாக்கின . பானுகோபன் இந்திராணி 
யையும் அசமுகியின் கையை வெட்டிய ஆண்மையாளனை 
யுந் தேடிப் பார்த்தான் . எவரும் அகப்படவில்லை . நில 
வுலகெங்கும் படைகளுடன் தேடிப் பார்த்தான் . 
விண் ணுலகிற்குச் சென்றான் . 

சென்றான் . பானுகோபன் 
ளுடன் வருதலைக் கண்ட விண்ணவர் எண்ணாதன எண்ணி 
உள்ளம் புண்ணானார்கள். 

புண்ணானார்கள் , ஓடிச்சென்று சயந்தனிடஞ் 
செய்தியை உரைத்தனர் . 

சயந்தனும் தேவர்களும் 
தேவர்கள் கூறியதைக் கேட்ட சயந்தன் துன்ப 
மடைந்தான் . தேவர்களைப் பார்த்து , “ எம்முடைய 

வியாழபகவான் இங்கில்லை . தேவர்களிற் 
பலரில்லை . என் தாயுந் தந்தையும் இருக்கின்ற இடந் தெரிய 
வில்லை . பானுகோபன் இங்கு வந்தமை நம்மைத் துன்பப் 
படுத்துவதற்காக விருக்கலாம் . முன்னையூழ்வினையை நான் 
உணரேன் . இன்றைக்கு யாது நிகழுமோ தெரியவில்லை. 
பல துன்பங்களையும் பொறுத்துக்கொண்டு இந்நாள்வரையி 
னும் இந்நகரத்தில் இருந்தேன் . இன்று இதற்குங் கேடு 
ஏற்பட்டிருக்கிறது . 

என் 

தாய்தந்தையரைத் தேடிக் 
கொண்டு திரிகின்றார்கள் . அவ்வாறாக நாமும் எங்கே 
செல்வது ? நம்மைப் பாதுகாப்பதற்கு ஒரு புகலிடமும் 
இல்லை . ஆகலான் , இனிமேல் யாண்டுஞ் செல்வதில்லை. 
வருந்துவதும் இல்லை . வருந்துவதால் வரப்போகிற பலனு 
மில்லை . 

வருவன வருமேயன்றி வராதொழியுமோ ? அவு 
ணர்களுக்குப் புறங்கொடுத்தோடுவதில்லை . வணங்கிப் 
புகழ்வதில்லை . அவுணர்களை யெதிர்த்துப் போர்புரிந்து 
இறப்பது அல்லது பிழைப்பது ; இதனையே யான் உறு தி 


குருவாகிய 


198 


கந்த புராணம் 


. 


யாகக் கொள்ளுகிறேன் . இனிமேல் நான் அவுணர்களுக் 
கஞ்சேன் . நான் பானுகோபன் படைகளை எதிர்த்துப் 
போராடுவேன் . நீங்களும் 

என்னைப் 

பாதுகாத்துக் 
கொண்டு வாருங்கள் . 

வாருங்கள் , வருதற்கு ஆற்றலில்லா தவர்கள் 
ஓடிப்போங்கள் . எல்லோருமே என்னைத் தனியாக விட்டு 
விட்டு ஓடிப்போவீர்களாயினும் போங்கள் . 

எல்லா 
வற்றிற்குஞ் சிறிதும் அஞ்சாமல் 

துணிந்து 
விட்டேன் , " என்று கூறினான் . 


நான் 


தேவர்களும் போருக்குச் செல்லுதல் 
சயந்தன் சாற்றிய மாற்றங்களைக் கேட்டுத் தேவர்கள் 
துன்பப்பட்டார்கள் . சயந்தனைப் பார்த்து , " உன் உள்ளம் 
இதுவாயின் , நமக்கு வேறோர் எண்ணமும் இல்லை . 
அவுணர்களுடைய ஏவலைச்செய் துன்பப்படுவதைப் 
பார்க்கிலும் அழிந்துபோதல் நல்லது . விரைந்து போருக் 
குப் புறப்படுவோம் என்றார்கள் . சயந்தன் அரியணையி 
னின்றும் இறங்கினான் . ஐராவதத்தை எண்ணினான் . 
அஃது உடனே அவனெதிரே வந்தது . அவன் அதன்மீது 
ஏறிக்கொண்டு போருக்குப் புறப்பட்டான் . தேவர்கள் 
ஓடிப்போதற்கு இடம் அகப்படாமல் சயந்தனோடு சென் 
றார்கள் . பானுகோபனுடைய படைக்கு எதிரே சயந்தன் 
சென்றான் . 


அவுணர்களுக்குந் தேவர்களுக்கும் போர் 
தேவர்கள் போருக்கு வந்ததை அவுணர்கள் கண் 
டார்கள் . நேற்றுவரை இவர்கள் நம்முடைய ஏவல்களைச் 
செய்துகொண்டிருந்தார்கள் ! இன்றைக்கோ போருக்கு 
வந்து நேருக்கு நேரே நிற்கிறார்கள் ! இது பெரும் வியப்பு , 

சொல்லிக்கொண்டார்கள் . தேவர்கட்கும் அவுணர் 
கட்கும் போர் மூண்டது . இருபக்கத்தினரும் படைக்கலங் 
களைச் செலுத்திக்கொண்டார்கள் . தேவர்கள் மிக விரைவில் 
ஆற்றல்ழிந்து ஓடினார்கள் . 

தேவர்களைப் 
பிடித்துக் கட்டிக்கொண்டுபோய்ப் பானுகோபனுக்கு 


என்று 


அவுணர்கள் 


தேவர்கள் சிறை புகுதல் 


199 


தான் . 


முன்னே நிறுத்தினார்கள் . அவன் , " தேவர்கள் தப்பி 
ஒடி ப்போகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் " என்று கட்டளை 
யிட்டான் . 

சயந்தன் வில்லைக் கையிலே யெடுத்து வளைத்து 
நாணொலி செய்தான் . அவுணர்கட்கு நேரே போய்க் கணை 
மழைகளை ஆரவாரத்தோடு பொழிந்தான் . அவுணப்படைத் 
தலைவர்கள் பலர் சயந்தனை யெதிர்த்துப் போர்புரிந்தார் 
கள் . சயந்தன் மேலும் மேலும் கணை மழைகளைப் பொழிந் 

அவுணப்படைகளில் நூறு வெள்ளத்தை அழித் 
தான் . அவனேறிய ஐராவதயானை பலவாறு போர்செய்து 
அவுணப்படைகளை அழித்தது . கணப்பொழுதினுள் நூ 
வெள்ளம் படைகள் அழியக் குருதி ஆறாகப் பெருகியது . 
நீலகேசன் என்னும் அவுணன் சயந்தனை யெதிர்த்துப் 
போர் புரிந்தான் . சயந்தன் அந்த நீலகேசன்மேல் நூறு 
கணை கனைச் செலுத்தி அவன் கவசத்தை பழ , த்தான் . நீல 
கேசன் வியர்த்துப் பெருமூச்செறிந்தான் . ஒரு பிறை 
முகக் கணையைச் செலுத்திச் சயந்தனுடைய வில்நாணை 
யறுத்தான் . உடனே சயந்தன் மாயப் போர் செய்தான் . 
நீலகேசனால் அந்த மாயத்தை நீக்கமுடியவில்லை. 
கோபனுடைய படைகள் அஞ்சிக் கலங்கி ஓடலாயின 

அப்பொழுது அவணப்படைத் தலைவர்களில் , சோமா 
சுரன் , மாயாபலி, சுரகேசரி , பதுமன் , மாறாதபலி, தண்ட 
கன் , வாமன் , வருணன் மாகதன் முதலாகிய அவுணப் 
படைத்தலைவர்கள் சயந்தனுடைய 

நீக்குவதற்கு 
நினைத்து வந்து போர்செய்தார்கள் . ஆனால் , மாயையை 
நீக்கமுடியவில்லை. அதனால் அவர்களுங் கலங்கி நின்றார்கள் . 

பானுகோபனுக்கும் சயந்தனுக்கும் போர் 
பானுகோபன் தன் படையின் தோல்வியையும் சயந்த 
னுடைய வெற்றியையுங் கண்டான் . சயந்தன் மாயப்போர் 
செய்கிறான் போலும் என்று எண்ணினான் . சுக்கிராச்சாரி 
யார் தனக்கறிவுறுத்திய அறிவு மறையை ( ஞான மந்திரம் ) 
முறையாக நினைத்துக்கொண்டு சயந்தன் முன் சென்றான் . 


பாது 


மாயை 


200 


கந்த புராணம் 


. 


5 : ல்லாங் 


பானு 


நாணை 


அவ்வளவில் சயந்தனுடைய மாயங்கள் யாவும் அழிந்தன . 
சயந்தன் தனித்தவனாக வெள்ளையானையின் மீது நின்றான் . 

சயந்தனையணுகிய பானுகோபன் , அவனைப் பார்த்து , 
: நான் வருமுன் உன் 

உன்னுடைய 

மாயங்கள் 
தொலைந்தன பார்த்தாயா ? கதிரவனைச் சிறைப்படுத்தி 
யது போல் உன்னையுஞ் சிறைப்படுத்துகிறேன் ; விரைந்து 
போர்செய் " என்றான் . 

இருவருக்கும் விற்போர் தொடங்கியது . 
கோபன் பல கணை களைச் செலுத்தினான் . 

அவைகள் 
அனைத்தையும் சயந்தன் விலக்கினான் . ஆயிரங்கணைகளினால் 
பானுகோபனுடைய 

வில் 

யறுத்தான் . பானு 
கோபன் தீப்போலச் சினந்தான் . வேறொரு வில்லை வளைத் 

கணைமழைகளைப் பொழிந்தான் சயந்தன் மீது 
ஆயிரங் கணைகளைச் செலுத்தினான் . சயந்தன் ஆயிரங் 
கணை களைச் செலுத்திப் பானுகோபனுடைய தேரிற்கட்டிய 
குதிரைகளையழித்தான் . பானுகோபனுடைய 
மீது கணக்கற்ற கணைகளைச் செலுத்தினான் . சன் தேர்க் 
குதிரைகள் எல்லாம் அழிந்தவுடன் பானுகோபன் 
வேறொரு தேர் மீது ஏறினான் . சினந்து பற்களைக்கடி த்தான் . 
இடிபோல உரப்பினான் . வில்லை வளைத்தான் . 

வில்லை வளைத்தான் . நூறாயிர 
கோடி கணைகளை விடா மழைபோலப் பொழிந்தான் . சயந்த 

உடலிலும் வெள்ளையானையின் உடலிலும் பல 
கணை களை யழுத்தினான் . சயந்தன் மயங்கி அறிவழிந்து 
யானையின்மேல் விழுந்தான் . அமுதமுண்டமையால் அவன் 
இறக்கவில்லை. அவனுடலெங்குங் குருதி வடிந்தது . 


தான் . 


படைகள் 


க 


னுடைய 


வெள்ளையானை போர் 
சயந்தன் மயங்கி அறிவிழந்ததைக் கண்டு வெள்ளை 
யானை : கலங்கித் துன்பமடைந்தது . சினத்துடன் பானு 
கோபனுக் கெதிரேசென்றது . அவனுடைய தேரிற் பாய்க் 
தது . அதிற் கட்டிய குதிரைகள் அழிந்தன . தேரோட்டி 
யும் ஒழிந்தான். யானை . பேரொலிசெய்து பிளிறியது . 
தேரழிந்தபடியால் பானுகோபன் நிலத்திற் குதித்தான் . 


தேவர்கள் சிறை புகுதல் 


201 


, 


பானையைச் சினந்தான் . அஃது அவனுடைய மார்பில் 
முட்டியது . அதனுடைய நான்கு தந்தங்களும் சட சட 
என்று ஒடிந்து விழுந்தன . பானுகோபன் அதன் தும்பிக் 
கையைப் பிடித்துக்கொண்டு கன்னத்தில் அடித்தான் . 
அது தளர்ந்து விழுந்தது . 

சயந்தன் அவுணர்கைப்படுதல் 
வெள்ளையானை தளர்ந்து விழுந்தமையையும் சயந்தன் 
தனித்தமையையும் அவுணர்கள் கண்டார்கள் . 

ஆரவாரஞ் 
செய்து சயந்தனைச் சூழ்ந்து பிடித்தார்கள் . அவனை 
வருத்தத் தொடங்கினார்கள் . பானுகோபன் வேறொரு 
தேரில் ஏறிக்கொண்டு அங்கு விரைந்து வந்தான் . சயந்த 
னைச் சூழ்ந்துள்ள அவுணர்களைப் பார்த்து , “ அவன் பகை 
வன் என்று வருத்தர் தீர்கள் ! முன்னரே தளர்ந்து போயிருக் 
கிறான் ! தேவர் கூட்டத்தோடு இவனையுஞ் சிறைப்படுத் 

என்று கட்டளையிட்டான் . அவுணர்கள் அவ் 
வாறே செய்தார்கள் . 

விண்ணுலகை எரித்தல் 
பானுகோபன் படைத்தலைவர் களைப் பார்த்து , விண் 
ணுலகில் எஞ்சியுள்ள தேவர்களையும் பிடித்துக்கட்டிச் 
சிறைப்படுத்தி வாருங்கள் , ” என்றான் . பிறகு விண்ணகம் 
முழுமையும் தீயிட்டுக் கொளுத்தச்செய்தான் . பொன் 
னுலகம் முற்றும் பொன் போல எரிந்து சாம்பராயிற்று . 
இந்திரன் ஒளிந்தோடிப் போனான் . தேவர்கள் சிறைப் 
பட்டார்கள் . பொன் னுலகம் எரிந்துபோய்விட்டது . 
விண்ணகவாழ்வே இவ்வாறாயின் , செல்வம் எவ்வாறு 
நிலையுடைய தாகும் ? செல்வம் தன் பெயருக் கேற்பச் 
செல்லுந் தன்மை யுடையதன்றோ ? 

செல்வ நிலையாமை 
ஊழியின் அன்றி என்றும் ஒழிவுறாத் துறக்க மூதூ 
பூழிய தான தன்றே புரந்தரன் வறியன் போனான் 
வீழுறு சிறையின் உற்றார் மிக்கவர் என்றால் யாரும் 
வாழிய செல்வந் தன்னை நிலையென மதிக்க லாமோ ? 

( பூழி - பொடி . மிக்கவர் - தேவர் . ) 


202 


கந்த புராணம் 


பானுகோபன் தந்தையைக் காண்டல் 
விண்ணகம் எரிந்தொழிந்தது கண்டு பானுகோபன் 
மகிழ்ந்தான் . அவுணர்களைப் பார்த்துச் சிறையாக்கப் 
பெற்றுள்ளவர்களைப் பிடித்துக்கொண்டு முன்னே செல் 
லுங்கள் , என்றான் . அவர்கள் அவ்வாறே சென்றார்கள் . 
பானுகோபன் மகேந்திரபுரியை அடைந்தான் . 

சூரபன்ம 
னுடைய கோயிலுக்கு முன்னே சென்று தேரினின்றும் 
இறங்கினான் . சிறையாக்கப்பெற்ற தேவர்களைக் கொண்டு 
போய்த் தந்தையின் முன்பு நிறுத்தினான் . தந்தையி 
னுடைய கால்களைப் பணிந்தான் . இந்திரனையும் இந்தி 
ராணியையும் யாண்டுங் கண்டிலேன் . விண்ணகத்தைக் 
கொளுத்திச் சாம்பராக்கிவிட்டேன் . சயந்தனையுந் 
தேவர்களையும் பிடித்துக்கொண்டு 

வந்திருக்கிறேன் 
என்று கூறினான் . 

சூரபன்மன் தேவர்களைத் தண்டித்தல் 
சூரபன்மன் 

தன்முன் நிறுத்தப்பெற்ற சயந்தன் 
முதலானவர்களைப் பார்த்துச் சினந்தான் . வாட்படையை 

காவலர்களை யழைத்தான் , வர்களுடைய 
உறுப்புக்களை 

யெல்லாந் துண்டஞ் செய்யுங்கள் 
என்றான் . சூரபன்மன் கட்டளைப்படி 

அவுணர்கள் , 
தேவர்களுடைய கைகளையுங் கால்களையும் தோள்களையும் 
காதுகளையும் மற்ற உறுப்புக்களையும் அசமுகி பார்க்கும் 
படி அறுத்தார்கள் . தேவர்கள் தவத்தி 

தேவர்கள் தவத்திற் சிறந்தவர்க 
ளாகையால் அறுக்கப்பெற்ற அவர்களுடைய உறுப்புக்கள் 
உடனுக்குடனே பொருந்தலாயின . சூரபன்மன் அதனைக் 
கண்டான் . " தேவர்களைக் கொல்வது முடியாது . 

அவர் 
கள் . உறுப்புக்களைக் குறைத்தலும் இயலாது தேவர்க 
ளுடைய ஆற்றல் மிகவுஞ் சிறந்தது . தேவர்கள் நமக்குத் 
தோற்றது 

நம்முடைய தவத்தின் சிறப்பினால் தான் 
என்று எண்ணினான் . இவர்கள் தப்பியோடிப் போகாத 
படி சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிட்டான் . 
காவலாளர்களும் அவ்வாறே தேவர்களை விலங்குபூட்டிச் 
சிறையிலடைத்தார்கள் . 


யேந்திய 


4 . 


2 


. 


1 





தேவர்கள் சிறை புகுதல் 


203 


தேவமாதர்கள் சிறை 
தேவமாதர்கள் மகேந்திரபுரியிலே சிறையிலகப்பட்டுப் 
பலவாறு வருந்தலானார்கள் . இழிந்தவர்களாகிய அவுணர் 
களுக்கு , ஏவல் புரிந்து 

ஏவல்புரிந்து நொந்தார்கள் . அவர்களுடைய 
துன்பம் அளவிடற்பாலதன்று , 


வெள்ளையானையின் கொம்பு வளர் தல் 
விண்ணுலகில் பானுகோபனுக்கும் சயந்தனுக்கும் 
போர் நிகழ்ந்தபோது கோடுகள் ஒடியப்பெற்ற வெள்ளை 
யானை தளர்வு நீங்கியெழுந்தது . நிலவுலகில் திருவெண் 
காட்டிற்கு 

ஆகமமுறைப்படி 

சிவவழிபாடு 
செய்தது . சிவபெருமானுடைய திருவருளால் அதன் 
கோடுகள் முன்போல வளர்ந்தன . அஃது அவ்விடத்தி 
லேயே இருந்தது . 


வந்தது . 


காட்சி 


இந்திரன் தவம் 
இந்திரன் இந்திராணியோடு விண்ணுலகிற்குச் சென் 
றான் . தனது நகரம் எரிக்கப்பட்டிருத்தலையும் தன் மகனுந் 
தேவர் களுஞ் சிறையாக்கப்பட்டிருத்தலையும் உணர்ந்தான் . 
மிகவுந் தளர்ந்தான் . மேருமலையை அடைந்து நெடுங்காலந் 
தவஞ்செய்தான் . இந்திரனுடைய - தவத்திற்கு மகிழ்ந்து 
சிவபெருமான் 

கொடுத்தருளினார் . " உனக்கு 
வேண்டுவது யாது ? என்று கேட்டருளினார் . இந்திரன் 
இறைவனைப்பார்த்து , நேர்மையற்ற சூரபன்மனைக் கிளை 
யோடும் அழித்து எங்களுடைய துன்பங்களை நீக்கியருள 
வேண்டு மென்று வேண்டிக்கொண்டான் . " நாம் உமையை 
மணந்து ஒரு மகனைத் தருவோம் ! அவன் அவுணர்களை 
யழித்து உங்களுடைய இன்னல்களை ஒழிப்பான் ! 

! என்று 
திருவாய்மலர்ந்தருளினார் . 

வியாழபகவான் முடிவுரை 
“ இறைவன் மொழிகளை இந்திரன் கேட்டுத் திருமால் 
நான் முகன் முதலிய தேவர்களைக் கலந்து எண்ணினான் . 


204 


கந்த புராணம் 


கண்ணுதற் பரமனிடத்திலே காமனையனுப்பினான் . அவன் 
சென்று எரிந்தொழிந்தான் . தேவர்கள் தங்கள் குறைகளை 
நீக்குமாறு 

சிவபெருமானை வேண்டிக்கொண்டார்கள் . 
இறைவன் இமயமலைக்கு எழுந்தருளி உமையம்மையைத் 
திருமணஞ் செய்தருளினார் . எங்களுடைய துன்பங்கள் 
ஒழியுமாறு தேவரீரைத் திருநுதற் கண்ணில் பிறப்பித் 
தருளினார் . 

“ தாங்கள் தோன்றியபிறகு , திருமாலுக்கும் நான் 
முகனுக்கும் மற்றைத் தேவர்கட்கும் பிறருக்கும் 
ஒருவாறு 
மகிழ்ச்சியுந் துணிவுமுண்டாயிற்று . ஆயினும் , சூரபன்ம 
னுக்கு அஞ்சி ஒளிந்தே திரிகின்றார்கள் . 

திரிகின்றார்கள் . தங்களையுஞ் 
சிவபெருமானையும் வழிபடுதற்கு வரும்போது மட்டும் 
தங்களுடைய இயற்கை வடிவங்களுடன் 

யற்கை வடிவங்களுடன் வருவார்கள் . 
மற்றைக் காலங்களில் உண்மை வடிவங்களை மறைத்துக் 
கொண்டே திரிகிறார்கள் . 

செல்வத்தினாலும் ஆற்றலினாலும் மேன்மையினாலும் 
தேவர்களுக்குத் துன்பஞ்செய்யுங் கொடுமையினாலுஞ் 
சூரபன்மனுக்கு நிகராவார் ஒருவரும் இலர் . சூரபன்ம 
னுடைய ஒரண்டத்துச் செய்திகள் 

செய்திகள் இவை . மற்றைய 
ஆயிரத்தேழு அண்டங்களினுஞ் செய்பவைகளை முழுமுதற் 
பொருளாகிய தாங்கள் தாம் அறிவீர்கள் . 

நான் முகன் சூரபன்மனுக்கு நாள்தோறும் பஞ்சாங் 
கஞ் சொல்லித் திரிகிறான் . திருமால் தாரகனோடு போர் 
செய்து முன்பே தோற்றுப்போனார் . சிவபெருமான் 
எல்லா மேன்மைகளையுஞ் சூரபன்மனுக்குத் கொடுத்தவ 
ராதலின் அவர் அழிக்கமாட்டார் . ஆதலால் , தேவரீர் 
தாம் சூரபன்மனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் 
அழித்தருளுதல் வேண்டும் . தேவர்களையுஞ் சயந்தனையுஞ் 
சிறையினின்று நீக்கியருளுதல் வேண்டும் . திருமால் 
நான் முகன் முதலியவர்களுக்கு அவரவர்களுடைய பழைய 
பதவியைக் கொடுத்தருளுதல் 

வேண்டும் , என்று 
வியாழபகவான் முருகனிடம் கூறினார் .. 


தேவர்கள் சிறை புகுதல் 


205 


முருகக்கடவுள் பதிலுரை 
அவுணர்கள் வரலாறு முழுமையும் இவ்வாறு வியாழ 
குரு கூற , முருகக்கடவுள் ஒன்றும் உணரார்போலக் கேட் 
டருளினார் . தேவகுருவைப் புகழ்ந்து திருவருள் செய் 
தருளினார் . 

இந்திரனைப்பார்த்து , “ உன்னுடைய துன்பங் 
விரைவில் ஒழியுமாறு செய்வோம் ! சூரபன்மனைச் 
சுற்றத்தார்களோடு 

ஒழிப்போம் ! " 

என்று 

திருவாய் 
மலர்ந்தருளினார் . இந்திரன் தேவர்களோடு 

முருகக் 
கடவுளை வணங்கி மகிழ்ந்திருந்தான் . 


கள் 


இரண்டாவது 
அசுரகாண்டம் முற்றிற்று . 


க . 


தார் , 


3. மகேந்திரகாண்டம் 

முருகவேள் வணக்கம் 
விரிஞ்சன்மால் தேவராலும் வெலற்கரும் விறலோன் ஆகிப் 
பெருஞ்சுரர் பதமும் வேத ஒழுக்கமும்பிறவும் மாற்றி 
அருஞ்சிறை அவர்க்குச் செய்த அவுணர்கோன் ஆவி கொள்வான் 
பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனைப் பணிதல் செய்வாம் . 

வீரவாகுதேவர் கந்தமாதனஞ் 

செல்லுதல் 
திருமுருகக்கடவுள் தூதுவிட எண்ணுதல் 
திருச்செந்தின்மாநகரின் கண்ணே முருகக்கடவுள் 
தேவர்கள் தம்மைச் சூழ அரியணை மீது எழுந்தருளி யிருந் 

சூரபன்மனோடு போருக்குச் செல்லுமுன் தூது 
விடுதல் வேண்டும் என்று எண்ணினார் . 

தம்முடன் 
உள்ள திருமால் நான் முகன் முதலிய தேவர்களைப் பார்த் 
தார் . அவுணர்களை அழிக்குமாறு நாளைக்குப் புறப்படு 
வோம் ; அதற்கு முன் ஒரு தூதுவனையனுப்பிச் சூரபன்ம 

எண்ணத்தை யறிந்து கொள்ளுதல் வேண்டும் 
என்றார் . திருமால் நான்முகன் முதலானவர்கள் “ அவ் 
வாறு செய்தலே அறநெறி என்றார்கள் . " நம்முடைய 
கூட்டத்துள் தூதுபோய்வரத் தக்கவர் யார் ? என்றார் . 
நான்முகன் அறுமுகக்கடவுளைப் பார்த்துத் தேவர்க 
ளாகிய நாங்கள் சூரபன்மனுக்குப் பணிவிடை புரிவதற்கே 
யன்றி , வேறெதன்பொருட்டும் வீரமகேந்திரஞ் சென்று 
மீளுதல் அரிது; வீரமகேந்திரத்திற்குத் தூது சென்று 
வெற்றியுடன் 

மீளத்தக்கவர் வீரவாகுதேவரே யாவர் " 
என்றுரைத்தான் . முருகக்கடவுள் “ நல்லது ” என்றார் . 
வீரவாகுதேவரைப் பார்த்து , வீரவாகுவே ! நீ விரைந்து 
மகேந்திரத்திற்குச் செல் . சூரபன்மனைக் 
கண்டு , " சயந்தனை 
யும் தேவர்களையும் அறநெறியை நினைத்துச் சிறையி 
னின்று விட்டுவிடுமாறு சொல் . அவ்வாறு விட்டுவிட்டால் 


னுடைய 


208. . 


கந்த புராணம் 


அவனுக்கும் அவனுடைய கூட்டத்தார்க்கும் அழிவு 
ஏற்படாதென்றும் , மறுத்துரைத்தால் அழித்தொழிக்கு 
மாறு விரைந்து வருவோம் ; இஃது 

ஃது உண்மை 
றுரைத்து மீண்டு வருவாயாக என்று கூறியருளினார் . 


என் 


ܕ; 


வீரவாகு தேவர் புறப்படுதல் 
வீரவாகு தேவர் அப்பணியைத் தலைமேற்கொண்டார் . 
" அப்படியே சென்று சொல்லி மீண்டு வருகின்றேன் 
என்றார் . 

முருகக்கடவுளை வணங்கி விடைபெற்றுக் 
கொண்டு சென்றார் . இந்திரன் வீரவாகுதேவருக்குப் 
பின்னே வ ன் " சிறையிலிருக்குஞ் சயந்தனையும் 
பார்த்துத் தேற்றிவரவேண்டுமென்று வேண்டிக்கொண் 
டான் . அவ்வாறே செய்வோம் " என்று அருள் புரிந் 
தார் 

வீரவாகுதேவர் . தம்மைத் தொடர்ந்துவந்த 
நூறாயிரத்தெட்டு வீரர்களையும் நிற்குமாறு 

கட்டளை . 
யிட்டார் . விரைந்து கடற்கரையை அடைந்தார் . 


நின்றது . 


பேருருவங் கொள்ளுதல் 
கடற்கரையில் கந்தமா தனம் என்னும் புலை உயர்ந் 
தோங்கி 

அம்மலையின் மீது ஏறி நின்றார் . 
வீரவாகுதேவரைத் தாங்கமுடியாமல் அம்மலை பிளந்து 
தாழ்ந்தது . அம்மலையிலிருந்த பறவைகளும் விலங்குகளும் 
இரிந்து ஓடின . வீரவாகு தேவர் மகேந்திரபுரிக்குச் செல்வ 
தற்காகப் பேருருவங்கொண்டார் . அவ்வுருவம் எல்லா 
வுலகங்களையுங் காணத்தக்கவாறு மிகப் பெரிதாகவிருந்தது . 
சூரபன்மனுடைய மகேந்திரபுரியையும் நின்றபடியே 
பார்த்து வியந்தார் . வீரவாகுதேவருடைய 

வீரவாகு ேதவருடைய பேருருவத் 
தைப்பார்த்து , நான் முகன் இந்திரன் முதலியவர்கள் 
மகிழ்ச்சியோடு ஆரவாரஞ் செய்தார்கள் . 

புறப்பட்டுச் செல்லுதல் 
வீரவாகுதேவர் முருகக்கடவுளைத் தொழுது வாழ்த்தி 
னார் . மிகவும் பெரிய இந்த வடிவத்தோடு நாம் சென்றால் 


கடல் பாய்தல் 


209 


உலகத்துயிர்கள் ஒழியும் . சிறிய உருவத்தோடு செல்லு . 
தலே தக்கது என்று எண்ணிச் செல்லுதற்குத் தக்க 
உருவத்தைக் கொண்டார் . முடி அண்ட கோளகையை 
முட்ட விண்ணிற்படர்ந்து எழுந்தார் . 


உ . 


கடல் பாய்தல் 


ர 


கடலில் 


வீரவாகுதேவர் விண்ணிற் பறந்து செல்லுதல் 

வீரவாகுதேவர் அவ்வாறு எழுந்த அளவில் அவ 
ருடைய விரைவின் இழுப்பால் நிலவுலகில் இருந்த மலைக 
ளெல்லாம் . அவருடன் சென்றன . விரைவுக் 

விரைவுக் காற்றால் 
அண்டங்கள் திரிந்தன . உயிர்கள் சுழன்றன . கருப்பன் 
கொண்ட . 

முகில்கள் கலங்கின . விரைவுக்காற்றுக் க 
வனையுந் தீயையுங் குளிரச்செய்தது . வடவைத்தீயையும் 
அவித்தது . மகேந்திரபுரியிலுள்ள மதில்களையும் செய் 
குன்றுகளையும் பொழில்களையும் நிலத்தில் அலைத்துத் 
தள்ளியது. அவருடைய மூச்சுக்காற்றி லுண்டாகுந்தீ 
முன்னாற் சென்று 

சென்று மகேந்திரபுரியைக் கொளுத்தியது. 
விரைவுக் காற்றால் தள்ளுண்ட கடல்நீர் சென்று அதனை 
அணைத்தது . விரைவுக்காற்றால் விண் மீன்கள் 
திர்ந்தன . மறிந்து செல்லும் 

அக்கடலிலுள்ள 
மீன்கள் விண்ணிற் சென்றன . வீரவாகுதேவர் திருக் 
கையில் அணிந்துள்ள இரத்தின வளையலின் ஒளி சென்று 
சக்கரவாளகிரியைச் குழ்ந்த இருட்டை ஒட்டியது , 

மேலும் , வீரவாகுதேவரின் போக்குச் சிவபெருமான் 
முப்புரத்தின் மீது விட்ட நகைப்பாகிய தீயைப்போன்றும், 
அவர் விடுத்த திருமாலாகிய அம்பைப் போலவும் , முருகக் 
டவுள் சூரபன்மனை யழித்தற்குவிட்ட வேற்படையைப் 
போன்றும் இருந்தது . வீரவாகுதேவர் கடலைக்கடந்து 
மகேந்திரபுரிக்கு வடபாலிருந்த இலங்கையை அடைந்தார் . 
அவ்விலங்கையை யாளிமுகன் என்னும் அவுணன் காவல் 
செய்து கொண்டிருந்தான் . 

க . 4. - 14 


கட 


கூ . 


அவன் 


விரைந்து 


1 


வீரசிங்கன் அழிவு 
வீரசிங்கனும் வீரவாகுதேவரும் 
வீ ரவாகுதேவர் இலங்கையை அடைந்தபொழுது 
யாளிமுகன் அங்கு இல்லை. அவன் தன் படைகளோடு 
சூரபன்மனைக் காண்பதற்காகச் சென்றிருந்தான் . 
மகனாகிய அதிவீரன் என்பவன் ஆயிரம் வெள்ளம் படைக் 
ளோடு இலங்கையைக் காத்துக்கொண்டிருந்தான். அவன் 
நகருக்குள்ளே இருந்தான் . அவனுடைய படைத்தலைவ 
னாகிய வீரசிங்கன் என்பவன் வடக்கு வாயிலைக்காத்துக் 
கொண்டிருந்தான் . அவன் , வீரவாகுதேவர் 
செல்லுதலைக் கண்டான் . “ இவன் யாவன் ? நம்முடைய 
காவலைச் சிறிதும் மதிக்காது தனித்தவனாக வருகின்றான் . 
என்று 

எண்ணமிட்டான் ; ஊழித்தீபோலச் சினந்தான் . 
இவனுயிரை விரைந்து போக்குவேன் என்று எண்ணினான் . 
ஐந்நூறு வெள்ளம் படைகளுடன் அவருக்கு முன்னே 
சென்றான் 

வீரவாகுதேவரைப்பார்த்து , “ நீயாவன் ? உன்னுடைய 
உயிரினிடத்திலே சிறிதும் அன்பற்றவனாக விருக்கிறாய் 
உன்னைக் கொல்வதற்கு முன் நீ வந்த செய்தியை விரை 
வாகச் சொல் என்றான் . 

வீரசிங்கன் விளம்பிய மாற்றத்தைக் கேட்ட வீரவாகு 
தேவர் , நான் இலங்கையைத் தாண்டிச் சூரபன்மன் வாழும் 
மகேந்திரபுரிக்குப் போய்விட்டு வர நினைத்துவந்தேன் . 
இஃது என் செயல் ; நீ வல்லவனாயின் உன்னால் இயன்ற 
தைச் செய் , " என்றார் . வீரவாகுதேவர் கூறியதைக் 
கேட்ட வீரசிங்கன் , “ இவன் நம் ஆணை யைச் சிறிதும் 
மதிக்கா தவனாக விருக்கின்றான் . 

விருக்கின்றான் . ஆற்றலிற் சிறந்தவன் 
போலும் ; அதனையும் அறிவோம் என்று எண்ணினான் 
தன் படைவீரர்களைப் பார்த்து “ இவனைக் கொல்லுங்கள் 
என்று பணித்தான் . படைவீரர்கள் பல படைக்கலங்களை 
வரவாகுதேவர் மீது செலுத்தினார்கள் . வீரவாகுதேவர் 
தம் வாட்படையை உறையினின்றும் எடுத்துத் தம்மோடு 
போர்செய்த அவுணர்களைக் கொன்றார் . குருதி பெருகியது . 


அதிவீரன் அழிவு 


211 


டான் . 


நால்வகைப்படைகளும் அழிந்தன . நூறு வெள்ளம்படை 
அழியும்படியாக வீரவாகுதேவர் கொன்றார் . மற்றைய 
அவுணர்கள் தம்முயிரைப் பாதுகாத்துக்கொண்டு ஓடிப் 
போனார்கள் . 

வீரசிங்கன் போர்செய்து இறத்தல் 
அவுணர்கள் புறங்கொடுத்தோடுதலை வீரசிங்கன் கண் 

சினங்கொண்டான். வீரவாகுதேவர் மீது 
சூலப்படையை விட்டான் . அதனை வீரவாகுதேவர் தம் 
வாட்படையினால் இரு துண்டாகச் செய்து ஆரவாரித்தார் .. 
பிறகு வீரசிங்கன் ஒரு சிறந்த குலிசத்தை வீசினான் . அவர் 
அதனையும் வாளால் வெட்டினார் . வேறு படைக்கலத்தை 
வீரசிங்கன் எடுப்பதற்குமுன் , தம்முடைய வாட்படையை 
வீசிக் கைகளை வெட்டினார் . தலையையும் அறுத்துக் கடலில் 
வீழ்த்தினார் . இலங்கையிற் பாய்ந்தார் . 

இலங்கை வீழ்தல் 
இலங்கை கடலில் அமிழப் பலரும் வருந்தல் 
வீரவா 

வாகுதேவர் இலங்கையிற் பாய்ந்தவுடன் அதனைக் 
காவல் செய்துகொண்டிருந்த அதிவீரனும் பிற அவுணர் 
களுங் கலங்கினார்கள் . வீரவாகுதேவரின் ஆற்றலைப் 
பொறுக்கமுடியாமல் இலங்கை அவுணர்களோடு கடலில் 
ஆழ்ந்தது. அவுணர்கள் கலங்கித் துன்பமடைந்தார்கள் . 
கடல் மீன்கள் அவ்வவுணர்களை வருத்தின . அவுணர்கள் 
கயல்களோடு போர் செய்து கலங்கினார்கள் . 
தேவருடைய செயலைக்கண்டு அஞ்சி மறைந்தோடினார்கள் . 

ந . அதிவீரன் அழிவு 

அதிவீரன் எண்ணுதல் 
இலங்கை கடலில் ஆழ்தலை , அதனைக் காவல் செய்து 
கொண்டு அரண்மனையில் இருந்த அதிவீரன் அறிந்து 
துன்பமும் நாணமும் அடைந்தான் . மிகுந்த சினங்கொண் 
டான் . இலங்கை ஆழ் தலுக்குக் காரணம் அவனுக்குத் 
தெரியவில்லை. இவ்வாறு ஆழவேண்டிய காரணம் யாது 


வீரவாகு 


அவுணர்கள் 


212 

கந்த புராணம் 
என்று 

எண்ணமிட்டான் . சர்கள் யாரும் இவ் 
வாறு செய்யமாட்டார்கள் ! 

மாயையும் இவ்வாறு செய்ய 
மாட்டாள் ! மும்மூர்த்திகளும் இப்படிச் செய்யார்கள் 
இந்திரனோ தன்னுடைய 

உயிரைக் காத்துச்கொண்டு 
ஒளிந்து திரிகிறான் ! மற்றைத் தேவர் களோ சூரபன்ம 
னுடைய ஏவலின் படி ஒழுகுகிறார்கள் ! என் தந்தை என்னைக் 

வைத்துச் சென்றபோது நான் இலங்கையைப் 
பாதுகாப்பது நன்றாக இருக்கின்றது ! என்று எண்ண 
மிட்டான் . 


காவல் 


. 


தான் . 


வேற் 


அதிவீரன் வீரவாகுதேவரோடு போர் செய்து இறத்தல் 

தன் படைகளுடன் நாற்புறமுஞ் சுற்றிப் பார்த்தான் . 
வீரவாகுதேவரைக் கண்டான் . உதட்டைக் கடித்து நகைத் 
தான் . இவனைக் கொல்வேன் , என்று கூறிக் கொண்டு 
வீரவாகுதேவருக்கு முன்னே சென்றான் . அதிவீரனோடு 
வந்த அவுணப்படையினர் வீரவாகுதேவரைச் சூழ்ந்து 
கொண்டு 

போர் செய்யலானார்கள் . வீரவாகுதேவர் 
வாட்படையைக் கையில் உருவிக்கொண்டு அவுணர்களைக் 
கொன்றார் . அவர்களுடைய தலைகள் குருதிப் பெருக்கில் 
மிதந்தன . தன் படை அழிதலைக் கண்டு அதிவீரன் சினந் 

வீரவாகுதேவரை எதிர்த்தான் . ஒரு 
படையை வீரவாகுதேவர் மீது வீசினான் . வீரவாகுதேவர் 
அந்த வேற்படையைத் தம்முடைய வாட்படையினாலே 
இரண்டு துண்டாகுமாறு வெட்டினார் . அதிவீரன் ஒரு 
தண்டாயுதத்தை எடுத்து வீரவாகுதேவருடைய மார்பின் 
மீது வீசினான் . அத் தண்டம் அவருடைய மார்பில் 
வீழ்ந்து தூளாகியது . அதிவீரன் அதனைக்கண்டு மிகுந்த 
வியப்படைந்தான் . வேறொரு முத்தலைச் சூலத்தை யெடுத்து 
வீரவாகுதேவருடைய மார்பிற் செலுத்தினான் . அதனைக் 
கையாற் பிடித்து ஒடித்தெறிந்தார் . பின்னர் அதிவீரன் 
நான் முகன் அளித்த வாட்படையை யெடுத்துக்கொண்டு 
வாட்போர் தொடங்கினான் . வீரவாகுதேவர் தம்முடைய 
வாட்படையினால் அவனை வெட்டி வீழ்த்தினார் . கூற்றுவன் 
அதிவீரனுயிரைக் கவர்ந்துகொண்டு சென்றான் . 


கா . 


மகேந்திரஞ் செல்லுதல் 


ஆபிரம் 


வீரவாகுதேவர் வாயில்களைச் சுற்றிப் பார்த்தல் 

அதிவீரன் அழிந்ததும் போர் ஒழிந்தது . வீரவாகு 
தேவர் வாட்படையை உறையிற் செலுத்தினார் . மகேந் 
திரஞ் செல்ல எண்ணினார் . மேலெழுந்தார் . கடலில் ஆழ்ந்த 
இலங்கை மீண்டெழுந்தது , 

வீரவாகுதேவர் 
யோசனை சென்று மகேந்திரத்தை யடைந்தார் . மகேந் 
திரத்தின் மதிலையுங் கோபுரங்களையும் பார்த்தார் . மகேந் 
திரத்தின் வடபக்கத்து வாயிலில் திண்ணை ஒன்றிருந்தது . 
அத்திண்ணையில் , கோரன் அதிகோரன் என்னுங் கொடிய 
அவுணர் களிருவர் அமர்ந்திருந்தனர். அவர்களுடன் ஆயி 
ரம் வெள்ளையானை களும் , ஆயிரம்வெள்ளந் தேர்களும் , 

ரண்டாயிரம்வெள்ளம் குதிரைகளும் இருந்ததுடன் 
இரண்டாயிரம்வெள்ளம் காலாட்களும் 

இருந்தனர் . 
மகேந்திரபுரிக்குட் செல்ல விரும்பிய வீரவாகுதேவர் காவ 
லாக அமைந்திருந்த படைப்பெருக்கைக் கண்டு வியப் 
படைந்தார் . 

வடக்குவாயிற்படைகளுடன் போர் தொடங்கினால் 
போர் எளிதில் முடியாது என்று எண்ணிய வீரவாகுதேவர் 
போர்செய்ய விரும்பவில்லை. போரைத் தொடங்காமலே 
மகேந்திரபுரிக்குட் சென்று சூரபன் மனைக் காண விரும் 
பினார் . வடக்குவாயிலை நீங்கிக் கீழ்ப்பக்கத்து வாயிலுக் 
குச் சென்றார் . அக் கீழ்ப்பக்கத்து வாயிலின்கண் மகி 
டாட்சன் வீரபானு என்னும் பெயருடைய இரண்டு அவு 
ணத் 

தலைவர்கள் வாட்படை யேந்திய கையினராக அவ் 
வா பிலைக் காத்து நின்றார்கள் . வடக்குப் பக்கத்து வாயி 
லில் இருந்தாற்போன்ற படை இங்கும் இருந்தது . ஆகவே 
அவ்வாயிலாலும் உள்ளே 

செல்ல இயலாதென்பதை 
யுணர்ந்த வீரவாகுதேவர் தெற்குப் பக்கத்து வாயிலை 
யடைந்தார் . 


எ . 


கயமுகன் அழிவு 
கயமுகன் வீரவாகுதேவரைக் காண்டல் 
தெற்குப்பக்கத்து வாயிலைக் கயமுகன் என்பவன் 
காவல் புரிந்து கொண்டிருந்தான் . அவன் ஆயிரம் யானை 
முகங்களையுடையவன் ; ஆயிரந் துதிக்கைகளை யுடையவன் . 
இரண்டாயிங் 

கைகளையடையவன் . இரண்டாயிரந் 
தோள்களையுடையவன் . மிகுந்த சினமுடையவன் . போர் 
புரிதலையே மிகுந்த விருப்பத்துடன் எதிர்பார்ப்பவன் . 
மிகுந்த தீவினைகளைச் செய்யும் இயல்பு பொருந்தியவன் . 
யானை , கரடி , புலி , சிங்கம் , யாளி என்னும் இவைகளில் 
ஐயாயிரத்தைத் தின்று குருதி சிந்தும் வாயையுடையவன் . 
இத்தன்மைகளையுடைய அவன் வீரவாகுதேவரைக் கண்டு 
சினங்கொண்டான் . வீரவாகுதேவரைப் பார்த்து , நீ 
எம்மவர் பலருடைய காவலைக் கடந்து இங்கு வந்திருக்கிறாய் . 
மாயங்களைக் கற்றவன்போல் தெரிகிறது. எளியதேவர்கள் 
இருக்கின்ற ஊர் 

என்று எண்ணிக்கொண்டு 

வந்து 
விட்டாயோ ? நீ இறப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிற இடம் 
இது தான் . 

இனிமேல் நீ திரும்பிப் போகப்போகிறது 
இல்லை. கொடிய சிங்கம் இருக்கும் முழஞ்சில் ஒரு பெண் , 
மான் துணிந்து நுழைந்ததைப் போல நீ இங்கு வந் 
திருக்கின்றாய் . கடலைத் தாண்டி இம் மகேந்திரத்துக்குள் 
நுழைந்த நீ யாவன் ? தேவர் கூட்டத்தில் ஒருவனா 
சிறப்பற்ற தேவர்களுள் நீ ஒரு புதியவன் போல் தெரிகிறது . 
ஆகையால் தான் ஒரு வாட்படையோடு 

தனியனாகத் 
துணிந்து வந்திருக்கிறாய் . நீ இவ்விடத்திற்கு வந்ததன் 
காரணம்யாது ? 

இங்கு அனுப்பியவர் 
பெருமானா ? திருமாலா ? நான்முகனா ? 

இந்திரனா ? 
இவர்களில் யார் ? இந்நகரைச்சுற்றிக்கொண்டு திரிகிற நீ 
ஒற்றுவனாக வந்தாய்போலும் . உன் வாணாள் முடிந்து 
விட்டபடியினால் தான் நீ இங்கு 

வந்திருக்கின்றாய் . நீ 
தேவர் கூட்டத்தைச் சேர்ந்தவனாகத் 

தெரியவில்லை . 
என்னைக்கண்டும் நீ அஞ்சுகின்றாயில்லை, என்று பலவாறு 
சொல்லிக் கொண்டு வீரவாகுதேவருக்கு முன்னே வந்தான் . 


7 


நீ 


? 


உன்னை 


சிவ 


கயமுகன் அழிவு 


21.5 


அக் 


னான் . 


நீட்டி 


விசினான் . 


அவைகளைத் 


கயமுகனுக்கும் வீரவாகுதேவருக்கும் போர் 

வீரவாகுதேவர் கயமுகன் சொன்ன மொழிகளைக் 
கேட்டார் . “ இறப்பதற்காக என்னிடத்திற்கு வந்தாய் 
போலும் , வா சான்றார் . வீரவாகுதேவர்மீது கயமுகன் 
ஒரு மலையைப் பிடுங்கி வீசினான் 

. அம்மலை வீரவாகு 
தேவருடைய தோளிற்பட்டுத் தூளாகியது . கயமுகன் வீர 
வாகுதேவருடைய ஆற்றலைக் கண்டு சீற்றங்கொண்டான் .. 
மற்றும் ஆயிரங் குன்றுகளைப் பிடுங்கி வீசினான் . 
குன்றுகள் வீரவாகுதேவர் மேற்பட்டுத் தூணிலடிபட்ட 
மட்பாண்டங்களைப்போல உடைந்து போயின. 

பிறகு 
கயமுகன் தண்டாயுதத்தை வீரவாகுதேவர்மீது செலுத்தி 

வீரவாகுதேவர் வாட்படையினால் தண்டத்தைத் 
துண்டாக்கினார் . கயமுகன் வீரவாகுதேவருடைய ஆற் 
நலைக்கண்டு வியப்படைந்தான்.. திக்கைகளை 
ஆயிரம் மரங்களைப் பிடுங்கினான் . வீரவாகுதேவர் மீது 
வீரவாகுதேவர் 

துண்டாக்கி 
ஆரவாரித்தார் . கயமுகன் மேலும் பலமலைகளைப் பிடுங்க 
முயன்றான் . வீரவாகுதேவர் தமது வாட்படையினால் 
கயமுகனது ஆயிரந் துதிக்கைகளையும் அறுத்துத்தள்ளி 
னார் . வீரவாகுதேவரைப் பிடித்து உண்பேன் என்று 
கயமுகன் இரண்டாயிரங் கைகளை நீட்டினான் . வீரவாகு 
தேவர் நீட்டிய கைகளையும் அறுத்துத் தள்ளினார் . பிறகு 
வீரவாகுதேவர் கயமுக னோடு மற்போர்செய்து அவனைக் 
கொன்றார் . 

வீரவாகுதேவர் அணுவுருக்கொள்ளுதல் 
கயமுகன் இறந்தமையைக் கண்டு பல அவுணர்கள் 
போருக்கு வந்தார்கள் . வீரவாகுதேவர் அவர்களோடு 
போர் தொடங்கினால் வெல்வதற்கு நாளாகும் . மறைந்து 
செல்லுதலே சிறந்த செயலாகுமென்று முடிவு செய்தார் . 
எவருங் காணுதற்கரிய ஓர் அணுவுருவங்கொண்டார் . 
உள்ளே நுழையச் சமயம் பார்த்துக்கொண்டு கோபுரத் 
தின்மீது அமர்ந்திருந்தார் . 


அ . நகர் புகுதல் 
வீரவாகுதேவர் நகர்வளம் காண்டல் 
அணுவுருக்கொண்டு கோபுரத்தின் மீது அமர்ந்திருக் 
கும் வீரவாகுதேவர் மகேந்திரபுரியின் சிறப்புக்களைப் 
பார்த்தார் . நால்வகைப் படைகளும் அளவற்றனவாகக் 
காணப்பட்டன . இன்பம் நுகர்தற்குரிய பொருள்கள் 
எங்குஞ் செறிந்து பொன்னுலகத்தையும் பின்னடையச் 
செய்துநின்றன , 

மாளிகைகளெல்லாம் ஒன்பதுவகை 
மணிகளாற்செய்யப்பெற்று விளங்கின . அம்மாள்கைகளில் 
அவுணர்களும் அவ்ணமாதர்களும் பலவகை இன்பபோகங் 
களை இனிது நுகர்ந்து மகிழ்ந்திருந்தார்கள் . ஐந்தருக்களும் 
சிந்தாமணியும் காமதேனுவும் பதுமநிதியும் பிறவும் அந் 
நகரத்து ஆடவர்களும் பெண்களும் இருக்குமிடந்தோறுஞ் 
சென்று : அவர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறு 
கொடுத்துத்திரிந்தன . பலவகை ஒலிகளும் கடலின் ஒலி 
போல மிகுந்து விளங்கின . மகேந்திரபுரியின் பலவகைச் 
செல்வங்கள் எத்தகையோருடைய உள்ளங்களையும் 
கொள்ளைகொள்வனவாக விளங்கின . அந்நகரிலே முதிய 
வர்களும் நோயாளர்களும் வறியவர்களும் இலர் . கருப்பஞ் 
சாற்றுக்கடல் , தயிர்க்கடல் , நெய்க்கடல் , மதுக்கடல் , 
பாற்கடல் ஆகியன சூரபன்மனுடைய ஆணையினால் வீடுகள் 
தோறுந் தனித்தனிக் குளங்களாக 

வந்து 

அமைந்து 
விளங்கின 

அவுணர்கள் அணிந்து நீக்கிய பலவகைப் 
பொன்னணிகள் தெருக்களைக் குப்பையாகச் செய்தன . 
அந்நகரத்தின் பலவகைச் 

சிறப்புக்களையும் வீரவாகு 
தேவர் நீண்டபொழுது பார்த்து 

பார்த்து மகிழ்ந்தார் . பிறகு 
முருகப்பெருமான் ஏவிய தொழிலைப் புரியாது இவ்வாறு 
வீண்பொழுது போக்கிக் கொண்டிருத்தல் தக்கதன்று 
என்று நகருக்குள்ளே செல்லத்தொடங்கினார் . 


| 


நகருக்குள்ளே நுழைதல் 
பின்னர் வீரவாகுதேவர் விண்வழியாக உள்ளே 
நுழைந்தார் . பானுகோபன் , அக்கினிமுகன் , இரணியன் , 


சயந்தன் புலம்புதல் 


217 


பார்த்து 


பலவாறு : 


புலம்பிக் 


의 


வச்சிரவாகு , மூவாயிரர் , தருமகோபன் ஆகியவர்களுடைய 
அரண்மனைகளைப் 

வியப்படைந்தார் . தரும் 
கோபன் என்பவன் சூரபன்மனுடைய 

முதலமைச்ச 
னாவான் . வீரவாகுதேவர் 

அவனுடைய மாளிகையின் 
முடியிலிருந்து தேவர்கள் துன்புற்று வாடுஞ் சிறைக்களத் 
தைப் பார்த்தார் . 

கூ . சயந்தன் புலம்புதல் 

சயந்தன் பலவாறு கூறி வருந்தல் 
பானுகோபனால் பிடித்துக்கொண்டு வரப்பெற்ற சயந் 
தனும் தேவர்களும் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர் . 
அவர்களுடைய கால்களினுங் கைகளினும் விலங்குகள் மாட் 
டப்பெற்றிருந்தன . 

அவர்கள் பல ஊழிக்காலங்களாகச் 
சிறையில் வைக்சப்பட்டிருந்தமையின் மிகுந்த தளர்ச்சியை 
அடைந்திருந்தார்கள் . சயந்தன் 
கொண்டிருந்தான் . அவன் தேவலோகத்து இன்பவாழ்வை 
எண்ணி நைந்தான் . தாய் தந்தையர்கள் எங்கு எவ்வாறு 
அல்லலுறுகின்றார்களோ என்று ஏங்கினான் . தான் இவ் 
வாறு சிறைப்பட்டு வருந்து தலைத் தந்தை யறிந்து மீட் 
என்று 

கலங்கினான் . மற்றைத் தேவர்களும் 
தன் போல் பலவாறு துன்பமடைந்து தளர் தலைப் பார்த்து 
வருந்தினான் . 

காவலாளர்கள் மிரட்டுதல் 
தேவர்களுஞ் சயந்தனும் வருந்திக்கொண்டிருக்கும் 
போது சிறைக்காவலாளர்கள் அங்கு வந்தார்கள் . சயந் 
தனையுந் தேவர்களையும் பார்த்துச் சினந்தார்கள் 
னும் இந்திராணியும் எங்கே யிருக்கிறார்கள் ? விரைந்து 
சொல்லுங்கள் . இன்றேல் உங்களைக் கொலை புரிவோம் , 
என்று அதட்டினார்கள் . 

சயந்தன் சிறைக்காவலர்களைப் பார்த்து , என் 
டைய தந்தையுந் தாயும் விண்ணுலகத்தை நீங்கி ஓடினார் 

எங்கு சென்றார்களென்பதை 
நானறியேன் என்றான் . 


பானே 


ர 


கள் . 


பின்பு 


அவர்கள் 


218 


கந்த புராணம் 


பலவகையான 


தேவர்கள் , 

எங்கள் அரசனாகிய இந்திரனும் இந்தி 
ராணியும் போன இடம் இன்னதென்று 

ன்னதென்று நாங்கள் உண 
ரோம் , சிறையிற் கிடந்து துன்புறும் யாங்கள் அதனை 
எவ்வாறு உணர்வோம் ? " என்றார்கள் . 

சயந்தனுந் தேவர்களும் அவ்வாறு கூறியதைக்கேட்ட 
சிறைக்காவலர்கள் தேவர்களையும் சயந்தனையும் பலவாறு 
வருத்தத் தொடங்கினார்கள் . பல இழிவுரைகளைக் கூறி 
வைதார்கள் , 

காதிலே தோமரத்தைச் சொருகிக் கடைந் 
தார்கள் . உடலைப் பலவாறு சேதித்தார்கள் ,. மார்பில் 
அடித்தார்கள் ; தலையில் மோதினார்கள் . 

சயந்தன் இறைவனை நோக்கிப் புலம்புதல் 
சிறைக்காவலர்கள் தேவர்கட்குப் 
தண்டனைகளைச் செய்தமையால் ஆற்றல் குறைந்து தளர்ந்து 
போனார்கள் , தவத்திலே சிறந்த தேவர்கள் அமுதத்தை 
உண்டவர்களாதலின் இறக்கமாட்டார்கள் . இவர்களை 

ஒறுப்பதாற் பயனில்லை யென்று அவர்களைக் 
காவல்காக்குந் தொழிலில் ஈடுபட்டு இருந்தார்கள் . 

சயந்தன் இறைவனை நோக்கிப் பலவாறு புலம்ப 
லானான் . தொண்டர்களின் தீவினை களை மாற்றுபவரே ! 
கங்கையை அணிந்தவரே ! திருநுதற்கண்ணை யுடைய 
வரே ! திங்களைத் தாங்கியவரே !இங்கே நாங்கள் அழுது 
புலம்புதலைத் தேவரீர் கட்கவில்லையோ ? உயிர்கட்கு 
உம்மைத் தவிர வேறு யார் துணையாவர் ? 
னுடைய உயிரைத் தேவரீர் பாதுகாக்குமாறு இப்பொழுது 
எழுந்தருளுதல் வேண்டும் . அஞ்சினோர் அனைவருடைய 
துன்பங்களையும் போக்கியருளிய நீர் என்னிடத்தில் மட்டுந் 
தண்ணளிபுரியா திருப்பதற்குக் காரணம் யாது ? என் 
னுடைய இத்துன்பம் நீங்கினால் போதும் . பிறகு யான் 
விண்ணுலக இன்பத்தையும் விரும்பமாட்டேன் . தவத் 
தைச் செய்து தேவரீருடைய திருவடிகளை யடைவேன் . 
விண்ணுலக வாழ்வை விரும்பிப் பெருந் துன்பங்களைத் 
தேடிக்கொண்டேன் . எல்லோருடைய உயர்ந்த நிலைமை 


வீணாக 


அடியே 


சயந்தன் புலம்புதல் 


219 


" 


என் 


. 


களின் அழிவையும் நான் கண்டு கொண்டேன் . , அடியே 
னுக்கு நேர்ந்துள்ள இத்துன்பங்களை நீக்கி உம்முடைய 
திருவடிகளைத் தந்தருளும் 

பலவாறு புலம்பி 
இறைவனை வேண்டினான் . 

வந்திப் பவர்பவங்கள் மாற்றுவோய் எத்தேவர் 
சிந்தைக்கும் எட்டாச் சிவனே ! செழுஞ்சுடரே ! 
இந்தப் பிறவி இடருழப்பச் செய்தனையோ 
வந்தித்த நின்புணர்ப்பை யாரே கடந்தாரே ! 

(பவம் - பிறவி , உழப்ப - நுகர , புணர்ப்பு - செய்கை . ) 
கைந்நாகத் துக்குங் கயவாய்க்கும் நாரைக்கும் 
பைந்நாகத் துக்கும் படருஞ் சிலந்திக்கும் 
பின்னா கியவுயிர்க்கும் பேரருள் முன் செய்தனையால் 
என்னா யகனே எமக்கேன் அருளாயே ! 
( கைந்நாகம் - யானை . கயவாய் - கரிக்குருவி . பைந்நாகம் - 

பாம்பு .) 
கங்கை முடித்தாய் கறைமிடற்றாய் கண்ணுதலாய் 
திங்கள் புனைந்தாய் சிவனே சிவனே என் ( று ) 
இங்கு நினதடியேம் எல்லேங்களும் அரற்ற 
நங்கள் உயிர்க்குயிராம் நாயகம் கேட்டிலையோ ! 

(மிடறு - கண்டம் . அரற்ற - பலம்ப . ) 
பாசங்கொண் டாவி பலவும் பிணிப்போனும் 
நேசங்கொண் டாங்கதனை நீக்கியருள் செய்வோனும் 
ஈசன் சிவனென் றியம்பு மறை நீ இழைத்த 
ஆசொன்றும் இத்தீமை ஆர்தவிர்க்க வல்லாரே ! 

( ஆவி - உயிர் . ஆசு ஒன்றும் - குற்றம் பொருந்திய .) 
நாராயண னும் அந்த நான் முகனும் நாடரிய 
பேராதி யான பெருமான் உயர்க்கெல்லாம் 
ஆராயின் நீயன்றி ஆரே துணையாவார் 
வாராய் தமியேன் உயிர் அளிக்க வாராயே ! 
( பேர் ஆதியான பெருமான் முதல்வன் என்னும் 

பெயரையுடையவன் ) 
சீற்றம் விளைத்து முனம் தேவர் தொகையலைப்பான் 
கூற்றம் எனவே குறுகுற்ற அந்தகனும் 
ஆற்றல் இழப்ப அகல்மார்பில் முத்தலைவேல் 
ஏற்றியவன் நீயன்றோ எமக்கேன் இரங்கலையே ! 
( கேவர் தொகை தேவர் கூட்டம் . அலைப்பான் - 
வருத்துவான் . குறு குற்ற - நெருங்கிய, அந்தகன் - 
நமன் . ) 


க . சயந்தன் கனவு காணுதல் 

முருகக்கடவுள் திருவருள் புரிதல் 
சிறையிற் பெருந் தொல்லைப்படுஞ் சயந்தனுக்குந் 
தேவர்களுக்கும் முருகக்கடவுள் திருவருள் புரிய எண்ணி 
னார் . சயந்தனுக்கு உறக்கம் போன்ற மயக்கத்தை உண்டு 
செய்தார் . அம் மயக்க வேளையிலே ஆறு திருமுகங்களுட 
னுஞ் சயந்தனுக்குக் காட்சி கொடுத்தருளினார் . சயந்தன் 
அறிவுக்கண்களால் அவரைக்கண்டு வணங்கினான் . அடியே 
னுடைய துன்பங்களைப் போக்கியருளுமாறு எழுந்தருளிய 
தாங்கள் யாவர் ? திருமால் நான் முகன் சிவபெருமான் 
ஆகிய கடவுளர்களாகத் தெரியவில்லையே ! என்று கேட் 
டான் . 
முருகக்கடவுள் சயந்தனைப் 

பார்த்து , 

நாம் 
கொன்றைமாலையை அணிந்த சிவபெருமானுடைய 
புதல்வராவேம் . உன்னுடைய துன்பங்களை நீக்கும் படி 
யாக எழுந்தருளினோம் . நாம் உன் தந்தை முதலியவர்க 
ளோடும் அளவிறந்த படைகளோடும் நிலவுலகில் வந்து 
கிரவுஞ்சமலயையும் தாரகனையும் அழித்தோம் . 
போது திருச்செந்தின் மாநகர் என்னுமிடத்தில் வந்து 
ழுந்தருளியிருக்கின்றோம் . திருமாலும் நான்முகனும் 
உன் தந்தையும் மற்றைத் தேவர்களும் நம்முடன் இருக் 
கின்றார்கள் . உன் தாய் மேருமலையில் இருக்கின்றாள் . 
வீரவாகு என்பவனைத் தூதாகச் சூரபன்மனிடம் அனுப்பி 
யிருக்கிறோம் . அவன் இப்பொழுது இங்கு வருவான் . நாம் 
நாளைக்கே படைகளுடன் எழுந்தருளிவந்து பத்து நாட்க 
ளில் 

அவுணர்களையும் . சூரபன்மனையும் அழிப்போம் . 
உன்னைத் தேவர்களுடன் சிறை நீக்குவோம் . உங்களனைவ 
ருக்கும் விண்ணுலக வாழ்வைத் தருவோ ! " என்று திரு 
வாய்மலர்ந்தருளினார் . 

கனவிற் காட்சி கொடுத்து நிற்கும் முருகக்கடவுளைச் 
சயந்தன் பலவாறு போற்றினான் . அவனுக்கு மிகுந்த 
மகிழ்ச்சி யுண்டாகியது . கண்கள் இன்பநீரைச் சொரிந் 


எ 


வீரவாகுதேவர் சயந்தனைத் தேற்றுதல் 


221 


தன . “ எம்பெருமானே ! தேவரீர் வலியவந்து அடியேங்க 
ளுடைய துன்பங்களை மாற்றியருளினீர் . உம்முடைய 
இடத்திலே அடைக்கலம் புகுந்தோம் . எங்களைக் காத்தரு 
ளும் , " என்று போற்றினான் . முருகக்கடவுள் சயந்தனுக்கு 
மேலுந் திருவருள் புரிந்து மறைந் தருளினார் 

மறைந்தருளினார் . தேவர்கள் 
னைவருடைய கனவினுந் தோன்றிச் சயந்தனுக்கு அருள் 
செய்தவாறே அருள் செய்து மறைந்தருளினார் தேவர்கள் 
உணர்ச்சியடைந்தபொழுது 

கனவினை எண்ணி 

மகிழ்ச்சி 
யடைந்தார்கள் . 


கக . 


வீரவாகுதேவர் சயந்தனைத் தேற்றுதல் 
சயந்தனுக்குந் தேவர்கட்குங் காட்சி கொடுத்தல் 

வீரவாகுதேவர் சயந்தனையுந் தேவர்களையுங்கண்டு 
ஆறுதல் உரைகளைக் கூற எண்ணினார் . முருகக்கடவுளைப் 
போற்றினார் . காவலர்கட்கு மயக்கத்தை யுண்டுபண்ணக் 
கூடிய ஒரு மந்திரத்தைச் சொல்லிக்கொண்டு சிறைக்கூடத் 
துக்குச் சென்றார் . காவலர்கள் மயங்கி ஓவியம் போன் 
றிருந்தார்கள் . 

சயந்தனும் தேவர்களும் நாம் மயங்கிக் கிடந்தபோது 
அறுமுகக்கடவுள் தோன்றி அருள் செய்தபோது உரைத் 
தருளிய தூதுவர் இவர் தாம் போலும் என்று எண்ணினர் . 
வீரவாகுதேவர் சயந்தனுக்கு முன்னே சென்றார் . “ நான் 
அறுமுகக்கடவுளுக்குத் தம்பியாகவும் தூதனாகவும் உள் 
ளேன் . என்னுடைய 

பெயர் வீரவாகு . 

உங்களுடைய 
சிறையை விடும்படி சூரபன்மனுக்குக் கூறுமாறு முருகக் 
கடவுள் எனச்குக் கட்டளையிட்டுள்ளார் ” என்று கூறினார் . 
சயந்தனுந் தேவர்களும் மகிழ்ச்சியடைந்தார்கள் . எங்கள் 
தலைவரே ! எங்கள் குறையை நீக்கும்பொருட்டு வந்தருளி 
னீர் . எங்களுடைய துன்பங்கள் இனி விரைவில் ஒழியும் , 
என்றார்கள் . 

“ என்னைச் சூரபன் மனிடந் தூதனுப்பிய முருகக்கட 
வுள் உங்கள் துன்பங்களை விரைவில் ஒழித்துப் பழையபடி 


222 


கந்த புராணம் 


வந்தேன் , 
பார்த்து , 


விண்ணுலக வாழ்வை விரைவிற் கொடுத்தருள்வார் . உங்க 
ளைப் பழைய நிலைமையில் அமர்த்துதல் அக்கடவுளுக்கு 
ஒரு பெருஞ் செயலன்று . நான்முகனைச் சிறைசெய்து 
உயிர்களையெல்லாம் படைத்தருளிய முருகக்கடவுளுக்கு 
உங்களுடைய தொல்லையை நீக்குதல் எளிதே . அக்கடவுள் 
உங்கள் துன் பங்களைப் போக்க இங்கு எழுந்தருளினா 
ரெனில் , உங்களைப்போல் தவஞ்செய்தவர்கள் யார் இருக் 
கிறார்கள் ? இந்நகரத்திற்குள் வருதல் மிகவுங்கடினம் . நான் 
முருகக்கடவுளினுடைய அருளினால் ஒருவாறு மறைந்து 
என்றார் . 

சயந்தன் வீரவாகுதேவரைப் 
என்னுடைய தாயுந் தந்தையும் யாண்டுள்ளார் 
கள் ? " என்று உசாவினான் . இந்திரனும் இந்திராணியும் விண் 
ணுலகினின்றும் மறைந்தது முதல் அன்றுவரை நிகழ்ந்த 
செய்திகளையெல்லாம் வீரவாகுதேவர் கூறியருளினார் . 
பிறகு “ சிவபெருமானே ஒரு சிறுவர்போன்று ஆறு திரு 
முகங்களுடன் எழுந்தருளினார் . அவர் அவ்வாறு எழுந்தரு 
ளிய தற்குக் காரணம் உங்களுடைய துன்பங்களையெல்லாம் 
நீக்குதலேயாம் . தக்கனுடைய 

வேள்வியிலே புகுந்து 
தீய அவிப்பாகத்தையுண்ட உங்களுடைய தீவினை வீரபத் 
திரக்கடவுள் தண்டித்தும் இன்னும் முழுவதுந் தீரவில்லை. 
அத்தீவினை இன்னுஞ் சிறிது உள்ளது . அதனாலேயே நீங்கள் 
இவ்வாறு வருந்துகின் றீர்கள் . 

இப்போது தான் 
தீவினை அடியோடு ஒழிகின்றது . அறுமுகக்கடவுள் அவு 
ணர்களையுஞ் சூரபன் மனையும் அழித்தல் ஒரு திருவிளை 
யாடலேயாம் . 

நான் கூறுபவைகளைச் சூரபன்மன் கேட்க 
மாட்டேன் என்பான் . நான் திரும்பிச்சென்று முருகப் 
பெருமானுக்கு மொழிவேன் . அவர் நாளைக்கே படைக 
ளுடன் புறப்பட்டு வருவார் . சூரபன்மன் முதலானவர் 
களை அழிப்பார் . உங்கள் சிறை உடனே நீங்கும் , ” என்று 
கூறியருளினார் வீரவாகுதேவர் . தேவர்கள் மகிழ்ந்து 
ஒருவாறு துன்பம் நீங்கியிருந்தார்கள் . வீரவாகுதேவர் 
காவலர்களின் மயக்கத்தை நீக்கி அவ்விடம் விட்டு 
நீங்கினார் . 


க 2 . 


. 


வீரவாகுதேவரும் சூரபன்மனும் 
வீரவாகுதேவர் சூரபன்மனைக் காண்டல் 
சிறைக்கூடத்தை விட்டு நீங்கிய தேவ தூதராகிய 
வீரவாகுதேவர் , பல மதில்களையுங் கோபுரங்களையுங் கடந்து 
விண்வழியாகச் சென்றார் . சூரபன்மன் அரசிருக்கும் 
மண்டபத்தை யடைந்தார் . சூரபன் மனைக் கண்டார். 
அவுணர்கோனுடைய அத்தாணி மண்டபம் ஆயிரம் 
யோசனை அகலமுடையதாக அமைந்திருந்தது . அம்மண்ட 
பத்திலே அழகு மிகுந்த அரியணையில் அமர்ந்திருந்தான் 
சூரபன்மன் . மேனகை திலோத்தமை முதலாகிய தெய்வ 
மாதர்கள் சாமரங்களை 

னார்கள் . 

பானுகோபன் 
முதலாகிய புதல்வர்கள் முறைப்படி அமர்ந்திருந்தார்கள் . 
அரம்பையர்கள் நடித்தார்கள் . வித்தியாதரர் கின்னரர் 
இயக்கர் முதலாயினோர் வீணை வாசித்தார்கள் . 

சூரபன் மனுடைய தலையிலே மணிமுடி அணிபெறத் 
திகழ்ந்தது . காதிலே குண்டலங்கள் தொங்கின. நெற்றி 
திருநீறு பூசப்பெற்று விளங்கியது. மார்பிலே முத்துமாலை 

அணிகலன்கள் நிறைந்திருந்தன . 
தோள்களிலே வாகுவலயங்களும் கைகளிலே காப்புக் 
களும் இலங்கின . கால்களிலே வீரக்கழல்கள் மிளிர்ந்தன . 
சூரபன்மனுடைய பொதுவான தோற்றம் சூல்கொண் 
முகிலொன்று அழகுபெற அணி கலன் கள் அமைந் 
விளங்குவதைப்போன்றிருந்தது . 
மேற்கூறியவாறு சூரபன்மன் 

சூரபன்மன் அரசு வீற்றிருத்தலை 
வீரவாகுதேவர் கண்டார் . சூரபன்மனைப் போல இவ்வாறு 
சிறந்த செல்வத்தைப் பெற்றவர்கள் எவருமிலர் . தவஞ் 
செய்தவர்களில் உயிரைவிட்டுத் தவஞ்செய்தவர்களுமிலர் . 
சிவபெருமான் இவனுக்குக் கொடுத்த மேன்மைகளைப் 
போல் வேறு 

எவருக்குங் கொடுத்ததுமில்லை . கொடுங் 
தவஞ்செய்து இம்மேன்மைகளை யெல்லாம் எய்திய சூர 
பன்மன் நெடுங்காலமிருந்து இவைகளை நுகர 
கின்றானில்லை . தூக்கணங்குருவி சிறிய கொள்ளிக் 


முதலிய 


பல வகை 


எண்ணு 


224 


கந்த புராணம் 


இவன் 


கட்டையை மின்மினிப்பூச்சி என்று எண்ணித் தன் 
னுடைய கூட்டில் வைத்து அழிந்ததைப்போல இவன் 
தேவர்களைச் சிறைவைத்துத் தனக்கு அழிவைத் தேடிக் 
கொண்டான் . மிகுந்த ஆற்றல் செல்வம் முதலியவை 
களைப் பெற்றுள்ளவர்களும் யாரிடத்தேனும் சிறிதாயினும் 
பகையுடையாராக வாழ்தல் குற்றமாகுமே யல்லாமல் 
நன்மையாகமாட்டாது . இவன் இந்திரனையும் இந்திராணி 
யையும் நகரத்தைவிட்டுத் துரத்தி அவர்களுடைய மகனைச் 
சிறையிலே வைத்த தீவினையால் அரசினை யிழப்பான் . 
மிகையான வீரம் வளமாற்றல் சால மேவுற்று ளோரும் இறையும் 
பகையார்க ணேனும் உளராகி வாழ்தல் பழுகன்றி நன்றி படுமோ 
மகவானை மங்கை யுடனே துரந்தும் அவர்மைந்த னோடு சுரரை 
அகலாமல் ஈண்டு சிறைவைத்த பாவம் அதனால் இழப்பன் அரசே " 

தன்னுடைய மக்களோடும் ஒக்கலோடும் 
சிலநாளில் அழிந்துபடுவானாயின் , இவனுடைய உயிருக்கு 
நிலை முருகப்பெருமான் தந்தருளும் வீடுபேற்றைத் தவிர 
யாதுளது ? என்று 

எண்ணமிட்டார் . 
சூரபன்மனுக்கு முன்புசெல்லத் துணிந்தார் . முருகக் 
கடவுளுடைய திருவடிகளை 

எண்ணினார் . வழி 
யாகச் சூரபன்மன் அரசிருக்கும் மண்டபத்தை யடைந் 
தார் . எல்லோருக்குந் தம்முடைய வடிவத்தைக் காட்டி 
னார் . தம்முடைய பெருமை தோன்றுமாறு அமர்வதற்கு 
எண்ணினார் . முருகக்கடவுளை 

உள்ளத்திலே நினைந்து 
போற்றினார் . பேரொளி அமைந்த அரியணையொன்று 
அறுமுகப்பெருமான் திருவருளால் அவைக்களத்திற்கு 

அஃது ஆயிரங்கோடிக் கதிரவனொளியோடு 
இலங்கியது . அவ்வரியணையின் ஒளி அவையின் சிறப் 
பைத் தொலைத்தது . சூரபன்மன் அணிந்துள்ள 
கலன்களின் ஒளியைக் கலைத்தது . அது சூரபன்மனுக்கு 
எதிரே இறங்கிப் படிந்தது . அதனைக்கண்ட வீரவாகு 
தேவர் இஃது எம்பெருமானுடைய திருவருளால் எய்திற் 
றுப்போலும் என்று எண்ணினார் . 

முருகக்கடவுளைப் 
அவ்வணையின் மீது அமர்ந்தார் . 


வேறு 


பலவாறு 


விண்வ 


வந்தது . 


அணி 


போற்றினார் . 


வீரவாகுதேவரும் சூரபன்மனும் 


125 


) 


கடந்து 


வீரவாகுதேவரைக் கண்டோர் வியப்பு ! 
வீரவாகுதேவருடைய 

நிலைமையை 

அவைக்களத்தி 
லுள்ளோர் கண்டனர் . 

அவர்களுக்கு நடுக்கமும் வியப் 
பும் உண்டாயின . “ இவன் யார் ? 

இவன் இங்கு வரவேண் 
டிய காரணம் யா 
யாது ? என்று சிலர் 

எண்ணினார்கள் . 
சிலர் 

இவன் பேராற்றலையுடைய நம்மரசனுக்கு முன்பு 
வந்திருக்கிறான் . இவன் காவல்களை எவ்வாறு 
வர்தான் ? " என்றார்கள் . சிலர் , “ இவன் இங்கே வந்தது 
வியப்பிற்குரிய செயலாயிருத்தலுடன் , இவன் அமர்ந்திருக் 
கும் அரியணை இங்கே எவ்வாறு வந்தது என்பது மேலும் 
வியப்பை யுண்டாக்குகின்றது . 

இவன் நம்மினும் மாயங் 
களில் தேர்ந்தவன் என்றார்கள் . சில காவலர் , “ இவனை 
ஏன் இங்கே விட்டீர்களென்று அரசன் நம்மைச் சினத் 
தால் யாது செய்வது என்று அஞ்சினார்கள் . சிலர் , 
இவன் சூரபன்மனுடைய உறவை 

நினைத்து இங்கு 
வந்திருக்கின்றானா ? அல்லது பகைவர்களிடமிருந்து வந்த 
வனா என்னுஞ் செய்திகளை விரைவில் அறிவோம் 
என்றார்கள் . சிலர் , " இவன் சிவபெருமானாக இருக்கலாம் ! " 
என்றார்கள் . சிலர் , " திருமாலாக இருக்கலாம் என்றார் 
சிலர் , “ நான் முகனே 

இவ்வாறு 

சூழ்ச்சியாக 
வந்திருக்கலாம் ! என்றார்கள் . சிலர் , “ நேற்று இறந்து 
போன தாரகன் தன்னுடைய பழைய உருவம் ஒழிய ,, 
இன்றைக்கு இந்த அழகிய உருவத்தைக்கொண்டு தமைய 

வந்திருக்கிறான் போலும் ! என்றார்கள் , 
பலரும் இவ்வாறும் , இன்னும் பலவாறும் பேச வீரவாகு 
தேவர் அரியணைமீது அமர்ந்திருந்தார் . 

சூரபன்மன் சீற்றமும் மாற்றமும் 
வீரவாகுதேவர் தன் முன் வந்து சிறிதும் அஞ்சாது 
வீற்றிருக்குங் கோலத்தைக் கண்டு சூரபன்மன் மிகுந்த 
சீற்றங் கொண்டான் . பற்களைக் கடித்தான் ! சினந்தான் ! 
நகைத்தான் ! 

கனைத்தான் ! அவனுடைய உடல் வியர்த் 
தது . கண்கள் தீப்பொறியைச் சிந்தின . அவன் வீரவாகு 
தேவரைப் பார்த்து , “ விலங்குகளைப்போலக் காட்டி 

க . பு .-- 15 


கள் . 


னிடத்திற்கு 


226 


கந்த புராணம் 


ளுடைய 


லிருந்து தம்முடலை வருத்துகின்ற 

வருத்துகின்ற சிற்றுணர்வோர்க 
சித்துவித்தை இதுவாகும். சிறியவனாகிய 
நீயும் அதனைக் கற்றிருக்கின்றாய் போலும் ! நம்முன் 
எல்லோருங் காண அவ்வித்தையை நீ காட்டினாய் நமக் 
குத் தோற்றேடித் திரிகின்ற தேவர்கள் இத் தொழிலில் 
மிக்க ஆற்றலை யுடையவர்கள், ஆனால் , அவர்கள் உன்னைப் 
போல நம்மிடத்திலே சிறி துங் காட்டமாட்டார்கள் . நீ 
நம் முன்பு காட்டுங் கூத்து மிக நன்றாக விருக்கின்றது ! 
சித்தர்கள் முதலானோர் இல் வித்தையைத் தத்தம் இடங் 
களில் செய்வதல்லது நம்முன் செய்தற்கு 

செய்தற்கு அஞ்சுவர் . 
நீயோ நமக்கிதனைச் செய்து காட்டினாய் நீ செய்யும் 
இந்த ஆடலை இந்நகரத்திற் பெண்களுஞ் செய்வர் ! சூலில் 
இருக்கும் குழவியுஞ் செய்யும் ! என்னை மதியாமல் 
எனக்கெதிரே இருந்தாய் . வாட்படையினால் உன்னுடைய 
தலையை வெட்டுவேன் . உன் செயல் எல்லாவற்றையுந் 
தெரிந்துகொண்டு பின்னர் அதனைச் செய்கிறேன் . தேவர்க 
எனைவரும் எனக்கு அஞ்சியோடித் திரிகின்றார்கள் , 
நீ யாவன் ? விரைவிற் கூறுவாயாக , " என்றான் . 

வீரவாகுதேவர் கூறுதல் 
சூரபன்மன் சொல்லியவைகளைக் கேட்ட வீரவாகு 
தேவர் சினமடைந்தார் . அவர் சூரபன்மனைப் பார்த்து , 
“ நீ என்னை மாயக்கூத்தாடுவாராக மதித்தாய் . உன்னு 
டைய அந்த எண்ணத்தை விடு . நான் முழுமுதற் பரம் 
பொருளாகிய முருகப்பெருமானுடைய தூதுவன் . வீரவாகு 
என்னும் பெயரினையுடையேன் . உன் தம்பியாகிய தார 
கனையும் கிரவுஞ்சமலையையும் ஒரு நொடிப்பொழுதினு 
கொன்ற ஒப்பற்ற வேற்படையுடைய கடவுள் , உன்னிடத் 
தில் வைத்த அருளால் தூதாக அனுப்பியருளினார் 
என்று கூறினார் . சூரபன்மன் அவரைப்பார்த்து 
முகக்கடவுள் உன்னை நம்மிடத்தில் தூதாக 
காரணம் யாது ? கூறு என்றான் . 

வீரவாகுதேவர் சூரபன்மனைப் பார்த்து , “ நீ இந்திரனை 
இந்திராணியோடு துரத்தினாய் ; பொன்னுலகத்தினைக் 


விடுத்த 


வீரவாகுதேவரும் சூரபன்மனும் 


227 


கொளுத்தினாய் ; அவன் மகனாகிய சயந்தனையும் பல தேவர் 
களையும் சிறையில் 

சிறையில் வைத்தாய் . இவைகளையெல்லாம் 
முருகக்கடவுள் அறிந்தார் . திருமால் முதலிய தேவர் 
களின் 

முறைப்பாட்டைக் கேட்டு அவர்களுடைய 
குறையை நீக்க எண்ணினார் . அளவிறந்த பூதப்படைக 
ளோடு நிலவுலகத்திற்கு வந்தார் . உன் தம்பியாகிய தார 
கனையும் கிரவுஞ்ச மலையையும் அழித்தார் . நெருநல் போதே 
திருச்செந்தூரில் வந்து எழுந்தருளினார் . விரைந்து வந் 
உன்னையழிக்குமாறு எண்ணியிருக்கின்றார் . உன்னிடத் 
திலே கொண்ட அருளினால் என்னைத் தூதனுப்பினார் . 
அவர் கூறியருளிய செய்தி யாதென்றால் , கூறுகிறேன் 
கேள் : நீ காசிபமுனிவருடைய மகனாகவிருந்தும் தேவர் 
களைச் சிறையில் வைத்தாய் . இழிதொழில்கள் பலவற் 
றைச் செய்தாய் . தேவர்கள் வருந்துதல் உனக்குத் தக்க 
தன்று . மேலோர்கட்குப் பலவகைத் துன்பங்களைச் 
செய்யும் கீழோர் விரைந்து அழிவர் . எழுமையுந் தொல்லை 
யடைந்து இழிவர் . பிறர்க்குத் துன்பஞ் செய்வோர் இம்மை 
யிற் பலவகைத் தொல்லைகளடைந்து இறப்பர் . நீ அறிவில் 
லாதவன் . 

நீ அழிவை அடையாது சிவபெருமான் 
அருளிய செல்வத்தோடு இனிது வாழவேண்டுமாயின் 
சயந்தனையும் தேவர்களையுஞ் சிறையினின்று விட்டுவிடுவா 
யாக என்று 

என்னையனுப்பினார் என்று 
சொன்னார் . 

சூரபன்மன் சினம் 
வீரவாகுதேவர் விளம்பியவைகளைச் சூரபன்மன் 
கேட்டான் . அவனுடைய கண்கள் 

தீப்பொறியைக் 
கக்கின . சினம் மிகுந்தது . கையோடு கையைப் புடைத் 
தான் . வீரவாகுதேவரைப் பார்த்து , “ ஆயிரத்தெட்டு 
அண்டங்களுக்கும் அரசனாக இருக்கின்றேன் நான் . 
இன்னும் பல் முளைக்கப்பெறாத ஒரு சிறுவனா எனக்கு 
அறிவு கூறுவது ? தேவர்கள் அவுணர்களை வருத்தித் 
துன்பஞ்செய்தார்கள் . ஆகையால் , நான் 

பால் , நான் தேவர்களைத் 
தண்டித்துச் சிறையிலிட்டேன் . நான் எக்காரணத்தை 


கூறுமாறு 


228 


கந்த புராணம் 


முன்னிட்டுந் தேவர்களைச் சிறையினின்றும் விடமாட் 
டேன் . என்னுடைய அண்டத்தின் முடியில் ஓரிடத்திற் 
கொண்டுபோய் வைப்பேன் . இந்திரன் முதலிய தேவர்களை 
யும் இந்நகரிற் கொண்டுவந்து சிறைசெய்ய எண்ணியிருந் 
தேன் , சூரன் என்று பேர் படைத்த யான் அகப்பட்ட 
சிறையை விடுவேனோ ? எனக்குச் சிவபெருமான் கொடுத் 
தருளியுள்ள மேன்மைகளை யார் நீக்குவதற்கு வல்லார் ? 
தாரகனையும் கிரவுஞ்சத்தையும் அழித்தமையை நேற்றே 
அறிந்தேன் . நாளைக்கே என் படைகளை அச்சிறுவன் மேல் 
அனுப்பிப் பழிவாங்குகிறேன் . சிவபெருமானுடைய கண் 
ணில் நேற்றுத்தோன்றிய சிறுவனா என்னை வெல்வான் ? 
நீ சிறிதும் அறிவில்லாமல் ஒரு குழந்தையின் பேச்சைக் 
கேட்டுக்கொண்டு தூதுவனாக வந்தாய் . நான் உன்னுடைய 
உயிரைக் கொடுத்தேன் . பிழைத்தோடிப்போவாயாக , 
என்றான் . 


னுடைய 


வீரவாகுதேவர் சினந்து கூறு தல் 
சூரபன்மன் சொல்லியவைகளைக் கேட்ட வீரவாகு 
தேவருக்குச் சினத்தீ மிகுந்தது . மயிர்கள் பொடித்தன . 
கண்கள் சிவந்தன . நகைப்பு உண்டாயிற்று . அவர் சூரபன் 
மனைப் பார்த்து , “ உய்யுந் திறத்தை உணராத கீழ்மகனே ! 
உரைப்பதைக் கேட்பாயாக! திங்களையணிந்த சிவபெருமா 

திருநுதற்கண்ணில் தோன்றியருளிய திரு 
முருகக்கடவுளது பெருமையை நீ சிறிதுந் தெரிந்து 
கொள்ளவில்லை . சிறுவன் என்று இகழ்வாகச் செப்பி 
னாய் . சிவபெருமானே வே 

வேறொரு திருவுருவத்தைத் 
தாங்கிக் குழந்தையாக எழுந்தருளியிருக்கின்றார் . சிவ 
பெருமானுடைய திருவிளையாடலை நீ சிறிதும் தெரியாய் . 
சிவபெருமானும் திருமுருகக்கடவுளும் வேறல்லர் . மேன் 
மைகளையெல்லாம் உனக்குக் கொடுத்த கடவுள் அவைகளை 
மாற்றுவது அரியதன்று . எங்கும் நிறைந்துநின்று அருள் 
செய்கின்ற திருமுருகக்கடவுளுக்கு எங்குந் திருமுகங்கள் ! 
எங்குந் திருக்கண்கள் ! எங்குந் திருக்காதுகள் ! எங்குந் 
திருக்கைகள் ! எங்குந் திருவடிகள் ! எங்குந் திருவுடல் 


வீரவாகுதேவரும் சூரபன்மனும் 


229 


னுடைய நாவை 


சூரபன்ம 


னுடைய 


மறைகட்கெல்லாம் முதன்மை பெற்றிருக்கும் பிரணவமே 
முருகக்கடவுளுடைய திருமுகங்களுள் ஒன்றாம் . எல்லாத் 
தெய்வங்களும் திருமுருகக்கடவுளேயாவர் . உயிர்த் 
தொகைகட்கு 
கட்கு எல்லாப் 

பேறுகளையும் அளிப்பவரும் 
அவரே . மெய்யறிவாளர்களாலும் உணர் தற்கரிய , அறிதற் 
கரிய முருகக்கடவுளினுடைய திருவிளையாடல்களை யாவர் 
அறிவர் ? அவருடைய ஆணையின்றி ஓர் அணுவும் அசைய 
மாட்டாது . 

நீ அக்கடவுளுடைய மாயையில் அகப்பட்டு 
மயங்கினாய் . 

எம்பெருமானை இகழ்ந்தாய் ! நாம் உன் 

அறுத்து உயிரையும் வாங்குவோம் ! 
நம்மைத் தூதனுப்பிய கடவுள் கட்டளை அவ்வாறன்றாகை 
யால் , அவ்வாறு செய்யாது விட்டோம் ” என்றார் . 

சூரபன்மன் கட்டளையும் ஆயிரவர் அழிவும் 

ரவாகுதேவர் மொழிகளைக் கேட்ட 
னுக்கு மேலுஞ் சினமூண்டது . “ பல்லு முளைக்காத சிறுவ 

தூதுவன் என்று எண்ணி உன்னைக் கொல்ல 
தல் செய்யாது விட்டேன் . நீயோ இங்குநின்றுஞ் செல் 
லாமல் அவனுடைய பெருமையையே மேலுஞ் சொல்லு 
கின்றாய் . என்னுடைய சினத்தை நீ சிறிதும் பொருட் 
படுத்துகின்றாயில்லை . எத்தகைய கடவுளாக இருந்தாலும் 
இருக்கட்டும் ; தேவர்கள் அனைவரையும் வென்ற நான் 
அவனுக்கஞ்சுவேனோ ? தேவர்களுடைய சிறையை நான் 
கனவிற்கூட விடமாட்டேன் . நீ எனக்கு எதிரிலிருந்து 
இறுமாப்பான மொழிகளைப் பேசினாய் ; அவைகளை யெல் 
லாம் ஒரு நொடிப் பொழுதிற் காண்கிறேன் , என்றான் . 
தன் திரில் நின்ற மறவர் களுள் ஆயிரம்பேர்களைப் 

தூதுவனைக் கொல்வது பழி , இவனை விரை 
விலே பிடித்துச் சிறையிலே போடுங்கள் , என்றான் . 
அவர்கள் வீரவாகுதேவரைப் பிடிப்பதற்கு வந்தார்கள் . 
வீரவாகுதேவர் விரைவிலெழுந்தார் . 

ஆயிரம் பேர்க 
ளுடைய குடுமிகளையும் ஒரு கையாற்பிடித்தார் . ஓங்கியடித் 
துக் கொன்றார் . சூரபன்மனுக்கு முன்னே - போட்டார் . 
சூரபன்மனைப் பார்த்து , “ முருகப்பெருமானுடைய வேற் 


பார்த்துத் , 


230 


கந்த புராணம் 


படை இனி உன்னை அழித்தல் உறுதி , என்று கூறி 
அவையை நீங்கிப் புறப்பட்டார் . அவர் எழுந்தருளியிருந்த 
அரியணையும் விண்வழியாக மறைந்து போயது . 


கங . 


சூரபன் 


சதமுகன் அழிவு 
சூரபன்மன் சதமுகனை எவுதல் 
வீரவாகுதேவருடைய செயலைக் கண்டான் 
மன் . தன் பக்கத்திலிருந்த சதமுகன் என்பவனைப் பார்த் 
தான் . “ இவன் முருகனுடைய ஆள் . இங்கு 

இங்கு என்னை 
கழ்ந்ததுமன்றி ஆயிரம் பேர்களைக் கொன்றுவிட்டுஞ் 
செல்லுகிறான் . அவனைப் பிடித்து விரை 

ரைவிற் கட்டிக் 
கொண்டு வருவாயாக , என்றான் . சூரபன்மன் ஆணை 
யைக்கேட்ட சதமுகன் சூரபன்மனை வணங்கிப் புறப்பட் 
டான் . நூறாயிரம் வீரர்களையும் உடன் அழைத்துக்கொண் 
டான் . 

கணக்கற்ற படைக்கலங்களை யெடுத்துக்கொண்டு 
புறப்பட்டான் . வீரவாகு தேவரை யடைந்து மறித்தான் . 
நீ எங்கே தப்பி ஓடுகிறாய் ? நீ எங்கு ஓடினாலும் நான் 
உன்னை விட்டுவிடுவேனோ ? என்று கூறிக்கொண்டு வீர 
வாகுதேவரைக் கிட்டினான் . வீரவாகுதேவர் சதமுகனை 
யெதிர்த்தார் . 

சதமுகனைச் சேர்ந்த நூறாயிரம் வீரர்களும் வீரவாகு 
தேவர்மீது படைக்கலங்களைச் செலுத்தினார்கள். 

அவை 
கள் பலவாறு அழிந்து போயின . வீரவாகுதேவர் இருபதி 
னாயிரம் முடிகளையுடைய ஒரு மலையைப்பிடுங்கி அவுண 
மறவர்கள் மேல் 

எறிந்தார் . அம்மலை அவுணர்கள் மீது 
விழுந்து அவர்களுடைய உடல்களைத் தூளாக்கியது . 
முகன் கலக்கமடைந்தான் . தன் படைஞர்களைக் காணாது 
வருந்தினான் . பின் ஒருவாறு தெளிந்தான் . இருப்புலக்கை , 
சூலம் , வேல் முதலிய படைக்கலங்களை வீரவாகுதேவர் 
மீது செலுத்தினான் . வீரவாகுதேவர் ஒரு மலைமுடி 
யைப் பிடுங்கி பெறிந்தார் . 

ச தமுகன் கணைகளைச் 
செலுத்தி அம்முடியை அழித்ததுடன் வீரவா 

வீரவாகுதேவர் 


சத 


காவலாளர்கள் அழிவு 


231 


மீதும் ஆயிரங்கணை களைச் செலுத்தினான் . வீரவாகுதேவர் 
சதமுகன் வில்லைப் பறித்து முறித்தெறிந்தார் . வீரவாகு 
தேவரைப் பிடிப்பதற்கு இதுவே ஏற்ற சமயமென்று 
எண்ணி நூறு கைகளை நீட்டி அவரைப் பிடித்தான் . அவர் 
அவனுடைய மார்பிலே தாக்கி நிலத்தில் வீழ்த்தி உதைத் 
துத் தேய்த்துக் கொன்றார் . 


கச . 


காவலாளர்கள் அழிவு 
வீரவாகுதேவர் பேருருவங் கொள்ளுதல் 
வீரவாகுதேவர் சூரபன்மனுடைய அவைக்களத்தை 
யும் நகரத்தையும் அழிக்கவேண்டும் என்று எண்ணினார் .. 
முருகக்கடவுளைப் போற்றினார் . தோள்கள் திக்கை யளக்க 
வும் , முடி வானுலகத்தை முட்டவும் , அடிகள் . நிலவுல 
கத்தை யளக்கவும் பேருருவம் எடுத்து நின்றார் .. அவ 
ருடைய சுமையைத் தாங்க முடியாமல் நிலந்தாங்கும் 
பாம்புகளும் ஆதிகூர்மமும் அஞ்சின . வீரமகேந்திரபுரம் 
நடுங்கியது . கடல் நீர் நான்கு பக்கங்களினும் ஏறியது , வீர 
வாகுதேவருடைய பேருருவத்தைக் கண்டவர்கள் அச்ச 
மடைந்து ஓடினார்கள். 

குரபன்மனுடைய அரன்மனையைக் காவல் புரிகின்ற 
ஐம்பது வெள்ளம் அவுணர்கள் வீரவாகுதேவரோடு போர் 
செய்யத் தொடங்கினார்கள். எழு , தோமரம் , - பிண்டி ,, 
பாலம் , தடி . முதலிய படைக்கலங்களை யெறிந்து ஆரவாரஞ் 
செய்தார்கள் , வீரவாகுதேவர் ஆயிரங்கோடி இடியைப் 
போலக் கொக்கரித்தார் . அவ்வொலியைக் கேட்டுக் கலங்கி 
அவுணப்படைகள் அறிவழிந்தன . வீரவாகுதேவர்...- அவு 
ணர்களை உதைத்தும் , துவைத்தும் , உருட்டியும் , புரட்டி 
யும் பலவாறு கொன்றொழித்தார் . ஐம்பது வெள்ளம் 
படைகளும் மிகு விரைவில் அழிந்து தொலைந் தன். பறவை 
கள் அவுணர்களுடைய ஊனை யுண்டுகளித்தற்குத் தோதா 
கத் தங்கியிருந்தன . 


1 


அரசி 


ககை 


கால் 


கரு . நகரழிதல் 
செய்குன்றால் அத்தாணிமண்டபத்தை அழித்தல் 
வீரவாகுதேவர் 

சூரபன்மனுடைய 
மண்டபத்தை அழிக்க எண்ணினார் . 

அரண்மனைக்கு 
முன்னே ஒரு பெரிய செய்குன்று இருந்தது . அதனைப் 
பிடுங்கி மண்டபத்தின் மீது வீசினார் . அத்தாணிமண்டபத் 
தின் பெரும்பகுதி அழிந்தொழிந்தது . அங்கிருந்தவர்களிற் 
சிலர் இறந்தனர் ; சிலர் கை ஒடியப்பெற்றனர் ; 
சிலர் ஓடினர் . சூரபன்மன் வீரவாகுதேவருடைய ஆற்ற 
லைக்கண்டு சீற்றமடைந்தான் . 

ற்றமடைந்தான் . தன்னயலில் நின்ற ஆயிரம் 
அவுணர்களைப்பார்த்து , 

அறுமுகனுடைய தூதுவன் 
ஒரு செய்குன்றால் நமது அத்தாணி மண்டபத்தை அழித்து 
விட்டான் . அவன் தூதனாகையால் கொல்லாமற் பிடித்துக் 
கொண்டுவாருங்கள் ; தேவர்களோடு சிறையில் அடைக்க 
வேண்டும் , என்றான் . 

என்றான் . சூரபன்மனுடைய கட்டளையைப் 
பெற்ற ஆயிரம் அவுணர்களும் ஒவ்வொருவரும் ஐந்நூறு 
முகங்களையும் ஆயிரந்தோள்களையு முடையவர்கள் . 

பிறவற்றை அழித்தல் 
வீரவாகுதேவர் நகரிலுள்ள 

வளங்களை 

அழிக்க 
எண்ணினார் . சோலை , செய்குன்று , மண்டபம் , திண்ணை 
கோபுரம் முதலியவைகளைத் தரைமட்டமாக்கினார் . பந்தி 
களிலும் சாலைகளிலும் நின்ற கணக்கற்ற யானை குதிரை 
தேர் ஆகியவைகளை பள்ளித் திக்குகள் தோறும் வீசினார் . 
மதில்களை உடைத்து வீழ்த்தினார் . அதனைச் சூழந்த 
அகழியைத் தூர்த்தார் . வீரவாகுதேவரால் அள்ளி வீசப் 
பெற்ற செய்குன்றுகள் சோலைகள் முதலியன விண்ணிட 
மெங்குஞ் செறிந்தன . தேவ கங்கையையுந் தூர்த்தன . 

விசும்பில் வரக்கண்ட தேவர்கள் அஞ்சிக் 
குலைந்து ஓடினார்கள் . உலகமெங்கும் சென்று 
தவைகள் அங்கங்குள்ள உயிர்களை வருத்தின. வீரமகேந்திர 
புரத்து 

அழிந்தொழிந்தார்கள் . 
இறந்தவர்களுடைய குருதிப்பெருக்கால் நகரமெங்குஞ் 
சேறாகியது . இவ்வாறு வீரமகேந்திரபுரம் சிறப்பிழந்தது . 


அவைகள் 


வீழ்ந் 


அவுணர்கள் 


பலவாறு 


பலவாறு 


ை 


கசு . சகத்திரவாகுகள் அழிவு 
ஆயிரந் தோளுடையவர் அழிந்தொழிதல் 
மகேந்திரபுரம் இவ்வாறு அழிந்து கொண்டிருக்கும் 
போது , சூரபன்மனால் அனுப்பப்பெற்ற அவுண மறவர்கள் 
வீரவாகுதேவரிடத்திற்கு வந்து சூழ்ந்தார்கள் . 
ஆரவாரஞ்செய்தார்கள் . வீரவாகுதேவர் ஒரு மராமரத் 
தப் பிடுங்கிப் பலமுறை சுற்றினார் . ஆயிரந் தோளர்கள் 
அவரைச் சூழ்ந்து , தோமரம் குலிசம் முதலிய படைகளைச் 
செலுத்தினார்கள் . வீரவாகுதேவர் அவைகளை மராமரத்தால் 
தூளாக்கினார் . ஆயிரந்தோளர்கள் ஆண்மைத்தோளரை 
அண்மிப் போர்புரிய எண்ணினார்கள் . அவர்களனைவரை 
யும் மராமரத்தினால் அடித்துக்கொன்றார் வீரவாகுதேவர் . 
ஆயிரந்தோளர்களுடைய ஆக்கையினின்று 

ஆக்கையினின்று புறப்பட்ட 
குருதிப்பெருக்கு அந்நகரத்து வளங்களை வாரிக்கொண்டு 
கடலுக்குச் சென்றது . 


கஎ . வச்சிரவாகு அழிவு 

வச்சிரவாகு போருக்கு வருதல் 
சூரபன்மனுடைய தூதுவர்கள் போரைப்பார்த்துக் 
கொண்டு விண்ணில் நின்றார்கள் , ஆயிரந்தோளர்கள் 
அழிந்ததை அவர்கள் கண்டார்கள் . உடனே விரைந்து 
சூரபன் மனிடம் ஓடினார்கள் . ஆயிரந்தோளர்கள் அழிந் 
தொழிந்தார்கள் என்பதைச் சூரபன் மனுக்கு அறிவித் 
தார்கள் . சூரபன்மன் மிகுந்த சின த்தையடைந்தான் . 

வச்சிரவாகு என்பவன் சூரபன்மனுடைய இளைய 
மகன் . பத்துத் தலைகளையுடையவன் . தன் தந்தையினுடைய 
சினத்தை அவன் கண்டான் . தான் சென்று தூதுவனைப் 
பிடித்துவருவதாகத் தந்தையிடம் கூறினான் . 

சூரபன்ம 
னும் , “ அவ்வாறே செய் " என்று கட்டளையிட்டான் . 
வச்சிரவாகு போர்க்கோலங் கொண்டான் . படைக 

கள் 
சூழ வீரவாகுதேவர் இருந்த இடத்திற்கு வந்தான் . 


புடை 


234 


கந்த புராணம் 


* 


பிறகு 


வச்சிரவாகுவுக்கும் வீரவாகுதேவருக்கும் போர் 

வச்சிரவாகுவை வீரவாகுதேவர் கண்டார் . தோள் 
களைத்தட்டி 

ஆரவாரித்தார் . அவ்வொலியைக் கேட்டு 
அவுணர்களும் வச்சிரவாகுவும் அஞ்சி நடுங்கினர் . 
வீரவாகுதேவரைச் சூழ்ந்து போர்செய்ய எண்ணினர் . 
பலவகைப் படைக்கலங்களை வீரவாகுதேவர் மீது வீசினர் . 
வீரவாகுதேவர் சில அவுணர்களுடைய குடுமியைப்பிடித்து 
நிலத்தினும் மலைகளினும் அடித்தார் . சிலருடைய படைக் 
கலங்களைப் பிடுங்கி முறித்தெறிந்தார் . சிலரைக் கால்களால் 
தேய்த்தார் . சிலரை மராமரத்தால் அடித்தார் . சிலருடைய 
தலைகளின் மீது குதித்தார் . 

நால்வகைப் களையும் 
இவ்வாறே அழித்தார் . வச்சிரவாகுவின் - துணை வர்கள் 
நால்வகைப் படைகளோடும் வளைத்துக்கொண்டு போர் 
செய்தார்கள் . வீரவாகுதேவர் தம்முடைய கையிலிருந்த 
மராமரத்தால் அந்தப் படைகளழியும்படியாகப் போர் 
புரிந்தார் . வச்சிரவாகுவின் பலவாறு அழிந்து 
தொலைந்தது , 


படைக 


படை 


கண்டு 


வச்சிரவாகு முடிவு 
வச்சிரவாகு வீரவாகுதேவருக்கு முன் வந்து எதிர்க் 
தான் . வீரவாகுதேவர் ஒரு பெரிய வடிவத்தை யெடுத் 
துக்கொண்டு தீயெழ நகைத்தார் . ஆவாரஞ் செய்தார். 
அவருடைய நகைப்பையும் கனைப்பையும் வச்சிரவாகு 

அஞ்சினான் . தலைகளை யசைத்தான் . வில்லை 
வளைத்து நானொலி செய்தான் . ஆயிரங்கணைகளை வீர 
வாகுதேவர்மீது செலுத்தினான் . வீரவாகுதேவர் 

குதேவர் ஒரு 
கையை நீட்டி அக்கணைகளையெல்லாம் அழித்தார் . தன் 
கணைகள் வீணான 

தன்மையை வச்சிரவாகு கண்டான் . 
சினங்கொண்டான் . பதினாயிரங் கணைகளை வீரவாகு. 
தேவருடைய மார்பிற் செலுத்தினான் . வீரவாகுதேவர் 
போர்க்களத்திலே கிடந்த ஓர் எழுப்படையை யெடுத்து 
அக்கணைகளைப் பொடிப்படுத்தினார் . வச்சிரவாகு பதி 
னாயிரங்கணைகளைத் தூண்டி அந்த எழுப்படையைத் 


. 


யாளிமுகன் அழிவு 


235 


டன , 


தூளாக்கினான் . வீரவாகுதேவர் வச்சிரவாகுவினுடைய 
தேரையுதைத்தார் . குதிரைகள் பதைத்து வீழ்ந்து மாண் 

பாகனும் இறந்தான் . தேரும் அழிந்தது .. வச்சிர 
வாகு மற்றொரு தேரிலேறினான் . வீரவாகுதேவர் அத் 
தேரையெடுத்து விண்ணிலெறிந்தார் . 

அவனுடைய 
மற்றைத் . 

தேர்களையும் அழித்தார் . விண்ணிலே வீசப் 
பெற்ற வச்சிரவாகு நூறாயிரம் யோசனை தொலை சென்று 
மண்ணிலே வந்து வீழ்ந்தான் . மீண்டும் போர்செய்ய 
எண்ணினான் . வீரவாகுதேவர் 

அவனுடைய 

வில்லைப் 
பிடுங்கி முறித்தெறிந்தார் . வச்சிரவாகு வாட்படையை 
எடுத்துக்கொண்டு வாட்போர் தொடங்கினான் . வீரவாகு 
தேவர் தம்முடைய வாட்படையை யெடுத்துக்கொண்டு 
வச்சிரவாகுவைக் கொன்று வீழ்த்தினார் . பக்கத்திலிருந்த 
அவுணர்கள் புறங்கொடுத்தோடினார்கள் . 


கஅ , யாளிமுகன் அழிவு 
வீரவாகுதேவர் இலங்கையை அடைதல் 
வச்சிரவாகு இறந்தபொழுது பொழுதுபோயிற்று . 
மேலே எவரும் போருக்கு வரவில்லை. வீரவாகுதேவர் மீள் 
வதற்கு எண்ணினார் . போர்செய்து கொண்டிருந்த இடத்தை 
விட்டுத் தெருவிலே சென்றார் . வீரவாகுதேவர் செல்லு 
தலை அவுணர்கள் கண்டார்கள் . “ இவன் நமக்கு இயமன் ; 
இவனை அணுகாதீர்கள் ; அணுகினால் கொன்று தொலைத்து 
விடுவான் என்று கதறிக்கொண்டு ஓடினார்கள் . வீரவாகு 
தேவர் மகேந்திரபுரியை நீங்கி இலங்கையை அடைந்தார் . 

யாளிமுகன் சினமடைதல் 
அப்பொழுது யாளிமுகன் என்பவன் இலங்கையைக் 
காவல் செய்துகொண்டிருந்தான் . அவன் முப்புரத் 
தவுணர்களைப்போன்ற ஆற்றலுடையவன் . ஆயிரம் முகங் 
களையுடையவன் . இரண்டாயிரங் 

கைகளையுடையவன் . 
அவைகளிலே 

படைக்கலங்களையுடையவன் . 
மலையைப்போன் 

ற 

உடலையுடையவன் ஊழித்தீயை 


மேரு 


236 


கந்த புராணம் 


இவன் 


4 


வெளிப்படுத்துங் கண்களையுடையவன் . சிறிதுந் தண்ணளி 
யற்ற உள்ளத்தையுடையவன் . அன்று காலையில் வீரவாகு 
தேவராற் கொல்லப்பட்ட அதிவீரன் என்பவனுடைய 
தந்தை . அவன் வீரவாகுதேவர் விரைந்து செல்லுதலைக் 
கண்டான் . 1 

யாவன் ? நம் காவலைக் கடந்து வரு 
கின்றான் ? என்றனன் . அப்பொழுது 

அவனுடன் 
இருந்த ஏவலாளன் ஒருவன் யாளிமுகனைப் பார்த்து , " நீ 
இன் 

காலையில் உன் மகனை இங்கே காவல் வைத்துவிட 
மகேந்திரபுரிக்குச் சென்றிருந்தபோது , இவன் இங்கு 
வந்தான் . வீரசிங்கனையும் 

உன் மகன் அதிவீரனையுங் 
கொன்றான் . மகேந்திரபுரிக்குச் சென்று அதனையும் 
அழித்துவிட்டு இப்போது இங்கு வந்திருக்கின்றான் , 
என்று கூறினான் . 


வீரவாகு 


படைகள் 


ஏவலாளன் இயம்பியவைகளைக் கேட்டு யாளிமுகன் 
சினமடைந்தான் . “ இவனைக் கொலை புரிகிறேன் என்று 
கூறி ஒரு வாட்படையுடன் சென்று வீரவாகுதேவரை 
யெதிர்த்தான் . அவனுடைய படைகளும் 
தேவரைச் சூழ்ந்து கொண்டு போர்தொடங்கின . வீரவாகு 
தேவர் தம்முடைய வாட்படையை யெடுத்துக்கொண்டு 
போரைத் தொடங்கினார் . 
தொடங்கினார் . அவுணர்களுடைய கை 

கால் 
தலை முதலியவைகளை அறுத்துத் தள்ளினார் . 
முழுமையையுங் கொன்றார் . வீரவாகுதேவரின் செயலைக் 
கண்டு யாளிமுகன் சினங்கொண்டான் . ஆயிரங் கைகளி 
னாலே வீரவாகுதேவரை அடித்தான் . அந்த ஆயிரங் கை 
களையும் வீரவாகுதேவர் ஒரு கையினாலே பிடித்துக் 
கொண்டு வாட்படையினால் வெட்டினார் . 

வெட்டினார் . யாளிமுகன் 
மற்றைய ஆயிரங்கைகளினாலும் ஆயிரம் மலைகளைப் பிடுங்கி 
வீரவாகுதேவர்மேலே வீசினான் . வீரவாகுதேவர் அக் 
கைகளையும் வெட்டி வீழ்த்தினார் . அவன் வீரவாகு 
தேவரைப் பிடிக்க ஆயிரம் துதிக்கைகளையும் நீட்டினான் . 
வீரவாகுதேவர் யாளிமுகனுடைய ஆயிரந் தலைகளையும் 
ஒருங்கே அறுத்துத் தள்ளினார் . 


கக . 


வீரவாகுதேவர் மீளுதல் 

திருச்செந்திலைச் சேர்தல் 
வீரவாகுதேவர் யாளிமுகனைக் கொன்றபின்பு வாட் 
படையை உறையிலே செலுத்தினார் . கடலைக்கடந்து திருச் 
செந்தின் மாநகரை யடைந்தார் . பூதர்கள் வீரவாகுதேவ 
ருடைய வரவைக்கண்டு ஆரவாரித்தார்கள். பூதப்படைத் 
தலைவர்கள் வீரவாகுதேவரைக் கண்டு வணக்கஞ்செய்து 
உவகை மொழிகளைக் கூறினார்கள் , வீரவாகுதேவர் எல் 
லோருக்கும் நன்மொழிகள் இயம்பினார் . திருமுருகக் 
கடவுளை யடைந்து வணங்கிப் போற்றினார் . 

முருகக்கடவுள் வீரவாகுதேவரைப் பார்த்து நிகழ்ந்த 
வைகளைக் கேட்டார் . 

வீரவாகுதேவர் தாம் சூரபன்ம 
னிடம் உரைத்த மொழிகளையும் , அவன் கூறிய பதிலுரை 
களையும் முருகக்கடவுளுக்குத் தெரியப்படுத்தினார் . 

முருகப்பெருமான் திருமால் , நான் முகன் , இந்திரன் 
முதலிய தேவர்களைப் பார்த்தார் . நாம் சூரபன்மனுக் 
குச் 

சொல்லியனுப்பிய மொழிகளை அவன் ஏற்றுக் 
கொள்ளவில்லை. ‘ தேவர்களுடைய சிறையை நீக்க முடி 
யாது என்று கூறியிருக்கிறான் . நாம் அவனோடு போர் 
செய்தற்கு நாளைக்குப் புறப்படுவோம் என்று கூறியருளி 
னார் . முருகக்கடவுள் மொழிந்தவைகளைக் கேட்ட தேவர் 
கள் மகிழ்ந்தார்கள் . " நம்முடைய துன்பந் தொலைந்தது " 
என்று களித்தார்கள் . வீரவாகுதேவர் தாம் சிறையிலிருக் 
குஞ் சயந்தனைக் கண்டு அவனைத் தேற்றிவந்ததை இந்திர 
னுக்குச் சொன்னார் . 


20. சூரன் நகர் அமைத்தல் 

மகேந்திரபுரியைத் திருத்தியமைத்தல் 
படைகளோடு 

வச்சிரவாகு இறந்தொழிந்ததையும் , 
வீரவாகுதேவர் திரும்பிச் சென்றதையும் சூரபன்மனுக் 


238 


கந்த புராணம் 


அவ 


குத் தூதுவர்கள் சொன்னார்கள் . சூரபன்மன் அதனைக் 
கேட்டதும் நடுங்கித் துன்பக்கடலுள் வீழ்ந்தான் . 
னுடைய மனைவி பதுமகோமளையும் மற்றைய சுற்றத்தார் 
களும் கதறியழுதார்கள் . மகேந்திரபுரியில் அழுகை 
யொலி மிகுந்தது . தருமகோபன் சூரபன் மனைப் பலவாறு 
தேற்றினான் . 

சூரபன்மன் தருமகோபனாகிய தலைமை யமைச்சன் 
உரைகளைக் கேட்டு ஒருவாறு உள்ளந்தெளிந்தான் . பிறகு 
தன் பக்கத்திலிருந்தவர்களைப் பார்த்து , “ உடனே நான் 
முகனை இங்கு அழைத்துக்கொண்டு வாருங்கள் என்று 
கட்டளையிட்டான் . 

சூரபன்மன் சொல்லியவைகளைக் 
கேட்ட ஏவளர்கள் இந்த அண்டத்து நான்முகன் திருச் 
செந்திற்பதியில் வந்திருக்கும் முருகக்கடவுளோடு இருப்ப 
தாகப் பார்த்தவர்கள் சொன்னார்கள் என்றார்கள் . 

ஏவலர்கள் இயம்பியதைக் கேட்ட சூரபன்மன் பெரு 
மூச்சுவிட்டான் . நன்று நன்று ! 

1 என் றி நகைத் 
தான் . பிறகு வேறோர் அண்டத்திலுள்ள மற்றொரு நான் 
முகனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் . அவ் 

ஏவலர்கள் வேறோர் அண்டத்து நான்முகனை 
அழைத்துக்கொண்டு வந்தார்கள் . 


வாறே 


சூரபன்மன் அந்த நான் முகனைப் பார்த்து , " அழிந் 
துள்ள இந்தகரை முன்புபோலச் செய்வாயாக ! என்று 
கட்டளையிட்டான் , 

அந்த நான்முகனும் அவ்வாறே 
செய்கிறேன் " என்று கூறி உடன்பட்டான் . மதில்கள் , 
கோபுரங்கள் , மாடங்கள் , சோலைகள் , மண்டபங்கள் 
முதலிய எல்லாவற்றையும் முன்னிருந்தவாறே செய்து 
முடித்தான் . சூரபன்மன் அவைகளைப் பார்த்து மகிழ்ந் 
தான் . நீ உன்னுடைய அண்டத்திற்குச் சென்று உன் 
னுடைய தொழிலை வழக்கம்போலச் செய்துகொண்டிருப் 
பாயாக என்று கட்டளையிட்டான் . அந்த நான் முகனும் 
தன்னுடைய அண்டத்திற்குச் சென்றான் . 


13 


உக . சூரன் அமைச்சியல் 
சூரபன்மன் அமைச்சர்களைக் கலந்தெண்ணுதல் 

சூரபன்மன் அழிந்த நகரை ஒழுங்கு செய்துவிட்டு, 
அரியணை மீது அமர்ந்திருந்தான் . அப்பொழுது முன்னே 
சூரபன்மனால் அனுப்பப்பெற்ற ஒற்றர்கள் திரும்பிவந் 
தார்கள் . அவர்கள் சூரபன்மனை வணங்கிச் , “ சிவனாரின் 
மகனாராகிய செவ்வேட்கடவுள் செந்தின் மாநகரின் கண் 
வந்து எழுந்தருளியிருக்கின் றார் . அவருடன் இரண்டா 
யிரம் வெள்ளம் பூதப்படையினர் இருக்கின்றனர் . நூற் 
றெட்டுப் படைத்தலைவர்களும் இருக்கிறார்கள் . உன் தம்பி 
யாகிய தாரகனையும் கிரவுஞ்சமலையையும் தொலைத்தது 
உண்மைதான் . அவர் இவ்விடத்திற்கு ஒரு தூதுவனையும் 
அனுப்பினார் . அவன் இங்கு வந்துவிட்டுப் போம்பொழுது 

லங்கையைக் காத்துக்கொண்டிருந்த யாளிமுகனைக் 
கொன்றுவிட்டுச் சென்றான் . அக்கடவுள் இங்கு வந்து 
போர்செய்தற்கு எண்ணியிருக்கிறார் . நீ அதற்கேற்ற 
செயல்களைப் புரிவாயாக , என்று கூறினார்கள் , 

சூரபன்மன் உடனே தன்னுடைய அவையைக் கூட்ட 
லானான் . தன் தம்பி சிங்கமுனையும் படைத்தலைவர்களிற் 
சிறந்தவர்களையும் அமைச்சர்களையும் விரைவில் அழைப் 
பித்தான் . அவர்கள் 
அவர்கள் அனைவரும் 
அனைவரும் வந்து 

சூரபன்மனை 
வணங்கிப் பக்கத்திலிருந்தார்கள் . சூரபன்மன் எல்லோ 
ரையும் பார்த்துச் சொல்லலானான் . “ நான் நம் 

என் நம் பகை 
வர்களாகிய தேவர்களைச் சிறையில் வைத்ததை இந்திரன் 
சிவபெருமானுக்குச் சொன்னான் . சிவபெருமான் 
மகனைப் பெற்றுத், " தேவர்களுடைய சிறையை நீக்கிவா " 

அனுப்பிவைத்தார் . அம்மகன் தேவர்களுடன் 
புறப்பட்டான் . வழியில் தாரகனைக் கொன்றான் . கடற் 

ரையில் வந்திருந்துகொண்டு என்னிடத்திற்கு ஒரு தூது 
வனை யனுப்பினான் . அவன் இலங்கையைக் கடந்து இங்கு 
வந்தான் . என்னுடைய அவைக்களத்தில் அஞ்சாமற் பல 
மொழிகளைப் பேசினான் . என் கண்ணுக்கு முன்னே சில 


எனறு 


கடை 


240 


கந்த புராணம் 


அவுணர்களைக் கொன்று சென்றான் . இந்நகரையும் அழித் 
தான் . பிடிக்கச்சென்ற வீரர்களையும் வென்றான் . என் 
மகன் வச்சிரவாகுவையுங் கொன்றான் . தூதுவனாகவந்த 
அவனைப் பிடித்துச் சிறையில் வைக்க முடியவில்லை . அவன் 
திரும்பி அறுமுகனிடத்திற்குச் சென்றுவிட்டான் . சிவன் 
மகன் இங்கே வந்து நம்முடன் போர்செய்ய எண்ணுவான் 
போல் இருக்கின்றது . நான் கூறியவைகள் எல்லாம் உண் 
மையே ! மேற்கொண்டு செய்யவேண்டியவைகளைச் சொல் 
லுங்கள் , என்று கூறினான் . 

மகிடன் மொழிதல் 
சூரபன்மன் சொல்லியவைகளைக் கேட்டுக்கொண்டு 
அங்கிருந்தவர்களுள் மகிடன் என்பவன் உரைக்கலானான் . 
“ தாரகனைக் கொன்ற வீரனைச் சிறுவன் என்று எண்ணு 
தல் தக்கதன்று . கடலைக்கடந்து வந்து நம்முடைய நக 
ரத்தை யழித்து வச்சிரவாகுவையுங் கொன்றவனைத் தூது 
வன் என்பது சூழ்ச்சியேயாகும் . தாரகன் அழிந்தவுட 
னேயே சிவனுடைய மகனுடன் நீ போருக்குப் போக 
வில்லை , 

படைகளையாவது அனுப்பவும் இல்லை . 
காலத்தைக் கடத்தி இங்கு வாளாவிருக்கின்றாய் . தீ சிறிய 
தாயினும் இது சிறிதென்று இகழலாமோ ? முன்னரே நீ 
போருக்குச் சென்றிருப்பாயாயின் உன் நகரத்திற்குத் தூது 
வனும் வருவானா ? மகன் அழியவும் நகர் ஒழியவும் நேர்ந் 
தது நீ செய்யவேண்டிய செயல்களைத் தக்க காலத்தில் செய் 
. யா தபடியினாலேயாகும் . நீ 

படைகளுடன் 
சென்று சிவன் மகனோடு போர் செய் ? என்று கூறினான் . 

துர்க்குணன் சொல்லுதல் 
துர்க்குணன் என்பவன் சூரபன்மனைப் பார்த்துத்,, 
திருமால் மேலும் மற்றைத் தேவர்கள் மேலும் நீ போர் 
செய்ய இதுவரையிற் சென்றாயல்லை. தம்பியர்களைக் 
கொண்டே வெற்றிகொண்டு வந்தாய் . இன்றைக்கு ஒரு 
சிறுவனோடு போர்செய்யச் செல்லுதல் தகுதியாகுமோ ? 
அழியாத வாணாளையும் வளங்களையும் மேன்மைகளையும் 


உன் 


விரைந்து 


சூரன் அமைச்சியல் 


241 


நீ 


னுடைய 


பார்த்து , 


நீ ஒரு 


. 


2 


பெற்றுள்ள நீ 

ஒரு சிறுவனும் 

றுவனுடன் போருக்குச் செல்லுதல் 
சி றுமையாகும் . உன் 

படைத்தலைவர்களை இன் 
றைக்குப் போருக்கு அனுப்புவாயானால் அவர்கள் சிறிது 
பொழுதிற்குள் சிவன் மகனையும் பூதக்கூட்டங்களையும் 
வென் று வருவார்கள் , என்று கூறினான் . 

தருமகோபன் சாற்றுதல் 
தருமகோபன் என்னும் அமைச்சன் சூரபன்மனைப் 

ஓ அரசனே ) நீ சிறுவனோடு போர் செய்யச் 
செல்லுதல் , ஒன்பது வகை மணிகள் பதித்துச் செய்யப் 
பெற்ற பொற்கலப்பையைக்கொண்டு 

நிலத்தை உழு 
வதைப்போலும் ! அச்சிறுவன் , சிவபெருமானும் அல்லன் 
திருமாலும் அல்லன் ; நான்முகனும் அல்லன் ; நமனும் 
அல்லன் . எல்லா 

வுலகங்களையுங் காக்கின்ற 
சிறுவனோடு போர் புரிவதால் யாது பயன் ஏற்படும் ? நீ 
அச் சிறுவனோடு போருக்குச் செல்லுவையாயின் , 
உன் 
னைக் கண்டதும் அச்சிறுவன் ஓடிப்போவானே யல்லாமல் 
57 திர்த்து நின்றும் போர்செய்வானா? சிவன் மகனும் 
அவனுடைய படைகளும் , உன்னுடைய மக்களாகிய 
அக்கினிமுகன் இரணியன் ஆகியவர்களில் ஒருவனுக்குக் 
இணையாகமாட்டார்கள் . நீ 

ஒரு சிறுவனோடு 
போருக்குச் செல்லுகிறாய் என்னுஞ் செய்தியைக் கேட் 
டால் நம்மவர் நாணுவர் . தேவர்கள் நகைப்பர் . தாரகனை 
அச்சிறுவன் கொன்றுவிட்டதை நீ பெரிதாக எண்ணு 
கிறாய் . சிறுவன் செலுத்திய வேற்படைக்கு ஏற்ற படை 
யைச் செலுத்தி மாற்றாதபடியால் தான் உன் தம்பி தாரகன் 
இறந்தான் . அகத்தியமுனிவர் சாபத்தினால் கிரவுஞ்சமலை 
அழிந்தது . இவைகளை யெல்லாம் நீ பெரிதாக எண்ண 
வேண்டியதில்லை. வச்சிரவாகு தூதுவனோடு மோதுவ 
தற்குப் போனபோது , தகுந்த படைக்கலங்களை வைத் 
திருக்கவில்லை . அதனால் தான் அவன் தூதுவனால் இறந் 

நீ படைத்தலைவர் களில் ஒருவனைப் போருக்கு 
அனுப்பு . அவன் முருகனை வெற்றிகொண்டு வருவான் , 
என்று கூறினான் . 


கூட 


தான் . நீ 


க . பு .-- 16 


242 


கந்த புராணம் 


திரு 


. 


காலசித்து கழறுதல் 
தருமகோபன் சாற்றி முடிந்தபின் காலசித்து என்ப 
வன் எழுந்து கழறலானான் . “ செந்தின் மாநகரில் வந்திருக் 
குங் கந்தநா தன் , இந்த மாநகர்க்குத் தன் அந்தமார் படை 
யோடு வருவானாயின் , அவனொடும் போர் செய்யச் சில 
படைகளை அனுப்பினால் 

போதும் . இதற்குக்கூடவா 
அமைச்சர்களையும் பிறரையுங் கலந்தெண்ணுவது ? 
மால் முதலிய தேவர்களை வெற்றி கொண்ட காலத்திற்கூட 
எம்மைக் கலந்தெண்ணினாய் இல்லை. அவ்வாறாக இன் 
றைக்கு ஒரு சிறுவன் பொருட்டோ அஞ்சுதல் வேண்டும் ? 
நீ என்னையனுப்பு. நான் பூதப்படைகளையும் அச்சிறு 
வனையும் என து காலபாசத்தாற் கட்டிக்கொண்டு வருகின் 
றேன் , " என்று பேசினான் . 

சண்டன் உரைத்தல் 
பசியால் வருந்தும் பூதர்களும் சிறுவனும் எண்ணப் 
படு தலுக் குரியவர்களாவரோ ? பூதர்களைக் கொல்வேன் ; 
சிறுவர்களை வெல்வேன் ; மற்றவர்களையும் ஒழிப்பேன் . 
உன்னுடைய 

கட்டளையில்லையென்று பேசாதிருந்தேன் . 
உடனே என்னையனுப்புவாயாக , என்றான் சண்டன் 
என்பவன் . 

அனலி அறை தல் 
“ எவர் வந்தெதிர்ப்பினும் அவர்களோடு உடனே 
போருக்குப் புறப்படாமல் , அமைச்சர்களை அவைகூட்டிக் 
கலந்தெண்ணுதல் ஆண்மை ஆளர்கட்கு அழகு அன்று , 
என்று அனலி கூறினான் . 

சிங்கன் செப்புதல் 
அண்டத்தில் இருப்போர் அனை வரும் என்மீது 
மண்டிப் பொருதற்கு வந்தாலும் அவர்களை நான் ஒரு 
வனே நொடியில் வெற்றி கொள்வேன் . நீ என்னுடைய 
ஆற்றலை அறிகிலைபோலும் ! உடனே என்னைப் போருக்கு 
அனுப்புவாயாக , ” என்றான் சிங்கன் . 


சூரன் அமைச்சியல் 


243 


. 


எனனுடைய 


பானுகோபன் பகர் தல் 
பானுகோபன் தன் தந்தையைப் பார்த்துப் பகரத் 
தொடங்கினான் . தாரகனும் கிரவுஞ்சமலையும் அழிந்த 
அன்றே என்னைப் போருக்கனுப்பினா யில்லை . ஒரு தூது 
வன் 

இங்கேவந்து போர்செய்தால் , தகுந்த ஆண்மை 
யாளர்களை 

அல்லவோ போருக்கனுப்பவேண்டும் . 
இதனை 

எண்ணிப்பாராமல் , இன்னும் பல்முளைக்கப் 
பெறாத ஒரு சிறுவனைப் போருக்கனுப்பினாய் . உன் 

டைய அறிவின்மையினால் அச்சிறுவனைக் கொன்றாய் . 
போனவை போகட்டும் ; இனிமேலாயினும் என்னை 
யனுப்பு . நான் சென்று பகைவர்களைக் கட்டிக்கொண்டு 
வருகின்றேன் , என்றான் 

இரணியன் இயம்புதல் 
சூரபன்மனுடைய மக்களில் ஒருவனாகிய இரணியன் 
சொல்லத் தொடங்கினான் . பூதர்கள் மேலும் மற்றை 
யோர்கள் மேலும் 

அண்ணன் போருக்கு 
நண்ணுதலும் , நண்ணுதற்கு எண்ணுதலும் திண்ணமாகப் 
பழியேயாகும் . நான் போர்செய்யப் போவேன் . போர் 
செய்து தேவர்களை வெற்றிகொண்டு வருவேன் உடனே 
என்னை யனுப்புவாயாக , என்றான் . 

அக்கினிமுகன் உரைத்தல் 
ரணியன் தம்பியாகிய அக்கினிமுகன் பின்பு பேச 

ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கும் நீ அரசன் . 
உனக்குத் துணையாகச் சிங்கமுகன் இருக்கிறான் . எண் 
ணற்றமக்கள் இருக்கின்றோம் . அளவற்ற படைகளும் உள் 

எண்ணற்ற போர்மறவர்களும் இருக்கிறார்கள் . 
ஆயிரத்தெட்டு அண்டங்கட்கும் விரைந்து சென்று திரும் 
பக்கூடிய இந்திரஞாலத் தேரும் இருக்கின்றது , அளவற்ற 
மாயச் செயல்களும் உள்ளன . என் இளவலாகிய வச்சிர 
வாகுவைக் கொன்ற பகைவர்களைக் கொன்றல்லாமல் நான் 
மனநிறைவு கொள்ள மாட்டேன் . 

என்னைப் 
போருக்கனுப்புவாயாக , " என்றான் .. 


லானான் . 


ளன . 


உடனே 


244 


கந்த புராணம் 


அரிமாமுகன் அறவுரை 


டு 


பிறகு , சிங்கமுகன் பேசலானான் . “ உன் அமைச்சர் 
களும் மக்களும் உனக்குத் தக்க அறிவுரைகளைக் கூறினார்க 
ளல்லர் . அவர்கள் கூறியன முற்றும் உனக்கு அழி 
வையே உண்டாக்கக்கூடியன . நான் நவில்கின்ற மொழி 
களைக் கருத்துடன் கேள் .. 

அரசனுக்கு அறநெறியை 
உரைப்பவர்களே சிறந்தவர்களாவர் . அரசன் விரும்பிய 
வாறு மறநெறியைப் புகல்பவர்கள் அவனுக்குப் பகைவர்க 
ளாவர் . நீ தேவர்களுக்குப் பல தீமைகளைச் செய்தாய் . 
கடலிலிருந்து மீன்பிடித்து வருமாறு ஏவினாய் . இந்திரனுக் 
குத் துன்பத்தைச் செய்து அவனுடைய அரசியலை அழித் 
தாய் . 

அவ 

வன் மகனையும் பல தேவர்களையுஞ் சிறையில் 
அடைப்பித்தாய் . ஆயினும் , பித்தனைப்போன்று மயங்கி 
யிருக்கிறாய் . அறிவு சிறிதும் நின்னிடம் இல்லை. இரக்கம் 
என்பதை அடியோடு நீக்கிவிட்டாய் . நீ பலருக்குந் துன்பஞ் 
செய்தலைக் கண்டல்லவா - அறுமுகக்கடவுள் உன் 
போருக்கு வந்துள்ளார் . 

“ நமக்கு மேன்மைகளையளித்த சிவபெருமான் , பெரிய 
செல்வங்களுடன் நூற்றெட்டு ஊழிக் காலம்வரை இருக்கு 
மாறு திருவருள் புரிந்தார். அவர் குறிப்பிட்டகாலம் 
முடிந்துவிட்டது . 

அதனை அறிந்துகொள்ள வில்லை. 
எமது சத்தியே உம்மை வெல்லும் என்று சிவபெரு 
மான் சொல்லியருளினார் . அதனால் தான் அறுமுகக்கட 
வுள் சலுத்திய வேற்படை தாரகனை அழித்தது . 

பயனற்ற செயல்களைச் செய்து அதனால் துன்பத்தை 
யடைவது அறிவுடையோரின் செய்கையன்று . ஆசிரியர் 
களையும் , சிறுவர்களையும் , பெண்களையும் , தவத்தினரையும் , 
பார்ப்பனரையும் , பெரியோர்களையுந் 

தண்டித்தவர்கள் 
அளறுகள் தோறுஞ் 

அல்லலையடைவர் . நீ 
தேவர்களின் சிறையை நீக்குவையாயின் முருகக்கடவுள் 
இங்கு வந்து போர் செய்ய எண்ணமாட்டார் . நம்முடைய 
குற்றத்தையும் பொறுப்பார் . நாளைக்கே மீண்டு திருக் 


சென்று 


சூரன் அமைச்சியல் 


245 


கைலைக்குச் சென்றுவிடுவார் . 

சென்றுவிடுவார் . நீ தேவர்களைச் சிறையி 
னின்றும் நீக்காமலிருந்தாயானால் , முருகக்கடவுள் நம்மைக் 
குலத்துடன் தொலைத்துவிடுவார் , என்று கூறினான் . 


அவன் 


சூரபன்மன் சீற்றம் 
அரிமாமுகன் கூறிய அறவுரைகளைக் கேட்டுச் சூர 
பன்மன் கைகளைத்தட்டி நகைத்தான் . அவனுக்குச் சினம் 
அளவுகடந்து உண்டாகியது . 

தன்னுடைய 
தம்பியைப் பலவாறு இகழ்ந்துரைக்கலானான் . நீ இந்திர 
னுக்குந் தேவர்கட்கும் அஞ்சி மனமழிந்தாய் . நம் 
முடைய சக்தி நும்மை வெல்லும் என்று சிவபெரு 
மான் சொல்லியருளியதை நான் கேட்டிலேன் . நீ இதனைப் 
பொய்யாகப் புகலுகின்றாய் ! மேன்மைகளையெல்லாங் 
கொடுத்த அவர் அவைகளை அழிப்பார் என்பது தவறு . 
தாரகன் நம்மைப்போல் வேள்வியைச் செய்து அழியா 
மேன்மைகளைப் பெற்றிலன் ; ஆகையால் அவன் அழிந்து 
போனான் . வச்சிரவாகுவுங் குழந்தையாகையால் அழிந்து 
போயினான் . இது நமக்கு ஒரு குறைவாகுமோ ? தேவர் 
களைக் குலத்தோடு தொண்டு கொண்டிருக்கிறேன் . ஆயிரத் 
தெட்டு அண்டங்களையும் அரசாட்சி செய்திருக்கிறேன் . 
நான் என்றும் அழிவற்றவன் . திருமால் நான்முகன் 
முதலியவர்கள் கூட எனக்கு அஞ்சியிருக்கிறார்கள் . தேவர் 
களைச் சிறையினின்றும் விடச் சொல்லவும் இல்லை. அவ் 
வாறாக ஒரு சிறுவனோ என்னைக் கொலை செய்வான் ? நீ 
அறிவில்லாமல் இவ்வாறு கூறினாய் , என்று சொன்னான் 


மேலும் அரிமாமுகன் விளம்புதல் 
நீ , சிவபெருமானை நினைத்து அளவற்றகாலம் பெரிய 
தவத்தினைச் செய்தாய் . அதன்பொருட்டுச் சிவபெருமான் 
வெளிப்பட்டு மேன்மைகளையளித்து , அதற்கு முடிவுஞ் 
சொல்லிவைத்தார் . நீ அதனை உணராமற் பேசுகின்றாய் . 
அறநெறியை ஒருபொருளாக மதிக்கவில்லை . ஆண்மையி 
னாலே சினந்து தேவர்களைச் சிறையில் வைத்தாய் . 


வண 


246 


கந்த புராணம் 


திரு 


விடை 


வரத்தைக் கொடுத்த யாம் அழிப்பது முறைமையன்று 
என்று சிவபெருமான் ஒரு திருமகனைப் பிறப்பித்திருக் 
கிறார் . . அக்கடவளை நீ மற்றைய உயிர்த்தொகைகளைப் 
போல நினையாதே. அவர் சிவபெருமானுடைய திருநுதற் 
கண்ணிலே தோன்றியவர் . மறைகளாலும் அறியப்பெறா 
தவர் . எல்லாமுணர்ந்தவர் . உலகப்பொருள் கெளெல்லாம் 
அவரிடத்திலேதான் தோன்றின. அக்கடவுளுடைய 

விளையாடலை யாராலுங் கூறமுடியாது . அறிவே வடிவ 
மாகவுள்ள அக்கடவுளின் இயல்பை நான் கூற அளவு 
படாது . முப்பத்தாறு தத்துவங்களையுங் கடந்து அப்பாற் 
பட்டு நிற்கின்ற தனிமுதல்வர் அக்கடவுளன்றி வேறு 
எவருமிலர் . கூறற் கரும்பெருந்தன்மையின ராகிய அம் 
முழுமுதற்கடவுளை , நீ சிறுவன் என்று இகழ்ந்து பேசு 
ன்னையும் ஒரு கணப்பொழுதிற் கொல்வார் . கணக்கற்ற 
கோடி உலகங்களை ஓரிமைப்பொழுதில் ஆக்கவும் அழிக்க 
வும் வல்ல முழுமுதற்கடவுளே உன்னோடு போர் செய்ய 
வேண்டுமென்று திருச்செந்தின் மாநகரிலே வந்து எழுந் 
தருளியிருக்கின்றார் . அழியாவுடலைப் பெற்றுள்ளோம் , 
என்னும் உன்னுடைய ஆணவத்தை 

த்தை விடு . 

‘ பிறக்கும் 
உயிர்களெல்லாம் இறக்கும் , என்று அறிஞர்கள் உறுதி 
செய்துள்ளார்கள் . அவ்வாறாக நீயா அழியாதிருக்கப் 
போகிறாய் ? மண்ணுலகத்தினும் விண்ணுலகத்தினும் 
தோன்றிய எத்தகையோருடைய உடலும் அழியும் . உன் 

தீச்செயல்களை இறைவன் பார்த்துத், 
கொடுத்த மேன்மைகளை அவர் மாற்றுவாராயின் அவரைத் 
டுப்பார் எவர் ? உன்னுடைய நன்மையை நாடியே நான் 
இவைகளைச் சொன்னேன் . தேவர்களை உடனே சிறையி 
னின்றும் நீக்குவாயாக , " என்று மேலும் கூறினான் , 

வச்சி ரத்தனி யாக்கைபெற் றனம்என மதித்தாய் 
இச்சி ரத்தையை விடுமதி இருவினைக் கீடா 
அச்செடுத்திடும் உயிர்கண் மாய்ந் திடும் என அறிஞர் 
நிச்ச யித்தனர் முடிவுறா திருத்திகொல் நீயே . 

( அச்சு - உடல் ) 


னுடைய 


தாம் 


1 


சூரன் அமைச்சியல் 


247 


அவன் 


பெருமை பெற்றிடு வானத்தில் நிலத்திடைப் பிறந்தோர் 
இருமை பெற்றிடு காயமும் இறந்திடும் திண்ணம் 
பருமி தத்துநின் வச்சிர யாக்கையும் பாரின் 
உரிமை பெற்றுள தாதலான் அழிவின்றி உறுமோ ? 

( பருமிதத்து - பெருத்துள்ள ) 
வான்செய் தேவரை நீ அலைக் கின் றதை மதியா 
ஊன்செய் கின்றபல் லுயிருக்கும் உயிரதாம் ஒருவன் 
தான்செய் கின்றதொல் வரத்தினைத் தான் தவிர்த் திடுமேல் 
என்செய் தாய் என வினவியே நிறுவுவார் எவரே . 
( அலைக்கின் றதை - துன்புறுத்துகின்றதை ) 

சூரபன்மன் பதில் 
மேலும் , சிங்கமுகாசுரன் கூறிய அறிவுரை 
பன்மனுக்குப் பெருஞ்சின த்தை உண்டாக்கின . 
மேலும் அறுமுகக்கடவுளையும் அரிமா முகனையும் இழித்துக் 
கூறலானான் . “ நேற்றைக்குப்பிறந்த சிறுவனை நீ பரம் 
பொருள் என்று கூறுகின்றாய் கதிரவன் ஒருவனே எண் 
ணற்ற குடங்களிலுள்ள நீர்கடோறும் உருவங் காட்டினா 
போலப் , பிரமம் ஒன்றே உயிர் என்னும் பெயரைப் பெற் 
றுக் கணக்கற்ற வடிவங்களைக்கொண்டு தன்னுடைய 
மாயையினாலே பற்பல தொழில்களைச் செய்யும் . குடம் 
உடைந்தவிடத்திலே குடவிண் பெருவிண்ணோடு ஒன்று 
பட்டாற்போலப் பலவகை உருவங்கள் அழிந்தபொழுது 
பிரமப்பொருள் ஒன்றே எஞ்சும் . 

பிரம மாகிய ஒருபொருள் உயிரெனப் பேர்பெற்று 
உருவம் எண்ணில் கொண்டு தன் மாயையால் உலப்பில் 
கரும பேதங்கள் ஆற்றிடும் பல்புனற் கடத்துள் 
இரவி தன்னுருத் தனித்தனி காட்டிய இயல்பின் . 

(உலப்பில் - கெடுதலில்லாத ) 
கடந்த கர்ந்துழி யவற்றிடை வெளிகக னத்தோடு 
அடைந்த வாறுபோல் யாக்கையின் பேதகம் அனைத்தும் 
முடிந்த காலையில் தொன்மைபோல் அபேதமா மொழிக்கும் 
தொடர்ந்த சிந்தைக்கு நாடொணா தமர்பெருஞ் சோதி . 
( கடம் - குடம் , தகர்ந்துழி - உடைந்தவிடத்து , ககனம் 
விண் .) 


- 


248 


கந்த புராணம் 


பலவகை அணிகலன்களும் பொன் என்னும் ஒரு 
தாதுவினால் அமைதல் போல , உயிர்களெல்லாம் - பிரமம் 
ஒன்றில் அடங்கும் . உயிர்களெல்லாம் ஒன்று தான் , யான் 
அழிவற்ற பெரியோன் . 

முருகக்கடவுள் எனப்பெறு 
வோன் சிறியோன் . ஆகவே , அவனை யான் வெல்வேன் . 

உறுதி . நங்குலத்தவர்கள் பலரைத் தேவர்கள் 
அழித்தபடியால் நான் அவர்களைச் சிறைசெய்தேன் . 
குற்றஞ்செய்வோர்களை அரசன் தேடிப்பிடித்துத் தண் 
டித்தல் அறநெறியேயாகும் . தேவர்களுடைய சிறையை 
நான் விடமாட்டேன் . 

இந்திரனையுஞ் சிறைசெய்வேன் . 
சிவபெருமான் வந்தாலும் எதிர்த்துப் போர்செய்ய அஞ்ச 
மாட்டேன் . நீ என்னுடன் பிறந்தவனாகவிருந்தும் , தேவர் 
"கட்கு நன்மையைத் தேடுபவனா கலிருச்கிறாய் . உன்னுடைய 
மேன்மைகளும் திண்மைகளும் அழிந்த விட்டன. 
பொழுது தேவர்களைப்போலவே ஆகிவிட்டாய் 

கிவிட்டாய் . நீ தவஞ் 
செய்யப்போதலே சிறந்தது . அவுணர்களுடைய சீர்த்தி 
களையெல்லாம் கெடுப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் . 
உன்க்குப் பல தலைகள் வளர்ந்திருந்தும் அவைகளால் 
எத்தகைய பயனும் இல்லை . குழந்தைப் பருவத்தில் 
இருந்த ஆண்மையையும் இப்போது இழந்து விட்டாய் , 
நீ உன்னுடைய நகரத்திற்குச் செல் . 

சென்று 
பகைவர்களை வெற்றிகொண்டு மீள்வேன் , என்றான் . 

அரிமாமுகன் உடன்பட்டுப் பேசுதல் 
சூரபன்மன் 

சொல்லியவைகளைக் கேட்ட சிங்க 
முகன் - வருத்தமடைந்தான் , உறுதியைச் சொன் 
னேன் ; அறிவற்றவன் என்னை - இகழ்ந்தான் . 

இகழ்ந்தான் . மேலே 
நடக்கப்போகுஞ் செயல்களை உணரான் . அறிவை அறி 
வில்லாதவர்களுக்குச் சொல்லுபவர்களும் 

சொல்லுபவர்களும் அறிவில்லாத 
வர்களாவார்கள் . சூரபன்மனுடைய உள்ளம் ஆணவத்தால் 
கெட்டுப்போய்விட்டது இவனுக்கு நல்லுரைகள் 
வளவு கூறி னுஞ்சிறிதும் பயன் ஏற்படமாட்டாது . ஊழை 
விலக்கக்கூடியவர் யாவர் ? 

இங்குள்ளார் 

அனைவரும் 
இறந்தொழிய வேண்டியவர்கள் தாம் . சிவபெருமான் 


நான் 


எவ 


சூரன் அமைச்சியல் 


249 


நான் 


கூடாது . 


கூறிய காலவெல்லை 

கடந்துவிட்டது . அறுமுகக்கடவு 
ளுடைய வேற்படையால் சூரபன் மன் இறந்தொழிவான் . 
அதன் பின்னும் 

உயிரோடிருப்பது 
முன்னரே இறந்தொழிதல் தான் நல்லது , என்று முடிவு 
செய்தான் . தன் முன்னோனைப் பார்த்துச் , " சிறியவனாகிய 
என்னுடைய குற்றத்தை நீ பொறுத்தருளுதல் வேண்டும் . 
என் குற்றத்தை தீயே பொறுக்காவிடின் வேறு யாவர் 
பொறுப்பர் . யான் போருக்குச் சென்று பகைவர்களைக் 
கொன்று வென்று வருகிறேன் எனக்கு விடைகொடுப்பா 

என்று கூறினான் . 


யாக , 


உன் 


பகை 


சூரபன்மன் மகிழ்ச்சி 
" போருக்குப் போவேன் விடை கொடுப்பாயாக , 
என்று சிங்கமுகாசுரன் சொல்லியதைக் கேட்டுச் சூரபன் 
மன் மகிழ்ச்சியடைந்தான் . அரிமாமுகனை உரத்தோ 
டணைத்துத் தழுவிக் கொண்டான் . அறிவுமிக்க என் 
தம்பியே ! நீ முன்பு சொல்லியவைகளெல்லாம் என் மனதை 
ஆராய்ந்து பார்ப்பதற்காக என்று தெரிகிறது . 
னுடைய ஆண்மையை நான் உணரமாட்டேனோ ? 
வர்களை வென்றாலல்லாமல் உன்னுடைய சினந்தீருமோ ? நீ 
உன்னுடைய நகரத்திற்குச் சென்று படைகளையெல்லாந் 
திரட்டிக்கொண்டு போருக்குத் தோதாக இரு . அறுமுகன் 
போருக்கு இங்கு வந்தால் உன்னை அழைக்கிறேன் வந் து 
சேருவாயாக , 

என்றான் . அரிமாமுகன் சூரபன்மனை 
வணங்கித் தன்னுடைய 

தன்னுடைய நகரத்திற்குச் சென்றான் . சூர 
பன்மன் அவையைக் கலைத்து , அனைவருக்கும் விடை 
கொடுத்தான் . தானுந் தன்னுடைய அரண்மனையை 
அடைந்து மகிழ்ந்திருந்தான் 


மூன்றாவது 
மகேந்திரகாண்டம் முற்றிற்று . 


4. போர்புரி காண்டம் 

கடவுள் வணக்கம் 
நாரணன் என்னுந் தேவும் நான் முகத் தவனு முக்கண் 
பூரணன் தானும் ஆகிப் புவிபடைத் தளித்து மாற்றி 
ஆரண முடிவுந் தேறா அநாதியாய் உயிர்கட் கெல்லாம் 
காரணன் ஆய மேலோன் கழலிணை கருத்துள் வைப்பாம் . 


க . 


ஏமகூடம் 


வாயாக , 


என் 


திருச்செந்தின் மாநகரின் கண் எழுந்தருளியிருந்த 
முருகக்கடவுள் , மறுநாள் சூரபன்மனுடைய ஊரை நோக் 
கிப் போருக்குப் புறப்படத் திருவுளத்தில் எண்ணினார் . 
வீரவாகுதேவரைப் பார்த்தார் . சூரபன்மனையும் மற் 
றைய அவுணர்களையும் தொலைத்துத் தேவர்களுடைய 
துன்பத்தை நீக்குகல் வேண்டும் . அதன் பொருட்டு இப் 
பொழுதே 

வீரமகேந்திரபுரியை நோக்கிப் புறப்படுதல் 
வேண்டும் . நம்முடைய தேரை விரைவிற் கொண்டு வரு 

கட்டளையிட்டார் . முருகக்கடவுள் 
மொழிந்ததைக் கேட்டுத் திருமால் முதலிய தேவர்கள் 
இன்பக்கடலில் மூழ்கினார்கள் . நம்முடைய துன்பந் 
தொலைந்தது என்று சொல்லி ஆடிப்பாடி மகிழ்ந்தார்கள் . 
அறுமுகப்பெருமானுடைய 

போற்றி 
வணங்கினார்கள் . 

வீரவாகுதேவர் மனவேகம் என்னுந் தேரோடு 
தேரோட்டியை அழைத்துக்கொண்டு வந்து முருகக்கடவு 
ளுக்கு முன்னே நிறுத்தினார் . முருகக்கடவுள் அரியணையி 
னின்றும் இறங்கி அத்தேர் மீது ஏறியருளினார் . தம்மைச் 
சூழ்ந்துள்ள திருமால் முதலிய தேவர்களைப் பார்த்து , 
நாம் சூரபன்மனைத் தொலைக்கும் பொருட்டு வீரமகேந்திர 
புரிக்குச் 

செல்லுகின்றோம் . நீங்கள் உங்களுக்குரிய 
ஊர்திகளிலேறிக்கொண்டு நம்மோடு வாருங்கள் , " என்று 
கட்டளையிட்டருளினார் . நான்முகன் அன்னப்பறவை மீது 


திருவடிகளைப் 


252 


கந்த புராணம் 


. 


ஏறிக்கொண்டான் . திருமால் கருடன் மீது ஏறிக்கொண் 
டார் . இந்திரன் விமானத்தில் ஏறிக் கொண்டான் , 
மற்றைத் தேவர்கள் தத்தமக்குரிய ஊர்திகளில் ஏறிக் 
கொண்டார்கள் . இலக்கத் தெண்மரும் வீரவாகுதேவரும் 
தேர்களில் ஏறிக்கொண்டார்கள் . இவர்களனைவரும் 
முருகப்பெருமானைச் சூழ்ந் தார்கள் . 

கடுஞ்சினத்தையுடையவர்களும் , எல்லா வுலகங்களை 
யும் அழிக்க நினைத்தாலும் 

ஒருநொடிப்பொழுதிலே 
அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களும் , போர்வலி 
மிகுந்தவர்களும் ஆகிய படைத் தலைவர்கள் நூற்றெட்டுப் 
பெயர்களும் ஒருங்கு வந்து சுற்றினார்கள் . இரண்டா 
யிரம் வெள்ளம் பூதப்படைகளும் பேராரவாரஞ் செய்து 
எங்கும் நெருங்கின , தேவர்கள் மலர் மழை பொழிந்தார் 
கள் . பூதர்களுடைய பேரொலி எல்லாத் திக்குகளினும் பரவி 

பேரிகை , கரடிகை , துடி , காளம் முதலிய பல ஒலிக் 
கருவிகள் எங்கும் ஒலித்தன . பூதப்படைகளுடைய நடை 
யால் எழுந்த துகள் , ஞாயிறு திங்கள் களுடைய ஒளிகளைக் 
குறைத்தது . கடலை மேடாக்கியது . பூதப்படைகள் கடல் 
வழியாக நடந்து சென்றன . கடனீர் பூதங்களின் கணைக் 
காலளவுக்கே இருந்தது. கடலிலுள்ள சுறா திமிங்கிலம் 
முதலிய மீன்கள் புழுக்களைப்போல உலவின . கடலில் 
உள்ள மலைகள் கால்களில் உறுத்துகின்ற பருக்கைக் கற்க 
ளாயின . பூதப்படைகளால் கலங்கிச் 

சேறான கடல் 
நொடியிற் காய்ந்து புழுதியாகி எங்கும் பரந்தது . பூதப் 
படைகள் இவ்வாறு கடல் வழியாகச் சென்றன . முருகக் 
கடவுளும் வீரவாகுதேவர் திருமால் முதலிய தேவர்களும் 
கடலைக்கடந்து விண் வழியாக மகேந்திரபுரியை நெருங்கி 


ாை 


னார்கள் 


பாசறை யமைத்துத் தங்குதல் 
திருமால் , நான்முகன் , இந்திரன் முகலிய தேவர்கள் 
முருகப்பெருமானை நோக்கி , “ மகேந்திரபுரி இழிஞர் 
களாகிய அவுணர்கள் வாழுகின்ற இடமாகும் . ஆதலால், 
நாம் அங்கு போதல் தக்கதன்று . ஈண்டே பாசறை யமைத் 


வரவு கேள்வி 


253 


துத் தங்குதல் வேண்டும் , என்று கூறி வேண்டிக்கொண் 
டார்கள் . 

முருகப்பெருமான் அவர்களுடைய வேண்டு 
கோளுக்கு இணங்கினார் . தெய்வ தச்சனை யழைத்தார் . 
அவ்விடத்தில் ஒரு பாசறை அமைக்குமாறு கட்டளையிட் 
டருருளினார் . அவன் உடனே , மாடகூடங்கள் மண்டபங்கள் 
பொழில்கள் குளங்கள் முதலியவைகளுடன் 
ஒரு 
பாசறையை நொடியில் செய்து முடித்தான் . அதற்கு ஏம 
கூடம் என்று பெயரிட்டான் . முருகக்கடவுள் தெய்வதச்ச 
னுக்குத் திருவருள் புரிந்தார் . துணை வர்களோடும் திருமால் 
முதலிய தேவர்களோடும் திருக்கோவிலினுள்ளே புகுந் 
தார் . அரியணை மீது எழுந்தருளினார் . 

உ . வரவு கேள்வி 

நாரதர் திருப்பணி 
முருகக்கடவுள் ஏமகூடப் பாசறையில் எழுந்தருளி 
யதை நாரதமுனிவர் உணர்ந்தார் . விரைந்து மகேந்திர 
புரியை அடைந்தார் . 

சூரபன்மனுடைய கோவிலை 
யடைந்து அவனைக் கண்டார் . இவன் தன் சுற்றத்தோடு 
விரைவில் அழிந்தொழிக , என்று உள்ளத்திலே எண்ணிக் 
கொண்டார் . ஆனால் , வெளிக்கு என்ன செய்தார் தெரி 
யுமா ? கைகளிரண்டையும் உயர்த்தி , “ நீ சிறந்து வாழ்க ! 
என்று வாழ்த்துரை கூறினார் . சூரபன்மன் நாரதமுனிவ 
ரைப் பார்த்தான் . " நீ யாவன் எங்கே 

எங்கே இருப்பவன் ? 
இங்கே வந்த வேலை யாது என்று கேட்டான் . 

நாரதர் சூரபன்மனைப் பார்த்து , " நான் வடகைலை 
யில் இருப்பவன். உன் னுடைய குலஞ் சிறப்படையும்படி 
நாள் தோறுந் தவஞ் செய்வேன் ; காமம் முதலியவைகளை 
நீக்கியவன் ; சுக்கிராச்சாரியோடு நட்புடையவன் ; நாரதன் 
என்னும் 

பெயருடையவன் ; பொய் பேசமாட்டேன் . 
இப்பொழுது உன்னிடத்திலே ஒரு செய்தியைத் தெரியப் 
படுத்துமாறு வந்தேன் . உன்னை யழிக்குமாறு சிவபெரு 
மான் ஒரு மகனை நெற்றிக்கண்ணில் உண்டாக்கியருளினார் . 


1 





254 


கந்த புராணம் 


சென்று 


தாரகனைக் 


இந்திரன் 

முதலிய தேவர்கள் அந்தச் சிறுவனிடஞ் 

உன்னால் அவர்கட்கு நிகழ்ந்த துன்பங்களைச் 
சொன்னார்கள் . அச்சிறுவன் 

அவர்களைப் 

பாதுகாப்ப 
தாக உறுதிமொழி கூறினான் . பூதப்படைகளோடு நில 
வுலகிற்கு வந்தான் . 

உன் 

இளவலாகிய 
கிரவுஞ்சமலையோடு வேற்படையினால் அழித்தான் . பிறகு 
திருச்செந்தின் மாநகரில் வந்திருந்து கொண்டு உன்னிடத் 
திற்குத் தூதனுப்பினான் . பிறகு படைகளோடு கடலைத் 
தாண்டி இந்நகருக்கு வடக்குப்பக்கம் வந்து சேர்ந்தான் . 
அங்கு ஒரு பாடிவீட்டை அமைத்துக்கொண்டு அமர்ந் 
திருக்கிறான் . இவைகளெல்லாவற்றையும் நான் கண்ணாற் 
கண்டேன் . நீ உடனே ஆகவேண்டியவைகளை விரைந்து 
செய்வாயாக ! ” என்று இயம்பினார் . நாரதர் நவின்றவை 
களைக் 

கேட்டுச் சூரபன்மன் நகைத்தான் . அந்தச் 
சிறுவன் இந்த ஊரைத் தேவர்களுடைய ஊரைப்போல 
எளிமையாக எண்ணினானோ ? ஆயிரங்கோடி உலகங்களை 
யும் அரசாட்சி செய்கின்ற என்னுடைய ஊருக்கு ஒரு 
சிறுவனா போர்செய்ய வந்தான் ? மடங்கற் கூட்டங்கள் 
நெருங்கியிருக்கும் ஒரு காட்டில் ஒரு யானைக் கன்றானது 
மான் முதலிய விலங்குகளோடு எதிர்த்தால் 
மடங்கற்கூட்டங்களை வெற்றிகொள்ள 

முடியுமா ? 
முருகன் நம்மோடு போர் செய்தற்கு வந்தது அதுபோ 
லன்றோ இருக்கின்றது ! 

நான் 

அந்த முருகனுடைய 
ஆண்மையை விரைவில் அழிக்கிறேன் . அவன் அறி 
வில்லாத சிறுவனென்று விடமாட்டேன் . இதனால் எனக்கு 
ஏற்படுகிற வசையையும் ஒரு பொருட்படுத்தமாட்டேன் . 
என் தம்பியை அழித்துவிட்டபடியால் , என்னையும் 
அழித்துவிடலாம் என்று நினைத்தான் போலும் . திருமால் 
நான்முகன் முதலியவர்கள் என் பெயரைக் கேட்டாலும் 
அஞ்சி மறைவார்கள். அவ்வாறாக ஒரு சிறுவனோ என்னோ 
டெதிர்த்துப் போர் செய்வான் ? என் மகனை யனுப்பி 
முருகனை வெற்றி கொள்ளுகிறேன் . முனிவனே ! இதனைப் 
பார்ப்பாயாக ! என்று கூறினான் . சூரபன்மன் சொல் 
லியவைகளை நாரதமுனிவர் கேட்டார் . நீ கூறியபடியே 


வந்து 


வரவு கேள்வி 


255 


செய் ! காலந் தாழ்க்காதே ! உன்னுடைய 

படைகளை 
உடனே யனுப்பு . நான் உங்களுக்கு வெற்றி யுண்டாகு 
மாறு தவஞ்செய்யும்பொருட்டுச் செல்லுகிறேன் , என்று 
கூறி மறைந்தார் . 


அவர் 


சூரபன்மன் வருணனைச் சினத்தல் 
சூரபன்மன் தன் மருங்கில்நின்ற கோரன் , உற்கோரன் 
என்னும் ஒற்றர்களைப் பார்த்து , விரைவில் வருணனைக் 
கொண்டு வாருங்கள் , ” என்று கட்டளையிட்டான் . 
கள் அவ்வாறே பிடித்துக்கொண்டுவந்து சூரபன்மனுக்கு 
முன்னே விட்டார்கள் . அவன் சூரபன்மனை வணங்கிப் 
ணிந்து நின்றான் . சூரபன்மன் வருணனைப் பார்த்தான் . 
" சிவனுடைய மகனையும் பூதப்படைகளையும் ஏன் இங்கே 
விட்டாய் ? என்று கேட்டான் . 


பசிவ 


வனுடைய 


என் 


வருணன் சூரபன்மனைப் பார்த்து , 
மகனார் திருமால் நான்முகன் முதலிய தேவர்களோடு 
விண்வழியாகச் சென்றார் . பூதர்கள் என்மீது நடந்து 
சென்றார்கள் . யான் 

யான் அவர்களுடைய பரடுவரையினுங் 
கூட அமைந்திலேன் . அவ்வாறாக அந்தப் பூதப்படை 
களை நான் எவ்வாறு தடைசெய்தல் இயலும் ? அந்தப் 
பூதர்கள் என்மேற் செல்லுதலால் நான் மிகவும் நொந்து 
குந்திக்கொண்டிருக்கிறேன் . ஆழத்தையுடையவன் 
னும் என்னுடைய பெயரும் என்னை விட்டு அகன்றொழிந் 
தது . எளியேனாகிய யான் செய்ய 

முடியும் ? 
ஆற்றல் மிக்கார்களை யெதிர்ப்பவரு முளரோ ? அகத்தியர் 
கையிலள்ளி உறிஞ்சியதைப்போல இந்தப் பூதர்களும் 
என்னை உறிஞ்சிவிடுவார்கள். அவ்வாறாக அவர்களை நான் 
எவ்வாறு விலக்குதல் முடியும் ? இடியேற்றைப் பாம்பால் 
விலக்க முடியுமா 

- ? ஆண்மடங்கலை ஆனையால் அடக்க 
முடியுமா ? ஊழை அறிவு வெல்லுமா ? எளியேனாகிய 
என்னாற் பூதங்களைத் தடுக்க முடியுமா ? " என்று கூறி 


யாது 


நின்றான் . 


256 


கந்த புராணம் 


டி 


ங . 


ஒற்றர்கள் செய்தி உரைத்தல் 
வருணன் பேசிக்கொண்டிருக்கும் போது சில ஒற் 
றர்கள் விரைந்து ஓடி வந்தார்கள் . சூரபன்மனைக் கண்டு 
வணங்கினார்கள் . " திருமால் நான் முகன் முதலிய தேவர்கள் 
சூழவும் , நூறாயிரத்தொன்பது மறவர்கள் போற்றவும் 
இரண்டாயிரம் வெள்ளப் பூதப்படைகளோடு சிவகுமாரர் 
மகேந்திரபுரியின் வடதிசைக்கண் வந்து தங்கியுள்ளார் . 
நாங்கள் இதனைக் கண்ணாற் கண்டோம் . நீ செய்யவேண் 
வைகளை விரைவிற் செய்வாயாக , 

என்று 

கூறினார்கள் . 
சூரபன்மன் தீயெனச் சினந்தான் . சிவனுடைய 

மகன் 
ஆற்றலையும் , பூதப்படைகளுடைய ஆற்றலையும் விரைவில் 
அழிக்கிறேன் . நீங்கள் உடனே பானுகோபனை அழைத் 
துக்கொண்டு வாருங்கள் , " என்று கட்டளையிட்டான் . 

முதல் நாள் பானுகோபன் போர் 

தந்தையும் மைந்தனும் 
தூதுவர்கள் 

பானுகோபனுடைய அரண்மனையை 
அடைந்தார்கள் . பானுகோபனுடைய அடியைப் போற்றி 
னார்கள் , 

ரபன்மனுடைய கட்டளையைச் சொன்னார்கள் . 
அவன் அரியணையை விட்டு விரைந்தெழுந்தான் . 
சர்களும் படைத்தலைவர்களும் அவனைச் சூழ்ந்தார்கள் . 
பலவகை ஒலிக்கருவிகள் ஒலித்தன . பானுகோபன் ஒரு 
தேரில் ஏறினான் . ஆயிரங்கோடி தெருக்களைக் கடந்து 
தந்தையினுடைய இருப்பிடத்தை யடைந்தான் .. தந்தை 
யைக் கண்டு போற்றினான் . என்னை ஏன் அழைத்தாய் ? 
என்று விளம்பினான் . சூரபன்மன் தன் மகனைப் பார்த்து , 
“ முன்பு கிரவுஞ்ச மலையோடு என் 

தம்பி 
கொன்ற முருகன் பூதப்படைகளோடு இந்நகருக்கு வட 
பக்கத்தில் வந்து தங்கி யிருக்கின்றான் . கள்ளர் களாகிய 
திருமால் நான்முகன் இந்திரன் 

இந்திரன் முதலிய தேவர்களும் 
அவனுடன் வந்திருக்கிறார்களாம் . அப்பகைவர்கள் 

கவர்கள் மிகச் 
சிறியவர்கள் . அரசர்க்கரசனாகிய நான் 

அவர்களைச் 
சென்று எதிர்ப்பது தகுதியன்று . நீ உன்னுடைய படைக 


அமைச் 


17 


தாரகனைக் 


முதல் நாள் பானுகோபன் போர் 


257 


ளுடன் போருக்குச் சென்று , சிவனுடைய மகனையும் 
பூதப்படைகளையும் போர்செய்து வென்று திரும்புவா 
யாக ! என்று கூறினான் . 

தந்தை சொல்லியவைகளைக் கேட்ட பானுகோபன் 
மகிழ்ச்சியடைந்தான் . அவனுடைய தோள்கள் மலைபோல் 
வளர்ந்தன . அவன் தன் னுடைய தந்தையைப் பார்த்துச் 
வனுடைய மகனையும் , பூதப்படைகளையும் போர்செய் 
தழிப்பது ஒரு பெருஞ் செயலன்று , நான் நெருநலே 
போர்க்குச் செல்லுவதாக நின்னிடம் நவின்றேன் . நீ 
அதனைக் கேட்கவில்லை. 

படைகளோடு சென்று 
போர்செய்து வெற்றியடைந்து இங்கே வருகின்றேன் . 
நீ இதனைக் காண்பாயாக. முருகனை வெற்றிகொண்ட 
பின் அவனுடனிருக்கிற தேவர்களைப் பிடித்துக்கொண்டு 
வந்து நின்னிடம் தருகிறேன் . அவர்கட்கு ஏற்ற தண்டனை 
களைச் செய்வாயாக , என்று கூறி வணங்கினான் . 
பன்மன் , நன்று என்று கூறி மகிழ்ந்தான் . 


நான் 


சுர 


பானுகோபன் போருக்குப் புறப்படுதல் 
பானுகோபன் தன்னுடைய மாளிகையை அடைந் 
தான் . தூதுவர்களைப் பார்த்து , “ நம்முடைய படைகளை 
யெல்லாம் விரைவில் திரட்டுங்கள் என்று கட்டளையிட் 
டான் . தான் வெற்றித்திருமகளை வணங்கிப் போர்க் 
கோலங்கொள்ளத் தொடங்கினான் . வாட்படையை மருங் 
கிற் செருகினான் . வெற்றிக்கழலைக் காலிற் கட்டினான் . 

. 
உடல் மூடியை அணிந்தான் . விரலிற் புட்டில் மாட்டினான் 
அம்புக்கூட்டை முதுகில் தாங்கினான் . நெற்றியிற் பட்டஞ் 
சேர்த்தினான் . பல அணிகலன்களைப் 

பல அணிகலன்களைப் பூண்டான் . தும்பை 
மாலையை முடியிற் புனைந்தான் . பலவகைப் படைக்கலங் 
களையும் எடுத்துக்கொண்டு போருக்குப் புறப்பட்டான் . 
விசயன் , நேமியன் , மாயன் , முசலி, கண்டகன் , முரன் , 
கரன் , மூர்க்கன் , தசமுகன் , கனலி , சண்டன் , விசண்டன் , 
அசமுகன் , மகிடன் , அக்கிரவாகு , விசயசேனன் , விட 
சேனன் , விமோகன் , சோமன் , மது , சசிசித்து , சுசிமுகன் , 

க . பு .--- 17 


258 


கந்தபுராணம் 


னார் . 


அசனி , சூனியகேது , அசுரசேனன் முதலிய அவுணப் 
படைத்தலைவர்கள் பானுகோபனுடன் புறப்பட்டார்கள் . 
பதினாயிரம் வெள்ளம் அவணப்படைகளும் , பதினாயிரம் 
வெள்ளம் யானை தேர் குதிரைகளும் அவர்களுக்குப் 
பக்கத்தில் சூழ்ந்தன . முப்பதினாயிரம் குதிரைகள் பூட்டப் 
பெற்ற ஒரு தேரின் மீது பானுகோபன் ஏறினான் . படைகள் 
பேரொலி செய்தன . பலர் அளவிறந்த சாமரங்களை வீசி 
னார்கள் . பலர் வெண்கொற்றக் குடைகளைப் பிடித்தார்கள் . 
பாதுகாப்புத்தேர்கள் ஒரு கோடி பானுகோபனைச் சூழ்ந்து 
சென்றன . பானுகோபன் முருகக்கடவுள் எழுந் தருளி 
யுள்ள இடத்தை நோக்கிப் புறப்பட்டான் . 

மீண்டும் நாரதர் திருப்பணி 
பானுகோபன் போருக்குப் புறப்பட்டதை நாரத 
முனிவர் கண்டார் . 

முருகக்கடவுள் எழுந்தருளியுள்ள 
இடத்தை யடைந்தார் . அப் பெருமானை வணங்கிப் போற்றி 

" எம்பெருமானே ! தேவரீர் ஈண்டெழுந்தருளிய 
மையை சூரபன்மன் தூதுவர்களால் அறிந்தான் . தன் மகன் 
பானுகோபனைத் தங்களோடு போருக்கு அனுப்பியிருக் 
கிறான் . அவன் அவுணப்படைகள் புடைசூழ வருகின்றான் . 
அவன் நான்முகனையுந் திருமாலையும் வென்றவன் . சிவபெரு 
மானையுந் தங்களையுந் தவிர வேறு எவரும் அவனையெதிர்த்து 
வெற்றியடைய முடியாது . அவன் மாயங்களிற் சிறந்தவன் . 
அவனைப் பிறரைக் கொண்டு வெற்றிகொள்ளுதல் இயலாது . 
தாங்களே படைகளோடு சென்று வென் றருளல் வேண் 
டும் , " என்று கூறி வேண்டிக்கொண்டார் . 
முருகக்கடவுள் வீரவாகுதேவரைப் போருக்கனுப்புதல் 

நாரதமுனிவர் நவின் றவைகளைக் கேட்டு முருகக் 
கடவுள் புன்முறுவல் கொண்டார் . வீரவாகுதேவரை 
யழைத்தார் . அவரைப்பார்த்துச் , சூரபன்மன் தன் 
னுடைய மகன் பானுகோபனை நம்முடன் போருக்கனுப்பி 
யிருக்கிறான் . நீ நூறாயிரத்தெட்டு மள்ளர்களோடும் ஆயிரம் 
வெள்ளம் பூதப்படைகளோடும் பானுகோபனை யெதிர்த் 


1 


முதல் நாள் பானுகோபன் போர் 


259 


கள் 


துச் சென்று போர் புரிந்து மீள்வாயாச , " என்று கட்டளை 
யிட்டருளினார் . 

வீரவாகுதேவர் போருக்குப் புறப்படுதல் 
வீரவாகுதேவர் முருகக்கடவுளை வணங்கி 

விடை 
பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் . மேருமலை போலப் பெரிய 
ஒரு 

வில்லைக் கைக்கொண்டார் . உடல் மூடியை அணிந்தார் . 
அம்புக்கூட்டை முதுகிற் கட்டினார் . ஒரு பெரிய தேரில் 
ஏறினார் . அளவிறந்த பாதுகாப்புத்தேர்கள் அவருக்குப் 
பக்கத்திற் சென்றன . நூறாயிரத்தெண்மர்களும் பூதப் 
படைத் தலைவர்களும் போர்க்கோலங்கொண்டு பக்கத்திற் 
சூழ்ந்தார்கள் . கணக்கற்ற பூதமள்ளர்கள் அவுண மள்ளர்க 
ளோடு போர் செய்யப் புறப்பட்டார்கள் . அப்பூதமள்ளர் 

மிகுந்த ஆற்றல் படைத்தவர்கள் . நிலவுலகம் முழு 
வதையும் ஒரு தோளில் தூக்கக்கூடியவர்கள் . கூற்றுவனை 
யுங் கொல்லக்கூடிய தறுகண்மை வாய்ந்தவர்கள் . சிவந்த 
சடையை உடையவர்கள் . படைக்கலங்களை ஏந்திய கைகளை 
யுடையவர்கள் . வீரக்கழல் ஒலிக்குங் கால்களை யுடைய 
வர்கள் . மேன்மையிற் சிறந்தவர்கள், மாயங்களை வென்ற 
வர்கள் . த்தகைய பூதப்படைஞர்களுடன் வீரவா 

கு 
தேவர் புறப்பட்டார் . துமிலை , பேரி , காகளம் , சங்கு 
முதலிய ஒலிக்கருவிகள் முழங்கின . வீரவாகுதேவர் 
மகேந்திரபுரியின் மதிலின் புறத்து வந்தார் . 

இருபக்கத்துப்படைகளும் எதிர்த்தல் 
வீரவாகுதேவரைப் படையுடன் கண்ட அவுணர்கள் 
சிலர் விரைவாகப் பானுகோபன் இருக்குமிடத்திற்கு ஓடி 
னார்கள் . முன்பு இங்கே தூதுவந்த வீரவாகு என்பவன் 
இப்போது உன்னுடன் போர் செய்தற்கு வந்துள்ளான் , 
என்று கூறினார்கள், 

பானுகோபன் விரைந்து வீரவாகு 
தேவருடைய படையை நெருங்கினான் , அவுணமள்ளர் கள் 
பூதமள்ளர்களின் ஆற்றலைப்பார்த்தார்கள் . நம்முடைய 
போரைக் கண்டால் அஞ்சியோடும் தேவர்களல்லர் இவர் 
கள் . இவர்கள் நம்முடன் போர் செய்யக்கூடிய ஆற்ற 


260 


கந்த புராணம் 


லுடையவர்களாகவே காணப்பெறுகிறார்கள் , " 

என்று 
எண்ணிக்கொண்டு பூதப்படைகளுக்கு எதிரே சென்று 
கனைத்தார்கள் . 

பூதர்கள் அவுணர்களைப்பார்த்து , “ உலகத்திலுள்ள 
உயிர்த்தொகைகளை வருத்தியவர்கள் இவர்கள் தாமோ? ” 
என்று கூறி அதட்டினார்கள் . இவ்வாறு இருபக்கத்துப் 
படைகளுக்கும் போர் மூண்டது . 

அவுணமள்ளர்கள் 
யானைகளினுடைய துதிக்கைகளிலே 

தடிப்படைகளைக் 
கொடுத்துப் பூதப்படையினரை அடித்துக் கொல்லுமாறு 
குறிப்புக்காட்டினர் . யானை குதிரை முதலியவைகளின் 
மேல் ஏறிப் படைக்கலங்களைச் செலுத்தித் தாமும் போர் 
செய்தார்கள் . காலாட்படையினர் முத்தலைச் சூலம் 
தோமரம் முதலிய படைக்கலங்களை வீசிப் போர் செய் 
தார்கள் . பூதர்கள் மலைகளினாலும் மரங்களினாலும் பூதப் 
படையினரையும் அவர்களுடைய படைக்கலங்களையும் 
அழித்தார்கள் . 

இருபக்கங்களினும் பலர் மாண்டொழிந் 
தனர் . இறந்தவுடல்கள் கரையாகக் குருதிப்பெருக்குக் 
கடலாக அமைந்து நின்றது . பூதர்கள் மிகுந்த சினமடைந் 
தார்கள் . அவுணர்களுடைய தேர்களினால் தேரையழித் 
தார்கள் . யானைகளினால் யானைகளை யழித்தார்கள் . குதிரை 
களினால் குதிரைகளை யழித்தார்கள் . பூதர்கள் செய்த 
கடும் போருக்கு ஆற்றாமல் அவுணர்கள் உடைந்தார்கள் . 

அனலியும் சிங்கரும் 
அவுணர்கள் 

உடைந்தோடு தலை அனலி என்னும் 
அவுணப் படைத்தலைவன் கண்டான் . தன் கையிலுள்ள 
வில்லைவளைத்து நாண் ஒலி செய்தான் . தேவர்கள் அவ் 
வொலியைக் கேட்டுத் துன்பமடைந்தார்கள் . அனலி அவ் 
வில்லில் தீக்கணைகளைப் பூட்டிப் பூதர்களுடைய உடம்பில் 
அழுத்தினான் . அனலியின் செய்கையைச் சிங்கர் என்னும் 
பூதப்படைத் தலைவர் கண்டார் . மிகுந்த சினமடைந்து 
அனலியை நெருங்கினார் . அனலியின் தேரிற்கட்டியுள்ள 
குதிரைகளைத் தமது கைத்தடியால் அடித்துக் கொன்றார் . 
அதனால் மிகுந்த சினமடைந்த அனலி கணக்கற்ற க 

கணை 


முதல் நாள் பானுகோபன் போர் 


261 


னுடைய 


அவன் 


களைத் தூண்டிச் சிங்கருடைய உடலை மறைத்தான் . சிங்கர் 
அனலியின் கணை களைப் பொருட்படுத்தவில்லை. அனலியி 
தேரிலேறி 
அவனுடைய 

வில்லைப் பறித்து 
நிலத்தில் எறிந்தார் . அனலி ஒரு தடியினால் சிங்கருடைய 
தலையில் அடித்தான் . அதனைக் கண்ட அவுணர்கள் ஆர 
வாரஞ் செய்தார்கள் . தேவர்கள் வருந்தினார்கள் . சிங்கர் 
தம்மை யடித்த அனலியின் கையைப் பிடித்துக்கொண்டு , 
அவனுடைய மார்பொடியும்படி 

அடித்தார் . 
மிகுந்த துன்பமடைந்தான் . சிங்கர் அவனை நிலத்திலடித் 
தார் . உடனே அனலி இறந்தான் . 

சண்டனும் சிங்கரும் 
சண்டன் என்னும் அவுணப் படைத்தலைவன் அனலி 
இறந்தமையைக் கண்டான் . உள்ளம் வருந்தினான் . இப் 
பொழுதே இவனுடைய உயிரைக் குடிப்பேன் , என்று 
சொல்லிக்கொண்டு சிங்கர்மேல் வந்தான் . சண்டன் 
கூறிய மொழிகளைக் கேட்டுச் சிங்கர் நெருப்பெழ நகைத் 
தார் . இறந்துபோன அனலியினுடைய 

கையிலிருந்த 
தடியைப் பற்றிக்கொண்டு சண்டனுடைய தேரிற் பாய்ந் 
தார் . அவனுடைய தோளில் அடித்தார் . அவன் வருந் 
தித் தேர்மீது விழுந்தான் . விழும்பொழுதே தன்னுடைய 
கைத்தடியினாற் சிங்கருடைய மார்பில் அடித்தான் . இரு 
வருஞ் சோர்ந்து விழுந்தார்கள் . 

மாயனும் நீலரும் 
இருவருஞ் சோர்ந்து விழுந்தமையை மாயன் 
என்னும் அவுணப் படைத் தலைவன் கண்டான் . போர் 
செய்தற்கு முன் வந்தான் . நீலர் என்னும் பூதப்படைத் 
தலைவர் மாயனை திர்த்தார் . மாயன்மேல் ஒரு தடியை 
எறிந்தார் . மாயன் இறந்தவன்போல மிக வருந்தினான் . 
நீலர் மீது ஒரு முத்தலைச் சூலத்தை எறிந்தான் . அது நீல 
ருடைய 

மார்பில்பட்டது . அதனால் குருதிவடிந்தது . 
நீலரும் சோர்ந்தார் . சிறிதுபொழுதில் தெளிந்தார் . மாய 
னுடைய மார்பில் கையினால் அடித்தார் . கழுத்திற் கடித் 


262 


கந்த புராணம் 


14 


டைய 


துக் குருதியைக் 

குடித்தார் . சினந்தணிந்து நின்றார் . 
மாயன் மடிந்தான் . 

மீண்டும் சண்டனும் சிங்கரும் 
முன்பு போர் செய்து மயங்கி வீழ்ந்த சண்டன் சிங்கர் 
என்னும் இருவருந் தெளிந்தெழுந்தார்கள் . 

தடியைக் 
கொண்டு . போர்செய் தார்கள் . சிங்கர் சண்டனுடைய 
தடி பொடி ஆக அடித்தார் . அதனைக் கண்டு அவுணர்கள் 
அஞ்சினார்கள் . சண்டன் இடியேறுபோலச் சினந்தான் . 

எனது தடி ஒடிந்தது என்று செருக்கடையாதே ! நான் 
முன்னாளில் மேலுலகங்களும் அஞ்சும்படி போர் செய் 

த 
வன் . இவ்விடத்தில் உனக்கு அஞ்சேன் ! " என்று கூறிக் 
கையையே படையாகக்கொண்டு எதிர்த்தான் . 

சிங்கர் 
சினந்தார் . இந்தத் தடியைக் காத்துக்கொள் , என்று 
கூறித் தடியினால் அடித்தார் . சண்டன் அத்தடி தன் 

மேலே படா தவாறு கையினால் தடுத்தான் , 
தோளைக் கொட்டி ஆரவாரஞ் செய்தான் . சிங்கர் அதனைப் 
பொழுது சினந்தார் . அவனுடைய தோள் ஒடியும்படி 
தடியினால் அடித்தார் . சண்டனுடைய தோள் முறிந்தது . 
சிங்கருடைய தடியும் ஒடிந்தது . சண்டன் தன்னுடைய 
தோள் ஒடிந்ததற்கு வருந்தவில்லை. ஒடிந்த அத்தோளையே 
மற்றைக் கையினால் பிய்த்தெடுத்துக்கொண்டு போர் செய் 
தான் . தேவர்கள் அவனுடைய ஆண்மையைக் கண்டு 
வியந்தார்கள் . சண்டன் ஒடிந்த கையாகிய தடியினால் 
சிங்கருடைய மார்பில் அடித்தான் . சிங்கர் தம்முடைய 
காலினால் அவனுடைய மார்பில் உதைத்துத் தள்ளினார் . 
தேவர்கள் சண்டனை விரைவிற் கொல்லவேண்டுமென்று 
வேண்டிக் 

கொண்டார்கள் . சிங்கர் சண்டனுடைய 
கன்னம் உடையும்படி கையினால் அடித்தார் . இடியொலி 
யோடு கூடிய முகில்போல அவன் படிமீது வீழ்ந்து இறந் 

எமதூதர்கள் சண்டனிடம் நெருங்குதற்கு அஞ்சி 
நின்றார்கள் . சிங்கர் எமதூதர்களைப் பார்த்து , " இந்தக் கீழ் 
மகனுடைய உயிரைக் கவர்ந்துகொண்டு செல்லுங்கள் , 
5. ன்று கூறினார் . எமதூதர்கள் நெருங்கி வந்து உயிரைக் 


தான் . 


11 


முதல் நாள் பானுகோபன் போர் 


263 


மது 


அண்மையி 


கவர்ந்து சென்றார்கள் . சண்டன் வீழ்ந்து இறந்தவிடம் 
குருதிப் பெருக்கினாலும் கோரப்பற்களாலும் மற்றைப் 
பற்களாலும் செவ்வானம் போன்று திகழ்ந்தது . 

போழுறு பகுவாயிற் பொலிதரும் எயிறோடும் 
வீழுறு நகையாலும் விரிகுரு தியினாலும் 
தாழுறு மதிதன்னைத் தாரகை நிரைசூழ 
ஊழுற அமர் செவ்வான் ஒத்ததவ் வுழியன்றே. 
( போழ் - பிளந்த, பகுவாய் - பெரிய வாய் , எயிறு - பல் , உழி-இடம் ) 

முகனும் மதுவும் 
சண்டன் மாண்டமையை அசமுகன் என்னும் அவு 
ணப் படைத்தலைவன் கண்டான் . தேர் மேல் 

தேர் மேல் விரைந்து 
வந்து சிங்கரை யெதிர்த்தான் . மது என்னும் பூதப் 
படைத்தலைவர் இடையிற் புகுந்து அசமுகனை எதிர்த்தார் . 
அசமுகன் வில்லை வளைத்து நாணொலி செய்தான் .. 
வின்மீது கணைகளைப் 

பொழிந்தான் . மது அசமுக 
னுடைய கணைகளைப் பொருட்படுத்தவில்லை. 
னின்ற ஒரு மராமரத்தைப் பிடுங்கிக்கொண்டு அசமுகன் 
கணை களைத் தடுத்தார் . அவனுடைய தேரிற் பாய்ந்து 
இடிபோல ஆரவாரித்தார் . அசமுகன் அவ்வொலியைக் 
கேட்டுத் தளர்ந்தான் . வில்லையுங் கணை களையும் நழுவ 
விட்டுத் தேரின் மீது நின்றான் . மது அவனுடைய நிலைமை 
யைக் கண்டு , “ நீ போர் செய்தற்குத் தகுதி வாய்ந்தவன் 
அல்லன் , ஆண்மையாளனு 

மல்லன் , 

என்று கூறி , 
அவனுடைய தேரினின்றும் இறங்கிச்சென்றார் . அசமுகன் 
பெருமிதமிழந்து நாணினான் . பிறகு தன்னுடைய நிலை 
மைக்கு இரங்கினான் . போர் செய்யும்பொருட்டு மதுவைத் 
தொடர்ந்தான் . பல கணைகளை அவர்மீது செலுத்தினான் . 
மது அவைகளை யெல்லாம் கையினால் விலக்கினார் . 
தன்னுடைய கணைகளை ஒரு 

பொருட்படுத்தாமையை 
அசமுகன் கண்டான் , 

. தன் கையிலிருந்த வேற்படை 
முத்தலைச்சூலம் முதலிய படைக்கலங்களை அவர்மேல் 
விடுத்தான் . மது தளர்ச்சி யடைந்தார் . அசமுகனுடைய 
தேரைக் கையினால் எடுத்துக் கடலில் எறிந்தார் . அசமுகன் 


மது 


264 


கந்த புராணம் 


மது 


எண்ணி 


தேரினின்று குதித்து நிலத்திற் பாய்ந்தான் . 
வோடு மற்போர் செய்யத் தொடங்கினான் . மது தம் 
முடைய காலினால் அசமுகனை விண்ணில் உந்தினார் . 
அவன் வானிற்போய் மீண்டு நிலத்திற்கு வந்தான் . மதுவி 
னுடைய மார்பிலே 

அடித்து வை தான் . வஞ்சனையை 
விண்ணில் மறைந்தான் . திருமாலினுடைய 
உருளைப்படையை எடுத்து உள்ளத்தால் வழிபாடுசெய்து 
மதுவின் மேலே வீசினான் . மது எத்தகைய படைக்கலங் 
களும் அற்றவராக நின்றிருந்தார் . அப்படை படைக்கல 
மற்ற கையினரை யாதுஞ் செய்யாது . ஆகவே , அது 
திரும்பிவந்து அசமுகனுடைய தலையையே அறுத்துத் 
தள்ளியது . எல்லா வினைகளும் தன்னாலே தான் உண்டா 
கின்றன , என்பது பெரியோர் வாக்கு . அசமுகன் இறந்து 
நிலத்தில் விழுந்தான் , அவுணர்கள் வருந்தினார்கள், 
தேவர்கள் மகிழ்ந்தார்கள் , உருளைப்படை திருமாலிடத் 
திற்குச் சென்றது . எஞ்சிய அவுணப் படைத்தலைவர்கள் 
பூதர்களை யெதிர்த்துப் போர் செய்தார்கள் . தண்டகர் 
என்பவர் வில்லை வளைத்துக் கணை மழைகளைப் பொழிந்தார் . 
அவுணர்களுடைய நால்வகைப் படைகளும் அழிந்தொழிந் 
தன . குருதிப் பெருக்கு ஆறுபோலப் பாய்ந்தது . இறவாது 
பிழைத்த அவுணர்கள் எல்லாத் திக்குகளையும் நோக்கி 


ஓடினார்கள் . 


பானுகோபன் பூதப்படைகளோடு எதிர்த்தல் 
அவுணப்படைகள் மிகுதியாக அழிந்தமையையும் ,, 
படைத்தலைவர்கள் பலர் ஒழிந்தமையையும் பானுகோபன் 
பார்த்தான் , விரைந்து வந்து பூதப்படைகளை யெதிர்த் 
தான் . வில்லை வளைத்துக் கணைகளை மழைபோலச் சொரிந் 
தான் . பூதர்கள் பல மலைகளைப் பிடுங்கிப் பானுகோபன் 
மீது எறிந்தார்கள் . பானுகோபன் அம்மலைகளைக் கணைக 
ளால் தூளாக்கினான் . " ஆயிரங்கோடி கணைகளைப் பூதர்கள் 
மீது செலுத்தினான் . அதனால் எண்ணற்ற பூதர்கள் 
அழிந்தார்கள் . எஞ்சியோர் 

வீரவாகு 
தேவரை யடைந்தார்கள் . 


விரைந்தோடி 


முதல் நாள் பானுகோபன் போர் 


265 


உக்கிரரும் பானுகோபனும் 
பூதப்படைகள் புறங்காட்டி யோடு தலை உக்கிரர் 
என்னும் பூதப்படைத்தலைவர் பார்த்தார் . மிகுந்த சினங் 
கொண்டார் . ஒரு தடியை யெடுத்துக்கொண்டு ஆரவாரத் 
துடன் சென்று பானுகோபனை யெதிர்த்தார் . . அவரைப் 
டானுகோபன் கண்டான் . வில்லை வளைத்து ஆயிரங்கோடி 
கணை களைச் செலுத்தினான் . உக்கிரருடைய உடல் முழு 
வதையும் மறைத்தான் . அவன் செலுத்திய கணைகள் 
யாதும் பயனின்றி அழிந்தொழிந்தன . பானுகோபன் 
அதனைக் கண்டு 

திகைத்தான் . ஓர் எழுப்படையைச் 
சுழற்றி எறிந்தான் . உக்கிரர் அவ்வெழுவை ஓர் இருப் 
புலக்கையால் அழித்தார் . பானுகோபனுடைய தேர்க் 
குதிரைகளை யடித்து வீழ்த்தினார் . தேவர்கள் பானுகோ 
பனை இகழ்ந்து ஆரவா ரஞ் செய்தார்கள் . ஏறிய தேர்க் 
குதிரைகள் இறந்தொழிந்தமையின் பானுகோபன் 
வேறொரு தேரில் ஏறினான் . வில்லை வளைத்து நூறு மொட் 
டம்புகளை விட்டான் . உக்கிரருடைய தடி ஒடிந்தது .. 
உக்கிரர் பானுகோபனுடைய தேரைக் கையால் எடுத்து 
எறிந்தார் . அது ஞாயிற்றுமண்டலம்வரை 
பானுகோபன் தன்னை நோக்கி வருதலைக் கண்ட கதிரோன் 

யோடிப்போனான் . பானுகோபன் தேரோடு 
நிலத்தில் விழுந்தான் . உக்கிரரைக் கையால் எற்றினான் . 
அவருடைய மார்பில் முத்தலைச் சூலத்தை யெடுத்துச் 
செலுத்தினான் . அவர் தளர்ந்து வீழ்ந்தார் . 

பானுகோபனும் தண்டியும் 
உக்கிரர் தளர்ந்து வீழ்ந்ததைத் தண்டி யென்பவர் 
கண்டார் . ஒரு மலையை யெடுத்துப் பானுகோபன் மீது 
எறிந்தார் . ஆயிரம் கணைகளினால் அவன் அதைப் பொடிப் 
பொடியாக்கினான் . தண்டி மாமரம் 

மாமரம் ஒன்றைப்பிடுங்கிப் 
பானுகோபனுடைய தேர்க்குதிரைகளை யடித்தார் . 
குதிரைகள் முற்றும் ஒழிந்தன . பானுகோபன் முத்தலைக் 
கணைகள் பதினாயிரத்தைத் தண்டியினுடைய நெற்றியிற் 
செலுத்தினான் . அதனால் தண்டி தளர்ந்தார் . 


சென்றது . 


அஞ்சி 


266 


கந்த புராணம் 


வீழ்ந் 


பானு 


பினாகியும் பானுகோபனும் 
தண்டி தளர்ந்தமையைப் பினாகி என்பவர் கண்டார் .. 
ஒரு மலையைப் பிடுங்கி வீச முயன்றார் . பானுகோபன் 
ஆயிரங்கணை களை அவருடைய மார்பில் எய்தான் . அவரும் 
தளர்ந்து நின்றார் . மற்றைப் பூதமள்ளர்களும் தனித்தனி 
போர் செய்து தோற்றார்கள் . 

நூறாயிரத்தெண்மரும் பானுகோபனும் 
பூதப்படைத் தலைவர்கள் பலர் தளர்ந்து 
தமையைக் கபாலி , அண்டலோசனர் , நிரஞ்சனர் , உருத்தி 
ரர் , தண்டகர் முதலிய நூறாயிரத்தெட்டு மறவர்களுங் 
கண்டார்கள் . சினங்கொண்டு பானுகோபனுக்கெதிரே 
சென்றார்கள் , விற்களை வளைத்து நாணொலி செய்தார்கள் .. 
அவ்வொலி பேரொலியாக எங்கும் எழுந்தது . 
கோபன் அவ்வொலியைக் கேட்டுப் புன்முறுவல் செய் 
தான் . ஒரு பெரிய வில்லை யெடுத்து வளைத்துத் தானும் 
நாணொலி செய்தான் . நூறாயிரத்தெண்மரும் பானுகோபன் 
மீது கணை களை மழைபோலச் சொரிந்தார்கள் . 
கோபன் ஆயிரங்கோடிகணைகளைச் செலுத்தி அவைகளெல்லா 
வற்றையும் அறுத்தான் . பின்னும் ஆயிரங்கோடிகணைகளை 
நூறாயிரத்தெண்மர்மீதுஞ் செலுத்தினான் . அவர்கள் அக் 
கணை முறிந்து பானுகோபன்மீது செல்லும்படி , அவற்றிற் 
கேழுமடங்கு கணை களைச் செலுத்தினார்கள் . பானுகோபன் 
மிகுந்த சினமடைந்தான் .. அளவில்லாத கணைகளை மேன் 
மேலுஞ் செலுத்தி நூறாயிரத்தெண்மர் கணைகள் அனைத்தை 
யும் விலக்கினான் . நூறாயிரத்தெண்மர்களுடைய விற்சளை 
யும் அறுத்தான் . நூறாயிரத்தெண்மர்களும் பாதுகாப்பு 
விற்களை யெடுத்துக்கொண்டு கணைகளைச் செலுத்தினார்கள் . 
பானுகோபன் செலுத்தும் கணைகளையழித்ததுடன் , அவனு 
டைய தேர் குதிரை கொடி முதலியவற்றை யழித்தார்கள் ;: 
தேரழிந்தவுடன் பானுகோபன் வேறொரு தேரிலேறிக் 
காண்டு போர் செய்தான் . சிறிதுபோதிற்குள் நூறாயிரத் 
தெண்மரும் பானுகோபனுக்குத் தோற்றார்கள். 


பானு 


முதல் நாள் பானுகோபன் போர் 


267 


சென்று 

விடா மழை 


பானுகோபனும் வீரகேசரியும் 
நூறாயிரத்தெண்மரும் தோற்றதை வீரகேசரி 

கண் 
டார் . 

பானுகோபனுக்கு முன் 
போலப் பிறைமுகக்கணை களைப் பொழிந்தார் . வீரகேசரி 
யின் ஆற்றலைக் கண்டு பானுகோபன் வியந்தான் . “ இவ 
னுடைய ஆற்றலும் வெற்றியும் நன்று நன்று ! " என்று 
சொல்லித் தலையை அசைத்தான் ; வில்லை வளைத்தான் . 
நூறாயிரங்கோடி கணைகளைத் தொடுத்து வீரகேசரி விடுகிற 
கணை களையெல்லாம் அழித்தான் . அவருடைய தோள்கள் 
மீது ஆயிரங்கணைகளை அழுத்தினான் . வீரகேசரி அவன் 
செலுத்திய கணைகளையெல்லாம் விலக்கினார் . பானுகோப 
னுடைய மார்பில் ஆயிரங்கணை களைச் செலுத்தினார் . அக் 
கணைகள் மார்பில்பட்ட அளவில் பானுகோபன் இரங்கித் 
துன்புற்றான் . பானுகோபன் திருமால் படைக்கலத்தை 
யெடுத்துச் செலுத்தினான் . அது வீரகேசரிவிட்ட கணைகளை 
யெல்லாம் விழுங்கிக்கொண்டு ஆரவாரத்தோடு வந்தது .. 
வீரகேசரி அதனைக்கண்டு தாமும் திருமால் படைக்கலத்தை 
யடுத்து விடத் தொடங்கினார் . அதற்குள் பானுகோபன் 
விட்ட படைக்கலம் 

வீரகேசரியினுடைய மார்பிற் 
புகுந்து குருதியைப் பருகியது . அறுமுகக்கடவுளுடைய 
ஆணை யால் உயிர் போகவில்லை. அவர் மயங்கி விழுந்தார்.. 
படைக்கலம் பானுகோபனிடத்திற்குச் சென்றது . 


பானுகோபனும் வீரமார்த்தாண்டரும் 
வீரகேசரி இறந்தவர் போல மயங்கி வீழ்ந்தமையை 
வீரமார்த்தாண்டர் கண்டார் . வில்லை வளைத்துக்கொண்டு 
பானுகோபனை நெருங்கினார் . அவன் 

நெருங்கினார் . அவன் ஆயிரங்கணைகளி 
னால் அவருடைய வில்லையொடித்தான் . ஆயிரங்கணை களை 
அவருடைய நுதலில் அழுத்தினான் . தேவர்கள் அதனைக் 
கண்டு திகைத்தனர் . வீரமார்த்தாண்டர் வேறொரு வில்லை 
யெடுத்து வளைத்தார் . அந்த வில்லையும் பானுகோபன் 
நூறுகணைகளால் முறித்தான் . ஆயிரங்கணை களால் 
அவருடைய தேரையுங் குதிரைகளையும் அழித்தான் 


268 


கந்த புராணம் 


தோள்களில் எழுநூறுகணைகளைத் தொடுத்தான் . தேர் , 
வில் முதலியன அழிந்துநின்ற வீரமார்த்தாண்டர் 
முகிலும் அஞ்ச ஆரவாரித்தார் . 

ஆரவாரித்தார் . பானுகோபனுடைய 
தேரின் மீது பாய்ந்தார் . அவனுடைய வில்லைப் பிடுங்கி 

ரு துண்டாக முறித்தெறிந்தார் . பானுகோபன் வெகுண்டு 
இடையிற் கட்டிய உடைவாளை உருவினான் . வீரமார்த் 
தாண்டருடைய மார்பில் 

மார்பில் குத்தினான் . 

குத்தினான் . வீரமார்த்தாண் 
டருங் கொதித்துத் தம்முடைய வாட்படையை யெடுத்துப் 
பானுகோபனுடைய மார்பிலுள்ள வச்சிர கவசம் அழியும் 
படி குத்தினார் . பானுகோபன் திரும்பவும் தன்னுடைய 
உடைவாளினால் வீரமார்த்தாண்டருடைய நுதலிற் குத்தி 
னான் . அக்குத்தினால் வீரமார்த்தாண்டர் தேரிற் சாய்ந்தார். 
வீரமார்த்தாண்டர் இறந்தார் என்று 

பானுகோபன் 
எண்ணிக்கொண்டான் . பக்கத்திலுள்ள படைகளோடு 
எதிர்த்தான் . 


டானுகோபனும் வீரராக்க தரும் 
வீரமார்த்தாண்டர் சாய்ந்ததையும் , பானுகோபன் 
படைகளை யெதிர்த்தலையும் வீரராக்கதர் கண்டார் . 
விரைந்து வந்து பானுகோபனை யெதிர்த்தார். ஆயிரங் 
கணைகளைப் பானுகோபன்மீது செலுத்தினார் . ஆயிரங் 
கணைகளால் அவன் அவைகளை அழித்தான் . நூறுகணை 
களைச் செலுத்தி வீரராக்கதரின் தேரோட்டித் தலையை 
அறுத்தான் . வீரராக்கதர் வேறொரு தேரோட்டியைத் 
தேரில் நிறுத்தினார் . ஆயிரம்கணை களில் பானுகோப 
னுடைய முடியை அறுத்தார் . முடி வெட்டுண்டதைக் 
கண்டு பானுகோபன் நாணினான் . எல்லையற்ற பெருஞ் 
சினங்கொண்டான் . வெட்டுண்ட முடியை நீக்கி வேறொரு 
முடியை அணிந்துகொண்டான் . வீரராக்கதர் விடுகின்ற 
கணை களையெல்லாம் விலக்கினான் . ஆயிரங்கணைகளினால் 
அவருடைய வில்லையறுத்தான் . அவர் வேறொரு வில்லை 
யெடுப்பதற்குள் அவருடைய தேர்ச்குதிரைகளை யழித் 

வீரராக்கதர் வேறொரு தேரிற் பாய்ந்தார் . ஒரு 
வேற்படையைப் பானுகோபன்மீது வீசினார் . அவன் அந்த 


தான் . 


முதல் நாள் பானுகோபன் போர் 


269 


அயிற்பன 

டையை நூறுகணைகளால் அழித்தான் வீரராக்கதர் 
தேரினின்று இறங்கினார் . பானுகோபனுடைய தேரை 
எடுத்தெறிந்தார் . விண்ணிற்சென்ற அவன் , நான்முகன் 
கொடுத்த ஒரு வேற்படையை எடுத்து வீரராக்கதர்மீது 
வீசிவிட்டு நிலத்தில் விழுந்தான் . அவ்வேற்படை மிகுந்த 
ஆற்றல் அமைந்தது . 

அமைந்தது . அது வீரராக்கதருடைய உடம்பிற் 
பட்டபடி யால் அவர் மிகத்தளர்ந்தார் . 
வீரராந்தகர் முதலிய ஐவர் பானுகோபனோடு 

போர்செய்து தோற்றல் 
நிலத்தில் வீழ்ந்த பானுகோபன் வேறொரு தேரில் 
ஏறிக்கொண்டு பூதப்படைகளை யெதிர்த்தான் . வீரராந்தகர் , 
வீரமாமகேச்சுரர் , வீரதீரர் , வீரமாமகேந்திரர் , வீரபுரந் 
தரர் என்னும் ஐவரும் பானுகோபனை யெதிர்த்துக் கணை 
களை மழைபோலச் சொரிந்தார்கள் .. பானுகோபனுங் 
கணைகளை மழைபோலச் சொரிந்து போர்செய்தான் . 
ஐவரில் இருவர் வருந்தி நின்றார்கள் . ஒருவர் வீழ்ந்தார் . 
இருவர் புறங்கொடுத்துச் சென்றார்கள் . முன்பு புறங் 
கொடுத்தோடிய அவுணப்படைகள் பானுகோபனுடைய 
வெற்றியைக் கண்டு அவனைச் சேர்ந்தன . 
பானுகோபனும் வீரவாகுதேவரும் 

போர் செய்தல் 
பூதப்படையின் தோல்வியையும் அவுணப்படையின் 
வெற்றியையும் வீரவாகுதேவர் கண்டார் . பானுகோபனை 
யெதிர்த்துப் போர் செய்யத் தொடங்கினார் . இருவரும் 
தத்தம் விற்களை வளைத்து நாணொலி செய்தனர் . இருவ 
ருடைய நாணொலியும் மிகப் பெரிதாகவிருந்தது . முன்னே 
வீரவாகுதேவருடைய நாணொலியைக் கேட்டு அளவில்லாத 
மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் , பின்பு பானுகோபனுடைய 
நாணொலியைக் கேட்டு அளவில்லாத துன்பமடைந்தார் 
கள் . திருமால் நான் முகன் முதலிய தேவர்கள் இவர்க 
ளுடைய போர்த்தொழிலைக் காண்பதற்காக வந்து நெருங்கி 
னார்கள் . 


270 


கந்த புராணம் 


பானுகோபன் வீரவாகுதேவரைப் பார்த்து , " நீ வேற் 
படையினால் தாரகனைக்கொன்ற முருகக்கடவுள் அல்லன் ; 
பன்றி வடிவங்கொண்டு நிலத்தையிடந்த திருமால் அல்லன் ; 
தேவர் கோனாகிய இந்திரனுமல்லன் ; நீ ஒரு தூதுவன் . 
நீதானா என்னுடன் போர் செய்தற்கு வல்லவன் ? நீ கற் 
றுள்ள மாயையினால் நேற்று எம்மரசனுக்கு முன்வந்து 
சில மொழிகளைச் சொன்னதுமன்றி , என் தம்பியையுங் 
கொன்றாய் . நகரத்தை யழித்தாய் . நான் உன்னைக் காண 
வில்லை . அதனால் நீ பிழைத்து வந்துவிட்டாய் . உன்னோடு 
நான் போர்செய்வதனால் இகழ்ச்சியை அடைவ தன்றிப் 
புகழ்ச்சியை அடைவேனோ ? உன் துணைவர்களை வென் 
றேன் . தனியே வந்து எதிர்த்த உன்னையுங் கொல்வேன் . 
உன்னை என்னிடத்திற்குப் போருக்கனுப்பிய சிறுவனையுந் 
தோற்கடித்து என் சினத்தை முடிப்பேன் . இந்திரனையுஞ் 
சிறைசெய்வேன் , என்று இவ்வாறு 

பல மொழிகளை 
இயம்பினான் . 
வீரவாகுதேவர் பானுகோபனைப் பார்த்து , 

( வீண் 
மொழிகளைப் பேசாமல் விரைந்து போரைத் தொடங்குவா 
யாக ! " என்றார் . இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கணக் 
கற்ற கணைகளை மழைபோலச் சொரிந்து கொண்டார்கள் . 
இவர்களுடைய கணை மழைகள் நெருங்குதலால் எல்லா 
இடங்களும் மறைந்தன . அவர்களுடைய தேர்கள் இட 
பக்கம் வலப்பக்கமாக எங்குஞ் சுற்றின . இருவரும் உலக 
மெங்குஞ் சூறைபோலச் பற்றிப் போர் செய்தனர் . 
இவர்களுடைய 

போரைக்கண்டு தேவர்களும் அஞ்சி 
யோடினார்கள் . 
பானுகோபன் 

வீரவாகுதேவருடைய வில்லை நூறு 
கணை களால் அழித்தான் . வேறொரு வில்லை வீரவாகு 
தேவர் எடுத்து ஆயிரங்கணைகளைத் தூண்டிப் பானுகோப 
னுடைய வில்லை முறித்தார் . பானுகோபன் வேறொரு 
வில்லை யெடுத்து ஆயிரங்கணைகளைத் தொடுத்து வீரவாகு 
தேவருடைய மார்பிற் செலுத்தினான் . வீரவாகுதேவர் 

கணை களினால் பானுகோபனுடைய முடியைச் சாய்த் 


ஏழு க 


முதல் நாள் பானுகோபன் போர் 


271 


திப் 


தார் . அவன் வேறொரு முடியை யெடுத்து அணிந்து 
கொண்டான் . வீரவாகுதேவர் ஆயிரங் கணைகளைச் செலுத் 

பானுகோபனுடைய உடல்மூடியை அழித்தார் . 
அப்பொழுது கதிரவனும் மகிழ்ந்தான் . 

பானுகோபன் 
ஆயிரங்கணைகளை வீரவாகுதேவருடைய நெற்றியில் அழுத் 
தினான் . வீரவாகுதேவர் அவைகளைப் பறித்து வீசினார் . 
பானுகோபனுடைய முகத்திலும் மார்பிலும் தோள்களி 
னும் கைகளினும் தனித்தனி ஆயிரங்கணை களைச் செலுத்தி 
னார் . பானுகோபன் சிறிது தளர்ந்துநின்றான் . 

வீரவாகுதேவரும் அவுணப்படைத்தலைவர்களும் 

பானுகோபன் ஆற்றல் அழிந்து நிற்றலை அவுணப் 
படைத் தலைவர்கள் கண்டார்கள் . நால்வகைப் படைக 
ளோடும் முன் சென்று வீரவாகுதேவரை யெதிர்த்தார்கள் . 
சூலம் , தடி , எழு , உருளை முதலிய படைகளைச் செலுத்தி 
நார்கள் . வீரவாகுதேவர் விரைந்து வில்லை வளைத்து ஆயிரங் 
கோடி கணைகளை ஒருங்கே தூண்டினார் . அவுணர் செலுத் 
திய படைகளை யெல்லாம் அழித்தார் , பின்னும் பலகோடி 
கணைகளைச் 

செலுத்தி அவுணப்படைகளைப் 
அழித்தார் . வீரவாகுதேவருடைய 

கணைகளால் அவுண 
மள் ளுடைய உடல்கள் புரண்டன . குருதி அளவு 
கடந்து பெருகியது . தேரின் உருளைகள் உருண்டன .. 
குதியை 

ரைகளும் யானைகளும் மடிந்தன . பிணங்கள் எங்குங் 
குவிந்தன . இறவாத அவுணப்படைகள் ஓடின . குருதிப் 
பெருக்குக் கடலிற்பாய அதனைக் கயல்கள் உண்டு களித் 
தன . எமதூதர்கள் உயிர்களைப் பிடிப்பதிற் றளர்ச்சி 
யடைந்தார்கள் . இறவாதொழிந்த அவுணப்படைகள் 
புறங்காட்டி யோடின . முன் பானுகோபனுக் கஞ்சி 
யோடிய பூதப்படைகள் வீரவாகுதேவருடைய வெற்றி 
யைக் கண்டு அவரை வந்து சூழ்ந்தன. 

மீண்டும் போர் செய்தல் 
பானுகோபன் தளர்ச்சி நீங்கிப் பார்த்தான் . தன் 
னுடைய படைகளைக் காணவில்லை . எங்கும் பிணக்குவியல் 


பலவாறு 


ளர் 


272 


கந்த புராணம் 


இவனை 


இவனை 


வீரவாகு 


பானு 


கண்டு 


களைக் கண்டான் . ஒப்பற்ற 

பேராண்மையாளராகிய 
ரவாகுதேவர் நிற்றலையுங் கண்டான் . நம்முடைய 
படைகளையெல்லாம் இவனே அழித்தான் . இவன் ஒப் 
பற்ற 

போராண்மை படைத்தவன் போலும் . 
வெற்றிகொள்ளாவிட்டால் நம்முடைய ஆண்மை பய 
னற்றதாக முடியும் . 

விரைவில் வெல்லுதல் 
வேண்டும் , என்று எண்ணினான் . வீரவாகுதேவருக்கு 
முன்னே சென்றான் . வில்லை வளைத்தான் . முத்தலைகளை 
யுடைய 

ஆயிரங்கணைகளைச் செலுத்தினான் . 
தேவர் ஆயிரம் முத்தலைக்கணைகளைச் செலுத்திப் பானு 
கோபனுடைய கணைகளைத் துண்டித்தார் . 

பின்னும் 
ஆயிரங்கணைகளைப் 

காபன் மீது செலுத்தினார் . 
பானுகோபன் ஆயிரங் கணைகளை விடுத்து 

விடுத்து அவைகளை 
விலக்கினான் . பதினாயிரங் 

கனை களைத் தொடுத்தான் . 
வீரவாகுதேவருடைய தேரையழித்தான் . , குதிரைகளை 
மாய்த்தான் , பாகனைக் கொன்றான் . 

பாகனைக் கொன்றான் . தேவர்கள் அதனைக் 
வருந்தினார்கள் . வீரவாகுதேவர் 

வில்லொடு 
வேறொரு தேர்மேல் பாய்ந்தார் . பதினாயிரங் கணைகளைச் 
செலுத்தினார் . பானுகோபனுடைய 

பானுகோபனுடைய தேரையுங் குதிரை 
களையும் அழித்தார் . பாகனை ஒழித்தார் . பானுகோபன் 
வேறொரு தேரில் ஏறினான் . வில்லை வளைத்து எழு நூறு 
கணைகளைப் பூட்டினான் . வீரவாகுதேவருடைய மார்பிற் 
செலுத்தினான் . அக்கணைகள் 

அவருடைய 

மார்பில் 
தைததன . வீரவாகுதேவர் 

துன்பத்தின் சுவையைக் 
கண்டார் . 

கூற்றுவன்போற் சீற்றங்கொண்டார். பதி 
னான்கு கணை களைச் 

செலுத்திப் பானுகோபனுடைய 
வில்லை அழித்தார் . ஆயிரங்கணைகளினால் தேர் குதிரை 
முதலியவைகளை ஒழித்தார். நூறு கணை களினால் அவ 
னுடைய மார்பைத் துளைத்தார் . பானுகோபன் பக்கத்தில் 
நின்ற ஒரு தேரின் மீது ஏறினான் . அதற்குள் வீரவாகு 
தேவர் முன்பு மார்பைத் துளைத்தவழியால் ஆயிரங் கணை 
களைச் செலுத்தி அவனுடைய முதுகில் தொங்கிய அம்புச் 
கூட்டை அறுத்தார் . அம்புக்கூடு அறுந்ததைக் கண்டு 
பானுகோபன் வியப்படைந்தான் . வீரவா குதேவரை விற் 


முதல் நாள் பானுகோபன் போர் 


273 


போரால் வெல்ல முடியாது என்று முடிவு செய்தான் . 
ஒரு சூழ்ச்சியைக் கருதினான் . 

பானுகோபன் மோகக்கணை செலுத்துதல் 
நான்முகன் கொடுத்த மோகக்கணையைக் கையி 
லடுத்தான் . மனத்தினால் வழிபாடு செய்தான் . நீ சென்று 
படைகளுடைய அறிவையும் , பகைவனுடைய அறிவையும் 
கெடுத்து வருவாயாக என்று கூறி விடுத்தான் . அப்படை 
குந்த சினத்துடன் கதிரவனுடைய ஒளியைக் கெடுத்து 
இருட்படலத்தை வெளிப்படுத்தி , உயிர்களெல்லாம் அஞ்சி 
மயங்குமாறு சென்றது. அதனுடைய வரவைக்கண்டு 
பூதர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் . பூதப்படைத்தலைவர்கள் 
திகைத்தார்கள் . அதற்கெதிரான படைகளைச் செலுத் 
தாது வெறுங்கணைகளை ஏவினார்கள் . வீரவாகுதேவர் ‘ அப் 
படையை எப்படையால் ஒழிக்கலாம் , என்று எண்ணிக் 
கொண்டு நின்றார் . அந்த மோகப்படை எல்லோருடைய 
உணர்வையும் கெடுத்தது . இலக்கத்தெண்மரும் பிறருந் 
தளர்ந்து விழுந்தார்கள் . வீரவாகுதேவர் கருத்தழிந்து 
தூணைப்போல நின்றார் . பானுகோபன் தன்னுடைய 
செய்கையை எண்ணித் 

எண்ணித் தானே வியந்து கொண்டான் . 
எல்லோரையும் கொல்லவேண்டுமென்று எண்ணினான் . 
வில்லை வளைத்தான் . மயங்கியுள்ள அனைவர் மீதும் கணை 
களைச் செலுத்தி உடலைத் துளைத்தான் . 

முருகக்கடவுள் அனைவரையும் மீட்டல் 
பானுகோபனுடைய செய்கையை உடம்பிடி கைக் 
கொளும் கடம்பணி பரமன் உணர்ந்தார் . 

விரைவாக 
அமோகப்படையை உண்டாக்கினார் . நீ நம்மவர்களாகிய 
வீரவாகுதேவர் முதலாயினோரைப் பற்றியுள்ள மோகப் 
படையைக் கெடுத்து மீண்டு வருவாயாக ! ” என்று கட்டளை 
யிட்டார் . அப்படைக்கலம் விண்வழியாகச் சென்று 
போர்க்களத்தை யடைந்தது . அவ்வளவில் பானுகோப 
னுடைய மோசப்படையின் ஆற்றல் அழிந்தது . வீரவாகு 
தேவர் முதலாயினோர் மயக்கந் தீர்ந்தார்கள் . அறுமுகப் 

5. 4--18 


274 


கந்த புராணம் 


ஆணவம் 


பெருமானின் அமோகப்படையைக் கண்டு மகிழ்ந்தார் .. 
கள் . அதன் ஆற்றலை வியந்து புகழ்ந்தார்கள் . அப்படையை 
அறுமுகப்பெருமான் அனுப்பியுள்ளார் என்றுணர்ந்து 
அப்பெருமானைப் போற்றி னார்கள் . அப்படைக்கலம் 
திரும்பி முருகக்கடவுளை யடைந்தது . பூதர்கள் பானு 
கோபனுடன் போர் செய்ய எண்ணினார் சள் . 

ண்ணினார்கள் . வீரவாகு 
தேவர் பானுகோபன்மீது சினங்கொண்டார் . அவனை 
உடனே கொன்று தொலைக்க எண்ணிச் சிவப்படைக்கலத் 
தைக் கையிலெடுத்தார் . 

பானுகோபன் மறைந்தோடிப் போதல் 
அறுமுகக்கடவுளின் அமோகப்படை வந்ததையும் , 
தன்னுடைய மோகப்படை மீண்டதையும் வீரவாகுதேவர் 
சிவப்படைக்கலத்தை எடுத்ததையும் , பானுகோபன் பார்த் 
தான் . தன்னுடைய 

நீங்கினான் . 

அளவற்ற 
துன்பமடைந்தான் . இனி இங்கு நின்றிருப்பின் சிவப் 
படைக்கலம் வந்து உயிரை உண்ணும் என்று அஞ்சினான் ., 
அவனிடஞ் சிவப்படைக்கலம் இல்லை . நகரத்திற்குச் 
சென்று சிவப்படை முதலிய தெய்வப்படைக்கவங்களை 
மிகுதியாகக்கொண்டு வந்து மறுநாள் போர் செய்யலா 
மென்று முடிவு செய்தான் . கண்ணுக்குத் தெரியாமல் 
மறைந்து விண்ணில் 

எழுந்தான் . தன்ன கரத்திற்குப் 
போய்ச் சேர்ந்தான் . 

பூதப்படைகள் மகிழ்ந்து திரும்புதல் 
பானுகோபன் மறைந்தோடிய அளவில் அவனைச் 
சூழ்ந்துநின்ற அவுணப்படைகள் பறந்தோடிப்போயின. 
பூதப்படைகள் இன்றைய வெற்றி நம்முடையதே என்று 
பெருமுழக்கஞ் செய்தன . அனைவரும் வீரவாகுதேவர் 
மீது மலர் மழை சொரிந்தார்கள் . பானுகோபன் மறைந் 
தோடு தலை ரவாகுதேவர் பார்த்துக்கொண்டு சினத் 
துடன் நின்றார் . பூதப்படைஞர்கள் அவனைத் தொடர்ந்து 
பிடித்துவர எண்ணினார்கள் . அஞ்சியோடுபவர்களைத் 
தொடர்ந்து பிடிக்கலாகாதென்று வீரவாகுதேவர் தடுத்து 


KON 


ன . 


முதல் நாள் பானுகோபன் போர் 


275 


னார் . 


விட்டார் . கதிரவனும் மறைந்தான் . வீரவாகுதேவர் 
படைகளுடன் திரும்பிப் 

பாசறையை 

அடைந்தார் . 
அனைவரும் அறுமுகக்கடவுளைப் போற்றி வணங்கினர் . 
முருகக்கடவுள் நிகழ்ந்தவைகளைக் கேட்டருளி 
அனைவருந் தத்தம் இருப்பிடத்தை யடைந்து மகிழ்ந் 
திருந்தனர் . 

மகேந்திரபுரியில் நிகழ்ந்தவை 
புறங்கொடுத்தோடிய பானுகோபன் தன்னுடைய 
பெருமிதத்தை விட்டான் .. அவன் 

சூரபன்மனுடைய 
இருப்பிடத்திற்குஞ் செல்லவில்லை. ஆடல் பாடல் முதலிய 
இன்பக்களியாடல்களிலே நாட்டஞ் 

செலுத்தவுமில்லை. 
தனியே ஓரிடத்தில் அமர்ந்து முருகக்கடவுளையும் வீரவாகு 
தேவரையும் எவ்வாறு வெற்றிகொள்வதென்று எண்ண 
மிட்டுக்கொண்டிருந்தான் . 

தூதுவர்கள் நிகழ்ந்தவைகளையெல்லாம் பார்த்துக் 
கொண்டிருந்தார்கள் . அவர்கள் பானுகோபன் புறங்காட்டி 
யோடியபிறகு 

சூரபன்மனுடைய இருப்பிடத்திற்குச் 
சென்றார்கள் . சூரபன்மனைக்கண்டு 

வணங்கினார்கள் . 
அவனைப்பார்த்து , " உன் மகனாகிய பானுகோபன் வீரவாகு 
வோடு போர்செய்தான் . பல பூதர்களை யழித்தான் . மீண்டு 
இங்கே வந்தான் . தனியே அமர்ந்து எண்ணமிட்டுக் 
கொண்டிருக்கிறான் . வீரவாகுவும் தன்னுடைய 

பாசறைக்குப் போய்ச்சேர்ந்தான் . இதுதான் 
இன்று நிகழ்ந்தது , " என்று கூறினார்கள் . 

பகைவர்களை வெல்லாமல் பானுகோபன் திரும்பி 
வந்துவிட்டானென்னுஞ் செய்தி சூரபன்மனுக்கு மிகுந்த 
சினத்தை யுண்டாக்கியது . அவனுடைய கண்கள் தீப் 
தான் . “ என்னுடைய மக்களும் துணைவர்களும் சுற்றத் 
தார்களும் போருக்குப் போகமாட்டார்கள் . நான் நாளைக் 
குப் படைகளோடு சென்று முருகனை வெற்றிகொண்டு 
மீள்கிறேன் ; நீங்கள் செல்லுங்கள் , என்றான் தூதுவர் 
களைப்பார்த்து . 


படைக 


ளுடன் 


சுவ 


க 


ரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 

சூரபன்மன் போருக்குப் புறப்படுதல் 
மறுநாள் கதிரவன் எழுவதற்குமுன் சூரபன்மன் 
உறக்கம் விட்டெழுந்தான் . நாட்கடன்களை முடித்தான் , 
அரசிருச்கை மண்டபத்தை யடைந்து அரியணையில் அமர்ந் 
தான் . முதல்நாள் பானுகோபன் புறங்காட்டி வந்ததை 
யெண்ணினான் . அவலுடைய உள்ளத்திற் பெருஞ் சின 
கண்டாயிற்று . “ இனிமேல் வேறு யாரையும் போருக்கு 
அனுப்புவதில்லை . நானே படைகளோடு சென்று பகை 
வரை யழித்து வெற்றிகொள்ளுகிறேன் , என்று எண்ணி 
னான் . 

பல ஒற்றர்களையழைத்தான் . நிலவுலகத்தைச் 
சூழ்ந்துள்ள 

கடல்கடோறும் இருக்கின்ற நம்முடைய 
படைகளைக் கொண்டுவாருங்கள் , என்று கட்டளையிட் 
டான் . 

ஆயிரங்கோடி - ஒற்றர்கள் பலவிடங்கட்குஞ் 
சென்றார்கள் . சூரபன் மனுடைய கட்டளையைச் சொன் 
னார்கள் . முன்னாளிற் பல போர்களை வென்ற சணக்கற்ற 
படைகள் மகேந்திரபுரியைச் சூழ்ந்து பெருமுழக்கஞ் செய் 
தன . சூரபன்மன் மேருமலையைப் போன்ற ஓர் உயர்ந்த 
கட்டிடத்தின் மேலே யேறி அப்படைகளெல்லாவற்றையும் 
பார்த்தான் . தன் உள்ளத்தில் முன் கொண்ட துன்பம் 
நீங்கினான் . பகைவர்களை வென்றவன் போல மகிழ்ந்தான் . 
போருக்குப் புறப்படக் கருதினான் . போர்க்கோலங் 
கொண்டான் . ஒரு பெரிய தேரின் மீது ஏறினான் . யானை 
களுங் குதிரைகளுந் தேர்களுங் காவலாகப் பின் சென்றன. 
அவுணப்படையினரும் அமைச்சர்களும் பக்கத்திற் சென் 
றார்கள் . அரண்மனையைச் சூழ்ந்துள்ள 

தெருக்களைக் 
கடந்து கோபுரவாயிலையடைந்தான் . அங்குக் குழுமியிருந்த 
படைகள் சூரபன்மனைச் சுற்றின . சிங்கமுகன் மகனாகிய 
அதிசூரனும் , தாரகன் மகனாகிய அசுரேந்திரனும் சூரபன்ம 
னிடத்திற்கு வந்தார்கள் . சூரபன்மன் அவர்களைப் 
பார்த்துப் , “ படைபைப் பாதுகாத்துக்கொண்டு செல்லுங் 
கள் என்று கட்டளையிட்டான் . அவர்கள் அவ்வாறே 
படைத்தலைவர்களாகச் சென்றார்கள். சூரபன்மன் நால் 


ரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 


277 


வகைப் படைகளும் படைத்தலைவர்களும் தன்னைச் சூழ்ந்து 
சுற்றத் தான் தேரின் மேலேறிச் சென்றான் . 
தொண்டகம் , 

துடி , 

பம்பை , தூரியம் , முருடு , 
கொம்பு, படகம் முதலாகிய ஒலிக்கருவிகள் முழங்கின . 
தேர்களின் ஒலியும் , யானைகளின் ஒலியும் , குதிரைகளின் 
ஒலியும் , கொடிகளின் ஒலியும் , போர் மறவர்கள் காலில் 
அணிந்துள்ள வீரக்கழல்களின் ஒலியும் , வாத்தியங்களின் 
ஒலியும் எல்லா உலகங்களையும் விழுங்கியெழுந்தன. படை 
களின் செலவால் எழுந்த துகள் கதிரவனை மறைத்தது . 
துகள் சென்று மிகுதலால் விண்ணுலகமும் மண்ணுலக 
மாகியது . தேர்களின் மீதும் யானைகளின் மீதும் உள்ள 
கொடிகள் வானுலகிற் சென்று கங்கையில் தோய்ந்து , நில 
வுலகிலே நீர்த்திவலைகளைச் சிதறி ஆடிச் சுற்றுதல் சூரபன் 
மன் இன்றைக்கு இறப்பான் என்று அழுவதைப் போன் 
றிருந்தது . 

முருகக்கடவுள் போருக்குப் புறப்படுதல் 
சூரபன்மன் போருக்கு வருதலை இந்திரன் அறிந் 
தான் . முருகக்கடவுளிடம் ஓடிச்சென்று அவருடைய திரு 

களை வணங்கினான் . " சூரபன்மன் தன்னுடைய படை 
களுடன் போருக்கு வருகின்றான் . அவனை யெதிர்த்து 
வெற்றி கொண்டு எங்களைக் காத்தருளும் . எங்களுடைய 
செல்வங்களையெல்லாம் எங்கட்குக் கொடுத்தருளும் ," 
என்று வேண்டிக்கொண்டான் . 

அறுமுகப்பெருமான் விண்ணவர் கோனுக்கு அருள் 
புரிந்தார் . காற்றினை நோக்கி , நம்முடைய தேரை விரை 
விற் கொண்டுவருவாயாக " என்று கட்டளையிட்டார் . அவ 
னும் அவ்வாறே கொண்டுவந்து திருமுன்பு நிறுத்தினான் : 
நான்முகன் திருமால் முதலிய தேவர்கள் போற்றத் 
தேரின் மீது ஏறியருளினார் . பூதப்படைகள் கடலும் அஞ்சு 

பெருமுழக்கஞ் செய்து கொண்டு புறப்பட்டன . 
நிலத்திலிருந்து தூள் எழுந்தது . தக்கை , உடுக்கை, சல் 
லாரி , தடாரி முதலிய ஒலிக்கருவிகள் முழங்கின . நாரதரும் 


மாறு 


278 


கந்த புராணம் 


தாக்கின . 


கருடரும் , கின்னரர்களும் இசை பாடினர் . வீரவாகுதேவ 
ரும் எண்மரும் நூறாயிரம் போர்மறவர்களும் படைபத்தலை 
வர்களும் போர்க் கோலத்தோடு பூதப்படைகளுக்கிடையே 
சென்றார்கள் . படைகள் போர்க்களத்தை யடைந்தன . 

இரு பக்கத்துப் படைகளும் கை கலத்தல் 
அவுணப்படைகள் பூதப்படையை வந்து சூழ்ந்தன . 
பூதப்படைகள் உரப்பி அவுணப்படையைத் 
இருபக்கத்துப் படைகளுக்கும் போர் மூண்டது . பூதர் 
கள் அவுணர்களின் மீது மரங்களையும் , மலைகளையும் , தடி , 
கழுமுள் , உருளை , வேல் முதலிய படைகளையும் எறிந்தார் 
கள் . அவுணர்கள் பூதர்களின் மேலே கணை , கணிச்சி , தடி , 
உருளை , முத்தலைச்சூலம் முதலிய படைகளைச் சிதறினார் 
கள் . பூதர்கள் யானைகளையுங் குதிரைகளையும் வாரி நிலத் 
தில் அடித்தும் திக்குகளில் எற்றியும் விண்ணிற் சுற்றியும் , 
உடலைக்கிழித்தும் பலவாறு அழித்தார்கள் . அவுணர் 
யானை குதிரைகளில் ஏறிச்சென்றும் , கால்நடையாகச் 
சென்றும் பூதர்களை வளைத்துப் போர் செய்தார்கள் . பூதப் 
படைத்தலைவர்களால் அவுணப்படைகள் 

மி 
அழிந்தொழிந்தன . அவுணப்பிணங்கள் குருதிப் பெருக்கில் 
மலைபோலச் சென்று கடலை மேடாக்கின . கணக்கற்ற முண் 
டங்கள் கூத்தாடின . அவுணப்படைகள் அழிதலையும் , பூதப் 
படைகளின் ஆற்றலையும் படைத்தலைவனாக நின்ற சிங்க 
முகாசூரன் மகனாகிய அதிசூரன் கண்டான் , இரண் 
டாயிரங் குதிரைகள் பூட்டப்பெற்ற ஒரு தேரின் மேல் 
ஏறினான் . அவனுக்குப் பக்கத்தில் ஆயிரக்கணக்கான 
பாதுகாப்புத்தேர்கள் சென்றன . அவன் மிகுந்த ஆற்ற 
லோடு வந்து வில்லை வளைத்துக் கணை களைச் செலுத்தினான் . 
எதிர்த்தவர்களைக் கொன்றொழித்தான் . பூதர்கள் அந்த 
அவுணனுடைய ஆற்றலைக்கண்டு வியந்து புகழ்ந்தார்கள் . 

அதிசூரனும் உக்கிரரும் 
திருமாலினுடைய உருளைப்படையை, உண்டுமிழ்ந்த 
வரும் , ஆற்றல்மிகுந்தவருமாகிய உக்கிரர் என்னும் பூதப் 


ரண்டாம்நாள் சூரபன்மன் போர் 


279 


படைத்தலைவர் அதிசூரனுடைய போரைக் கண்டார் . 
கண்கள் தீயையும் புகையையும் வெளிப்படுத்துமாறு 
சினந்தார் . ஒரு தடிப்படையை எடுத்து அதி சூரனுடைய 
மார்பிலே யெறிந்தார் . அவுணர்கள் 

அதிசூரன் அழிந் 
தொழிந்தான் என்று அஞ்சினார்கள் . அத்தடி அதிசூர 
னுடைய மார்பிலுள்ள சட்டையை அழித்தது . அதிசூரன் 
சினங்கொண்டான் . நூறாயி ரங்கணை களை ஒன்றாக உக்கிரர் 
மீது எய்தான் . அவைகள் உக்கிரர்மேற் பட்டுக் குருதி 
பெருகியது . உக்கிரர் துன்பமுஞ் சினமும் அடைந்தார். 
ஒரு மலையைப் பிடுங்கி அதிசூரனுடைய தேரின்மீது எறிந் 
தார் . தேர் பொடியாயிற்று . அதிசூரன் வேறொரு தேரில் 
ஏறினான் . அத்தேரிற் கட்டிய குதிரைகள் அழிந்தொழி 
யும்படி உக்கிரர் உதைத்தார் . அதிசூரன் துன்பமுற்றான் 

. 
நூறு கணை களை உக்கிரர் மீது செலுத்தினான் . உக்கிரர் 
அவைகளைத் தண்டாயுதத்தினால் (தடிப்படை ) அழித்து 
விட்டார் . அதிசூரன் உக்கிரர் மீது தெய்வப்படைக்கலங் 
களைச் செலுத்தி அழிக்கவேண்டுமென்று முடிவு செய் 
தான் . தீப்படைக்கலத்தையெடுத்து மனத்தால் வழிபாடு 
செய்து அவர்மேல் வீசினான் . தீயைச் சிந்திவருகின்ற 
அப்படைக்கலத்தின் கொடுமையை உக்கிரர் கண்டார் . 
அறுமுகக்கடவுளை அன்போடு போற்றினார் . அக்கடவுள் 
உக்கிரருக்குத் திருவருள் புரிந்தார் . உக்கிறார் 
கொடுமையுடன் வந்த அப்படைக்கலத்தைப் பிடித்து 
விழுங்கிவிட்டார் . அதன்பிறகு அதிசூரன் வருணப்படை , 
யமப்படை , காற்றுப்படை , நான் முகக்கணை , நாராயணக் 
கணை ஆகியவைகளை முறைப்படி செலுத்தினான் . உக்கிறார் 
அவைகளையும் விழுங்கிவிட்டார் . உக்கிரரின் செயலைக் கண்டு 
அதிசூரனும் அவுணர்களும் திகைத்தார்கள் . இனி என் 
செய்வோம் என்று ஏங்கினார்கள். அதிசூரன் இறுதியிற் 
சிவப்படைக்கலத்தைச் செலுத்தினான் . அது நஞ்சையும் , 
பாம்பையும் , யமனையும் , பூதங்களையும் , பேய்களையும் , 

, 
படைக்கலங்களையும் , தீயையும் உண்டாக்கி எவ்வுலகமும் 
அஞ்சுமாறு வந்தது . உக்கிரர் தமது கையிலிருந்த உருளைப் 
படையையும் ஒழித்துவிட்டுச் சிவபெருமானுடைய 

ஐந் 


மிக்க 


280 


கந்த புராணம் 


தெழுத்துக்களையும் முறைப்படி சொல்லிக்கொண்டு நின் 
றார் . சிவப்படைக்கலம் உக்கிரர் வெறுங்கையின ராகவும் 
வணக்கஞ்செய்பவராகவும் திருவைந்தெழுத்தை எண்ணு 
பவராகவும் நிற்றலைக் கண்டது . சிவபெருமான் அப் 
படைக்கலத்தை வெறுங்கையினர் மீது விடலாகாதென் 
றும் , அவ்வாறு விட்டால் அது திரும்பவுந் தம்மிடமே 
வந்துவிடுமென்றுங் கூறியிருந்தார். ஆகவே , அப்படைக் 
கலம் திரும்பிச் சிவபெருமானிடஞ் சென்று விட்டது . 
அதிசூரன் இவன் சிவபெருமானோ என்று ஐயுற்று நடுங்கி 
நின்றான் . பூதர்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள் , தேவர்கள் 
மலர்மாரி பொழிந்தார்கள் . அவுணர்கள் அச்சங்கொண்டு 
ஓடத்தொடங்கினார்கள். அதிசூரன் தேரினின்றும் இறங்கி 
னான் . ஒரு தடிப்படையை 

எடுத்து 

உக்கிரருடைய 
தோளில் அடித்தான் . உக்கிரர் வெகுண்டார் . அத்தடிப் 
படையைப் பறித்தார் . அதிசூரனுடைய மார்பிலே அவன் 
பதைக்குமாறு அடித்தார் . அவன் நிலத்தில் விழுந்தான் . 
நமன் அவனுடைய உயிரைக் கொண்டு சென்றான் . 

அசுரேந்திரனும் கனகரும் 
அதிசூரன் மாண்டு முடிந்ததைத் தாரகன் மகனாகிய 
அசுரேந்திரன் கண்டான் . நஞ்சுபோலக் கொதித்தான். 
தீயெழ நகைத்தான் . பூதர்கட்குமுன் சென்று எதிர்த் 
தான் . ஒரு 

பெரிய வில்லை வளைத்து நாணொலி செய் 
தான் . அவ்வொலியைக் கேட்டு உயிர்களெல்லாம் 
நடுங்கின . பூதர்கள் தடிகளையும் மலைகளையும் மரங்களையும் 
அவன் மீது வீசினார்கள் . அவன் கணை மழைகளைச் சொரிந் 
தான் . அவைகள் பூதர்களுடைய உறுப்புக்களிற்சென்று 
அழுந்தின . உறுப்புக்கள் வெட்டுண்டு 
இறந்தார்கள் . பூதப்படைத்தலைவர் களிற் கனகர் என்பவர் 
அசுரேந்திரனை யெதிர்த்தார் . அவர் மீது 

அவர்மீது அசுரேந்திரன் 
ஒரு கூரிய கணையைச் செலுத்தினான் . அதனாற் கனக 
ருடைய உடலிலிருந்து குருதி சொரிந்தது. அவர் அசு 
ரேந்திரனுடைய தேரிற் பாய்ந்து தேரோட்டி இறக்குமாறு 
உதைத்து வீழ்த்தினார் . அவனுடைய வில்லின் நாணைப் 


பல 


பூதர்கள் 


இரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 


281 


பல்லினால் அறுத்தார் . ஒரு மலையைப் பிடுங்கி அசுரேந் 
திரன் மீது எறிந்தார் , அசுரேந்திரன் வேறொரு வில்லை 
யெடுத்து வளைத்தான் ,. எட்டுக்கணைகளைத் தொடுத்து 
அம்மலையைத் தூளாக்கினான் . ஆபிரங்கணைகளைக் கனக 
ருடைய தோளில் அழுத்தினான் . அதனால் கனகர் அல்ல 
லுற்று நின்றார் . 

உன்மத்தரும் அசுரேந்திரனும் 
கனகர் சோர்ந்துநின்ற அளவில் , உன்மத்தர் என்னும் 
பூதப்படைத்தலைவர் அசுரேந்திரனை யெதிர்த்தார் . ஒரு 
மலையைப் பிடுங்கியெறிந்து ஆரவாரஞ் செய்தார் . அம்மலை 
தேரிற் சென்று தாக்கியபடியால் தேரிற்கட்டியிருந்த 
குதிரைகள் அழிந்தன . அசுரேந்திரன் வேறொரு தேரின் 
மேற்பாய்ந்தான் . அளவில்லாத கணைகளைச் செலுத்தினான் . 
அக்கணை கள் உன்மத்தர்மீது பட்டன . உடலிற் குருதி 
வடிந்தது . அவர் மயங்கியிருந்தார் . 


மந்தரும் அசுரேந்திரனும் 
அப்பொழுது மந்தர் என்னும் பூதப்படைத்தலைவர் 
அசுரேந்திரனுக் கெதிரேவந்து எதிர்த்தார் . அவர்மீது 
அசுரேந்திரன் பத்துக்கணைகளைச் செலுத்தினான் . அவர் 
சினந்து ஒரு மலையைப் பறித்தெறிந்தார் . அதை அசுரேந் 
திரன் மார்பின் மீது ஏற்றான் . அம்மலை வந்தவழியே 
திரும்பிச் சென்றது . அசுரேந்திரன் மந்தர் மீது ஆயிரங் 
கணைகளைச் செலுத்தினான் . அவற்றினால் மந்தர் தளர்ந்து 


நின்றார் . 


அசுரேந்திரனும் சிங்கரும் 
பந்தர் தளர்ந்ததைக் கண்டதும் சிங்கர் என்பவர் 
அசுரேந்திரனை யெதிர்த்தார் . ஒரு மலையைப்பிடுங்கி மார்பி 
லெறிந்தார் . அவன் அம்மலையை ஒரு கணையினால் அழித் 

சிங்கர் போர்க்களத்திற்கிடந்த ஒரு தடியை 
யெடுத்து அசுரேந்திரன் மேலே யெறிந்தார் . அசுரேந் 
திரன் அதனை விலக்கி நூறுகணைகளைச் 


தான் . 


சிங்கர் மீது 


- 232 


கந்த புராணம் . 


சினந்து 


அழுத்தினான் . சிங்கருந் தளர்ந்து நின்றார் . மற்றைய பூதப் 
படைத்தலைவர்கள் அனைவரும் அசுரேந்திரனோடு போர் 
செய்து தோற்றனர் . அசுரேந்திரன் கணைகளைப் பொழிந்து 
மற்றைய பூதர்களை யழித்தான் . 

அசுரேந்திரனும் தண்டகரும் 
தண்டகர் என்பவர் அசுரேந்திரனை யெதிர்த்தார் . 
வில்லை வளைத்து ஆயிரங்கணைகளை அசுரேந்திரனுடைய 
முகத்திற் புகும்படி விட்டார் . 

அவன் துன்பமுற்றுக் 
கலங்கினான் . வெகுண்டு வில்லை வளைத்தான் . எட்டுக் 
கணைகளைத் தண்டகருடைய நெற்றியிற் செலுத்தினான் . 
அவர் குருதி சிந்தத் தேரின் மீது நின்றார் . 

. 
அசுரேந்திரனும் சோமுகரும் 
தண்டகருடைய இளவலாகிய சோமுகர் அசுரேந்திரனை 
யெதிர்த்தார் . அவருடைய மார்பில் அசுரேந்திரன் நூறு 
கணைகளை யழுத்தினான் . சோமுகர் 

வில்லை 
வளைத்தார் . ஆயிரங்கணைகளைத் தூண்டி அசுரேந்திர 
னுடைய தேரை யழித்தார் ; 

கொன்றார் . 
அவன் வேறொரு தேரிற்பாய்ந்தான் . ஒரு வேற்படையை 
எடுத்துச் சோமுகர்மீது வீசினான் . அஃது அவருடைய 
பட்டது . 

வாடி, இளைத்து மயங்கித் 
தேரின் மீதிருந்தார் . 

அசுரேந்திரனும் விசயரும் 
அப்பொழுது அவருடைய இளவலும் ஆற்றல் மிகுந்த 
வருமாகிய விசயரென்பவர் விரைந்துவந்து வில்லை வளைத் 
தார் . ஆயிரங்கணைகளைச் செலுத்தினார் . அசுரேந்திர 
னுடைய தேரோட்டியைக் கொன்றார் . அவன் கைவில் 
யும் நாணையுந் துணித்தார் . அசுரேந்திரன் ஒரு தடியை 
யெடுத்து விசயர் மீது வீசினான் . அதனைக்கண்ட விசயர் 
பல கணைகளைத் தூண்டினார் . 

அத்தடி அக்கணைகளை 
யெல்லாம் பொடிசெய்து விசயருடைய மார்பில்வந்து 
பட்டது. அவர் குருதிசொரிய வீழ்ந்தார் . மற்றவர்கள் 
அசுரேந்திரனோடு போர் செய்து தோற்றோடிப் போயினர் .. 


பாகனைக் 


மார்பில் 


அவர் 


இரண்டாம்நாள் சூரபன்மன் போர் 


253 


அவன் 


அசுரேந்திரனும் வீரவாகுதேவரும் 
எல்லாவற்றையும் 

வீரவாகுதேவர் கண்டார் . 
விரைந்துவந்து அசுரேந்திரனை யெதிர்த்தார் . கணை களைச் 
சொரிந்து அவனை மறைத்தார் . அசுரேந்திரனுடைய உட 
லெங்குங் குருதி வெளிப்பட்டது . அசுரேந்திரன் வில்லை 
வளைத்து ஆயிரம் பிறைமுகக்கணைகளை வீரவாகுதேவர்மீது 
அழுத்தினான் . அவருடைய உடலிலும் குருதிப்பெருக்கு 
உண்டாயிற்று . அசுரேந்திரன் ஏழுகணைகளைச் செலுத்தி 
வீரவாகுதேவருடைய வில்லை முறித்தான் . அவர் மற்றொரு 
வில்லை வளைத்தார் .. நஞ்சு பாய்ச்சிய ஆபிரங்கணை களை 
அசுரேந்திரன் மீது செலுத்தினார் . அவைகள் சென்று 
அசுரேந்திரனுடைய வில்லை யறுத்தன . தேரோட்டியின் 
உயிரை யுண்டன. தேரையுங் குதிரைகளையும் அழித்தன . 
வேறொரு தேரில் ஏறினான் . மற்றொரு 

மற்றொரு வில்லை 
வளைத்து நூறுகணைகளைச் செலுத்தி வீரவாகுதேவருடைய 
தேரை யழித்தான் . அவர் சினந்து விண்ணில் எழுந்தார் . 
அறுமுகக்கடவுளை எண்ணி வணங்கினார் . வாட்படையை 
உறையினின்றுங் கழித்தெடுத்தார் . அசுரேந்திரனுடைய 
தேரிற் குதித்தார் . அவனுடைய கைகளில் 

ஒன்றை 
வெட்டினார் . ஒருகை வெட்டுண்ட அஈரேந்திரன் சினந்து 
ஒரு தடிப்படையை 

வீரவாகுதேவர் மீது 
மோதினான் . வீரவாகு தேவர் ஒரு காலினால் அசுரேந்திர 
னுடைய தலையில் உதைத்துவிட்டு விண்ணில் எழுந்தார் . 
அசுரேந்திரன் கையில் வாட்படையை உருவிக்கொண்டு 
அவரைத் தொடர்ந்தான் . வீரவாகுதேவர் சினந்து தம் 
முடைய வாட்படையினால் அசுரேந்திரனுடைய தலையை 
அறுத்தார் . தலையும் உடலும் நிலத்தில் விழுந்து உருண்டன . 
அவனுடைய 

உயிர் விண்ணிற் பறந்தது . தேவர்கள் 
இன்பக் கூத்தாடி மகிழ்ச்சிக்கூச்சல் இட்டார்கள் , அவுணப் 
படைகள் சிதறி ஓடின . 

சூரபன்மன் போர்புரிதல் 
அதிசூரன் , அசுரேந்திரன் இருவரும் இறந்தொழிக் 
தமையையும் , அவுணப்படைகள் பறந்தோடு தலையும் சூரபன் 


யெடுத்து 


284 


கந்த புராணம் 


மன் கண்டான் . அவனுக்கு மிகுந்த சினம் உண்டாகியது . 
போர் செய்கின்ற பகைவர்களை விரைந்து அழிப்பேன் 
என்று எண்ணினான் . தேரின் மீது வந்து பூதப்படைகளை 
யெதிர்த்தான் . வில்லை வளைத்து நாணொலி செய்தான் . 
பூதப்படைகள் அவ்வொலியைக் கேட்டு அஞ்சி நடுங்கின . 
கையிலிருந்த மலைகளையும் மரங்களையும் எறிந்துவிட்டுச் 
சிதறி ஓடினார்கள் பலர் . பலர் பதைபதைத்துக் கீழே 
விழுந்தார்கள் . பலர் இறந்தார்கள் . பலர் மயங்கினார்கள் . 
அந்த நாணொலி பன்னிரண்டு யாண்டுகள்வரை ஒழிந் 
திலது . 

அவ்வொலியைக் கேட்டுத் திருமால் தலையை 
ஆட்டினார் . நான் முகனும் தேவர்கோனும் நமனும் அஞ்சி 
னார்கள் . 

அறக்கடவுள் அஞ்சியது . ஐம்பூதங்களும் 
அஞ்சின. உலகத்துயிர்கள் 

அஞ்சின. பூதப்படைத் 
தலைவர்கள் நூற்றெண்பதின்மரும் சூரபன்மன் மீது மலை 
களையும் மரங்களையும் மழைபோலச் சொரிந்தார்கள் . 
சூரபன்மன் கணக்கற்ற கணைகளைச் செலுத்தித் தன்மீது 
வருகின்ற மலைகளையும் மரங்களையும் அழித்தான் . பூதப் 
படைத்தலைவர்களுடைய உறுப்புக்களையெல்லாந் தொளைத் 
தான் , அவர்கள் தளர்ந்தார்கள் . நூறாயிரம் வீரர்களும் 
விரைந்துவந்து விற்களை வளைத்துச் சூரபன்மன்மீது கணை 
மழை பொழிந்தார்கள் . சூரபன்மன் சினந்து கணைகளை 
விடுத்து நூறாயிரவர் கணைகளை விலக்கினான் , ஆயிரங்கோடி 
கணைகளைச் செலுத்தி நூறாயிரம் வீரர்களையும் சிறிது 
நேரத்தில் தளரச்செய்தான் . 
வீரமார்த்தாண்டர் முதலிய எண்மரும் சூரபன்மனும் 

போர் புரிதல் 
வீரமார்த்தாண்டர் விரைந்துவந்து 

சூரபன் மனை 
யெதிர்த்தார் . வில்லை வளைத்து நாணொலி செய்தார் . 
கடல்களும் ஏகுமாறு பெருமுழக்கஞ் செய்தார் . 
மழைகளைச் சொரிந்தார் . சூரபன்மன் தன் கணை களால் 
அவற்றை யழித்தான் . கொடிய ஆயிரங்கணைகளை 
மார்த்தாண்டருடைய நுதலிற் செலுத்தினான் . அவர் 
பின்னும் ஆயிரங்கணைகளை விட்டார் . சூரபன்மன் ஆயிரங் 


. 


கணை 


ரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 


285 


விடுத்த 


கணைகளைச் செலுத்தி அவர் விட்ட கணைகளை யழித்தான் . 
அவருடைய வில்லை முறித்தான் . மார்பைப் பிளந்தான் . 
அம்புக்கூட்டை அழித்தான் . வீரமார்த்தாண்டர் மனம் 
வருந்தி இறந்தவர் போல வீழ்ந்தார் . 

வீரமார்த்தாண்டர் தோற்றத்தைக் கண்டவுடன் 
வீரராக்கதர் தம்முடைய தேரைச் செலுத்திக்கொண்டு 
வந்து சூரபன்மனை யெதிர்த்தார் . வில்லை வளைத்து ஆயிரங் 
கணை களைச் செலுத்தினார் . சூரபன்மன் தானும் ஆயிரங் 
சணைகளைச் செலுத்தி ஆரவாரித்தான் . அவைகள் வீர 
ராக்கதர் த்த சணைகளை விலக்கின ; 

அவருடைய 
வில்லைத் துணித்தன . வீரராக்கதர் வாட்படையை யேந்தி 
விண்ணில் எழுந்தார் . சூரபன்மனுடைய தேரிற்பாய்ந்தார் . 
அவனுடைய வில்லை வாட்படையினாலே துணித்தார் . 
வில் துணிபடவில்லை ; வாள் தான் ஒடிந்தது . வீரராக்கதர் 
சூரபன்மனுடைய மார்பில் அடிக்க முயன்றார் . சூரபன் 
மன் படைக்கலம் இழந்தவனைக் கொல்வது பழியென்று 
எண்ணினான் . காலின் மேற் போட்டு விண்ணில் ஏற்றினான் . 
அவர் வருந்தி நிலத்தில் விழுந்தார் . 

வீ ரராக்கதர் தோற்றதை வீரமகேந்திரர் கண்டார் . 
சூரபன்மனை யெதிர்த்துக் சணை மழை சொரிந்தார். சூர 
பன்மன் அவைகளை விலக்கி மேலுங் கணை களைச் செலுத்தி 
னான் . வீரமகேந்திரர் அவைகளை விலக்கினார் . மேலும் 
கணைகளைப் பொழிந்தார் . 

இருவருங் கொடும் போர் 
செய்தனர் . சூரபன் மன் சினந்து வீரமகேந்திரருடைய 
கால்களில் முப்பது கணைகளையும் மார்பில் இருபது கணை 
களையும் தோள்களில் முப்பது கணை களையும் விடுத்து 
ஆற்றலை யழித்தான் . அவர் வீழ்ந்தார் . சூரபன் மன் 
பூதப்படைகளின்மேற் புலிபோற் பாய்ந்தான் . 

வீரதீரர் சூரபன்மனை யெதிர்த்துக் கணை களைச் 
செலுத்தினார் . சூரபன்மன் ஆயிரங்கணை களைச் செலுத் 
தினான் . வீரதீரர் விட்ட கணை களை யறுத்தான் . அவ 
ருடைய வில்லை ஒடித்தான் . அவர் ஒரு தடியை எடுத்துக் 


286 


கந்த புராணம் 


கொண்டு சூரபன்மன் மீது பாய்ந்தார் . அவன் நான்கு 
கணைகளைத் தொடுத்து அத்தடியை முறித்தான் .. அவ 
ருடைய மார்பிலும் தோளிலும் பதினான்கு கணைகளைச் 
செலுத்தினான் . அவரை நிலத்தில் வீழ்த்தினான் . 

வீரதீரர் விழுந்ததை வீரமாமகேச்சுரர் கண்டார் .. 
ஊனையும் உயிரையும் ஒருங்கு கவரத்தக்க தெய்வத்தன்மை 
பொருந்திய ஒரு வேற்படையைச் சூரபன் மன் மீது வீசி 
னார் . அதனை அவன் கண்டு ஆயிரங்கணைகளைச் செலுத்தி 
னான் . அவ்வேற்படை சூரபன் மன் கணை களை யழித்து 
அவனுடைய மார்பில்பட்டு நுண் துகளாகி எங்குஞ் 
சிதறியது . சூரபன்மன் மீது வீசும்படி வீரமாமகேச்சுரர் 
ஒரு தடிப்படையை எடுத்தார் . சூரபன்மன் ஏழு கணை 
தொடுத்தான் . அவை 

வீரமாமகேச்சுரருடைய 
தோளைத் துளைத்தன . அவருடைய உடல் விழுந்தது . 
உணர்வு அழிந்தது . 


களைத் 


னான் . 


வீரகேசரி சூரபன்மனை யெதிர்த்தார் . வில்லை வளைத்து 
நாணொலி செய்தார் . அந்த வில்லைச் சூரபன்மன் ஏழு 
சணை களினால் ஒடித்தான் . அவருடைய தேரை நூறு கணை 
களினால் அழித்தான் . ஆயிரம் கணைகளை நுதலில் அழுத் 
தினான் . குருதி பெருகியது . வீரகேசரி நிலத்திற் பாய்ந்து 
ஒரு பெரிய மலையைப் பிடுங்கிச் சூரபன்மன்மீது எறிந் 
தார் . அவன் ஒரு கணை யால் அம்மலையைப் பொடியாக்கி 
அவருடைய 

மார்பில் நூறு 
நூறு கணைகளை 

கணைகளை அழுத் 
தினான் . அவை மார்பிற் புகுந்த அளவில் வீரகேசரி மனம் 
நொந்தார் . சூரபன்மனுடைய தேரிற்பாய்ந்து 

அவ 
னுடைய மார்பில் அடித்தார் . அடித்த கை பிளந்தது . 
அதினின்றுங் குருதி பெருகியது . வீரகேசரி துடித்துப் 
பெருமூச்சுவிட்டுத் துன்பத்தோடு அவனுடைய தேரில் 
விழுந்தார் . சூரபன்மன் அவரைக் கொல்வது பழியென்று 
எண்ணினான் . அவரை ஒரு கையினால் எடுத்துப் பாற் 
கடலில் எறிந்தான் . வீரகேசரி துன்புற்று விண்வழியாக 
வந்து தம் கூட்டத்தைச் சேர்ந்தார் . 


ரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 


287 


அவை 


தி 


பிறகு வீரமாபுரந்தரர் சூரபன்மனை யெதிர்த்தார் . 
யமப்படைக்கலத்தை எடுத்துச் செலுத்தினார் . சூரபன்மன் 
நகைத்துப் பேசாதிருந்தான் . அப்படை அவன் மீது பட்டு 
அழிந்தது . பிறகு நான்முகப்படையை விடுவதற்கு எடுத் 
தார் . அதற்குள் சூரபன்மன் நூறாயி ரங்கணை களை அவ 
ருடைய மார்பு பிளக்கும்படி செலுத்தினான் . 
சென்று மார்பைப் பிளந்து போயின . வீரமாபுரந்தரர் 
கையிலெடுத்த நான்முகப்படைக்கலத்தோடு 
சொரிய விழுந்து மயங்கினார் . 

வீரமாபுரந்தரர் தோல்வியடைந்ததைக்கண்டு வீரராந் 
தகர் வந்து எதிர்க்கத் தொடங்கினார் , 

ஒரு பெரிய வில்லை 
வளைத்து இடிபோல நாணொலி செய்தார் . கணைகளைச் சிதறி 
ஆரவாரித்தார் . அவ்வொலியைக் கேட்டுச் சூரபன்மன் 
அஞ்சினான் . வீரராந்தகர் விடுத்த கணை மழையை , விலக்கி 
னான் . ஆயிரங்கணை களை விட்டான் . அவரும் அவ்வளவு 
கணை களைத் திறமாகச் செலுத்தி அவைகளைத் தடுத்தார் . 
சூரபன்மன் முத்தலைக்கணை கள் ஓராயிரத்தைச் செலுத்தி 
னான் , அவை வீரராந்தகர் விடுத்த கணை களைச் சிந்தின ; 
அவருடைய தேரை பழித்தன ; வில்லை 
மார்பிற் புகுந்து குருதியைப் பருகின ; உணர்வைக் கெடுத் 
தன . அவர் வீழ்ந்து அறிவிழந்தார் . 


யொடித்தன ; 


வீரவாகுதேவரும் சூரபன்மனும் 
வீரராந்தகர் விழுந்து அறிவிழந்ததை வீரவாகுதேவர் 
பார்த்தார் . தேரைச் செலுத்திக்கொண்டு சென்று சூர 
பன் மனை யெதிர்த்தார் . சூரபன்மன் வீரவாகுதேவரை 
உற்றுப் பார்த்தான் , தூதுவன் என்றுணர்ந்து மிகவுஞ் 
சினமடைந்தான் . வீரவாகுதேவரைப் பார்த்து , நீ நம் 
முடைய வீரமகேந்திரத்தை யழித்தாய் ! கணக்கற்ற சுற்றத் 
தார்களையும் படைகளையுங் கொன்றுவிட்டு உயிர் பிழைத்து 
வந்தாய் ! உன்னுடைய ஆற்றலை நான் இன்றோடு முடிப் 

என்றான் . வீரவாகுதேவர் சூரபன்மனைப் பார்த் 
துப் , " போரைச் செய்வாயாக , " என்றார் . 


பேன் , 


288 


கந்த புராணம் 


சூரபன்மனுடைய கண்கள் எரிந்தன . பற்கள் உதட் 
டைக் கடித்தன . மயிர்கள் சிலிர்த்தன . மிகுந்த சினம் உண் 
ட்ாகியது மலையையொத்த வில்லை வளைத்து நாணொலி 
செய்தான் . அவ்வொலி உலகங்களையெல்லாம் நிலைகலங்கச் 
செய்தது . வீரவாகுதேவரும் தம்முடைய வில்லை வளைத்து 
நாணொலி செய்தார் . சூரபன்மன் ஆயிரங்கோடி கணைகளைத் 
தூண்டி ஆரவாரஞ் செய்தான் . வீரவாகுதேவர் தம்முடைய 
கணை மழைகளால் அவற்றை விலக்கி நின்றார் . சூரபன்மன் 
வெகுண்டு நூறாயிரங் கொடிய கணை களைச் செலுத்தினான் . 
வீரவாகுதேவர் ஆயிரங்கோடி சணை களால் அவற்றைத் 
தடுத்தார் . சூரபன்டீன் பின்னுங் கோடிசணை விட்டான் . 
வீரவாகுதேவர் அவைசளையழித்து நூறு சணை களைச் சூர 
பன் மனுடைய நெற்றியில் விட்டார் .. அவைகள் அவ 
னுடைய நெற்றியை அடைந்து ஒடிந்து வீழ்ந்தன . கூ 
நூறு கணைகள் போய் நெற்றியில் தாக்கியும் சூரபன்மன் 
ஓர் ஊறுபாடு மில்லா திருத்தலை வீரவாகுதேவர் கண்டார் . 


கூரிய 


அறுமுகப்பெருமானுடைய வேற்படையை அல்லா 
மல் வேறெப்படையும் அவனுடைய உடலை அழிக்கா 
தென்று எண்ணினார் . பின்னும் பல கோடிக்கணை களைச் 
சொரிந்தார் . சூரபன்மன் அக்கணைகளை மாற்றினான் . எட்டுக் 
கணைகளை வீரவாகுதேவருடைய தோளிற் செலுத்தினான் . 
அவைகள் தோளில் மூழ்கிக் குருதியைப் பருகின . பிடரைப் 
பிளந்துகொண்டு ஓடின . வீரவாகுதேவர் மனம் வருந் 
தினார் . சூரபன்மனுடைய தேரோட்டிகளின் மீது 
கணை களைச் செலுத்தி வருத்தினார் . அவர்கள் - 

வருந்தித் 
தேரின் மீதிருந்தார்கள் . சூரபன்மன் அதனைக்கண்டு சினந் 

ஐம்பது கணை களைச் செலுத்தி வீரவாகுதேவ 
ருடைய தேரையுங் குதிரைகளையும் அழித்தான் . வீரவாகு 
தேவர் வேறொரு தேரில் ஏறினார் . காற்றுப்படை தீப்படை 
ஆகியவைகளைச் சூரபன்மன் மீது செலுத்தினார் . அதனைக் 
கண்டு 

சூரபன்மன் நகைத்தான் . அவற்றிற்கெதிராக 
ஒரு படைக்கலத்தையுஞ் செலுத்தாது வில்லோடு வாளா 
நின்றான் . அப் படைக்கலங்கள் சூரபன்மன் மீது பட்டு 


தான் . 


இரண்டாம்நாள் சூரபன்மன் போர் 


289 


வீரவாகு 


ஊறுபட்டு நூறாயிரந் துகளாய்ப்போயின. பிறகு வீரவாகு 
தேவர் யமப்படைக்கலத்தையும் கதிரவன் படைக்கலத்தை 
யும் ஒன்றாய்ச் செலுத்தினார் . 

தினார் . அவைகளும் சூரபன்மன் 
இடஞ்சென்று பெருமைகெட்டு அழிந்தன . 
தேவர் பின்னும் 

தெய்வப் படைக்கலங்களைச் 
செலுத்தினார் . அவைகளும் பயனற்று ஒழிந்தன . 

வீரவாகுதேவர் சூரபன்மனுடைய ஆற்றலைக் கண்டு 
வியப்படைந்தார் . நான்முகப்படையையும் நாராயணப் 
படையையுஞ் செலுத்தினார் . அவைகள் சென்று சூரபன்ம 
னுடைய மார்பில் தாக்கி ஆற்றலழிந்தன . சூரபன்மன் வீர 
வாகுதேவரைப் பார்த்துத் தன்னுடைய ஆற்றல்களைப் 
பேசி மகிழ்ந்தான் . வீரவாகுதேவர் சிவப்படைக்கலத்தை 
யெடுத்து 

மனத்தால் வழிபாடுசெய்து சூரபன்மன் மீது 
செசலுத்தினார் . அது நஞ்சையும் நெருப்பையும் இடியை 
யும் காற்றையும் கூற்றையுங் கதிரவனையும் பூதப்படை 
களையும் கணைகளையும் சூலங்களையும் வெளிப்படுத்தி ஆர 
வாரித்து வந்தது . சூரபன்மனுஞ் சிவப்படைக்கலத்தை 
உள்ளத்தால் வழிபாடுசெய்து விடுத்தான். இரு சிவப் 
படைக்கலங்களுங் கடுமையாக எதிர்த்து உலகம் அஞ்சும் 
படி பெரும் போர் செய்தன . பிறகு தம்மைச் செலுத்திய 
வர்களிடமே திரும்பின. பிறகு சூரபன்மன் தன் வில்லை 
வளைத்துக் கணைகளைச் சிந்தினான் . வீரவாகுதேவரும் 
வில்லை வளைத்துக் கணைகளைத் தூவினார் . சூரபன்மன் 
முத்தலைக்கணைகள் பதினைந்தையேவி வீரவாகுதேவருடைய 
வில்லை முறித்தான் . வீரவாகுதேவர் சினந்து ஒரு வேற் 
படையை யெடுத்து வீசினார் . அது சூரபன்மனுடைய 
மார்பிற்பட்டு ஒடிந்தது. தேவர்களுடைய ஆற்றலைக் கவரத் 
தக்க ஒரு தடியை யெடுத்துச் சூரபன்மன் வீரவாகுதேவர் 
மீது வீசினான் . வீரவாகுதேவர் அதற்கெதிராக ஒரு 
தடி யைச் செலுத்தினார் . சூரபன்மன் செலுத்திய தடி 
அதனைப் பொடியாக்கியது . பிறகு , வீரவாகுதேவருடைய 
மார் பிற்பட்டது ; குருதி பொழிந்தது . வீரவாகுதேவர் 
ஆற்றல் குறைந்து தேரின்மீது வீழ்ந்தார் . தேரோட்டி 
யாகிய விசாலி யென்பவன் வீரவாகுதேவரைத் தெளிவிக் 


பு .-- 19 


290 


கந்த புராணம் 


கக் கருதினான் . தேரை ஒரு பக்கமாகச் செலுத்திக் 
கொண்டு சென்றான் . சூரபன்மன் பூதப்படைகள் மீது 
திரும்பினான் . கணைகளைச் சொரிந்தான் . இறவாதொழிந்த 
பூதப்படைகள் அஞ்சியோடிப்போயின. 


ரண் 


அவ்வாறே 


முருகக்கடவுள் போருக்கு வருதல் 
நூறாயிரத்தெண்மரும் வீரவாகுதேவரும் 
டாயிரம் வெள்ளம் பூதப்படைகளும் சூரபன்மனால் ஆற்ற 
லழிந்தமையை ஆறுமாமுகத்தண்ணல் 

கண்டார் . சூர 
பன்மன் மீது தேரைச் செலுத்துமாறு தேரோட்டிக்குக் 
கட்டளையிட்டருளினார் . தேரோட்டியும் 
சய்தான் . சூரபன்மன் முருகக்கடவுளைத் தன்னுடைய 
கண்களாலே கண்டான் . 

அவரைப் பார்த்துப் , படைக 
ளாக உன்னுடன் வந்தவர்கள் போராற்றலிழந்து போன 
விடந்தெரியாமற் போய்விட்டார்கள் . என்னிடந் தூது 
வந்த உன்னுடைய படைத்தலைவனும் இறந்தொழிந்தான் . 
நீ ஒரு சிறுவனா என்னுடன் போர்செய்யப்போகிறாய் ? 
உன்னுடைய தந்தையுந் திருமாலுங்கூட என்னுடன் 
போர்செய்வதற்கு எண்ணிலர் ! தாரகாசுரன் முதலி 
யோரைப்போல என்னையும் எண்ணாதே ! நான் மிகுந்த 
பேராற்றல் படைத்தவன் ! தேவர்களும் உமையம்மையும் 
வருந்துமாறு ஓரிமைப்பொழுதினுள் உன் ஆற்றலைக் கெடுப் 
பேன் என்று கூறினான் .. 

முருகக்கடவுள் சூரபன்மன் கூறியதைக் கேட்டருளி 
னார் . அவனைப் பார்த்து , “ நாம் வெற்றியையு முடை 
யோம் ; ஆற்றலின் மிகுதியையு முடையோம் ; மேன்மை 
யையு முடையோம் ; எண்ணில்லாத படைகளையு முடை 
யோம் ; அழியா இயல்பையு முடையோம் 
ஆணவங்கொள்ளாதே ! இவைகளையெல்லாம் நாம் விரை 
அழித்தருள்வோம். நீ மிகுந்த 

நீ மிகுந்த அறியாமையை 
யுடையனாக விருக்கிறாய் ! சிவபெருமானுடைய நெற்றிக் 
கண்ணில் உண்டாகின்ற ஒரு சிறு பொறியல்லவா உலகங் 

எல்லாவற்றையும் அழிப்பது ! யாவர் தம்முடன் 


என்று 


வாக 


கள் 


இரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 


291 


எதிர்ப்பினும் அவர்களோடு போர் செய்வதுதான் 

முறை 
மையாகும் . நூற்றெட்டு ஊழிகள் செல்வத்தோடு சிறந்து 
வாழ்கின்ற உன்னுடைய ஆற்றலை நாம் விரைவில் அழிப் 
போம் ! " என்று திருவாய்மலர்ந்தருளினார் . 

முருகக்கடவுளும் சூரபன்மனும் போர்புரிதல் 

அறுமுகப்பெருமான் அருளிய மாற்றங்களை அவுணர் 
கோன் கேட்டான் . மிகப்பெரிய ஒரு வில்லை வளைத்தான் . 
முருகக்கடவுள் தாமும் ஒரு பெரிய வில்லை யெடுத்து 
வளைத்து நானொலி செய்தார் . சூரபன்மனும் நாணொலி 
செய்து கணை மழைகளைத் தூவி உலகங்களை மறைத்தான் . 
முருகக்கடவுள் பல கணைகளைத் தொடுத்து அவைகளை 
யெல்லாம் குறைத்தார் . சூரபன்மன் சினந்து , நஞ்சு 
தோய்ந்த பல கணைகளைத் தொடுத்தான் . அறுமுகக் 
கடவுள் அவைகளையறுத்து விண்வழியை மாற்றினார் .. 
சூரபன்மன் விடாமழைபோல் கணைகளைப் பொழிந்து 
அறுமுகக்கடவுள் கணைகளையெல்லாம் மாற்றி 

னான் . 
பத்துலட்சம் , கணை களை முருகக்கடவுள் மீது செலுத்தி 
னான் .. 

முருகப்பெருமான் அக்கணைகளை விலக்கினார் . 
சூரபன்மனுடைய தோள்களின்மீது பதினான்கு கணை 
களைச் செலுத்தினார் . அவைகள் சென்று சூரபன்ம 
னுடைய தோள்களைத் துளைக்கவில்லை. அறுமுகக்கடவுள் 
சூரபன்மனுடைய உடல் வன்மையைக் கண்டு புன்முறு 
வல் கொண்டார் . அவன் விடுகின்ற கணை களையெல்லாஞ் 
சிந்தினார் . ஆயிரங்கணை களினால் அவனுடைய வில்லை 
யறுத்தார் . தன் வில் துணிக்கப்பட்டதைக் கண்டு சூர 
பன்மன் சினங் கொண்டான் . நான்முகன் கொடுத்த 
ஒரு வேற்படையை யெடுத்து முருகக்கடவுள் மீது எறிந் 
தான் . முருகக்கடவுள் பதினான்கு கணை களால் அதனைத் 
ெதாலைத்தார் . சூரபன்மன் வேறொரு வில்லை வளைத்துக் 
கணை மழை பொழிந்தான் . அறுமுகக்கடவுள் விடுகின்ற 
கணை களையெல்லாம் மாற்றினான் . 

அவருடைய திருத் 
தோள்களில் ஏழுகணைகளைச் செலுத்தி ஆரவாரஞ்செய் 

அறுமுகப்பெருமானுடைய தோள் 


தான் . 


அவைகள் 


292 


கந்த புராணம் 


கண்டு 


களிற் பட்டு அழிந்தன . முருகக்கடவுள் சூரபன்ம 
னுடைய ஆற்றலைக்கண்டு , " நன்று நன்று ! " என்று சின 
நகைகொண்டார் . பத்துக்கணைகளினால் 

அவனுடைய 
வில்லை யறுத்தார் . ஆயிரங்கணைகளினால் தேரை யொழித் 
தார் . பதினான்கு லட்சம் பாதுகாப்புத் தேர்களையும் 
மைப்பொழுதில் தொலைத்தார் . 

தன் தேர்களெல்லாம் தொலைந்ததைக் கண்டு சூரபன் 
மன் சினங்கொண்டான் . ஒரு முத்தலைச் சூலத்தை 
முருகக்கடவுள் மீது எறிந்தான் . முருகக்கடவுள் அதனை 
நான்கு கணைகளினால் துணிபடுத்தினார் . ஏழு கணைகளினால் 
அவனுடைய குடையை அறுத்தார் . ஒரு கணையினால் 
முடியை அறுத்தார் . 

சணைகளை 

உடம்பெங்கும் 
பொழிந்து அணிகலன்களை யெல்லாம் போக்கினார் . சூர 
பன்மன் ஆற்றல் குறைந்தான் . சூரபன்மன் தளர்ந்தனை 

தைக் 
அவனுடைய படைத்தலைவர்கள் நால்வகைப் 
படைகளோடும் வந்து முருகக்கடவுளை யெதிர்த்தார்கள் . 
படைக்கலங்களைச் செலுத்தி முருகக்கடவுளைச் சூழ்ந் 
தார்கள் , அப்படைகளை விரைவிலழிக்க முருகக்கடவுள் 
எண்ணினார் . தம்முடைய திருக்கையிலிருந்த ஆழிப் 
படையைச் செலுத்தினார் . அப்படை சென்று அவுணர் 
களைப் 

பலவாறு அழித்தொழித்தது . அப்படையினால் 
சூரபன்மனுடைய நூறாயிரம் வெள்ளம் 
மூன்றரை நாழிகையில் அழிந்தொழிந்தன . பிறகு 
உருளைப்படை செந்திலாண்டவன் பால் திரும்பிவிட்டது. 

போர்க்களக் காட்சி 
இறந்த அவுணர்களுடைய உடற்குறை புகையாகவும் , 
குருதி நெருப்பாகவும் , வெட்டுண்டு வீழ்ந்த குதிரைகளும் 
தர்களும் யானை களும் அவிகளாகவும் , ஓடியாடித் 
தொழில் புரியும் உருளைப்படை வேள்வித்தலைவனாகவுங் 
காணப்பட்டன . 

பல குடைகள் காம்புகளறுந்து குருதிச்சேற்றில் 
வீழ்ந்து நிற்றல் , தடாகத்தில் மலர்ந்த தாமரைப்பூவின் 
கூட்டத்தைப் போல விளங்கின . 


படைகளு 


ளும் 


இரண்டாம்நாள் சூரபன்மன் போர் 


293 


போர்க்களத்தில் வீழ்ந்திறந்த அவுணர்கள் , யானைகள் , 
குதிரைகள் ஆகியவற்றின் பிணக்கூட்டங்கள் , உலகத்தி 
லுள்ள மலைகளெல்லாம் ஒருங்கே வந்து நின்றாற் போன்று 
விளங்கின . 

விண்ணையளாவிய பிணக்குவியல்களின் மேல் கொள்ளி 
வாய்ப்பேய்க் கூட்டங்கள் மொய்த்துப் பிணத்தை யுண்டு 
நகைத்து ஒலி செய்து நெருங்குதல் முகிற்கூட்டங்கள் 
மின்னி யிடித்து மலைச்சாரல்களில் நெருங்கினாற் போன் 
றிருந்தது . 
யானைகளையும் அவுணர்களுடைய 

உடல்களையும் 
பிறவற்றையும் வாரிக்கொண்டு குருதிப்பெருக்குப் பாய்தல் , 
செம்பாம்பு கடலை மறைக்க நினைத்து நஞ்சைக்கக்கி 
நிலத்திலே சென்றாற்போலும் , 

சில அவுணர்கள் தலை வெட்டுண்டு மேலே எழுந்து 
ர்த்தலைக்கண்டு , கதிரோன் தன்னைத் துன்பஞ்செய்கின்ற 
இராகு கேதுக்கள் பல வந்தன என்று அஞ்சி ஓடலானான் 

மீண்டும் சூரபன்மன் போர்புரிதல் 
சூரபன்மன் தன்னுடைய படைகளைக் 
காணாமல் உள்ளம் வெருண்டான் . 

எல்லாம் இறந் 
தொழிந்தன என்று உணர்ந்தான் . இந்தச் சிறுவன் 
என்னுடைய படைகளைத் தன்னுடைய வேற்படையால் 
அழித்தானோ ? சிவப்படைக்கலத்தால் 

சிவப்படைக்கலத்தால் அழித்தானோ ? 
அழிந்தொழிக என்று ஒரு மொழியைக் கூறி அழித் 
தானோ ? இவன் என் படைகளை எவ்வாறு அழித்தான் ! 
என்று திகைத்து நின்றான் . முருகக்கடவுளின் ஆழிப் 
படை படைகளை அழித்தொழித்தமையைச் சூரபன்மன் 
காணவில்லை. அதனால் தான் சூரபன்மனுக்கு இவ்வாறு 
திகைப்புண்டாயிற்று . அவன் மீண்டும் போர் செய்யத் 
தொடங்கினான் . நான்முகப்படையை எடுத்து முருகக் 
கடவுள் மீது செலுத்தினான் . அது வந்து நெருங்கியது. 
அதனை முருகக்கடவுளுடைய திருக்கையிலிருந்த வேற் 


294 


கந்த புராணம் 


திருமாலின் 


படையை 


ல 


படை சென்று விழுங்கிவிட்டது . அதனைக்கண்ட சூரபன் 
மன் உள்ளம் வருந்தினான் . 
எடுத்து விட்டான் . 

விட்டான் . அப்படை அளவில்லாத திருமால் 
களின் உருவத்தை உண்டாக்கிக்கொண்டு நெருங்கியது . 
வேற்படை அதனையும் விழுங்கியது . பிறகு சூரபன்மன் 
சிவப்படைக்கலத்தையெடுத்து வழிபாடு செய்து செலுத்தி 
ன் . அப்படைக்கலம் பல உருத்திரர்களை யுண்டாக்கிக் 
காண்டு தீயை வீசிப் புறப்பட்டது . திக்குயானைகள் 
எட்டும் தளர்ந்தன . ஊழித்தீ ஓடியது . நிலந்தாங்கும் 
பாம்பு நடுங்கியது. நிலம் நெக்கது. பலவகை முகில்களும் 
இடிகளைச்சிந்தி இரிந்தன . கதிரவன் துடித்தான் . திங்கள் 
சுழன்றான் . மேரு வெடித்தது . நூறாயிரம் வீரர்களும் 
நடுங்கினர் . மற்றைய வீரர்களும் பூதர்களும் கலங்கினர்.. 
தேவர்கள் அஞ்சி ஓடினார்கள் . முருகக்கடவுள் தம்முடைய 
திருக்கையை நீட்டி அப்படையைக் கைப்பற்றிக்கொண் 
டார் . தன்னுடைய படைக்கலங்களெல்லாம் பயனற்றமை 
யைக் கண்ட சூரமன்மன் , இனி இந்தச்சிறுவன் யாது 
செய்கிறான் பார்ப்போம் , " என்று வாளாநின்றிருந்தான் . 

முருகக்கடவுள் சூரபன்மனைப்பார்த்து , ஓ சூரபன் 
மனே ! நீ சயந்தனையுந் தேவர்களையும் அளவற்றகாலம் 
சிறையில் 

வைத்தாய் . அனைவரையும் விட்டுவிடுமாறு 
முன்னர்த் தூதுவனையனுப்பினோம் . நீ தூதுவன் சொல்லைக் 
கேட்கவில்லை . ஆதலால் , நாம் போருக்கு வந்தோம் . 
போரில் ஒப்பற்ற தாரகனை முன்னே கொன்றொழித்தோம் . 
அதைப்போல உன்னையும் இன்றைக்கே கொன்றொழிப் 
போம் . உன்னுடைய நூறாயிரம் வெள்ளம் படைகளும் , 
உன் ஆற்றலும் , உன்னால் தூண்டப்பெற்ற தெய்வப்படைக் 
கலங்களின் சிறப்பும் அழிந்து போனதைக்கண்டாய் . நீ 
தனித்தவனாக இப்பொழுது நிற்கின்றாய் . 
கொன்ற வேற்படையிருக்கின்றது . உன்னைக் கொல்லுதல் 
பெரிய வேலையன்று . வெறுங்கையனாக நிற்கும் நின்னைக் 
கொன்றால் பழியாக முடியுமென்று அறநெறி நோக்கிக் 
கொல்லாது விட்டாம் . பலகூறிப் பயன் என்ன ? தேவர்க 


தாரகனைக் 


இரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 


295 


மையை 


சிறிதும் 


ளுடைய சிறையை விடுப்பாயாயின் உன்னைக் கொல்லாது 
விட்டுவிடுவோம் . மறுப்பாயானாற் கொன்றே தொலைப் 
போம் . உன் எண்ணம் யாது ? கூறுவாயாக , என்றார் . 

முருகக்கடவுள் மொழிந்தருளியவைகளைச் சூரபன் 
மன் கேட்டான் . அவனுக்கு நல்லறிவு உண்டா கவில்லை . 
“ இவன் சிறியனாகவிருக்கின்றபடியால் என்னுடைய பெரு 

உணர்ந்துகொள்ளவில்லை . இவனுடைய தந்தை 
எனக்குக் கொடுத்துள்ள 

மேன்மையைச் 
உணர்ந்துகொள்ளவில்லை. எவ்வளவு காலம் இவன் என் 
னாடு போர் செய்தாலும் என்னைக் கொல்லுதல் முடியுமா ? 
இச்சிறுவன் என்னுடைய படைகளையும் படைக்கலங்களை 
யும் அழிக்கலாமேயல்லர் மல் என்னுடைய அழியாத 
மேன்மையை அழிக்க முடியுமா ? என்னை அவன் கொல்லு 
தல் அரிது ! நானும் அவனை இப்பொழுது வெல்லுதல் 
அரிது ! பிறகு பெரும்படையுடன் வந்து போர் செய்கிறேன் . 
அப்பொழுது கட்டாயம் எனக்கு வெற்றிகிடைக்கும் . 
நான் இப்பொழுது மறைந்தோடிப்போதல் எனக்கு வசை 
என்று 

எண்ணினான் . ஒரு 
மறையை மனத்திலெண்ணி மறைந்துபோனான் . அவன் 
ஒளித்தோடு தலை அறுமுகப்பெருமான் அறிந்தார் . ஆயி 
னும் அவனுடைய உயிரை உடனே கவர்தற்கு எண்ணிலர் . 


யன்று , 


பலவாறு 


மாய 


தேவர்களும் முருகனும் 
சூரபன்மன் தோற்றோடிய பிறகு திருமால் நான் 
முகன் முதலிய தேவர்கள் முருகக்கடவுளையடைந்து 
போற்றினார்கள். சூரபன்மன் பிறந்தது முதல் இன்று 
வரை அடைந்தனவெல்லாம் வெற்றியே யல்லாமல் 
வரையில் தோல்வியை யடைந்தவனல்லன் . இன்று தான் 
தேவரீரிடந் தோற்று ஒளிந்தோடிப்போனான் . அவனுடன் 
நீர் போர் செய்தல் ஒரு திருவிளையாடலேயாகும் . தேவரீர் 
அவனுடைய உயிரைக் கவர வெண்ணியிருந்தால் அவன் 
தப்பியோடுவானோ? அவனைத் தேவரீர் கொன்று , அடியேன் 
களைக் காத்தருளுதல் வேண்டும் , ” என்று வேண்டிக்கொண் 


296 


கந்த புராணம் 


டார்கள் . முருகக்கடவுள் , “ அவன் இனி வந்து ... போர் 
செய்யும்போது அவனைக் கொன் றருள்வோம் , என் 
திருவாய் மலர்ந்தருளினார் . 

பூதர்கள் மகேந்திரபுரியை அழித்தல் 
சூரபன்மனுடைய போருக்கு ஆற்றாது தோற்றோடிய 
வர்களும் , துன்பமுற்றுத்தளர்ந்து வீழ்ந்தவர்களும் பிறரும் 
முருகக்கடவுளை வந்தடைந்தார்கள் . சூரபன்மன் மறைந் 
தோடிப்போனதைக்கண்டு ஆரவாரித்தார்கள் . " 
பன்மனுடைய நகரத்தையழித்துக்கடலில் இட்டுவருவோம் 
வாருங்கள் என்று ஒருவரையொருவர் கூப்பிட்டுக் 
கொண்டு புறப்பட்டார்கள் , மதிற்புறத்தையடைந்தார்கள் . 

பூதப்படைகள் மதிற்புறத்தை யடைந்ததை அம் 
மதிலைக் காத்து நின்ற அதிகோரன் என்னும் அவுணவீரன் 
கண்டான் . மிகச் சினந்தான் . உதட்டைக் கடித்தான் .. 
திண்டி , பேரி , திமிலை முதலாகிய ஒலிக்கருவிகள் முழங்கப் 
போர் செய்யும்பொருட்டுப் படைகளோடு வந்து எதிர்த் 
தான் . . பூதர்கள் அவுணர்களோடு எதிர்த்தார்கள் . அவு 
ணர்கள் தோமரம் , கோடரி , சூலம் முதலாகிய படைகளை 
யேவினார்கள் . ஈட்டியாற் குத்தினார்கள் , வாளால் 
துணித்தார்கள் . பூதர்கள் மலைகளையும் மரங்களையும் வீசி 
னார்கள் . யானைகளைக் காலால் எடுத்தெறிந்தார்கள் . தேர் 
களைக் கைகளால் முறித்தெறிந்தார்கள் . குதிரைகளைப் 
பிசைந்தார்கள் . அவுணர்களைத் துகைத்தார்கள் . யாண்டுங் 
குருதி பொங்கியது . மூளை சொரிந்தது . குடர்கள் சரிந் 
தன . பருந்துகளுங் காகங்களும் நெருங்கின . பூதர்கள் 
சிலர் பொன்றினார்கள். அவுணர்கள் பலர் அழிந்தார்கள் . 
பூதர்கள் மிகவுஞ் சினந்து தாக்கியபடியால் அவுணர்கள் 
அஞ்சியோடினர் . அதனை அதிகோ ரன் கண்டு வெகுண் 
டான் . ஓர் எழுப்படையை யேந்திப் பூதப்படைகளை 
யெதிர்த்தான் . பூதர்களுடைய தலைகளினும் கைகளினும் 
தோள்களினும் மார்புகளினும் முகங்களினும் ஓடி ஓடி 
மோதினான் . ஓரிமைப்பொழுதிற் பலரைக் கொன்றான் . 
பூதப்படைத்தலைவருள் ஒருவராகிய மேகர் என்பவர் 


இரண்டாம் நாள் சூரபன்மன் போர் 


297 


கண்டு , வெகுண்டு தமது கையிலிருந்த மலையொன்றை 
அகோரன் மேல் எறிந்தார் . அவன் அதனைத் தன் கையி 
லிருந்த எழுவாற் காத்தான் . மேகர் அதிகோரனுடைய 
மார்பில் அடித்தார் . அவன் எழுப்படையினால் அடித் 
தான் ; அது முறிந்தது . மேகர் அதிகோ ரனுடைய கதுப் 
பிற் கையால் அடித்தார் . அவன் இறந்தான் . 

பூதர்கள் பேரொலி செய்து கொண்டு மதிலின் வாயிலை 
யடைந்தார்கள் . அங்கே ஆயிரம்யோசனை உயர்ந்து நின்ற 
கோபுரத்தைப் பிடுங்கிக் கடலில் 

கடலில் எறிந்தார்கள் . அப் 
பொழுது நிலம் அசைந்தது. ஆதிசேடன் திகிலுற்றான் . 
மகேந்திரபுரியிலுள்ள அவுணர்கள் நடுங்கினார்கள் . அந்தக் 
கோபுரம் மந்தரமலைபோலக் கடலில் ஆழ்ந்தது . அங் 
கிருந்த கயல்கள் இரிந்தன . கோபுரம் கடலில் விழுந்தமை 
யால் , கடல் நீர் மேலெழுந்து நகரத்தின் மதிலைச் சூழ்ந்தது . 
பூதர்கள் நகரின் வடபக்கத்து மதிலைக் காலாலுதைத் 
தார்கள் . அஃது இடிந்து விழுந்தது . பூதர்கள் மகேந்திர 
புரியுட் புகுந்தார்கள். தம்மோடெதிர்க்கின்ற அவுணர் 
களைக் கொன்றார்கள் . மாளிகைகளையும் கோபுரங்களையும் 
உதைத்து வீழ்த்தினார்கள் . பிறகு மீண்டு போர்க்கள த்தை 
யடைந்தார்கள் . 

தந்தையும் மைந்தனும் 
போரில் தோற்றோடிய சூரபன்மன் தன் 
மனையை அடைந்தான் . யாருடனும் பேசாது தனித் 
தவனாக அமர்ந்து போருக்குரிய சூழ்ச்சிகளைப்பற்றி 
எண்ணமிட்டுக்கொண்டிருந்தான் . அவன் போருக்குப் 
போய்த் தோற்றுவந்த செய்தியைத் தூதுவர்கள் பானு 
கோபனுக்குத் 

தெரியப்படுத்தினார்கள் . அவன் தன் 

தந்தையைச் சென்றுகண்டான் . முதல் நாள் 
நிகழ்ந்தவைகளைக் கூறினான் . மறுநாள் சென்று பகைவர் 
களை வென்று 

வருவதாகக் கூறினான் . சூரபன்மன் 
அவைகளைக் கேட்டு மகிழ்ந்தான் . முருகக்கடவுளை 
வெல்லுதல் என்னைத்தவிர வேறு எவராலும் இயலாது .. 
நீ மற்றவர்களை வென்று வா . பிறகு நான் முருகக்கடவு 


அரண் 


னுடைய 


தான் . 


படை 
298 

கந்த புராணம் 
ளைத் தோற்கடிக்கிறேன் , என்றான் . பானுகோபன் 
அதற்கு உடன்பட்டான் . சூரபன்மன் தன்னுடைய 
சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மகிழ்ந்திருந் 

பழுது பார்த்தல் 
பானுகோபன் தன் தந்தையின் உடன்பாட்டைப் 
பெற்றுக்கொண்டு தன்னிருப்பிடத்தை 

ந 
அப்பொழுது பல ஒற்றர்கள் விரைந்துவந்து பானுகோப 
னைப் பணிந்தார்கள் . பூதப்படைகளால் நகரத்திற்கு 
ஏற்பட்ட அழிவைக் கூறினார்கள் . 

கூறினார்கள் . அவன் அவுணத் 
தச்சனை யழைப்பித்து 

பழுதானவைகளை 

யெல்லாம் 
புதுக்குமாறு கட்டளையிட்டான் . அவுணத்தச்சனும் அவ் 
வாறே செய்தான் . 
மூன்றாம் நாள் பானுகோபன் போர் 

மாயை வருதல் 
மறுநாள் பொழுது விடிந்தது . பானுகோபன் நாட் 
செய்து முடித்தான் . 

. 

தன் முன்பு 
தோன்றுமாறு எண்ணினான் . 

அவளும் 

அவ்வாறே 
தோன்றி நின்றாள் . பானுகோபன் 

அவளைப் பணிந் 
போரிலே தான் முதனாள் தோல்வி யடைந்ததைக் 
கூறி வருந்தினான் . பானுகோபனைப் பார்த்து மாயை , 
நீ மறைவழியை விலக்கினாய் ! - தேவர்களைச் சிறையில் 
வைத்தாய் ! இந்திரனுடைய அரசுரிமையை அழித்தாய் 
முனிவர்கள் செய்கின்ற தவத்தைக் கெடுத்தாய் கொடு 

வளர்த்தாய் ! முத்தேவர்களும் பிறரும் பகை 
யானால் எவ்வாறு 

வாழ்வாய் ? கொடுமைகளையே நீ 
மிகுதியாகப் புரிதலால் பழியை யடைந்திருக்கின்றாய் ! 
பகைவர்களுக்குத் தோற்றாய் ! பலவற்றைப் பகர்வதாற் 
பயனேது ? நீ வேண்டியவைகளைக் கேள் தருகிறேன் , 
என்றாள் . பானுகோபன் “ பகைவர்களை வெல்லத்தக்க ஒரு 
படைக்கலம் வேண்டும் , " என்றான் . மாயை மாயப்படைக் 
கலம் ஒன்றை யுண்டாக்கிப் , பானுகோபனுக்குக் கொடுத் 


கடனைச் 


மாயை 


தான் . 


மையை 


மூன்றாம் நாள் பானுகோபன் போர் 


299 


தாள் . " 


P 


இதனைச் செலுத்தினால் இற்றைநாள் வெற்றி நின 
தாகும் ," என்று கூறி மறைந்தாள் . 

பானுகோபன் போருக்குப் புறப்படுதல் 
மாயப் படைக்கலத்தைப் பெற்ற பானுகோபன் 
போர்க்கோலங்கொண்டு புறப்பட்டான் . காற்றுப்படை , 
தீப்படை , யமப்படை , சந்திரப் படை , சூரியப்படை , 
நான்முகப்படை , நாராயணப்படை , சிவப்படை ஆகிய 
தெய்வப் படைக்கலங்களை யெடுத்துக்கொண்டான் . தேரி 
லேறிப் புறப்பட்டான் . பதினாயிரம் வெள்ளம் குதிரை 
களும் , பதினாயிரம் வெள்ளம் யானைகளும் , பதினாயிரம் 
வெள்ளந் தேர்களும் , இருபதினாயிரம் வெள்ளம் காலாட் 
களும் ஆகிய நால்வகைப் படைகளும் அவனைச் சூழ்ந்தன . 
முரசு , துடி , குடமுழா முதலிய வாத்தியங்கள் ஒலித்தன . 
அவுணமள்ளர்கள் இடிபோல ஒலிசெய்து நெருங்கினார் 


கள் . 


சென்று , 


பானுகோபன் தூதனுப்புதல் 
பானுகோபன் நகரைக் கடந்து மதிலின் புறத்தே 
வந்தான் . ஆயிரங் குதிரைமுகம் படைத்த ஒரு தூது 
வனைப் பார்த்து , நீ முருகன் இருக்கிற பாசறைக்குச் 

வீரவாகு என்பவனைக் கண்டு , பானுகோபன் 
போருக்கு வந்துள்ளான் . முதனாட் போரென்று நினை 
யாதே ! என்று கூறிவிட்டு வருவாயாக , என்று கட்டளை 
யிட்டான் . அத்தூதுவனும் பாசறையையடைந்து வீர 
வாகுதேவரைக் கண்டான் . " பானுகோபன் இன்னை 

றைக்கு 
உன்னுடைய உயிரைக் கவரும்பொருட்டுப் போருக்கு 
வந்துள்ளான் . இதனை உனக்குச் 

சொல்லி 
யழைத்துக்கொண்டு வருமாறு என்னையனுப்பினான் . . நீ 
விரைந்து போருக்குப் புறப்படுவாயாக , என்றான் . 
வாகுதேவர் நகைத்து , நான் பானுகோப 

பானுகோபனுடைய 
ரைக் கவருதற்கு இதோ வருகின்றேன் ; நீ சென்று அவ 

குச் சொல்லுவாயாக என்றார் . தூதன் அதனைக் 
கேட்டுக்கொண்டு மீண்டான் . 


உன்னை 


300 


கந்த புராணம் 


வீரவாகுதேவர் போருக்குப் புறப்படுதல் 
வீரவாகுதேவர் தம்முடைய இளவல்கள் படைத் 
தலைவர்கள் முதலியவர்களோடு முருகக்கடவுள் முன்பு 
சென்றார் ; 

வணங்கினார் . முருக்க்கடவுள் பானுகோபன் 
தூதனுப்பினதையறிந்தார் . நீ பானுகோபனோடு போருக் 
குச் செல்வாயாக ! அவன் ஏவுகிற படைக்கலங்களுக்கு 
எதிரான படைக்கலங்களை ஏவுவாயாக ! அவன் மாயை 
களைச் செய்தால் நம்முடைய வேற்படை வந்து அதனை 
நீக்கும் என்று திருவாய் மலர்ந்தருளினார் . 

இருபக்கத்துப் படைகளும் கலத்தல் 
முருகக்கடவுளுடைய கட்டளையைப்பெற்ற வீரவாகு 
தேவர் போர்க்கோலங்கொண்டு தேரேறினார் . துணைவர் 
களும் படைத் தலைவர்களும் அவரைச் சூழ்ந்தார்கள் . 
ஆயிரம் வெள்ளம் பூதப்படைகள் மலைகளையும் மரங்களை 
யும் படைக்கலங்களையும் தாங்கி வீரவாகுதேவரைச் சூழ்ந் 
தன . படைகள் சூழ வீரவாகுதேவர் பானுகோபன் நின்ற 
போர்க்களத்தையடைந்தார் . பூதப்படைகளும் அவுணப் 
படைகளும் போரைத் தொடங்கின. அவுணர்கள் வேல் , 
தோமரம் , எழு , தடி முதலிய படைகளை வீசினார்கள். 
பூதர்கள் முத்தலைச் சூலம் , உலக்கை , மலை , மரம் முதலியவை 
வீசினார்கள் . 

வாட்படையினால் 
பூதர்களுடைய தலைகளையுந் தோள்களையும் துணித்தார்கள் . 
சுரிகை முதலியவற்றால் குத்தினார்கள் . தடி முதலிவற் 
றால் தாக்கினார்கள். பூதர்கள் அவுணர்களைப் பிடித்துக் 
கைகளால் 
மிதித்து உருட்டினார்கள் .. குதிரைகளையும் வீரர்களையும் 
கைகளால் அள்ளி அள்ளி யானைகளிலும் தேர்களிலும் 
அடித்தார்கள் . குருதிநீர் யாண்டும் பாய்ந்தது . 
விரும்பிப் பறவைகள் மொய்த்தன . பூதர்களும் அவுணர் 
களும் இறந்தார்கள் . நூறாயிரத்தெண்மரும் கணை மழை 
களைச் சொரிந்து அவுணக் கடல்களைக் கலக்கினார்கள் . 
பானுகோபன் பூதப்படைகளை யெதிர்த்தான் . 


. 


களை 


அவுணர்கள் 


அடித்தார்கள் . 


கழுத்தை 


ஒடித்தார்கள் . 


ஊனை 


மூன்றாம் நாள் பானுகோபன் போர் 


301 


பல 


அவைகள் 


வேறொரு 


வீரவாகுதேவரும் பானுகோபனும் 
வீரவாகுதேவர் தம் துணைவர்களுடன் பானுகோப 
னுக்கெதிரே சென்றார் . வீரவாகுதேவரும் . பானுகோப 
னும் வில்லை வளைத்து நாணொலி செய்தார்கள் . பானு 
கோபன் கணைகளைச் சினத்துடன் செலுத்தினான் . 

பிறைமுகக் கணைகள் , வீரவாகுதேவரும் 
எண்ணில்லாத கணைகளைச் சொரிந்தார் . இருவர்களுடைய 
கணைகளுந் தேர்களும் எல்ல வுலகங்களினும் உலா வின . 
பானுகோபன் 

வீரவாகுதேவருடைய மார்பில் ஆயிரங் 
கணை களை யெய்தான் . வீரவாகுதேவர் ஆயிரங் கணை களை 
பேவினார் . பானுகோபனுடைய குதிரை முதலியவை 
களை ஒருங்கேயழித்தார் . பானுகோபன் 
தேரிற்பாய்ந்து வில்லை வளைத்தான் . அதற்கு முன் வீரவாகு 
தேவர் ஆயிரங் கணைகளைத் தொடுத்துப் பானுகோப 
னுடைய மார்பைப் பிளந்தார் . அவன் நடுங்கித் துன்ப 
மடைந்தான் . பூதர்கள் ஆரவாரஞ் செய்தார்கள் . 

பானுகோபன் தெய்வப்படைக்கலங்களைச் செலுத்தத் 
தொடங்கினான் . வருணப்படைக்கலத்தை யெடுத்துச் 
செலுத்தினான் . அஃது ஊழிக்காலத்துக் கடல்போல 
மிகுதியாகப்பரவி 

யாகப்பரவி இடியொலி செய்து விண்ணுலகைத் 
தடவி விரைந்து சென்றது . அதனைக் கண்டு தேவர்கள் 
நடுங்கினார்கள் . பூதர்கள் கலங்கினார்கள் . வீரவாகுதேவர் 
தீப்படையைச் செலுத்தினார் . தீப்படை வருணப்படையை 
விழுங்கிப் பானுகோபனைச் சூழ்ந்தது . அவன் காற்றுப் 
படையைச் செலுத்தினான் . அது தீப்படையைக் கெடுத் 
துப் பூதர்களைக் கொல்லுமாறு வந்தது . வீரவாகுதேவர் 
அதனைக்கண்டு பாம்புப்படையைச் செலுத்தினார் . அது 
காற்றுப்படையை யுண்டுவிட்டுப் பானுகோபன் மீது சென் 
றது . பானுகோபன் கருடப்படைக்கலத்தைச் செலுத்தி 
னான் . பாம்புப்படைக்கலம் ஒழிந்தது . கருடப்படைக் 
கலம் ஆரவாரித்து வீரவாகுதேவருக்கு நேரே வந்தது . 
வீரவாகுதேவர் சினந்து நந்திப்படைக்கலத்தைச் செலுத்தி 
னார் . அது கருடப்படையை விழுங்கியது . பானுகோபனைக் 


ள 


302 


கந்த புராணம் 


கண்டு 


னான் . 


கொல்லுகிறேன் என்று சென்றது . பானுகோபன் எமப் 
படையைச் செலுத்தினான் . நந்திப்படை அ 
கெடுத்தது . அதன் ஆற்றலைப் பானுகோபன் 
நான் முகப்படையை விடுத்தான் . அது வெகுண்டு விண் 
வழியாகச் சென்றது , நந்திப்படையைக் கண்டு பின் வாங் 
கியது . “ இழிந்தவனாகிய பானுகோபனுடைய ஏவலினால் 
வந்தேன் . உம்முடைய வரவை யறிந்திலேன் . என்மேற் 
சினங்கொள்ளுதல் வேண்டாம் , என்று கூ 

என்று கூறி வணங்கி 
மீண்டது . பானுகோபன் நாராயணப்படையைச் செலுத்தி 

அப்படை நந்திப்படைக்கெதிரே சென்று போர் 
செய்து நின்றது . வீரவாகுதேவர் அதனைப் பார்த்து 
வீரபத்திரப்படையை யெடுத்துச் செலுத்தினார் . வீர 
பத்திரப்படை சென்ற அளவில் நந்திப்படையோடு போர் 
செய்த நாராயணப்படை தொலைந்தது . பானுகோபன் 
சிவப்படைக்கலத்தை யெடுத்து வழிபாடு செய்து செலுத்தி 
னான் . உடனே வீரவாகுதேவர் தாமும் 

தாமும் அப்படைக் 
கலத்தை யெடுத்து வழிபாடு செய்து செலுத்தினார் . இரு 
சிவப்படைக்கலங்களும் எதிர்த்துப் பெரும்போர்புரியத் 
தொடங்கின . ஊழிக்காற்றையும் ஊழித்தீயையும் வெளிப் 
படுத்தின . புகையையும் நஞ்சையும் பக்கங்களில் உமிழ்ந் 
தன . பூதத்தொகைகள் உண்டாயின ; காளித்தொகைகள் 
உண்டாயின ; வைரவர் கூட்டங்கள் உண்டாயின; வீரத் 
ருமடந்தைகளை வெளிப்படுத்தின ; பேய்க்கூட்டங்களை 
பக்கங்களில் வெளிப்படுத்தின . அளவில்லாத கடல்களையும் 
முகிற் கூட்டங்களையும் பாம்புக் கூட்டங்களையும் வெளிப் 
படுத்தின. மேலும் ஐயனார் முதலிய பல 
யுண்டாக்கின . கற்களையும் கொள்ளிகளையும் இடிகளையும் , 
மழு , உருளை , வேல் , கணை ஆகிய படைகளையும் பொழிந் 
தன . சிவப்படைக்கலங்கள் இரண்டுந் தம்முள் மாறு 
பட்டுப் பெரும்போர் 

அப்படைக்கலங்கள் 
கொடுமையுடன் போர்புரி தலால் எழு கடல்களும் தேவ 
கங்கையும் புறக்கடலும் வற்றின . அங்கிருந்த உயிர்க 
ளெல்லாம் துடிதுடித்து இறந்தன .. 

நிலம் எரிந்தது . 


வா 


படைகளை 


புரிந்தன . 


மை 


மூன்றாம்நாள் பானுகோபன் போர் 


303 


ரே 


வானுலகம் இடிந்தது . மேருமலை பொரிந்தது . உடுக் 
கூட்டங்கள் தூளாயின . கதிரவர்களுடைய தேர்கள் 
அழிந்தன . எல்லாவுலகங்களினும் புகை நிமிர்ந்தது . ஏழு 
மலைகளும் கரிந்தன . உயிர்கள் யாவும் வருந்தின. தேவர் 
கள் 

ஒடினர் . அனை வரும் அஞ்சினர் . நூறாயிரம் வீரர் 
களும் மருண்டனர் . துணைவர்கள் எண்மரும் வீரவாகு 
தேவரை வந்து சூழ்ந்தனர் . அவுணர்கள் புரண்டார்கள் . 
யானை களுங் குதிரைகளும் உருண்டன. பானுகோபன் 
ஒருவன் மட்டும் உயிர் பிழைத்து நின்றான் . மகேந்திர 
புரியிலிருந்த அவுணர்களும் பதினான்கு உலகங்களும் 
அழியும் ஊழிக்காலம் இதுவோ என்று அஞ்சி நடுங்கி 
னார்கள் . இவ்வாறு நிகழ்வதற்குக் காரணம் யாது என்று 
அறிந்து வாருங்கள் என்று சூரபன் மன் ஒற்றுவர்களை 
அனுப்பினான் . ஒற்றுவர்கள் புறப்படுவதற்கு முன்ன 
சில தூதுவர்கள் சூரபன்மனிடத்திற்கு வந்தார்கள் . அவர் 
கள் சூரபன்மனைப் பார்த்து , “உன் மகனாகிய பானுகோபன் 

என்பவனோடு - பெரும்போரைச் செய்தான் . 
பின்பு தெய்வப்படைக்கலங்களைச் செலுத்தினான் . அதன் 

3 
பிறகு சிவப்படைக்கலத்தை யேவினான் . வீரவாகு என்பவ 
படைக்கலங்களும் வடிவங்களைக்கொண்டு 
முழுவதும் அஞ்சத்தக்கவாறு பெரும் போர் செய்தன . 
அதனால் உலகம் நிலை கலங்குகின்ற " தென்று கூறினார்கள் . 
தூதர்கள் சொல்லியவைகளைச் - சூரபன்மன் கேட்டான் . 
பானுகோபன் சிவப்படைக்கலத்தை விட்டும் இன்னும் 
தூதுவனை வெல்லவில்லை. அத்தூதுவனை நாம் சிறியவனாக 
எண்ணினோம் . ஒருவருடைய உருவத்தை மதிக்காது 
ஆற்றலை மதிப்பதே அறிவுடைமையாகும், என்று கூறி 
னான் . சிவப்படைக்கலங்கள் இரண்டும் பெரும்போர் 
செய்துவிட்டுப் பிறகு தம்மை விட்டவர்களிடமே சென்று 


வீரவாகு 


டைக 


உலகம் 


. 


விட்டன . 


பானுகோபன் மறைதல் 
பானுகோபன் இனி இறப்பான் என்று 

என்று எண்ணி 
னார்கள் தேவர்கள் . 

பானுகோபன் 

தன்னைச் சூழ்ந்து 


304 


கந்த புராணம் 


நின்ற படைகளைப் பார்த்தான் . ஒன்றுங் காணப்பெற 
வில்லை . தான் தனித்தமையைக்கண்டு இரங்கி ஏங்கினான் .. 
சிவப்படைக்கலமுந் திரும்பிவிட்டது; இனிமேல் யான் 
செய்வது யாது . என்று 
யாது . என்று எண்ணினான் . 

எண்ணினான் . போர்க்களத்தில் 
நின்றால் இறக்க நேரிடும் என்று அஞ்சினான் . 
சூழ்ச்சியை 

உள்ளத்தில் எண்ணினான் , உருவத்தை 
மறைத்து விண்ணில் எழுந்து நின்றான் . பானுகோபன் 
அஞ்சியோடிப்போனான் 

என்று பூதர்கள் 

ஆரவாரஞ் 
செய்தனர் . கதிரவன் மறைந்தான் , 
வீரவாகுதேவர் பானுகோபன் 

மறைந்ததைக் 
கண்டார் . இந்தக் கள்ளன் இன்றைக்கும் இறந்தொழிய 
வில்லை . மறைந்தோடிப் போனான் . மேற்கொண்டு என்ன 
செய்யலாம் ? என்று - வீரவாகுதேவர் தம் துணை வர்களைக் 
கேட்டார். பொழுது போய்விட்டபடியால் அனைவரும் 
பாசறைக்குச் செல்லலாம் என்று முடிவு செய்தனர் . 


- 


வர் . 


பானுகோபன் மாயப்படை செலுத்துதல் 
விண்ணில் மறைந்து நின்ற பானுகோபன் , “ நேற்று 
நான் வீரவாகுவுக்குத் தோற்றேன் . இன்றைக்குந் தோற் 
றோடுவேனாயின் யாவரும் என்னை இகழ்வர் . போருக் 
கஞ்சிப் புறங்கொடுத்தோடுகின்றவர்களை அனைவரும் இகழ் 

நான் இன்றைக்கும் இவனுக்குத் தோற்றோடுவே 
னாயின் என் தந்தை என்னை வெறுப்பான் . கதிரவனைச் 
சிறைசெய்த என் புகழ் அழியும் . எந்தையின் புகழும் அழி 
யும் . பகைவரை எதிர்த்து நின்று போர்செய்து வெல்லு 
தலே நேர்மை . வஞ்சனையினால் வெல்லுதல் நேர்மையன்று . 
பகைவரை வெல்ல முடியா தாயின் தாம் இறத்தலே தகுதி 
யாகும் . புறங்கொடுத்தல் தகுதியாகமாட்டாது . இவன் 
எதிர்த்து நின்று போர் செய்து இன்றைக்குந் தோற்றோடி 
னான் என்னும் பழியடைதல் கூடாது . சூழ்ச்சியையேனுஞ் 

வெல்லுதல் வேண்டும் . இவனுக் 
கெதிரே நின்று போர் செய்தலினால் ஒன்றும் பயனுண் 
டாகமாட்டாது . மறைந்து நின்று வனை வென்று மீளு 


செய்து 


பகைவரை 


. 


மூன்றாம்நாள் பானுகோபன் போர் 


305 


படையை 


கெடுத்து , 


2.ரை 


அவர்களை 


சலே தக்சகாசம் . யான் மறைந்து நிற்றல் தெரியக் 
கூடாது . தெரியின் பகைவர்கள் இங்கும் வந்து போர் 
செய்யத் தொடங்குவர் . நான் இவர் சளோடு போர்செய்து 
களைப்படைந்தேன் . ஆதலால் இன்னும் நின்று போர் 
செய்தல் முடியாது . ஒளித்தோடவும் இயலாது . அவர்களை 
வெல்லுதற்கு மாயப்படையை விடுதலே 

விடுதலே ஏற்றதாகும் " 
என்று முடிவுசெய்தான் , மாயவள் கொடுத்த மாயப் 

விரைந்தெடுத்து வழிபாடு செய்தான் . “ 8 
பகைவரிடத்திற்குச் சென்று அவர்களுடைய அறிவைக் 

நன்னீர்க்கடலில் 
றிவாயாக, 

என்று கூறி ஏவினான் . 
பானுகோபன் விண்ணில் நின்று செலுத்திய மாயப் 
படை விரைந்து மண்ணுக்கு வந்தது . பூதக் கூட்டங்களை 
யும் அவைகளின் தலைவர்களையும் , நூறாயிரம் வீரர்களையும் 
ஒன்பது பேராண்மையாளர்களையும் ஒருங்கு சூழ்ந்து 
உணர்வையழித்தது . அதனால் யாவரும் மயங்கி வீழ்ந் 
தார்கள் . அவர்களுடைய உயிரைக் கவர மாயப்படையால் 

அவர்களைக் கடலிற் கொண்டுபோய்ப் 
போட எண்ணியது . வீரவாகுதேவர் முதலிய அனைவரை 
யும் விண்வழியாக எடுத்துச் கொண்டு சென்றது . அறு 
டல்களையுந் தாண்டி நன்னீர்க்கட 

நன்னீர்க்கடலையடைந்தது . அதில் 
அனைவரையும் போட்டுவிட்டுப் பிரியாமலிருந்தது . 

பானுகோபன் தந்தைக்குச் செய்தி தெரிவித்தல் 

நிகழ்ந்ததைப் பானுகோபன் அறிந்தான் . நம்முடை 
சூழ்ச்சி நன்று நன்று என்று கூறித் தனக்குத்தானே 
மகிழ்ந்து கொண்டான் . விரைந்து மகேந்திரபுரியை அடைந் 

தன் தந்தையைக்கண்டு வணங்கினான் . நான் 
இன்றைக்குப் பலவாறு போர் செய்தேன் . வீரவாகுவையும் 
அவனைச் சேர்ந்தவர்களையும் வென்று உயிரைப் பருகி 
னேன் . அவர்களுடைய உடலை நன்னீர்க்கடலில் இட் 
டேன் . நீ சிறிதுங் கவலைகொள்ளாதே ! படைகளோடு 
நாளைக்குச் சென்று அறுமுகனை வெல்கிறேன் . திருமால் 


முடியவில்லை. 


கட 


தான் . 


க . பு . - 20 


306 . 


கந்த புராணம் 


நான்முகன் இந்திரன் முதலியவர்களைப் பிடித்துக்கொண்டு 
வந்து தருகிறேன் , " என்று கூறினான் . 


கை 


நீ 


பானுகோபனைச் சூரபன்மன் பாராட்டு தல் 
பானுகோபன் பகர்ந்தவைகளைச் சூரபன்மன் கேட்டு 
மகிழ்ந்தான் . அவனுடைய ே 

தோள்கள் நிமிர்ந்தன . 
வளைகள் நெரிந்து வீழ்ந்தன . மயிர்கள் பொடித்தன . அவ 
னுக்கு நகைப்புண்டாகியது ,. அவன் தன்னுடைய இருக் 
கையைவிட்டு எழுந்தான் . தன் எதிரில் நிற்கும் பானு 
கோ பனை மார்போடு இறுகத் தழுவிக்கொண்டான். தன் 
னுடைய அரியணையில் உடனிருத்திக்கொண்டான் . 
என்னுடைய மனக்கவலையை மாற்றினாய் நான் மகிழ்ச்சி 
யில் சிறந்தவனானேன் . நான் முன்னாளிற் செல்வங்களைப் 
பெற்றேனென்பது பொய் . 

இன்று தான் உண்மையாக 
நான் செல்வங்களைப் பெற்றேன் , என்று பற்பல இனிய 
மொழிகளை இயம்பினான் . பானுகோபனுடைய பழைய 
அணிகலன்களை 

மாற்றிவிட்டுப் புதிய அணிகலன்களை 
யணிந்தான் . பிறகு பானுகோபனைப்பார்த்து , " நீ முன்னே 
கூறியவாறு நாளைக்குச் சென்று அறுமுகனை வென்று 
பூதப்படைகளைக் கொன்று தேவர்களைச் சிறைபிடித்துக் 
காண்டு வந்து என்னுடைய பகையை முடிப்பாயாக , 
என்றான் . பிறகு அவனை அவனுடைய இருப்பிடத்திற்கு 
அனுப்பினான் . பானுகோபனும் தன்னுடைய 
மனையை அடைந்து மட்டற்ற மகிழ்ச்சியோடிருந்தான் . 


1 ) 


அரண் 


பலவாறு 


அறுமுகக்கடவுள் அனைவரையும் மீட்டல் 
நிகழ்ந்தவைகளைத் தேவர்கள் கண்டு பெருமூச்சு விட் 
டார்கள் . மெய் குலைந்தார்கள் . மனம் பதைபதைத்துக் 
கண்ணீர் : விட்டழுதார்கள். 

வருந்தினார்கள் 
முருகக்கடவுளுக்குச் செய்தி கூறுமாறு ஓடினார்கள் . நாரத் 
முனிவர் எல்லாவற்றையுங் கண்டு தேவர்கட்குமுன்னே 
விரைந்தோடினார் . பாசறையில் வீற்றிருக்கும் ஆறுமுகப் 
பெருமானை யடைந்து வணங்கினார் . 

நிகழ்ந்தவைகளைக் 


நகர் புகுதல் 


307 


கூ 


மாயப் 


றினார் . தேவர்களும் ஓடிப்போய் நடந்தவைகளைக் கூறி 
னார்கள் . 

நாரதமுனிவருந் தேவர்களும் நவின்றவைகளை 
முருகக்கடவுள் திருக்காது கொடுத்துக் கேட்டருளினார் . 
" நீ சென்று அனைவரையும் மீட்டுக்கொண்டு வருவாயாக ! " 
என் தமது வேற்படைக்குக் கட்டளையிட்டருளினார் .. 
அப்பணியை அப்படை தலை மேற்கொண்டு சென்றது . அறு 
கடல்களையும் தாண்டி நன்னீர்க்கடலை யடைந்தது . 
படை தன் ஆற்றலழிந்து கெட்டுப்போயது . கடலரசன் வேற் 
படையை வணங்கினான் . மாயப்படையின் ஆற்றலைப் போக் 
கும் ஆற்றல் தன்னிடத்திலில்லாமையைத் தெரியப்படுத்தி 
கொண்டான் . வீரவாகு முதலியோர் தளர்ச்சி நீங்கினார் 
கள் . பழைய அறிவு பெற்றார்கள். கடலுக்கு மேலே 
வந் 

து முருகக்கடவுளைப் போற்றினார்கள் . உலகம் மகிழ்ந் 
தது . முனிவர்களுந் தேவர்களும் பூமாரி பொழிந்தார் 
கள் . அனைவரும் வேற்படையை வணங்கிப் போற்றினார் 
கள் . வேற்படை அனைவரையும் அறுமுகப்பெருமானிடம் 
வருமாறு பணித்துவிட்டு , முன்னே சென்று தான் அப் 
பெருமானுடைய திருக்கையிலே வீற்றிருந்தது . 

சு . நகர் புகுதல் 
வீரவாகுதேவர் முதலியோர் மகேந்திரபுரியை அழித்தல் 

வீரவாகுதேவர் துணைவர்களுடனே மகேந்திரபுரியை 
யடைந்தார் . மகேந்திரபுரியைப் 
அவருக்கு மிகுந்த சினமுண்டாகியது.. வஞ்சகமாகப் 
போர்செய்து ஓடிப்போன 

பானுகோபனைக் 
தொலைத் தாலல்லாமல் , முருகப்பெருமானிடஞ் 

செல்வ 
தில்லையென்று முடிவு செய்தார் . 

மகேந்திரபுரிக்குட் 
புகுந்து அதனை யழிப்பேன் ! பானுகோபன் வந்து எதிர்த் 
தால் அவனைக் கொல்வேன் ! அவனைக் கொல்லாதொழிவே 
னாயின் , பிறகு இவ்வுயிர் வாழ்க்கையை விரும்பேன் 1 
யான் பிறந்தவனும் அல்லேன் ! " என்று துணைவர்களைப் 
பார்த்துச் சூள்மொழிபுகன்றார் . துணைவர்களும் மகேந்திர 


பார்த்த 


அளவில் 


கொன்று 


1 


. 


308 


கந்த புராணம் 


தேவர் 


புரியை அழித்தற்கு உறுதிகொண்டார்கள் . வீரவாகு 

எல்லோரையும் அழைத்துக்கொண்டு மேற்கு 
வாயிலையடைந்தார் . 

பூதப்படைகள் 

கடலுடைந்தாற் 
போலப் பெருமுழக்கஞ் செய்தன . அவ்வொலியைக் 
கேட்ட அவுணர்கள் சின மடைந்தார்கள் . 


புலிமுகன் என்பவன் மேற்கு வாயிலைக் காவல்காத் 
துக்கொண்டிருந்தான் . 

அ 

என் மாயவளிடத்திற் பிறந்த 
வன் . 

தன்னுடைய ஆணை யைக் கடந்த கூற்றுவனையும் 
வருணனையும் பிடித்துச் சிறைசெய்தவன் . தீயொளியைப் 
போன்ற உடம்பையுடையவன் . நால்வகைப் படைகளும் 
அவனைச் சூழ்ந்திருந்தன. பூதப்படைகள் பெருமுழக்கஞ் 
செய்துகொண்டு அங்கு வந்ததைக்கண்டு அவன் 

அவன் சின 
மடைந்தான் . பூதப்படைகளை யெதிர்த்துச் சென்றான் .. 
பூதர்கள் மலைகளையும் மரங்களையும் தடி முதலிய படைகளை 
யும் வீசிப் போர் செய்தார்கள் . அவுணர்கள் , கணை , வேல் , 
மழு முதலிய படைகளைச் சொரிந்து போர் செய்தார்கள் . 
இருபக்கங்களிலும் பலர் மாண்டார்கள் . குருதி ஆறாகப் 
பெருகியது . 

பூதப்படைத்தலைவர்கள் தேர்களையும் 
குதிரைகளையும் யானை களையும் தூக்கி 

ஒன்றின் மேல் 
ஒன்றை அடித்து அழித்தார்கள் . படைகள் அழிந்தமை 
யைப் புலிமுகன் கண்டான் . 

ஒரு சூலப்படையை 
யெடுத்துக்கொண்டு பூதப்படைகளுக்கு முன்னே சென் 
றான் . மலைகள் பலவற்றைப் பிடுங்கிப் பூதர்கள் அவன் 
மேல் எறிந்தார்கள் . புலிமுகன் சூலப்படையினால் 
அவைகளையெல்லாந் துண்டங்களாக்கினான் . 

சிங்கர் 
என்னும் பூதப்படைத்தலைவர் புலிமுகனுடைய ஆற்றலைக் 
கண்டார் . ஒரு முத்தலைச் , சூலத்தையேந்தி அவனுக்கு 
முன் சென்று உரப்பினார் . புலிமுகன் முத்தலைச் சூலத்தி 
னாற் சிங்கருடைய மார்பிற் குத்தினான் . சிங்கரும் புலி 
முகனுடைய மார்பில் முத்தலைச் சூலத்தினாற் குத்தினார் . 
சூலங்கள் . இரண்டும் இருவருடைய மார்புகளையும் பிளந்து 
கொண்டு முதுகிற் புறப்பட்டன . 

இருவருடைய உடல் 
களினும் குருதி பெருகியது ,. மீண்டும் அச்சூலங்களை 


நகர் புகுதல் 


309 


யிழுத்து இருவரும் குத்திப் போர் செய்தனர் . அதனால் 
இரண்டும் ஒடிந்து வீழ்ந்தன. பின்பு இருவரும் மற்போர் 
செய்தனர் . புலிமுகன் தளர்ந்து வீழ்ந்தான் . சிங்கர் 
அவனைக் காலினால் உதைத்துக் கொன்றார் . 


பிறகு பூதப்படைகள் மேற்றிசை மதிலைக் காலினால் 
உதைத்து அழித்தன. மாளிகை வரிசைகளைத் தகர்த்தன . 
தெருக்களிலே நின்ற அவுணர்கள் இறந்தொழிந்தார்கள் . 
வீரவாகுதேவருடைய இளவல்கள் யானைகள் , தேர்கள் , 
குதிரைகள் , அவுணர்கள் , மாளிகைகள் முதலியன அழிந் 
தொழியுமாறு கணைகளைச் செலுத்தினார்கள் . வீரவாகு 
தேவர் தீப்படையையும் காற்றுப்படையையும் வில்லிற் 
பூட்டினார் ; நீவிர் சென்று இந்நகரத்தை அழியுங்கள் 
என்று ஏவினார் . அப்படைகளிரண்டுங் கலந்து நகரமெங் 
குஞ் சூழ்ந்தன . தீயை வெளிப்படுத்தின. 
இறந்தொழியுமாறு சுட்டன . 

சில இடங்கள் எரிந்தன , 
சில இடங்கள் தூளாயின. சில இடங்கள் வெடித்தன . 
சில இடங்கள் கரிந்தன, சில இடங்கள் பொரிந்தன . சில 
இடங்கள் புகைந்தன . பலவாறு அந்நகரம் அழிந்தது . 


அவுணர்கள் 


அவனை 


( உன் 


ஒற்றுவர்கள் சூரபன்மனுடைய கோயிலுக்குட் புகுந் 
தார்கள் . வணங்கினார்கள் . 

மகனாகிய 
பானுகோபன் வீரவாகுதேவர் முதலானவர்களை மாயப் 
படையினால் வென்று நன்னீர்க் கடலில் இட்டான் . அதனை 
நீயும் உணர்வாய் . நிகழ்ந்ததை நாரதமுனிவர் முருகனுக் 

த் தெரியப்படுத்தினார் . அம்முருகன் வேற்படையைச் 
செலுத்தினான் . அதனால் மாயப்படைக்கலம் அழிந்து 
போய் விட்டது . வீரவாகு முதலிய அனைவரும் பிழைத் 
தெழுந்தார்கள் . தேவர்கள் அதுகண்டு பெருமுழக்கஞ் 
செய்தார்கள் . வேற்படை திரும்பி முருகனிடஞ் சென்று 

வீரவாகு முதலியோர் நம்முடைய நகரின் 
மேற்றிசை வாயிலையடைந்தனர் . அவ்வாயிலைக் 
திருந்த புலிமுகன் அவர்களை யெதிர்த்துப் போர்செய் 
தான் . அவர்கள் அவனைக் கொன்றார்கள் . அவனுடன் 


விட்டது . 


காத் 


310 


கந்த புராணம் 


17 


எழு 


இருந்த படைகள் அழிந்தன . பூதர்கள் பலவாறு நகரத்தை 
அழிப்பார்களாயினர் . அவர்கள் மூட்டிய தீ பதினாயிரம் 
யோசனை தொலையை அழித்துவிட்டது , அவ்விடத்தை 
நாங்களும் பார்த்து வந்தோ ம் என்று கூறினார்கள் . 

ஒற்றுவர்கள் உரை சூரபன்மனுக்குச் செற்றத்தை 
உண்டாக்கியது . அவனுடைய 

மயிர்கள் பொடித்தன . 
புருவங்கள் நெற்றியில் ஏறின ; கண்கள் தீயைக் கக்கின. 
அவன் ஒற்றுவர்களைப் பார்த்து , நீவிர் வானுலகிற்குச் 
சென்று , ஊழிக்காலத்தில் உலகங்களை அழிப்பதற்காக 
அங்கே உறங்கிக்கொண்டிருக்கின்ற முகில்களை க்சொண்டு 
வாருங்கள் என்று கட்டளையிட்டான் . அவர்கள் வானுல 
கிற்குச் சென்று முகில்களையுங் கொண்டுவந்து 
சூரபன்மனுக்கு முன்னே விட்டார்கள் . அவன் அம் 
முகில்களைப் பார்த்து , “ நீங்கள் இந்நகரத்தை எரிக்கின்ற 
தீயை அணையுங்கள் என்று கட்டளையிட்டான் . அம் 
முகில்கள் வீரவாகுதேவருக்கு அஞ்சினவாயினும் , பின் 
ஒருவாறு துணிந்து மிகுந்த மழையைப் பொழிந்தன . 
அதனால் தீ அணைந்தது . வீரவாகுதேவர் அத்தீ யெவ்வாறு 
அவிந்தது என்று எண்ணமிட்டார் . அப்பொழுது நாரதர் 
தோன்றி , “ இவை ஊழிக்கால முகில்கள் , சூரபன்ம 
னுடைய கட்டளையால் வந்தன . வடவைத் தீப்படையை 
விடுப்பீராக என்று கூறி மறைந்தார் . வீரவாகுதேவ 
ரும் அவ்வாறே செலுத்தினார் . அது விரைந்து சென்று 
முகிற் கூட்டத்திலுள்ள நீரெல்லாவற்றையும் 

முகில்கள் ஆற்றலிழந்தன . 
ஆறெழுத்து மந்திரத்தையோதி அதனால் ஆற்றல் பெற்றுப் 
புற வேலையை 

நோக்கி ஓடிப்போயின . ஒற்றுவர்கள் 
விரைந்து சென்று இச்செய்தியையுஞ் சூப்பன்மனுக்குத் 
தெரியப்படுத்தினார்கள் . சூரபன்மன் 

அதனைக்கேட்டு 
மிகுந்த சின மடைந்தான் . உடனே தன்னுடைய தேரைக் 
கொண்டுவருமாறு கட்டளையிட்டான் . 


மீண்டது . 


உண்டு 
அவைகள் 


எ . 


இரணியன் போர் 


ரணியன் அறவுரை கூறுதல் 


சூரபன்மன் தேரைக் கொண்டுவாருங்கள் 

என்று 
ஒற்றுவர்களை நோக்கிக் கூறியபொழுது அவ்வவையிலே 
இரணியன் என்பவன் இருந்தான் . அவன் ஆயிரம் மறை 
களை யுணர்ந்த வேள்வியையுடையவன் . அறநெறியையும் 
ஒழுங்கு முறையையும் அறிந்தவன் . மாயங்களையும் , 
வஞ்சனைகளையும் உணர்ந்தவன் . அவுணர்களுக்குள் ஆற்றல் 
மிகுந்தவன் . முன்னாளில் கீழுலகத்திலுள்ள 

அவுணர்க 
ளோடு போர் செய்து வென்றவன். 

வென்றவன் . மூன்று தலைகளை 
யுடையவன் . சூரபன்மனுடைய மக்களில் ஒருவன் . அவன் 
தன்னுடைய தந்தையைப் போற்றிப் பல அறவுரைகளைக் 
கூறலானான் , 

நாம் தேவர்களைச் சிறைசெய்தமையால் உண்டாவது 
தீவினையேயாகும். அதனால் உண்டாகப்போகிற நன்மை 
ஒன்றுமில்லை . தேவர்கட்கு அல்லல் செய்வதால் நம்முயிர் 
நீங்கிவிடும் . நாம் பெற்றுள்ள செல்வம் அழிந்தொழியும் . 
நாம் இவ்வளவு சிறப்புக்களையும் யாரிடத்திலே பெற்றோம் ? 
அதனை நீ சிறிதும் எண்ண மாட்டேன் என்கிறார் . முன் 
னாளில் திருமாலை வென்றதும் , நான்முகனையும் , முனிவர் 
களையும் ஏவல்கொண்டதும் , தேவர்களுக்குத் துன்பஞ் 
செய்ததும் சிவபெருமான் 

ஆற்றலி 
அல்லவா ? திருமால் வந்து எதிர்த்தாலும் , இந்திரனும் 
நான்முகனும் வந்து எதிர்த்தாலும் , பிறர் வந்து எதிர்த்தா 
லும் அவர்களுடன் போர் செய்து வெல்லுதல் நமக்கு 
எளிது நாம் செய்த தவத்தை நோக்கி அளவிறந்த 
நன்மைகளைத் தந்தருளிய சிவபெருமான் , நாம் செய்யுந் 
தீமையின்பொருட்டு நமது மேன்மைகளை மாற்ற நினைப்பா 
ராயின் , நாம் பகைமை நீங்கி அக்கடவுளைப் போற்றுவ 
தல்லாமல் அவரோடு போர்செய்யவும் எண்ணலாமா ? 


கொடுத்த 


ல் 


312 


கந்த புராணம் 


ஒன்றொரு பயன் தனை உதவி னோர்மனம் 
கன்றிட ஒருவினை கருதிச் செய்வரேல் 
புன்தொழில் அவர்க்குமுன் புரிந்த நன்றியே 
கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ ? 

( கன்றிட - வருந்த . கூற்று - நமன் . ) 
கந்தனை அருள்புரி கடவுள் ஆணையைச் 
சிந்தையின் மாறுகொள் சிறியர் யாவரும் 
அந்தம தடைந்தனர் அன்றி வன்மையால் 
உய்ந்தனர் இவர்என உரைக்க வல்லமோ ? 

( அந்தமதடைந்தனர் - இறுதியை அடைந்தார்கள் .) 
கட்டுசெஞ் சடைமுடிக் கடவுள் காமனைப் 
பட்டிட விழித்ததும் பண்டு மூவெயில் 
சுட்டதும் அந்தகன் சுழலச் சூலமேல் 
இட்டதுங் கேட்டிலை போலும் எந்தை நீ . 

( எயில் - மதில் . ) 
காலனை உதைத்ததும் கங்கை என்பவள் 
மேல்வரும் அகந்தையை வீட்டிக் கொண்டதும் 
மால் அயன் அமரர்கள் இரிய வந்ததோர் 
ஆலம் அது உண்டதும் அறிகி லாய்கொலோ ? 

( இரிய - அஞ்சியோட .) 
அண்டரை ஓர் அரி அலைப்ப அன்னது 
கண்டநஞ் சுடையவன் கருதி வீரனால் 
தண்டமதிழைத்ததும் தக்கன் வேள்வியை 
விண்டிடு வித்ததும் வினவி லாய்கொலோ ? 

(விண்டிடுவித்ததும் - அழித்ததும் . ) 
கடிமலர் மேலவன் இகழக் கண்ணுதல் 
வடுகனை யேவிவள் உகிரின் அன்னவன் 
முடிகளை வித்ததும் முகுந்தன் தன்னிடை 
அடைதரு வித்ததும் அறிகி லாய்கொலோ ? 

(வள் - கூர்மை . உகிர் - நகம் . ) 
முந்தொரு மகபதி மொய்ம்பை யட்டதும் 
ஐந்திய லாக்கரை யழித்த செய்கையும் 
தந்தியை உழுவையை உரித்த தன்மையும் 
எந்தைநிற் குணர்த்தினர் இல்லை போலுமால் . 
( மொய்ம்பு - வலிமை . ) 


இரணியன் போர் 


313 


ஏமுற உலகடும் எனக் கொம்பினை 
ஆபையின் ஓட்டினை அணிந்த தன்மையும் 
பூமலர் மிசையவன் முதல் புங்கவர் 
மாமுடி அணிந்தது மதிக்கி லாய்கொலோ ? 
கதித்திடும் முனிவரர் கடிய வேள்வியில் 
தித்திடு முயலகன் ஒல்லென் றார்த்தெழப் 
தத்தினில் உதைத்தவன் பதைப தைத்திட 
மிதித்ததும் பிறவு நீ வினவிற் றில்லையோ ? 
ஒன்னலர் தன்மைபூண் டுற்று ளோர் தமைத் 
தன்னிகர் இல்லவன் தண்டஞ் செய்தன 
இன்ன மோர் கோடியுண் டிருந்தி யான் இவண் 
பன்னினும் உலப்புறா செல்லும் பல்லுகம் . 

ஆகவே , அருள் மிகுந்த சிவபெருமானை அடைக்கலம் 
என்று அடைந்தவர் உய்வர் . அல்லாதவர்கள் அழிவர் . 
நீ செய்த பெருந்தவத்திற்காக மேன்மைகளையெல்லாம் 
தந்தருளிய சிவபெருமான் அவைகளை யெல்லாம் மாற்றவும் 
வல்லவராவர் . அந்தக்கடவுளுடைய திருமகனோடு நீ போர் 
செய்வ 
சயவது முறையாகாது . 

தன்னினும் சிறந்தவர்களோடு 
போர் செய்தால் வெற்றியுண்டாகுமோ ? முருகக்கடவு 
ளுடைய திருவிளையாடல்களைத் தேவர்களே அறியாமல் 
மயங்குகின்றார்கள் . அவருடைய செயல்களைக் கேட்பின் ,, 
எல்லாம் வியக்கத்தக்கனவாகும் . பகைவர்களுடைய முப் 
புரங்களையும் எரித்த சிவபெருமானுடைய திருமகனாகிய 
முருகக்கடவுள் அனைவரினும் ஆற்றல் மிக்கவர் என்பதைச் 
சாற்றவும் வேண்டுமோ ? தாரகாசுரனையுங் கிரவுஞ்சமலையை 
யும் அழித்ததே அதற்குத் தக்க சான்று அன்றோ ? முருகக் 
டவுளைச் சிறுவனென்று இகழாதே ! செயல்களால் அவர் 
மிகவும் பெரியவர் ! தேவர்களுடைய குறைகளை நீக்கி 
அவர்களுடைய செல்வங்களைக் கொடுக்கும் பொருட்டுச் 
சிவபெருமானே 
ஒரு 

குழந்தையைப் போல ஆறு திரு 
முகங்களைக் கொண்டு தோன்றினாரென்ப தல்லாமல் வேறு 
கூறவுங்கூடுமோ ? பன்னிரண்டு திருத்தோள்களையுடைய 
அக்கடவுள் , பானுகோபனுடைய மாயத்தினாலே மயங்கிய 
தம்முடைய படைகளை மீட்டற்குச் செலுத்திய வேற் 
படையை இந்நகரத்தின் மீது செலுத்துவாரானால் உயிரோ 


314 


கந்த புராணம் 


டிருக்கக்கூடியவர்கள் யாவர் ? பேராற்றல் பொருந்திய 
வேற்படையுடைய கடவுளோடு போர் செய்வோமென்பது 
அறிவுடைமையன்று ! ஆற்றலிலே வீரவாகு என்பவனும் 
குறைந் தவனல்லன் ! அவனோடு போர் செய்வதற்கு எண் 
ணுவதும் முறைமையன்று ! தோற்றமும் இறுதியும் 
இல்லாத அறுமுகக்கடவுள் போர் செய்தற்கு வருவராயின் 
எல்லா உலகங்களும் அழிந்துவிடும் ! நம்முடைய மேன்மை 
களுஞ் செல்வங்களும் ஒழிந்துவிடும் . முருகக்கடவுள் 
இதுவரை நம்மை பழிக்காது தாழ்த்தது நம்மீது வைத் 
துள்ள திருவருளினால் தான் ! நாம் இப்பொழுதே தேவர்க 
ளுடைய சிறையை நீக்கி , நம்முடைய உறவினர்களோடு 
விரைந்து சென்று அக்கடவுளுடைய திருவடிகளை வணங்கி 
வேண்டினால் , அவர் நம்முடைய தீமைகள் எல்லாவற்றை 
யும் பொறுத்து அருள் புரிவர் . மேலும் , பல மேன்மை 
களைத்தந்து இவ்விடத்தை விட்டுத் திரும்பிப்போய்விடுவர் . 
ரமும் உய்வோம் ; இதனை நன்கு ஆராய்ந்து சொன்னேன் . 
இதுவே சிறந்ததாகும் , ” என்று இயம்பினான் . 

சூரபன்மன் சீறுதல் 
இரணியன் இயம்பியவைகளைச் சூரபன்மன் கேட் 

அவ்வளவில் அவனுக்கு அளவற்ற சினம் உண் 
டாகியது . கையோடு கையைத்தட்டி நகைத்தான் . அவன் 
இரணியனைப்பார்த்து , “ நீ ஒரு சிறுவனுடைய ஆற்றலை 
யும் , ,தூதுவனாகவந்த வீரவாகுவினுடைய 

ஆற்றலையும் 
நான் மேற்கொண்டு செய்யவேண்டியவைகளையும் 
குக் கூறினாய் . இதனை உனக்குச் சொல்லிக்கொடுத்தவர் 

உலகங்களைப்படைத்த நான்முகன் எனக்குப் 
பஞ்சாங்கம் சொல்லிக்கொண்டிருந்தான் 

ன் ! 

திருமால் 
என்னுடைய தம்பியாகிய தாரகனுக்குத் தோற்றான் ! 
இந்திரன் மீன்பிடித்துக்கொடுத்துக் கொண்டிருந்தான் ! 
அந்த முருகனா என்னுடைய பேராற்றலைத் தொலைப்பான் ? 
அந்தச் சிவபெருமானே என்னோடு போருக்கு வந்தாலும் 
தோற்றோடுவானே யல்லாமல் , என்னைத் தோற்கடிப்பதற்கு 
இயலுமா ? சிறிதும் அறிவில்லாத மகனே ! நான் பெற் 


டான் . 


. 


எனக் 


யாவர் ? 


இரணியன் போர் 


1313 


னான் . 


பள்ள மேன்மைகளை நீ உணரவில்லையா ? நீ அச்சமிகுதியி 
னால் இவ்வாறு கூறினாய் ! இனி இப்படிப்பேசுவாயாகில் 
உன்னை நமனுலகிற்கு அனுப்புவேன் , " என்று கூறிச் 
சீறினான் . 

இரணியன் போருக்குப் புறட்படு தல் 
தந்தை கூறிய மொழிகளைக்கேட்ட இரணியன் , “ நான் 
கூறியவைகளை இக்கொடியோன் ஏற்கவில்லை . இவன் 
அழிந்தொழிவது திண்ணம் , " என்று எண்ணினான் . பிறகு 
அவன் தன்னுடைய தந்தையைப்பார்த்து , “ ஓ தந்தையே ! 
நீ மிகவும் பேரறிவுடையை ! நான் ஏதோ அறிந்தவன் 
போலச் சிலவற்றைக் கூறினேன் நான் சிறுவனாகலின் 
என் பிழையை நீ பொறுப்பாயாக ! " என்று வேண்டி 

பிறகு இவனுக்கு முன்னே நான் இறந்தொழிவது 
நல்லதென்று முடிவு செய்தான் . தன் தந்தையை வணங்கி 
னான் . “ நான் போருக்குச் சென்று பகைவர்களை வென்று 
வருகிறேன் , " என்று கூறினான் . 

என்று கூறினான் . சூரபன்மன் அவனைப் 
பார்த்து , “ சிறி துபோ துக்கு முன்பு 

முன்பு நாம் பிழைக்கும் 
வழியைப்பற்றிக் கூறிய நீ , இப்பொழுது போருக்குச் செல் 
வதற்குத் துணிந்த காரணம் யாது ? என்று கேட்டான் . 
அதற்கு இரணியன் , 

உன்னுடைய 

மகனாகிய நான் 
பகைவர்கட்கு அஞ்சுவேனோ ? " என்று கூறினான் . சூர 
பன்மன் , இரணியன் போருக்குச் செல்வதற்கு உடன் 
பட்டான் , 

இரணியன் தன்னுடைய தந்தையாகிய சூரபன்ம 
னுடைய கட்டளையைப் பெற்றுக்கொண்டு தன்னுடைய 
கோயிலை யடைந்தான் . போர்க்கோலங்கொண்டான் . 
தும்பை மாலையைச் 

ஆயிரம் மடங்கல்கள் 
பூட்டப்பெற்ற ஒரு தேரின் மீது ஏறிப் போருக்குச் சென் 
றான் . ஆயிரந் துணைவர்களும் ஆயிரம் படைத்தலைவர்களும் 
போர்க்கோலங் கொண்டார்கள் . நால்வகைப் 
ளோடுந் தேர்களின் மேலே ஏறிப் பக்கங்களிலே சென்றார், 
கள் எண்ணூறு 

வெள்ளந் தேர்களும் , எண்ணூறு 
வெள்ளம் யானை களும் , ஆயிரத்து இருநூறு வெள்ளங் 


சூடினான் . 


படைக 


316 


கந்த புராணம் 


வருதலை 


குதிரைகளும் , ஆயிரத்து இருநூறு 

வெள்ளம் காலாட் 
களும் பக்கங்களிற் சூழ்ந்தன . பலவகை ஒலிக் கருவிகள் 
முழங்கின . இரணியன் போர்க்களத்தை யடைந்தான் . 
பூதர்கள் நகரத்தை யழித்துக்கொண்டிருத்தலை அவன் 
கண்டான் . படைகளை நான்கு பக்கங்களினும் பிரித்துப் 
போர் செய்வதற்கு அனுப்பினான் . 
இரணியன் போருக்கு 

வீரவாகுதேவர் 
கண்டார் . இவன் யாவனோ ? 

என்று 

ஐயுற்றார் . 
அப்பொழுது நாரதர் தோன்றி இரணியனைப்பற்றி வீரவாகு 
தேவருக்குக் கூறிச் சென்றார் . 

வீரவாகுதேவர் தம் 
முடைய படைகளையும் பிரித்துப் போர் செய்வதற்கு 
அனுப்பினார் . தாம் இரணியனை எதிர்த்துச் சென்றார் . 
இருபக்கத்துப் படைகளுங் கைகலந்து போர் செய்தன . 
பூதர்கள் தலைகளையுங் கைகளையுங் கால்களையும் இழந்தார் 
கள் . அவுணர்களும் பல வுறுப்புக்களை இழந்து குருதிப் 
பெருக்கில் மிதந்தார்கள் . வீரவாகுதேவர் அவுணப்படை 
யைப் பார்த்துச் சினங்கொண்டார் வில்லை வளைத்து 
நாணொலி செய்தார் . பதினாயிரங் கணைகளைத் தொடுத்து 
அவுணப்படைகளின்மீது பொழிந்தார் . அதனால் அவுணப் 
படைக்கு மிகுந்த அழிவு உண்டாயிற்று . 
பெருக்குக் கடலிற் பாய்ந்தது . 

தன் படைகள் அழிந்தொழிதலை இரணியன் கண் 
டான் . ஆயிரங்சணை களைத் தன்னுடைய வில்லிற் பூட்டிப் 
பூதப்படைகள் மீது சொரிந்தான் . ஆயிரங்கோடிப் பூதர் 
களை ஒரு நொடியிற் கொன்றான் . எஞ்சிய பூதப்படைகள் 
அஞ்சியோடின . 

இரணியனும் நீலரும் 
பூதப்படைத் தலைவர்களுள் நீலர் என்பவர் இரணியன் 
செய்யும் போரைக் கண்டார் . வடவைத்தீபோலச் சினந் 
தார் . இரணியனுக்கு முன் சென்றார் . உலகங்களெல்லாம் 
நடுங்குப்படி பெருமுழக்கஞ் செய்தார் . இரணியன் சினந்து 
ஒரு வேற்படையை யெடுத்து நீலருடைய மார்பில் எறிந் 


குருதிப் 


ரணியன் போர் 


317 


தான் , நீலர் ஒரு மாமரத்தினால் இரணியனுடைய தேரை 
யழித்தார் . இரணியன் வேறொரு தேரிற் பாய்ந்தான் . 
வில்லை வளைத்து நாண் பூட்டினான் . ஊழிக்கால முகில்களைப் 
போலக் கணை களைப்பொழிந்தான் . அக்கணைகள் முழு 
வதும் நீலருடைய மார்பிற் புகுந்தன . அவர் பல மலை 
களைப் பிடுங்கி 

ரணியன் மீது 

எறிந்தார் . தன்மீது 
விழுந்த மலைகளை யெல்லாம் 
மலைகளை யெல்லாம் இரணியன் 

தூளாக்கினான் . 
நீலர் இரணியனுடைய தேரை ஒரு கையால் எடுத்தெறிந் 
தார் . அது விண்ணிற் பறந்தது . இரணியன் வேறொரு 
தேரிற்பாய எண்ணினான் . நீலர் அவனுடைய மார்பில் 
அடித்தார் . அவன் நீலரைப்பிடித்து வீசினான் . மீண்டு 
வந்த நீலர் தம்முடைய காலினால் இரணியனை உதைத்து 
உருட்டினார் . இடியேற்றைப்போல முழக்கஞ் செய்தார் . 
இரணியன் மேற் பாய்ந்து கால்களினால் மிதித்தார் . அவ் 
வாறு மிதித்தபடியால் நிலங்கிழிந்தது . 

பாணியனுடைய 
முடியும் பார்பும் பிளந்தன . அவனுடைய 

வாயினின்றுங் 
குருதி வடிந்தது . அவன் ஆற்றலுஞ் சினமும் அற்றவ 

உயிர் நீங்கும் நிலையை அடைந்தான் . பிறகு 
அவன் மாயப்போர் செய்யத்தொடங்கினான் . அவனைப் 
போன்ற ஒர் உருவந்தோன்றிப் பலவாறு திரிந்து போர் 
செய்தது . நீலர் இறுதியில் இரணியனுடைய 

மாயப் 
போரை யறிந்து நாணத்தை யடைந்தார் . 

ரணியனும் வீரவாகுதேவரும் 
ரணியனுடைய மாயப்போரால் 

வருத்த 
முறுதலை வீரவாகுதேவர் அறிந்தார் . விரைந்து தேரைச் 
செலுத்திக்கொண்டு இரணியனுக்கு முன் வந்தார் . வில்லை 
வளைத்து நானொலி செய்தார் . அவ்வொலியைக் கேட்டு 
அவுணர்கள் அஞ்சி யோடினார்கள் . 

அஞ்சி யோடினார் கள் . வீரவாகுதேவர் 
மாயைக்கு எதிரான அறிவுப்படைக்கலத்தை யெடுத்து 
இரணியனுடைய மாயையின் மீது செலுத்தினார் . அவ் 
வளவில் மாயை அழிந்து ஒழிந்தது . தனித்தவனாக நின்ற 
இரணியன் வில்லை வளைத்து ஆயிரங்கணைகளை வீரவாகு 
தேவர் மீது செலுத்தினான் . அவைகள் வீரவாகு தேவர்மீது 


னானான் . 


நீலர் 


318 


கந்த புராணம் 


நூறு 


பட்டு அழிந்தன. வீரவாகுதேவர் 

கணைகளைச் 
செலுத்தி இரணியனுடைய வில் முதலியவைகளை அழித் 
தார் . இரணியன் வேறொரு வில்லை யெடுத்தான் . வீரவா 

வாகு 
தேவர் ஆயிரங்கணைகளைத் தூண்டினார் . அக்கணைகள் 
இரணியன் எடுத்த வில் கணை அம்புக்கூடு தேர் முதலியவை 
களை அழித்தன . இரணியனுடைய மார்பைத் 
இரணியன் வேறொரு தேரிற் பாய்ந்தான் வீரவாகுதேவர் 
கணை களால் அதனையும் அழித்தார் . அவனுடைய மற்றைத் 
தேர்களையும் அழித் தொழித்தார் . 


ளைச்கன . 


. 


. 


3. 


இரணியன் மறை தல் 
இரணியன் ஆற்றலழிந்து ஏங்கினான் . 

எனக்கு 
முடிவு வந்தது . 

என்னுயிர் இவனாலே நீங்கும் , " என்று 
எண்ணினான் . தன் தந்தை முதலானவர்களும் பிறகு 
இறந்தொழிவார்களென்று அறிந்தான் , இந்நகரிலுள்ள 
நம்முடைய உறவினர்கள் பலர் இறந்தார்கள் , இறவா 
திருக்கின் றவர்களும் இனி இறப்பார்கள் . எல்லோரும் 
இறந்துபோனால் இறுதிக்கடன் சளை இயற்ற யாரும் இரார் . 
என் தந்தை இறந்தால் இறுதிக்கடன் செய்தற்கு ஒரு 
பிள்ளையும் இல்லாதொழிவர் . உலகத்திற் பழிப்புண்டா 
கும் . மக்களைப் பெற்று அன்போடு வளர்ப்பது இறுதிக் 
கடன்களைச் செய்வதற்கேயாகும் , 

போரில் நான் இறந் 
தால் எனக்குப் புகழுண்டாகும் . இறவாதொழிந்தால் 
பழியுண்டாகும் . எது எவ்வாறாயினும் இறுதிக்கடனைப் 
புரிதற்கு என்னுயிரைப் 

பாதுகாத்துக்கொள்வதே 
முறைமையாகும் , 

என்று எண்ணினான் . 
மேலெழுந்து முகின் மண்டலத்தில் மறைந்தான் . ஒரு 
தெய்வமறையை 

எண்ணிக் கயல்வடிவை யெடுத்தான் , 
கடலுக்குள் மறைந்துபோனான் . 
இரணியன் 

மறைந்தோடிப்போனதைக் கண்ட 
வாகுதேவர் தம்முடைய வெற்றிச் சங்கை யூதினார் . பூத 
மள்ளர்கள் அங்கு எஞ்சிநின்ற 

அவுண மள்ளர்களைக் 
கொன்றொழித்தார்கள் . போர் நிகழ்ச்சிகளைப் பார்த்துக் 


விரைந்து 


அக்கினிமுகாசுரன் வதை 


319 


கொண்டிருந்த ஒற்றுவர்கள் சூரபன்மனிடத்திற்கு விரைந் 
தோடிச் சென்று நிகழ்ந்ததைக் கூறினார்கள் , சூரபன்மன் 
நாணமடைந்து பேசாதிருந்தான் . 


அ . அக்கினிமுகாசுரன் வதை 


தான் . 


அவன் 


தந்தையும் மைந்தனும் 
அப்பொழுது அவ்விடத்திற்கு அக்கினிமுகன் வந் 
சூரபன்மனுடைய மக்களில் ஒருவன் . 

. 
அவன் கருப்பத்தில் உண்டாகிய நாள் தொட்டுப் பதும 
கோமளையாகிய தாயினுடைய உடல் முழுதும் தீச் சிந்தி 
யது . 

அக்காரணத்தினால் அவன் அக்கினிமுகன் என்று 
பெயர் பெற்றிருந்தான் . அவன் திக்குப் பாலர்களையும் 
திக்குயானைகளையும் வென்றவன் . தன் தமையன் பகல 
வனைச் சிறையிட்டமையை யுணர்ந்து , தான் திங்களைப் 
பலநாள் சிறையிட்டவன் . மிகுந்த தெய்வப்படைக்கலங் 
களை யுடையவன் . வஞ்சனையினும் மாயத்தினும் வல்லவன் . 
எத்தகைய படைக்சலங்களைச் செலுத்தினும் அழிக்கக் 
கூடியவன் . இத்தன்மை பொருந்தியவன் சூரபன்மனுக்கு 
முன்வந்து நலம் வினாவினான் . நிகழ்ந்துள்ள செய்திகளை 
யுணர்ந்தான் . 

பகைவர்கள் 

களை வென் 
வருவதாகக் கூறினான் . சூரபன்மனும் , 

“ அவ்வாறே 
செய்வாயாக ! " என்று பதிலுரைத்தான் . 


சென்று 


தான் 


| 


அக்கினிமுகன் போருக்குப் புறப்படுதல் 
அக்கினிமுகன் தன்னுடைய கோயிலையடைந்தான் . 
போர்க்கோலம் கொண்டு புறப்பட்டான் . ஆயிரமவெள்ளம் 
யானைகளும் , ஆயிரம்வெள்ளந் தேர்களும் , இரண்டாயிரம் 
வெள்ளங் குதிரைகளும் , அளவிறந்த அவுணப்படைகளும் 
போருக்கு எழுந்தன . பலவகைப் போர்முரசுகள் ஒலித் 
தன . போர்முரசின் ஒலியினால் முகில்கள் விழுந்தன . 
பலவகைப் படைக்கலங்களும் அணிகலன்களும் ஒளி 
செய்தன . கொடிகள் எங்கும் நெருங்கின . படைத்தலை 


320 


கந்த புராணம் 


வர்கள் பலர் பக்கத்திற் சூழ்ந்தார்கள் . இவ்வாறாக அக் 
கினிமுகன் பூதப்படைகளுக்கு எதிரே சென்றான் . 


சுரன் 


பலரை 


இருபக்கத்துப் படைகளும் எதிர்த்துப் போர் செய்தல் 

பூதர்களும் அவுணர்களும் முனைந்து போர் செய்தார் 
கள் . விண்ணிலுள்ள உடுக்கள் உதிர்ந்தன. நிலம் அதிர்ந் 
தது . அவுணர்கள் வேற்படையை வீசினார்கள் ; வாட்படை 
பைச் சுழற்றினார்கள் . பிண்டி , பாலம் , மழு, தடி முதலிய 
படைக்கலங்களை ஏவினார்கள் . அதனாற் பூதர்கள் கணக் 
கற்றவர்கள் 

இறந்தார்கள் . குருதிப்பெருக்கு எங்கும் 
பாய்ந்தது . பூதர்கள் 

பூதர்கள் வீசிய படைக்கலங்களால் அவுணர் 
களும் அளவற்றவர்கள் இறந்தார்கள் . குதிரை யானை 
தேர் முதலியவைகளு கணக்கில்லாமல் 

அழிந்தன . 
போர்க்களத்திலே கழுகுகளுங் காகங்களும் நெருங்கின. 
பேய்களும் பூதங்களுந் திரண்டன . நூறாயிரம் வீரர்களும் 
விற்களை வளைத்துக் கணைகளைப்பொழிந்து சூழ்ந்தார்கள். 
அவுணர்கள் அனைவருந் தோற்று ஓடினர் . அக்கினிமுகா 

தன்னுடைய படைத் தலைவர்கள் 
யனுப்பினான் . அவர்கள் நூறாயிரம் வீரர்களை யெதிர்த்துக் 
கணைகளை மழைபோலத் தூவினார்கள் அதனை வீரபுரந் 
தரர் பார்த்தார் . தீக்கடவுள் போலச் 

தீக்கடவுள் போலச் சினங்கொண்டார் . 
இடியேறும் அஞ்சுமாறு பெருமுழக்கஞ்செய்து தம் 
முடைய படைகளுக்கு முன்வந்தார் . கையிலுள்ள வில்லை 
வளைத்துக் கணை மழையைப் 

பொழிந்தார் . 
படைத்தலைவர்களுடைய தேர்களை யழித்தார் . சோம் 
கண்டகன் என்பவனுடைய தலையை அறுத்துக்கொன்றார் . 
அவுணமள்ளர்கள் பலர் தேரின் மேல் வந்து வீரபுரந்தரரைச் 
சூழ்ந்துகொண்டு கணை மழைகளைத் தூவினார்கள் . வீர 
புரந்தரர் சினந்து அவர்களுடைய விற்களையும் தேர்களையும் 
அழித்தார் . நெற்றியிலும் தோள்களிலும் மார்பிலும் 
கணைகள் 

பலவற்றை விடுத்தார் . அக்கினிமுகனுக்குத் 
துணையாக நின்ற மேகன் என்பவன் ; ஒரு தடியையெடுத்து 
வீரபுராந்தகருடைய தேர்ப்பாகனைக் கொன்று பெரு 
முழக்கஞ் செய்தான், வீரபுராந்தகர் ஒரு வேற்படையை 


அவுணப் 


அக்கினிமுகாசுரன் வதை 


321 


யெடுத்து மேகன் மீது வீசினார் . அவன் அப்படையினால் 
இறந்து நிலத்தில் வீழ்ந்தான் . மேகன் இறந்ததுகண்டு 
அவுணப்படைத்தலைவர்கள் அஞ்சியோடின 

னர் . 
அக்கினிமுகன் படைகளோடு வந்து வில்லை வளைத்து 
நாணொலி செய்தான் . பிறைமுகக் கணைகளைப் பூதப்படை 
கள் மீது சொரிந்தான் . பூதர்கள் பலர் இறந்தார்கள் . 
பூதப்படைத்தலைவர்களுடைய தேர்கள் குதிரைகள் 
முதலியன அழிந்தன . குருதிவெள்ளம் பாய்ந்தது . தலை 
யற்ற முண்டங்கள் ஆடின . பேய்க் கூட்டங்கள் பாடின . 
அக்கினிமுகன் போர்புரிதலை வீரபுரந்தரர் பார்த்தார் . 
வில்லை வளைத்துக் கணை மழைகளைப் பொழிந்தார் . அக்கினி 
முகனும் அவற்றிற் கெதிராகக் கணைமழை பொழிந்தான் . 
வீரபுரந்தரருடைய தேரையும் வில்லையும் அம்புக்கூட்டை 
யும் அழித்தான் . நூறு கணை களை அவருடைய மார்பில் 
எய்து ஆரவாரஞ் செய்தான் . 

வீரபுரந்தரருடைய துணைவர்கள் எழுவரும் அக்கினி 
முகனை யெதிர்த்தார்கள் . கணைகளைச் 

சிந்தினார்கள். 
அக்கினிமுகன் , அவர்கள் விடுத்த கணை களெல்லாவற்றை 
யும் விலக்கினான் . அவர்களுடைய தோள்களின்மேல் 
கணைகளை மழைபோலச் சொரிந்தான் . அக்கணை களால் 
எழுவரும் மெலிந்தார்கள். அக்கினிமுகனுடைய முகத்தி 
லும் கைகளிலும் பிற வுறுப்புக்களிலும் ஆயிரக்கணக்கான 
கணைகளை அழுத்தினார்கள் . 

அவனுடைய தேரையும் 
அழித்தார்கள் .அக்கினிமுகன் வேறொரு தேரிற் பாய்ந் 
தான் . எழுவரையுஞ் சினந்து பார்த்தான் . எழுவரும் பல 
கணைகளை யேவினார்கள் , அவனுடைய தேரையுங் குதிரை 
களையும் அழித்தார்கள் . மார்பையுந் 

துளைத்தார்கள் . 
அக்கினிமுகன் சிவப்படைக்கலத்தை யெடுத்து வழிபாடு 
செய்து செலுத்தினான் . எழுவரும் சிவப்படைக்கலத்தை 

உணர்ந்துகொள்ளவில்லை . இது தீப்படைபோலும் 
என்று 

எண்ணினார்கள் . அதற்கெதிராக வருணப்படை 
யைச் செலுத்தினார்கள் . சிவப்படைக்கலம் வருணப்படைக் 
கலத்தை விழுங்கியது . அடலுடன் சென்று எழு வீரர்களை 

க . பு . - 21 


நன்கு 


322 


கந்த புராணம் 


பூதர்கள் 


யும் மெலிவு செய்தது . அவர்களுடைய உயிரைக் கவர்ந்து 
கொண்டு மீண்டது . எழுவரும் இறந்து திருக்கைலை 
மலையை அடைந்தார்கள் . அக்கினிமுகன் அதனைக் கண்டு 
மகிழ்ந்தான் . பூதப்படையினர் நடுங்கி ஒடுங்கி ஓடிப் 
போனார்கள் . 
வீரவாகுதேவரும் அக்கினிமுகனும் போர் செய்தல் 

முன்னணி வீரர்கள் அழிந்தமையையும் , 
தோற்றோடுவதையும் வீரவாகுதேவர் கண்டார் . அக்கினி 
முகனுக்கு எதிரே சென்றார் . இருவரும் ஆண்மை மொழி 
களைக் கூறிக்கொண்டார்கள் . பிறகு வில்லைவளைத்து நா 

ணாலி செய்துகொண்டார்கள் . அக்கினிமுகன் வீரவாகு 
தேவர்மீது பதினான்கு கணைகளைச் செலுத்தி ஆரவாரஞ் 
செய்தான் . வீரவாகுதேவர் 

பதினான்கு கணைகளைச் 
செலுத்தி அவற்றை விலக்கினார் . அக்கினிமுகன் இருபது 
கணைகளைத் தொடுத்தான் . வீரவாகுதேவர் இருபது கணை 
களைச் செலுத்தி அவைகளைத் தடுத்தார் . அக்கினிமுகன் 
ஆயிரங்கணைகளை வீரவாகுதேவருடைய நெற்றியிற் 
செலுத்தினான் . வெற்றிச் சங்கை வாயில் வைத்து ஊதினான் . 
வீரவாகுதேவர் ஆயிரங்கணை களைச் செலுத்தி அக்கினி 
முகனுடைய தேரையும் குதிரைகளையும் வில்லையும் அழித் 
தார் . அவன் வேறொரு தேரிற் பாய்ந்தான் . ஒரு தடிப் 
படையை வீரவாகுதேவர் மீது வீசினான் . அவர் மொட்டுக் 
கணையைச் செலுத்தி அத்தடியைப் பல துண்டங்களாக்கி 
னார் . அக்கினிமுகன் வேறொரு வில்லை வளைத்துக் காற்றுப் 
படையைச் செலுத்தினான் . வீரவாகுதேவரும் அப்படை 
யைச் செலுத்தினார் . அக்கினிமுகன் யமப்படையைச் 
செலுத்தினான் . வீரவாகுதேவரும் அதனையே செலுத் 
னார் . அக்கினி 

அக்கினிமுகன் ஞாயிற்றுப்படையைச் செலுத்தி 
னான் . வீரவாகுதேவரும் அப்படையை விடுத்து விலக்கி 
னார் . மேலும் நஞ்சுபாய்ச்சிய நூறுகணை களை அக்கினி 
முகனுடைய மார்பிற் செலுத்தி ஆரவாரித்தார் . அவைகள் 
மார்பிற்பட்ட அளவில் அக்கினிமுகன் தேரில் வீழ்ந்தான் . 
அவனுடைய மார்பாகிய மலையினின்று குருதிப்பெருக்கு 


அக்கினி முகாசுரன் வதை 


323 


ஆறாகப் பெருகியது . அவனுடைய 

உயிரைக் கவரும் 
பொருட்டு வந்த நமன் அவனை அணுகுதற்கு அஞ்சினான் . 
அக்கினிமுகன் ஆபத்துக்காலத்தில் 

ஆபத்துக்காலத்தில் தனக்கு உதவி 
செய்யும் பொருட்டு ஒரு காளியை வழிபட்டுக்கொண்டிருந் 
தான் . அன்று போருக்கு வரும்பொழுதும் அக்காளிக்குப் 
பலியூட்டி வழிபாடு செய்துவிட்டு வந்திருந்தான் . உதவி 
செய்யவேண்டுமென்று உயிர்போய்விடக்கூடிய அந்தச் 
சமயத்தில் அக்கினிமுகன் காளியை எண்ணினான் . 


காளியின் போர் 


காளியானவள் , காளிகளும் கூளிகளும் நெருங்கித் 
தன்னைச் சூழச் , சூலப்படையும் வாட்படையும் , ஏந் 
திய கைகளையுடையவளாகவும் , உரப்புகின்ற ஒலியுடன் 
போருக்கு வந்தாள். கூளிகளை < யெழுதிய கொடி 
கள் 

விண்ணையளாவின . சங்கு முதலிய வாத்தியங்கள் 
ஒலித்தன . காளி மடங்கலின் மீது ஏறியவளாக விருந்தாள் , 

. 
அவள் அக்கினிமுகனை யடைந்து அவனுக்கு ஆறுதல் 
உரைகள் 

கூறினாள் . பூதப்படைகளோடு போர்செய்ய 
எண்ணினாள் . ஐம்பெரும் பூதங்களும் அஞ்சும்படி பெரு 
முழக்கஞ் செய்தாள் . அம்முழக்கத்தைக் 

கேட்டுப் 
பூதர்கள் வருந்தினார்கள். காளியைச் சூழ்ந்துவந்த காளி 
களும் கூளிகளும் , சூலங்களையும் வேற்படைகளையும் மழுப் 
படைகளையும் கணை களையுஞ் செலுத்தியும் மலைகளையும் 
மரங்களையும் உருளைப்படைகளையும் வீசிப் போர்செய்தன . 
காளியானவள் " பூதர்கள் யாவரையுங் கொல்வா " யென்று 
முத்தலைச் சூலத்தை வீசினாள் . அப்படை தீயையும் புகை 
யையும் உண்டாக்கிப் பல காளிகளை வெளிப்படுத்திப் 
பூதப்படை அஞ்சுமாறு சென்றது . சூலத்தின் ஆற்றலை 
வீரவாகுதேவர் கண்டார் . இது பூதர்களுடைய உயிரை 
யுண்ணும் என்று எண்ணினார் . அதன்மேற் பதினான்கு 
கணைகளைச் செலுத்தினார் . அவைகள் அம்முத்தலைச் 
சூலத்தைப் பொடியாக்கின . அதனைக் காளி கண்டாள் . 
இவன் என்னுடைய முத்தலைச் சூலத்தைப் பொடியாக்கி 


- 


324 


கந்த புராணம் 


டாள் . 


விட்டு என்னுடைய ஆற்றலை மதியா தவனாகி நிற்கிறான் . 
இவனுடைய உயிரை யுண்பேன் , என்று எண்ணி வீர 
வாகுதேவருக்கு முன்னே சென்றாள் . வீரவாகுதேவரைப் 
பார்த்து , “ நான் முன்னே விடுத்த முத்தலைச்சூலத்தைத் 
தடுத்து நின்றாய் ! இன்னுமொரு சூலப்படையிருக்கின்றது ! 
அதனைச் செலுத்துகிறேன் ! அதனால் இறப்பாய் ! அதனைக் 
காத்தல் உன்னால் இயலாது , ” என்று கூறினாள் . ஒன்றல்ல! 
ஒருங்கே நீ ஆயிரஞ் சூலங்களை விட்டாலும் அவைகளை 
யெல்லாம் நான் பொடியாக்குவேன் , " என்றார் வீரவாகு 
தேவர் . காளிக்குச் சினம் மூண்டது . உரப்பினாள் . 
பூதப்படைகள் அஞ்சுமாறு வேறொரு சூலத்தை வீசினாள் . 
அப்படையைக் கண்ட அனைவரும் அஞ்சியோடினார்கள் . 
வீரவாகுதேவர் ஆயிரங் கணைகளைத் தூண்டி அப்படையை 
ஒடித்தார் . சூலப்படை ஒடிந்து வீழ்ந்ததைக் காளி கண் 

ஒரு வாட்படையை யெடுத்துக்கொண்டு வீரவாகு 
தேவருடைய தேரிற் பாய்ந்தாள் . “ பெண்ணாகிய இவ 
ளுடைய உயிரை நீக்குதல் தகுதியன்று என்று எண்ணி 
னார் வீரவாகுதேவர் . அவளுடைய ஆற்றலைப் போக்கு 
தற்கு முடிவுசெய்தார் . இடிபோல உரப்பினார் . அவளுடைய 
எட்டுக் கைகளையுந் தம்முடைய ஒரு கையாற் பிடித்துக் 
கொண்டார் . மற்றொரு கையால் அவளுடைய மார்பிலே 
அடித்தார் . 

காளி மயங்கி விழுந்தாள் . அவ்வடியினால் 
அவளுடைய மார்பு கிழிந்தது . அதினின்றுங் குருதி கடல் 
போலப் பெருகியது . காளி மிகுந்த துன்பமடைந்தாள் . 
அவளுடைய ஆணவம் முழுவதும் அடங்கியது . 
லாமல் யான் இங்கே போருக்கு வந்தேன் என்று எண்ணி 
னாள் . ஆற்றலில்லாமல் எழுந்தாள் , வீரவாகுதேவரைப் 
பலவாறு புகழ்ந்தாள் . பெருமையிற் சிறந்த வீரரே! நான் 
உம்முடைய பெருமையையும் ஆற்றலையும் உணர்ந்திலேன் . 
உம்மோடு போர்செய்து இந்த நிலைமையை அடைந்தேன் .. 
இனி நான் என் னுடைய இடத்திற்குச் செல்கிறேன் .. 
விரைந்து அக்கினிமுகனைக் கொல்வீராக ! 

ஒழிந்தவர் 
களையும் பிறகு 

பிறகு அழிப்பீராக! அறுமுகக்கடவுளுடைய 
திருவருளைப்பெற்று நீண்டகாலம் இனிது வாழ்வீராக ! " 


அறிவில் 


அக்கினிமுகாசுரன் வதை 


325 


கூ 


நான் 


என்று 

றி வீரவாகுதேவரிடத்திலே விடைபெற்றுக் 
கொண்டு தான் முன்பிருந்த விடத்திற்குச் சென்றாள் . 
காளியின் செயலை அக்கினிமுகன் பார்த்துச் 

சின 
மடைந்தான் . காளியின் ஆற்றலை இகழ்ந்தான் .. எனக்குத் 
துணை வேண்டியதில்லை . 

காளியை 

அழைத்தது 
அவளுடைய ஆற்றலைப் பார்க்குமாறு தான் என்றான் . 
பூதப்படைகளின் அண்மையில் வந்து ஒரு வில்லை வளைத் 
தான் . நூறுகணைகளை வீரவாகுதேவர்மீது செலுத்தினான் . 
வீரவாகுதேவர் அக்கினிமுகனைப் பார்த்து , இறக்கும் 
படியாக வந்தாய்போலும் உன்னுடைய முயற்சி நல்லது 
தான் ! " என்று கூறி நூறுகணை களை விடுத்து அக்கினிமுக 

கணைகளையறுத்தார் . அவன் சிறந்த நூறு 
கணைகளை விட்டு வீரவாகுதேவருடைய தேரையழித்தான் . 
வீரவாகுதேவர் னான் கு 

கு கணைகளைத் 

தூண்டி 
அக்கினிமுகனுடைய வில்லை முறித்தார் . அவன் வேறொரு 
வில்லை வளைத்து நான் முகப்படையைச் செலுத்தினான் . 
வீரவாகுதேவர் வீரபத்திரப்படையைச் செலுத்தினார் . 
நான் முகப்படைக்கலம் : நடுங்கி யொடுங்கி யாவரும் 
நகைக்கும்படி தொலைந்தது . மேலும் , அக்கினிமுகனுடைய 
உயிரைக் கவர்ந்து வீரவாகுதேவரிடத்திற்கு மீண்டது . 
அக்கினிமுகன் வீழ்ந்து இறந்தான் . 


னுடைய 


அக்கினி 


முதலிய 


வீரவாகுதேவரும் இருபத்துநாலாயிரவரும் 

முகன் இறந்த அளவில் அவனுடைய படை 
வீரர்கள் இருபத்துநாலாயிரவர் வீரவாகுதேவரைச் சூழ்ந்து 
கொண்டார்கள் . கப்பணம் , உருளை , வேல் , மழு , கணை 

படைகளைச் சொரிந்து போர்செய்தார்கள். 
வீரவாகுதேவர் அதனைக்கண்டு 

சினந்தார் . வில்லை 
வளைத்து நூறு ஆயிரங்கோடிக் கணைகளை யெய்தார் . 

அவு 
ணர்கள் அஞ்சுமாறு உரப்பினார் . கொடியகணைகளை இடை 
விடாமல் சொரிந்தார் . அவுணப்படைஞர்கள் வீசிய படைக் 
கலங்கள் எல்லாம் அழிந்தன. அவர்களுடைய உறுப்பு 
கள் பலவாறு வெட்டுண்டு வீழ்ந்தன . அவர்கள் இறந்தார் 


326 


கந்த புராணம் 


கள் . யானைகளும் குதிரைகளும் அழிந்தன . தேர்நிரைகள் 
எல்லாம் ஒழிந்தன . விண்ணிற் பருந்துகள் மொய்த்தன . 
மண்ணிற் குருதிப்பெருக்குப் பாய்ந்தது . குருதிப்பெருக் 
கில் வேல் வாள் முதலிய படைக்கலங்கள் கயல்களைப் 
போல விளங்கின. கடலிலுள்ள கயல்கள் அவைகளைத் 
தம்மினம் என்று எதிர்கொண்டன. காம்பை யிழந்த 
வெள்ளிய குடைகள் குருதிப்பெருக்கிற் செல்லுதல் , செவ் 
வானத்தில் 

முழுத்திங்கள் செல்லுவதைப்போன்று 
காணப்பட்டன . அவுணப்படைஞர்கள் அனைவரும் பல 
வாறு அழிந்து ஒழிந்தார்கள் . 
வீரவாகுதேவர் துணைவர்களைக் காணாது வருந்துதல் 

பலவிடங்களினும் பிரிந்து போர்செய்த நூறாயிரம் 
வீரர்களும் போர்க்களத்தின் நடுவே நிற்கின்ற வீரவாகு 
தேவரிடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் . அக்கினிமுகனால் 
ஆற்றலழிந்த வீரபுரந்தரர் ஒரு பக்கத்தில் வந்து சேர்ந்தார் . 
வீரவாகுதேவர் எஞ்சிய எழுவரையுங் காணாது வருந்தி 
னார் . அவர்கள் எங்கே என்று கேட்டார் . உக்கிரர் என்னும் 
படைத்தலைவர் , உம்முடைய தம்பியர்கள் எழுவரையும் 
அக்கினிமுகன் கொன்றுவிட்டான் . அவர்களுடைய உயி 
ரைக் கூற்றுவனுங் கொண்டுபோய் விட்டான் . 

அவர்கள் 
இறந்த இடம் இங்கிருந்து நூறு யோசனைக்கப்பாலுள்ள 
ஓர் ஆலமரத்தடியாகும் . உம்முடைய தம்பியர்கள் இறந் 
தது உண்மைதான் என்றார் . 
வீரவாகுதேவர் உக்கிரர் விளம்பிய 

மாற்றத்தைக் 
கேட்டுமிகுந்த துன்பமடைந்தார் . அனைவரும் உடன்வர 
ஆலமரத்தடியை அடைந்தார் . அவர்கள் 

மாண்டு 
கிடத்தலைக் கண்டார் . 

அவர்களைத் தழுவிக்கொண்டு 
வாய்விட்டு அரற்றினார் . பலவாறு புலம்பினார் . கூற்று 
வன்மீது சினந்தார் . தமது முதுகிற்கட்டியுள்ள கணை 
களில் ஒன்றைப் பிடுங்கி , " வேற்படையை யேந்திய முழு 
முதற்கடவுளாகிய அறுமுகப்பெருமானின் இளவலாகிய 
வீரவாகு என்னும் யான் எழுதினேன் . உயிர்களைக் கவருங் 


அக்கினிமுகாசுரன் வதை 


327 


நீ 


காது . 


கூற்றுவன் இதனைக் காண்க . என்னுடைய இளவல் 
களின் உயிர்களைக் கவர்ந்துள்ளாய் . இஃது உனக்கு நன்றா 

நீ உடனே அவர்களுடைய உயிரை விட்டுவிடு 
வாயாக ! என்று எழுதினார் . அதனை வில்லிற் பூட்டி எம 
புரத்திற்குச் செலுத்தினார் . அக்கணை கடல்களையெல்லாங் 
கடந்து விரைவில் எமபுரத்தையடைந்து 

எமனுக்கு 
முன்னே வீழ்ந்தது . நமன் அதனை யெடுத்துப் பார்த்தான் . 
அதிற் பொறித்துள்ள செய்தியைப் படித்துணர்ந்தான் . 
துன்பமுற்று அஞ்சினான் . “ வீரவாகுதேவருடைய தம்பி 
யர்கள் இங்கே வந்திலர் . அவர்கள் எங்கு சென்றார்களோ 
என்று எண்ணமிட்டான் .. 

அவர்கள் 

திருக்கைலைமலை 
யில் இருப்பதாக அறிவுப்பார்வையில் கண்டுணர்ந்தான் .. 

இறந்தவர் உயிர் பெற்று எழுதல் 
எருமைக்கடாவிலேறிப் படைகள் சூழத் திருக்கைலை 
மலையை அடைந்தான் . வீரவாகுதேவருடைய தம்பியர் 
களும் அக்கினிமுகனுடைய போரிலே இறந்தவர்களும் 
அம்மலைச் சாரலில் விஞ்சையர்களுடைய ஆடல்பாடல் 
களைக்கேட்டு மகிழ்ந்திருந்தார்கள் . நமன் அவர்களைக் 
கண்டு வணங்கினான் . “ உங்களுடைய தமையனார் உங்களைக் 
காணாது வருந்தித் தேடுகிறார் ! நீங்களோ இங்கு மகிழ்ச்சி 
யுடன் அமர்ந்திருக்கிறீர்கள் ! உங்களுடைய செயல் மிகவும் 
நன்றாகவிருக்கிறது ! விரைந்து படைகளுடன் புறப்படுங் 
கள் " என்றான் . அனைவரும் கணப்பொழுதுள் மகேந்திர 
புரியிலுள்ள போர்க்களத்தை யடைந்தார்கள் . தமது உட 
லிற் புகுந்து எழுந்தார்கள் . வீரவாகுதேவருடைய அடிகளை 
வணங்கினார்கள் . வீரவாகுதேவர் அவர்களை மார்போ 
டணைத்துத் தழுவினார் . அனைவரும் மகிழ்ச்சியடைந்தார் 
கள் . நமன் வீரவாகுதேவரை வணங்கி நிகழ்ந்ததைக் கூறி 
னான் . உடலில் நீற்றினையும் கண்மணியினையும் அணிந் 
வர்களிடத்தினும் செல்லுதற்கு அஞ்சுகின்ற அடியேன் , 
உம்முடைய தம்பியர்களின் உயிர்களைக் கவர்வேனோ ? 
பசி நோய் மிகுந்தவர்கள் தீப்பொறியை உண்பார்களோ ? 
என்மீது சினங்கொள்ளாதொழிக என்று 

என்று கூறினான் . 


323 ) 


கந்த புராணம் 


கள . 


பலவாறு 


வீரவாகுதேவரிடத்தில் விடைபெற்றுக்கொண்டு தன்னிருப் 
பிடத்திற்குச் சென்றான் . வீரவாகுதேவருந் துணைவர் 
களும் போர்க்களத்தில் இருந்தார்கள் . 

சூரபன்மன் செய்தியறிதல் 
போர்க்கள நிகழ்ச்சியைப் பார்த்துக்கொண்டிருந்த 
ஒற்றுவர்கள் விரைந்து சூரபன்மனிடத்திற்குச் சென்றார் 

உன் மகனாகிய அக்கினிமுகன் வீரவாகுதேவரோடு 
போர் செய்தான் . அவர் விடுத்த வீரபத்திரப் படைக் 
கலத்தால் இறந்து தொலைந் தான் என்று இழவுச் செய்தி 
கூறினார்கள் . அதனைக் கேட்ட சூரபன்மன் 
வருந்திப் புலம்பினான் . அன்று அந்நகர் எங்கணும் 
அழுகையொலி மிகுந்தது . 

கூ . மூவாயிரர் வதை 

மூவாயிரர் போருக்குப் புறப்படுதல் 
அக்கினிமுகன் இறந்து ஒழிந்தமையையும் , சூரபன் 
மன் மிகுந்த துன்பத்தினாலும் பழியினாலும் வருந்துவதை 
யும் அவனுடைய மக்கள் மூவாயிரம் பேருங் கேள்விப்பட் 
டார்கள் . தந்தையி னுடைய இருப்பிடத்தையடைந்தார் 
கள் . முன்னிலையில் 

வணங்கியெழுந்தார்கள் . 
சூரபன்மனைப் பார்த்து , ஆற்றல் மிகுந்த நூறாயிரம் வீரர் 
களும் ஒன்பது பேராண்மையாளர்களும் பிறரும் 
போருக்கு வந்திருக்கும் பொழுது , தீமுகன் ஒருவனைப் 
போருக்கனுப்பியிருக்கிறாய் ! அவன் ஒருவன் அவ்வளவு 
பேர்களோடு போர் 

ஆற்றலுடையவன் 
வானோ ? மெலியவராயின் மிகப் பலர் ஒன்று கூடின் 
ஆற்றல் மிகுந்தவனையுந் தோற்கடிப்பர் . இஃது உலகத்தின் 
இயல்பு. அவ்வாறாகவும் பகைவர் கூட்டத்திற்குள் ஒரு 
வனைப் 

போருக்கனுப்பியிருக்கிறாய் ! மேல் நிகழக்கூடி 
யவைகளைச் சிறிதும் எண்ணிப் பார்த்தாயில்லை! 

அவன் 
ஒருவனுக்காக இரங்கி வருந்தாதே ! நாங்கள் இருக்கிறோம் ; 
பானுகோபன் இருக்கிறான் ; மற்றும் பலர் இருக்கிறார்கள். 


அவன் 


செய்தற்கு 


ஆவ 


மூவா பிரர் வதை 


329 


அளவற்ற படைகள் இருக்கின்றன . நீ உடனே எங்களைப் 
போருக்கனுப்பு . நாங்கள் சென்று பகைவர்கள் அனை 
வரையும் பிடித்துக்கொண்டு வருகிறோம் . நீ எண்ணிய 
எண்ணங்கள் எதுவாகவிருந்தாலும் அதனை நாங்கள் 
விரைந்து முடிப்போம் . உடனே நீ எங்களைப் போருக் 
கனுப்புவாயாக ! " என்று கூறினார்கள் . 

மக்கள் கூறிய உரைகளைக் கேட்டுச் சூரபன்மன் 
துன்பம் நீங்கினான் . நீங்கள் கூறியது மிகவும் நல்லது . 
உடனே விரைந்து போருக்குச் செல்லுங்கள் என்றான். 
அவர்கள் சூரபன்மனை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு 
அவ்விடத்தைவிட்டு நீங்கினார்கள் . பலவகையணிகலன் 
களைப் பூண்டு படைக்கலங்களைத் தாங்கிப் போர்க்கோலங் 
கொண்டார்கள் , சங்கு , மத்தளம் , பேரிகை முதலிய 
ஒலிக் கருவிகள் இடிபோல முழங்கின . கணக்கற்ற யானை , 
தேர் , குதிரை, காலாட்படை ஆகியன நெருங்கி ஆரவாரித் 
தன . மூவாயிரவரும் போர்க்களத்தையடைந்தார்கள் . 

போர் தொடங்குதல் 
பூதர்களும் அவுணர்களும் எதிர்த்துப் போர் தொடங் 
கினார்கள். பலவகைப் படைக்கலங்களை வீசிக்கொண் 
டார்கள் . இருபக்கங்களிலும் பலர் இறந்தொழிந்தார்கள் . 
குருதிப் பெருக்கு 

பெருக்கு கடலிற் பாய்ந்தது . பூதக்கூட்டங் 
களின் போரால் அவுணக் கூட்டங்கள் அளவில்லாமல் மடி 
தலைக் கண்டு 

மூவாயிரவர்கள் சினங்கொண்டார்கள் . 
விற்களை வளைத்து நானொலி செய்தார்கள் . 

கணைகளை 
மாரியாகச் சொரிந்தார்கள் . 

பூதப்படைகள் நடுங்கி 
யோடின . பூதப்படைத் தலைவர்கள் மூவாயிரவரை எதிர்த்த 
னர் . கடும் போர் நடந்தது . இறுதியிற் பூதப்படைத் தலை 
வர்கள் தளர்ந்து வருந்தி நின்மூர்கள் . 

ஆயிரவரும் மூவாயிரவரும் 
மூவாயிரவருடைய வில்லாண்மைக்குப் பூதப்படைத் 
தலைவர்கள் தளர்ந்து நிற்றலை நூறாயிரவருள் ஓர் ஆயிரவர் 
கண்டனர் . வீரவாகுதேவரின் உடன்பாடு பெற்று மூவா 


330 


கந்த புராணம் 


நின்ற 


அவர்களை 


யிரவர்களை யெதிர்த்தார்கள் . விற்களை வளைத்துக் கணை 
களைச் சொரிந்து ஆரவாரித்தார்கள் . ஆயிரவர் ஆற்றலைக் 
கண்ட மூவாயிரவர்களும் அளவற்ற கணை களைச் சொரிந் 
தார்கள் . ஆயி ரவர்களுடைய தேர்களை மூவாயிரவர்கள் 
கணைகளால் அழித்தார்கள் . ஆயிரவர் 

ஆயிரவர் மூவாயிரவர்க 
ளுடைய விற்களையுந் தேர் ளை 

யு ங் 

கணைகளால் 
அழித்தார்கள் . 

பாதுகாப்பாக அமைந்து 
தேர்களையும் ஒழித்தார்கள் . 

நிலத்திலே 
நிற்குமாறு செய்தார்கள் . தாங்கள் தேரிலேறிக்கொண்டு 
அவர்களைச் சூழ்ந்தார்கள் . ஆயிரவர்கள் மலைகளைப் பறித் 
தும் மரங்களை முறித்தும் ஆயிரவர்மேலே வீசினார்கள் .. 
விண்ணையும் மண்ணையும் மறைத்தார்கள் . ஆயிரவர்கள் 
அவைகளை அரைமாத்திரையில் அழித்து வீழ்த்தினார்கள் . 
மூவாயிரவர்களுடைய மார்புகளிற் கணைகளைச் செலுத்தி 
னார்கள் . மற்றைய உறுப்புக்களையுந் துளைத்தார்கள் . 
றுதியில் ஆயிரவர்கள் மூவாயிரவருக்குத் தோற்றார்கள் . 

விசயரும் மூவாயிரவரும் 
தம்முடைய துணைவர்கள் தோற்றுப்போனமையை 
விசயர் என்பவர் கண்டு சினங்கொண்டார் . மூவாயிர 
வர்களை யெதிர்த்துக் கணை களை மழையாகச் சொரிந்தார் . 
சிலருடைய கைகளை யறுத்தார் ; சிலருடைய கால்களை 
யறுத்தார் ; சிலருடைய மார்பை யத்தார் ; சிலருடைய 
தோள்களையுந் தலைகளையும் அறுத்தார் . அறுக்கப்பெற்ற 
அவர்களுடைய உறுப்புக்கள் எல்லாம் பின்னும் பின்னும் 
உண்டாயின . அவர்கள் விசயர்மேல் மலைகளைப் பொழிந்து 
போர் செய்தார்கள் . நான் முகன் கொடுத்த மேன்மையின் 
சிறப்பால் அறுக்கப்பெற்ற அவர்களுடைய உறுப்புக்கள் 
மேன்மேலும் உண்டாயின . வெட்டுண்டு இறந்து போன 
வர்கள் மீண்டும் உயிர்பெற்றுப் போர் செய்தலை விசயர் 
கண்டு வியப்புக்கொண்டார் . எத்தனையோ முறை அறுக் 
கப்பெற்ற அவர்களுடைய உறுப்புக்கள் மீண்டும் மீண்டுந் 
தோன்றின . விசயர் இவர்களை வெல்வது எவ்வாறு என்று 
எண்ணமிட்டார் . முருகப்பெருமானை நினைந்து வணங்கி 


தருமகோபன் வதை 


331 


னார் . முருகக்கடவுள் விண்ணில் தோன்றி விசயருடைய 
கண்ணுக்குத் தோன்றுமாறு நின்று அருள் புரிந்தார் . 
வைரவப்படைக்கலத்தை யு 

ண்டாக்கி 

விசயருக்குக் 
கொடுத்து , " இதனைப் பகைவர்கள் மீது விடுவாயாயின் 
அனைவரும் இறந்தொழிவர் என்று கூறி மறைந் 
தருளினார் . 

மூவாயிரவர் முடிவு 
விசயர் வைரவப்படைக்கலத்தைப் பெற்று அதனைப் 
போற்றினார் . மூவாயிரவர்களில் ஒருவன் மாயப்படையைச் 
செலுத்தினான் . விசயரும் வைரவப்படையைச் செலுத்தி 
னார் . அது சென்று இருளைப் பரப்பி வருகின்ற மாயப் 
படையை யழித்து , மூவாயிரவரையுங் கொன்று மீண்டது. 
மூவாயிரவரும் நொடிப்பொழுதினுள் இறந்தனர் . விசயர் 
அதனைக்கண்டு முருகக்கடவுளைப் போற்றி நின்றார் . தேவர் 
கள் மகிழ்ச்சி மிகுந்து மலர் மழை சொரிந்தார்கள் . 

சூரபன்மன் செய்தியுணர்தல் 
போர் நிகழ்ச்சிகளைப் பார்த்துக்கொண்டிருந்த 
ஒற்றுவர்கள் விரைந்து சூரபன்மனிடத்துக்குச் சென்றார் 

அவனை வணங்கினார்கள் . உன்னுடைய மக்கள் 
மூவாயிரம் பேரையும் நூறாயிரம் வீரர்களுள் ஒருவனே 
கொன்றான் . நாங்கள் கூறுவது பொய்யன் று ; மெய்தான் " 
என்றார்கள் . சூரபன்மன் அதனைக் கேட்டுத் துன்பக் 
கடலில் ஆழ்ந்தான் . 

க 0 . தருமகோபன் வதை 
தருமகோபன் போருக்குப் புறப்படுதல் 
மூவாயிரம் மக்களையும் நினைத்து நினைத்துச் சூரபன் 
மன் துன்பப்பட்டுக்கொண்டிருந்தான் . அப்போது 
தருமகோபன் என்னும் அமைச்சன் சூரபன்மனை வணங்கி 

" நீ மனதில் துன்பமுற்று வருந்துவாயானால் 
நம்முடைய பகைவர்கள் களிப்பார்கள் . நம்மவரும் 
நாணத்தையடைவார்கள் . 

பகைவர்களுடைய 

போர் 


கள் , 


னான் . 


332 


கந்த புராணம் 


பல 


முனையிலே யார் இறப்பினும் , ஆற்றல் மிகுந்த வீரர்கள் 
சிறி துந் தளர்ச்சியடையமாட்டார்கள். நாம் பகைவர்களை 
எளிதில் வென்று வெற்றியை யடையலாம் , ஆற்றலற்ற 
வர்கள் அடைகின்ற துன்பத்தை நீ அடையாதே " என்று 
பலவாறு சூரபன்மனைத் தேற்றினான் . 

சூரபன்மன் சிறிது துன்பம் நீங்கினான் . " நானே 
சென் பகைவர்களை வென் வருகிறேன் என்று 
போருக்குப் புறப்பட்டான் .. தருமகோபன் சூரபன் 
மனைத் தடுத்தான் . " நீ பேசாதிரு ! நான் படைகளோடு 
விரைந்து சென்று பகைவர்களை வென்று வருகிறேன் 
என்று வேண்டிக்கொண்டான் . போருக்கு எழுந்த சூரபன் 
மன் மீண்டும் அரியணையில் அமர்ந்தான் . தருமகோபன் 
விடைபெற்றுக்கொண்டு வெளியே வந்தான் . 

போர்க் 
கோலங்கொண்டான் . புண்டரீகம் என்னுந் திக்குயானை 
யைக் கொண்டுவருமாறு 

ஏவலர்களுக்குக் 

கட்டளை 
யிட்டான் . ஏவலர்கள் அவ்வாறே கொண்டுவந்து நிறுத்தி 
னார்கள் . தருமகோபன் படைக்கலங்களை யேந்தி 
அந்த யானையின் மேல் ஏறினான் . மற்றைய அமைச்சர்கள் 
முதலாயினோர் அவனைச் சூழ்ந்தார்கள் . பல ஒலிக்கருவி 
கள் முழங்கின . யானைகளுந் தேர்களும் நெருங்கின . நால் 
வகைப் படைகளுஞ் சூழப் போர்க்களத்தை யடைந்தான் . 
தேவர்கள் தருமகோபனைக்கண்டு அஞ்சி நடுங்கினார்கள் . 
பூதர்கள் தருமகோபனை யெதிர்த்து ஆரவாஞ் செய்தார்கள் . 
ஆரவாரஞ் 

செய்கின்ற பூதர்களையும் நூறாயிரத் 
தண்மரையும் வீரவாகுதேவரையும் அவருடைய துணை 
வர்களையும் தருமகோபன் பார்த்தான் . நம்முடைய வாழ்வு 
அழிந்ததோ என்று இரங்கினான் . ஒருவாறு தெளிந்தான் ; 
போருக்குச் சென்றான் . 

இருபக்கத்துப் படைகளும் கை கலத்தல் 
அவுணப்படைகளும் பூதப்படைகளும் போரைத் 
தொடங்கின . பூதர்கள் எழு , தடி , உருளை , மழு , மலை 
முதலியவைகளை மோதிப் போர் செய்தனர் . அவுணர்கள் 
கணை , வேல் , வாள் , தடி , பிண்டி , பாலம் முதலியவை 


தருமகோபன் வதை 


333 


களை வீசிப் போர் செய்தார்கள் . அவுணர்களும் நூறா 
யிரம் வீரர்களும் கணைகளைச் சொரிந்து போர் செய்தார் 
கள் . அவுணர்கள் 

பலர் இறந்தார்கள் , யானைகளுங் 
குதிரைகளுந் தேர்களும் அழிந்தன . பூதர்களும் பலர் இறந் 

குருதி பெருகியது . நூறாயிரம் வீரர்களும் 
ஆற்றலிழந்து நொந்தார்கள் . வீரமார்த்தாண்டர் இடி 
போல உரப்பி வில்லை வளைத்துக் கணைகளை அவுணப்படை 
மீது சொரிந்தார் . அவுணர்கள் பலவாறு இறந்தொழிந் 
தார்கள் . இறவாது ஓடியவர்களைப் பூதர்கள் தொடர்ந்து 
பற்றிக் கொன்றார்கள் . 


தார்கள் . 


தருமகோபன் போர் 
தருமகோபன் தன் னுடைய படை அழிந்தொழிதலைக் 
கண்டான் . பூதர்களை யெதிர்த்துக் கணக்கற்ற கணை களைச் 
செலுத்தினான் . பூதர்கள் நடுங்கி மெலிந்தனர் . கரும 
கோபன் ஏறிய யானையானது பூதர்களைத் துதிக்கையினால் 
வாரி யெறிந்து கொன்று கொடும்போர் செய்தது . நான்கு 
கோடுகளினாலும் குத்தியது . கால்களினால் மிதித்துவ 
வருத்தி 
வாலால் அடித்தது . 

யானையின் போரைக் கண்ட 
பூதர்கள் மலைகளைப் பிடுங்கி அதன் மேல் வீசினர் . கணை 
களைச் செலுத்தினர் . அதனால் அதன்உடம்பு முழுவதும் 
குருதி பெருகியது . ஆயினும் , அது தன்னுடைய ஆற்றல் 
குறையாது பூதப்படைகளைக் கொன்றது . அந்த யானை 

போருக்காற்றாது பூதப்படைகள் உடைந்தன . 
அதனை வீரமார்த்தாண்டர் கண்டு சினந்தார் . அந்த யானை 

து பலதீக்கணை களைச் செலுத்தினார் . யானை சிறிது 
சேரந் தளர்ந்துநின்றது . அதனைத் தருமகோபன் கண்டு வீர 
மார்த்தாண்டருடைய நுதலில் நூறு கணை களைச் செலுத்தி 

வடிகின்ற குருதியோடு தேரிலிருந்தார் . 
அவர் மீது தருமகோபன் ஒரு வேற் படையைச் செலுத் 
தினான் , வீரபுரந்தரர் அதனைப் பார்த்து உடனே வந்து 
எதிர்த்தார் . அவ்வேற்படை இரு துண்டாகும்படி ஒரு 
கணையைத் தொடுத்தார் . அவுணர்கள் அஞ்சும்படி கணை 
மழைகளினால் தருமகோபனை மறைத்தார் . அவனுங் கணை 


பின் 


பின்மீது 


[ 00 ) 


அவர் 


334 


கந்த புராணம் 


மழைகளைப் பொழிந்து அக்கணை களைத் தடுத்தான் . 
வீரபுரந்தரர் மீது ஒரு தடியை வீசினான் . அது மார்பிற் 
பட்டதனால் வீரபுரந்தரர் தளர்ந்தார் . 

தருமகோபனும் வீரவாகுதேவரும் 
தருமகோபனுடைய செய்கையை வீரவாகுதேவர் 
பார்த்தார் . அவனுக் கெதிரே விரைந்து 

சென்றார் . 
அவரைத் தருமகோபன் மிகுந்த சினத்துடன் முறைத்துப் 
பார்த்தான் . நான் உன்னைக் கொல்வேன் . நீ உன்னைக் 
காத்துக்கொள்ள 

முடியுமானாமற் காத்துக்கொள் , 
என்றான் . வீரவாகுதேவர் தருமகோபனைப் 

பார்த்து , 
எல்லோரிடத்தினும் வெற்றியைப் பெறும் நான் உன் 
னிடத்தில் தோல்வியைப் பெறுவேனோ? நீ கற்றுள்ள 
போரை விரைந்து செய்வாயாக , என்றார் . தருமகேர்பன் 
யானையின் மீதிருந்து வில்லை வளைத்து இடிபோல நாணொலி 
செய்தான் . கணைகளைத் தொடுத்து வீரவாகுதேவருடைய 
உடலை மறைத்தான் . அக்கணை கள் வீரவாகுதேவருடைய 
உடலிற்பட்டுக் கூர்மழுங்கிப் பயனின்றிப் பக்கத்தில் விழுந் 
வீரவாகுதேவர் சினந்து ஒரு 

வேற்படையை 
யெடுத்துத் தருமகோபனுடைய மார்பில் எறிந்தார் . 
அவன் அதற்கெதிராகக் கணை களை விடுத்தான் . அவ்வேற் 
படை தருமகோபன் செலுத்திய கணை களையெல்லாம் 
அழித்து, அவன் மனம் நடுங்கும்படி தாக்கி , மார்பு 
மூடியைக் கிழித்து மார்பிற் புகுந்து புறத்திற் போயது . 
தருமகோபன் மார்பினின்றும் குருதி வடிந்தது . அவன் 
அறிவிழந் திருந்தான் . தருமகோபனுடைய நிலைமையைப் 
புண்டரீகம் என்னும் பானை 

உணர்ந்தது . வீரவாகு 
தேவரைக் கொல்ல எண்ணியது . அவரைக் கோடுகளினால் 
தாக்கியது . போர்க்களத்திற் கிடந்த ஓர் எழுப்படையை 
யெடுத்துத் தேர்ப்பாகன் இறக்கும்படி அடித்தது . வீரவா 
தேவர் வேறொரு தேரிற் பாய்ந்தார் . தம்மேல் வரும் 
யானையினுடைய துதிக்கையை ஒரு கையாற் பற்றிக் 
கொண்டு , மற்றொரு கையால் அதனுடைய கன்னத்தில் 
அடித்தார் . அதனைத் தூக்கி வெகு தொலை செல்லுமாறு 


தன . 


தருமகோபன் வதை - 


335 


எறிந்தார் . யானை விண்ணுலகம் வரை சென்று மீண்டு 
மண்ணுலகத்தில் வந்து விழுந்தது , விழுந்த யானை எழுந்து 
ஒரு பக்கமாகச் சென்றுவிட்டது . தருமகோபன் அறிவு 
தெளிந்து எழுந்தான் . ஒரு தடிப்படையை யெடுத்து 
வீரவாகுதேவருடைய மார்பில் எறிந்தான் . அவர் அதனை 
வாட் படையினால் துணித்தார் . தருமகோபன் குலிசத்தை 
வீசினான் . வீரவாகுதேவர் அதனைக் கையினாற் பற்றினார் ; 
தருமகோபனுடைய மார்பில் அடித்தார் . அவன் நிலத்தில் 
விழுந்தான் . வீரவாகுதேவர் கால்களினால் உதைத்தார் . 
தருமகோபன் இறந்தான் . அவனுடைய படைகள் அழிந் 
தோடின. 
புண்டரீகம் என்னும் யானை தன் திசை அடைதல் 

புண்டரீகம் என்னும் யானை தருமகோபன் இறந்த 
தைக் கண்டு வருந்தியது . வீரவாகுதேவரை யடைந்து 
பணிந்தது . 

ந்தது . “ அடியேன்மீது சினங்கொள்ளற்க. அடியேன் 
கூறுவதைக் கேளும் . பொய் என்று எண்ணற்க . அடியே 
னுடைய பெயர் புண்டரீகம் . நான் உலகத்தார் போற்றுஞ் 
சிறப்பையுடையேன் . திக்கைக் காவல் புரிவேன் . கீழ் 
மகனாகிய இந்தத் தருமகோபனுடைய சிறையிற் பல நாட்க 

அகப்பட்டுக்கொண்டேன் . அவனை இன்றுவரை 
சுமந்து அவனுடைய ஊர்தியாகத் திரிந்தேன் . அவனது 
ஏவல்கள் பலவற்றையுஞ் செய்தேன் . அவனுடைய ஏவலை 
நான் மறுத்திருப்பின் , அவன் என்னைக் கொன்றிருப்பான் . 
என் ஊனையுந் தின்றிருப்பான் . மிகுந்த ஆற்றல் படைத்த 
தருமகோபனை நீர் கொன்றீர் . உம்மைத் தவிர வேறு 
யாரால் அவனைக் கொல்ல இயலும் ? நீர் தருமகோபனைக் 
கொன்றமையினாலே தேவர்கள் துன்பந் தீர்ந்தார்கள் ? 
நானும் உய்ந்தேன் . நான் முன் செய்த தீவினை நீங்கியது . 
நான் உம்மை யணுகுதற்கு எத்தவம் இயற்றினேனோ 
அடியேன் என்னுடைய திக்குக்குச் செல்லுகிறேன். 
என்று கூறியது . யானையின் உரைகளைக்கேட்ட வீரவாகு 
தேவர் , “ நீ உன்னுடைய இடத்திற்குச் செல்வாயாக " 
என்று கட்டளையிட்டார் . அது சென்றது . 


ளாக 


> 


336 


கந்த புராணம் 


என்று 


சூரபன்மன் 


கக . 


சூரபன்மன் செய்தியறிதல் 
போர்க்கள நிகழ்ச்சியைப் பார்த்துக்கொண்டிருந்த 
ஒற்றுவர்கள் விரைந்து சூரபன்மனிடத்திற்கு ஓடினார்கள் . 
அவனுடைய கால்களை வணங்கினார்கள் . 

தருட்கோபன் 
வீரவாகுதேவரோடு போர் புரிந்து இறந்தான் . படைகளும் 
அழிந்தன . அவன் ஏறிச்சென்ற புண்டரீகம் என்னும் 
யானை தன்னுடைய இருப்பிடத்திற்குச் சென்று விட்டது 
கூறினார்கள் . சூ 

துன்பக்கடலில் 
ஆழ்ந்தான் . 

பானுகோபன் முடிவு 
சூரபன்மனும் பானுகோபனும் 
மறுநாட் காலையில் தூதுவர் சிலர் பானுகோபன் 
இடத்திற்குச் சென்றார்கள் . பானுகோபனைப் பார்த்து ,, 
பானுகோபனே ! நீ மாயப்படையைச் செலுத்தி வீரவாகு 
வையும் அவன் படைகளையும் மயக்கி , நன்னீர்க் கடலில் 
இட்டு வந்தாய் . அதனைத் தேவர்கள் அறுமுகக் கடவுளுக் 
குச் சொன்னார்கள் . அவர் தமது வேற்படையைச் 
செலுத்தினார் . அஃது ஆறு கடல்களையுந் தாண்டி நன்னீர்க் 

யடைந்தது . வேற்படையைக் கண்ட அளவில் 
மாயப் படைக்கலம் அழிந்துபோய்விட்டது . வீரவாகுவும் 
மற்றைய வீரர்களும் மீண்டு வந்துவிட்டார்கள் . அவர்கள் 
இந்நகரத்துட் புகுந்து அழிவுசெய்யத் தொடங்கினார்கள் . 
அதனை உன் தந்தையாகிய சூரபன்மன் அறிந்து இரணி 
யன் , தீமுகன் , மூவாயிரர் , தருமகோபன் ஆகியவர்களை 
முறையே போருக்கனுப்பினான் . அவர்களுள் , இரணியன் 
போர்செய்து தோற்றுக் கடலில் 

ஒளித்துக்கொண் 
டான் , மற்றவர்கள் இறந்துடே 

நம் நகரத்தில் 
இருந்த படைகளும் அழிந்தன பர்கள் இன்னும் 
• இந்நகரத்தில் தான் இருக்கிறார்க று கூறினார்கள் . 

தூதுவர் கூறியவற்றைக்கே னுகோபன் , நம் 
முடைய பெரிய 
பெரிய வாழ்க்டை 

வந்துவிட்டது 
போலும் என்று எண்ணி 

தன் தந்தையி 


கடலை 


தருமகோபன் வதை 


337 


னுடைய கோயிலுக்குச் சென்றான் . தன் தந்தையைக் 
கண்டு வணங்கினான் . அவனுக்குப் பல அறிவுரைகளைக் 
கூறலானான் . 


எல்லா 


பானுகோபன் கூறும் அறிவுரை 
பேரரசே ! நான் கூறும் இவ்வுறுதிமொழிகளை நீ 
நன்கு கேட்பாயாக ! மாயை கொடுத்த படையினால் நான் 
அனைவரையும் மயக்கி நன்னீர்க்கடலில் இட்டுவந்தேன் .. 
அசனையுணர்ந்து வேற்படையைச் செலுத்தி , உடனே 
அனைவரையும் மீட்டுவிட்ட அச்சிறுவரை வெல்வது கனவி 
லும் முடியாது . 

எல்லாந் தெரிந்த உனக்கு நான் கூறத் 
தக்கது யாதிருக்கின்றது ? நீ முதனாள் அந்த அறுமுகக் 
கடவுளோடு போர் செய்து வருந்தி , படைவலியுமிழந்து 
புறங்காட்டி யோடிவந்தமையாற் பிழைத்தாய் நீ மறைந்து 
வந்தும் அக்கடவுள் சினங்கொண்டிலர் ! அவர் சினங் 
கொண்டால் 

வுலகங்களும் அழிந்துபோகும் ! 
திருமாலினுடைய உருளைப்படையைப் 

பதக்கமாக 
அணிந்த தா ரகாசுரனைக் கிரவுஞ்சமலையோடு அழித்த 
பேராண்மையாளரைப் போர் செய்து வெல்பவர் யாவர் ? 
எல்லோரானும் புகழப்பெறும் அந்தக் கடவுளுடைய 
ஆற்றலைப் பற்றிச் சொல்வதென்ன ? அவருடைய ஏவலைச் 
செய்யும் வீரவாகுவை வெல்வதுகூட அரிது! நான் 

நான் ஓர் 
உறுதிமொழியை உரைக்கின்றேன் . 

தேவர்களுடைய 
சிறையை விடு . அறுமுகக்கடவுள் நம்மிடத்திற் கொண் 
டுள்ள சினந்தணிந்து , தாம் வந்தவிடத்திற்குத் திரும்பிச் 
சென்றுவிடுவார் . அதன் பின் உன்னுடைய பெருவளங்கள் 
அளவில்லாத காலம் நிலைபெற்றிருக்கும் . நாம் என்றும் 
அழியாச்சிறப்புடன் விளங்கியிருக்கலாம் . 

மாயை தந்ததொல் படையினால் செறுநரை மயக்கித் 
தூய நீர்க்கடல் இட்டனன் சுரரது புகல 
ஆய காலையில் வேல் விடுக் தவர்தமை மீட்ட 
சேயை வெல்வது கனவிலும் இல்லையால் தெரியின் . 

( செறுநர் - பகைவர் . தூயநீர்க்கடல் - நன்னீர்க்கடல் .) 


க . பு.- 22 


338 


கந்த புராணம் 


தெரிந்த மற்றுனக் குரைப்பதென் முற்பகல் செவ்வேல் 
பொருந்து கைத்தலத் தாறுமா முகனொடு பொருது 
வருந்தி வன்படை ஆற்றலும் இழந்தனை வறிதாய் 
இரிந்து மற்றி வண் வருதலால் உய்ந்தனை எந்தாய் ! 

( பொருது - போர்செய்து , இரிந்து - தோற்று .) 
ஏற்ற தோர்சிலை இழந்தனை மானமும் இன்றித் 
தோற்று வந்தனை தொல்வரத் தியற்கையும் தொலைந்தாய் ! 
சீற்றம் உற்றிலன் முருகவேள் அவன்சினஞ் செய்யில் 
ஆற்று மேஎலா அண்டமும் புவனங்கள் அனைத்தும் . 

( சிலை - வில் . மானம் - பெருமை . ) 
ஆரணன்தனை உலகொடும் உண்டு முன் அளித்த 
காரணன் தனி. ஆழியைக் களத்திடை அணிந்த 
தார கன்தனை நெடியமால் வரையொடுந் தடிந்த 
வீர வீரனை யாவரே வன்மையால் வெல்வார் ? 
( ஆரணன் நான்முகன் , களம் - கழுத்து . தடிந்த . 

கொன்ற ) 
புல்லி தாகிய விலங்கினைப் படுப்பவர் புதலுள் 
வல்லி யந்தனக் குண்டியாய் மாய்ந்திடுங் கதைபோல் 
எல்லை இல்பகல் அமரரை அலைத்திடும் யாமும் 
தொல்லை நாள்வலி சிந்தியே குமரனால் தொலைந்தோம் ! 

( படுப்பவர் - அழிப்பவர் . வல்லியம் - புலி . ) 
கோட லுஞ்சுனைக் குவளையும் குளவியும் குரவும் 
ஏடலர்ந்திடு நீபமும் புனைந்திடும் இளையோன் 
பாடல் அம்திறல் உரைப்பதென் ஆங்கவன் பணித்த 
ஆடல் அம்புயத் தண்ணலை வெல்வதும் அரிதால் ! 
( கோடல் - செங்காந்தள் . ஆடல் அம்புயத்து அண்ணல் - 

வீரவாகுதேவர் . ) 
ஆற்றல் மைந்தரை இழந்தனை நால்வகை அனிகத் 
தேற்ற மற்றனை என்னுடன் ஒருவன் நீ இருந்தாய் 
மேற்றி கழ்ந்தநின் குலத்தினை வேரொடு வீட்டக் 
கூற்றம் வந்ததும் உணர்கிலை இகலைமேற் கொண்டாய் ! 

( அனிகம் - படை . வீட்ட - அழிக்க .) 
உறுதி யொன்றினி மொழிகுவன் பொன்னகர் உள்ளார் 
சிறைவிடுக்குதி நம்மிடைச் செற்றம தகற்றி 
அறுமுகத்தவன் வந்துழி மீண்டிடும் அதன்பின் 
இறுதி இல்பகல் நிலைக்கும்நின் பெருவளம் என்றான் . 

( செற்றம் - பகை .) 


* தருமகோபன் வதை 


339 


னான் . 


சூழ்ச்சி 


யான் 


ளுடைய 


சூரபன்மன் மறுத்துரைத்தல் 
பானுகோபன் பகர்ந்தவைகளைக்கேட்ட சூரபன்மன் 
எள்ளி நகையாடினா 

தம்பீ ! உன்னுடைய மந்திரச் 
நன்றாகவிருக்கின்றது ! 

இப்பொழுது 
எளியவனாகித் தேவர்களுடைய சிறையை நீக்கினால் என்னை 
எவர் ஒருபொருட்படுத்துவர் ? பெருமை பிழந்து ஆற்ற 
லிழந்து , உலகில் உயிரோடிருப்போர்க்கு உளதாகும் பழி 
எழுமையி னும் நீங்குமா ? ஆற்றலற்றவர்கள்போல நான் 
இப்பொழுது தேவர்களுடைய சிறையை விடுவேனோ ? 
கட்டழகு , இளமை , ஆற்றல் , செல்வம் , சுற்றம் , உடல் 
முதலியன நிலையுடையனவல்ல . புகழ் என்று சிறப்பித்துச் 
சொல்லப்பெறுகிற ஒன்று தான் நிலைபெறுவது ! பகைவர்க 

போரில் உயிரைவிடினும் தேவர்களுடைய 
சிறையைவிடுவ துண்டோ ? தமக்கு ஒரு துன்பம்வரினும் 
அல்லது இறக்க நேரிடினும் , தம்மோடு கூடப்பிறந்த பெரு 
மையைப் பெரியோர்கள் விடுவார்களோ ? சூரன் என்னும் 
பெயர் பெற்ற யானும் நிலையற்ற செல்வத்தை விரும்பி 
மேற்கொண்ட கொள்கையை விடமாட்டேன் . இன்னும் 

ஊழிகாலம் இவ்வுலகத்தில் இருப்பினும் இறப்பதன்றி 
இவ்வுலகில் உயிரோடிருப்பவர் யார் ? பிறந்தவர் இறத்தல் 
உறுதி . திருமாலையும் வென்ற நான் , நிலையற்ற வாழ்வை 
விரும்பித் தேவர்களுக்கஞ்சி , இந்த உயிரைச் சுமக்கமாட் 
டேன் . மகனே நீ அஞ்சினாய் ! உன்னுடைய மாளிகைக் 
குப் போய் உறங்கு ! அழியா வரத்தினையுடைய 
அழிவதில்லை! ” என்று சினத்தொடு கூறினான் . 
பேர் எழில் இளமை ஆற்றல் பெறலரும் வெறுக்கை வீரம் 
நேர் அறு சுற்றம் யாக்கை யாவையும் நிலைய அன்றே 
சீர்எனப் பட்ட தன்றோ நிற்பது செறுநர் போரில் 
ஆர்உயிர் விடினும் வானோர் அருஞ்சிறை விடுவ துண்டோ ? 

( வெறுக்கை - செல்வம் . நிலைய - நிலைப்பன . ) 
இறந்திட வரினும் அல்லால் இடுக்கண்ஒன் றுறினும் தம்பால் 
பிறந்திடு மானந் தன்னை விடுவரோ பெரிய ரானோர் 
சிறந்திடும் இரண்டு நாளைச் செல்வத்தை விரும்பி யானும் 
துறந்திடேன் பிடித்த கொள்கை சூரனென் றொருபேர் பெற்றேன் ! 


ஓர் 


யுடைய நான் 


340 


கந்த புராணம் 


சூரபன்மன் 


விழுந்து 


சூரபன்மன் 


இன்னுமோர் ஊழி காலம் இருக்கினும் இறப்ப தல்லால் 
பின்னுமிங் காவ துண்டோ பிறந்தவர் இறக்கை திண்ணம் 
மின்னெனும் வாழ்க்கை வேண்டி விண்ணவர்க் கஞ்சி யிந்த 
மன்னுயர் சுமக்கி லேன்யான் மாயவன் தனையும் வென்றேன் . 
( மாயவன் - மாயஞ் செய்வதிற் சிறந்த திருமால் .) 
பானுகோபன் போருக்குப் புறப்படுதல் 

கூறியவைகளைப் பானுகோபன் கேட் 
டான் , யான் கூறியவைகளை எந்தை உள்ளத்திற் சொண்டி 
லன் . ஊழை வென்றவர் உலகில் யாவர் உளர் ? நானும் 
அதற்கேற்ற செயலைச் செய்வேன் என்று எண்ணினான் . 
தன் தந்தையைப்பார்த்து , “ அறிவில்லாத யான் கூறியவை 
களைச் சிறிதும் மனத்திற்கொள்ளாது பொறுத்துக்கொள் . 
நான் போருக்குச் சென்று பகைவர்களை வென்று மீள்கி 
றேன் , " என்று கூறினான் . சூரபன்மனுடைய அடிகளில் 
வணங்கினான் . 

சினந் தணிந்து 
மகிழ்ச்சியடைந்தான் . அவன் தன் மகனைப் பார்த்து , 
“ மகனே | நீ கூறியது நன்று ! படைகளைத் திரட்டிக் 
கொண்டு போருக்குச் செல்வாயாக ! ” என்று கூறினான் . 
பானுகோபன் தன்னுடைய கோ 

தன்னுடைய கோயிலை யடைந்தான் . 
பல தேவர்களுந் தந்த படைக்கலங்களையெல்லாம் எடுத்துக் 
கொண்டான் . 

மார்பில் 

மூடியைக் கட்டினான் . விரலிற் 
புட்டிலைச் சேர்த்தான் . கையில் தோற்பட்டையைக் கட்டி 
வில்லை யேந்தினான் . அம்புக்கூட்டை முதுகிற் கட்டினான் . 
ஒரு பெரிய தேர் மீது ஏறினான் . நால்வகைப் படைகளுங் 
கணக்கின்றி அவனைச் சூழ்ந்தன . பலவகைப் போர்ப் 
பறைகள் முழங்கின . கொடிகள் கதிரவன் மண்டிலத்தை 
மறைத்தன . பானுகோபன் போர்களத்தையடைந்தான் .. 
தன்னுடன் பிறந்தோர்கள் இறந்து கிடத்தலைக் 
வருந்தினான் . பெருஞ் சினங்கொண்டு போர்செய்யத் 
தொடங்கினான் . 

போர் தொடங்குதல் 
அவுணப்படைகளும் பூதப்படைகளும் எதிர்த்தன 
போர்ப்பறைகள் முழங்கின . தூளியெழுந்து விண்ணை 
மறைத்தது . பூதர்கள் மலைகளையும் மரங்களையும் எறிந்தார் 


கண்டு 


தருமகோபன் வதை 


241 


நாய் 


கள் . அவுணர்கள் 

எழு , கலப்பை , மழு , தடி , கணை 
ஆகியவைகளைச் செலுத்தினார்கள் , போர் கடுமையாக 
நடைபெற்றது . இருபக்கத்துப் படைகளும் கணக்கின்றி 
அழிந்து ஒழிந்தன . குருதி பெருகியது. பிணமலைகள் 
விண்ணை மறைத்தன . 

நரிகளும் 

காக்கைகளும் 
பருந்துகளும் உலாவின .. 

அவுணப்படைகள் மிகுதியாக 
அழிந்து ஒழிந்தன . தன் படைகள் மிகுதியாக அழிதலைப் 
பானுகோபன் கண்டான் . வில்லை வளைத்துக் கணைகளைச் 
சொரிந்தான் . பூதர்கள் மரங்கள் மலைகள் சூலம் எழு 
முதலானவற்றைச் சொரிந்தார்கள் . பானுகோபன் தீக் 
கணைகளைத் தூண்டினான் . பூதர்கள் விடுத்த படைகள் 
எரிந்து ஒழிந்தன . பூதர்கள் பானுகோபனுக்குத் தோற் 
றோடினார்கள் . பூதர்களுக்குத் தோற்றோடிய பானுகோப 
னுடைய படைகள் பானுகோபனிடம் வந்து கூடின . 

வீரவாகுதேவரும் பானுகோபனும் 
பூதர்களுடைய தோல்வியையும் அவுணர்களுடைய 
வெற்றியையும் வீரவாகுதேவர் கண்டார் . 

பூதப்படை 
களுக்கு எதிரே சென்றார் . ஒரு வில்லை வளைத்தார் . 
அவுணர்கள் , தடி , தோமரம் , சூலம் முதலாகிய படைகளை 
வீரவாகுதேவர் மீது சொரிந்தார்கள் . அவைகள் அழிந் 
தொழியும்படி வீரவாகுதேவர் கணைகளை விடுத்தார் . 
அவுணர்களுடைய கால் கை தலை முதலாகிய உறுப்புக்கள் 
அறுபடும்படி மேலுங் கணைகளைப் பொழிந்தார் . வீரவாகு 
தேவருடைய கணை களால் தேர்களும் குதிரைகளும் யானை 
களும் அழிந்தன . அவுணர்களுடைய போர் ஒழிந்தது . 
குருதி பெருகியது . பானுகோபன் தன்னுடைய வில்லில் 
ஆயிரங்கணைகளைப் பூட்டி வீரவாகுதேவருடைய மார்பிற் 
செலுத்தினான் . அக்கணைகள் வீரவாகுதேவருடைய மார் 
பைத் துளைத்துப் புறஞ்சென்றன . வீரவாகுதேவர் 
ஆயிரங்கணைகளைப் பூட்டிப் பானுகோபனுடைய தோளிற் 
செலுத்தினார் . அவைகளால் பானுகோபன் வருந்தினான் . 
நூறு கணைகளினால் வீரவாகுதேவருடைய வில்லை முறித் 
தான் . வீரவாகுதேவர் ஒரு வேற்படையை எடுத்து பானு 


342 


கந்த புராணம் 


வீரவாகு 


மீண்டது . 


என் 


தார் . 


. 


கோபனுடைய நெற்றியில் எறிந்தார் . அது நெற்றியிற் 
புகுந்த அளவில் குருதிப்பெருக்கு ஆறாகப் பெருகியது. 
பானுகோபன் ஓர் இறைப்பொழுது உணர்விழந்து தளர்ந்து 
நின்றான் . வீரவாகுதேவர் விரைவில் வேறொரு வில்லை 
யெடுத்து வளைத்துக் காற்றுப்படைக்கலத்தைச் செலுத் 
னார் . - பானுகோபனும் அதனை விட்டான் . 
தேவர் தீக்கணையைச் செலுத்தினார் . பானுகோபனும் 
அதனை விடுத்தான் . வீரவாகுதேவர் விடுத்த தீச கணை 
அதனோடு போர்செய்து 

பானுகோபன் 
ஞாயிற்றுப்படைக்கலத்தை யெடுத்தான் . இவனுடைய 
உயிரைக் கவருதி , " 

கூறிச் செலுத்தினான் . 
வீ ரவாகுதேவர் தாமும் அதனைச் செலுத்தி அதனை யழித் 

பானுகோபன் நான்முகப்படையை விடுத்தான் . 
வீரவாகுதேவரும் அதனைச் செலுத்தினார் . அது 

அது சென்று 
பானுகோபன் விடுத்த நான் முகப்படையை நீக்கிவிட்டது. 
பானுகோபன் 

நாராயணப்படையைச் செலுத்தினான் . 
வீரவாகுதேவர் அப்படையை விடுத்து 

அப்படையை விடுத்து அதனை விலக் 
விட்டார் . பானுகோபன் மாயப்போர் செய்ய 

எண்ணி 
னான் . மாயமறையை எண்ணித் தேரோடு மறைந்தான் . 
வீரவாகுதேவருக்கு நாற்புறங்களினும் தேருடன் சுற்றி 
வந்தான் . கணைகளைப் பொழிந்தான் . வீரவாகுதேவருடைய 
உடலிலிருந்து குருதி ஆறாகப்பெருகியது . பானுகோபன் 
மாயஞ்செய்கிறான் என்பதை வீரவாகுதேவர் உணர்ந்தார் . 
அறிவுக்சணையை 

எடுத்து 

வழிபாடு செய்து 
கோபனைக் குறித்துச் செலுத்தினார் . அதனாற் பானு 

மாயை அழிந்தது . அவன் தேருடன் 
விண்ணில் வெளிப்பட்டு நின்றான் . வீரவாகுதேவர் தாமும் 
தேருடன் விண்ணிலுள்ள பானுகோபனுக்கு 

முன் 
சென்றார் . அவன்மேற் பலகோடிக் கணைகளைச் சொரிந் 
தார் . பானுகோபனும் கணைகளைப் பொழிந்தான் . இரு 
வருங் கடுமையாகப் போர் புரிந்தார்கள் . 

பானுகோபன் நூறாயிரங்கணை களால் வீரவாகுதேவ 
ருடைய தேரைப் பொடியாக்கினான் . வீரவாகுதேவர் 
ஆயிரங்கணை களைத் தூண்டிப் பானுகோபனுடைய தேரை 


பானு 


கோபனுடைய 


தருமகோபன் வதை 


343 


முடியை 


யழித்தார் . பானுகோபன் நஞ்சூட்டப்பெற்ற இருபத் 
தந்து கணைகளை வீரவாகுதேவருடைய மார்பில் செலுத்தி 
னான் . அக்கணை களால் வருந்திய வீரவாகுதேவர் பதி 
னான்கு 

கணை களைச் செலுத்திப் பானுகோபனுடைய 
யை அழித்தார் . பதினான்கு கணைகளைப் பானுகோபன் 
தூண்டி வீரவாகுதேவருடைய மார்பு மூடியை யறுத்தான் . 
வீரவாகுதேவர் ஏழு பிறைமுகக் கணைகளைச்செலுத்திப் 
பானுகோபனுடைய வில்லை முறித்தார் . பானுகோபன் 
சினமடைந்து முன்னாளில் நான் முகன் கொடுத்த வேற் 
படையை யெடுத்து , இவனைக் கொல் ! என்று 

என்று கூறி 
வீரவாகுதேவர் மீது வீசினான் . அவ் வேற்படையைத் 
தடுக்குமாறு வீரவாகுதேவர் , ஆற்றல் மிகுந்த ஆயிரங் 
கோ 
காடிக் கணை களைச் 

செலுத்தினார் . அஃது அக்கணைக் 
ளெல்லாவற்றையும் அழித்துவிட்டு விண்வழியாக வந்தது . 
வீரவாகுதேவர் அதனுடைய ஆற்றலைக் கண்டார் . 

கண்டார் . சிவ 
பெருமான் கொடுத்த வாட்படையை யெடுத்தார் . இரு 
துண்டாகும்படி அவ்வேற்படையை வெட்டினார் . அதனைக் 
கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள் . அவுணர்கள் ஏங்கித் 
திகைத்தார்கள். வீரவாகுதேவர் வாட்படையை உறையி 
லிட்டார் . தான் செலுத்திய வேற்படை துணிபட்ட 
தைப் பானுகோபன் பார்த்தான் . வாட்போர் செய்யும்படி 
வீரவாகுதேவருக்கு முன் சென்றான் . அவர் பல்லாயிரங் 
சணை களைச் செலுத்திப் , பானுகோபனுடைய மார்பைக் 
கிழித்தார் . மலையருவிபோலக் குருதி பெருகியது . பானு 
கோபன் எதையும் பொருட்படுத்தாமல் வீரவாகுதேவ 
ரைக் கிட்டினான் . அவருடைய வில்லை வாளினால் துணித் 
தான் . இடிபோல உரப்பி வாளை வீசித்திரிந்தான் . 
வீரவாகுதேவரும் தம்முடைய 

வாட்படையை உருவிக் 
கொண்டார் . இருவரும் மிகுந்த சினத்துடன் வாட்போர் 
புரிந்தனர் . பானுகோபன் தான் கற்ற வாள் வித்தையின் 
ஆற்றலால் வீரவாகுதேவருடைய வாள் வீச்சை விலக்கி 
னான் . அவருடைய திருத்தோளில் வெட்டினான் . தோளி 
னின்றுங் குருதி பெருகியது . வீரவாகுதேவர் பானு 
கோபனுடைய வலத்தோளை வெட்டினார் . 


344 : 


கந்த புராணம் 


அவன் 


பானுகோபன் அழிதல் 
அவனுடைய வலக்கையோடு வாட்படை சிழே 
விழுந்தது . பானுகோபன் சீழேவிழும் வாட்படையை 

டக்கையாற் பற்றிக்கொண்டு போர் செய்ய முயன்றான் . 
வீரவாகுதேவர் பானுகோபனுடைய இடக்கையையுந் 
துணித்தார் . அவனுடைய தலையை அறுத்தார் . 
இறந்து வீழ்ந்தான் . அவனுடைய உயிரை நமன் கவர்ந்து 
கொண்டு சென்றான் . தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் . 
கதிரவன் கவலை நீங்கினான் , 
அனைவரும் முருகக்கடவுள் இருக்குமிடத்திற்குச் 

செல்லுதல் 
வீரவாகுதேவர் மகிழ்ச்சியடைந்து விண்ணினின்றும் 
மண்ணில் இறங்கினார் . “ முருகப்பெருமானை யடைந்து 
வணங்குவோம் வாருங்கள் " என்று துணைவர்களைக் கூப் 
பிட்டார் . அனைவரும் முருகக்கடவுள் எழுந்தருளி யிருக்கு 
மிடத்தை யடைந்தார்கள் . அப்பெருமானுடைய அடி மலர் 
களைப் போற்றி வணங்கினார்கள் . அனைவருக்கும் முருகக் 
டவுள் திருவருள் புரிந்தார் . அலை வரும் தங்கள் தங்கள் 
இருப்பிடத்திற்குச் சென்று இனிது அமர்ந்திருந்தார்கள் . 

சூரபன்மன் செய்தியறிதல் 
பானுகோபன் இறந்தமையை ஒற்றர்கள் கண்டார் 
கள் . " இவர்கள் . இவ்வாறு பானுகோபனையே கொன்றார் 
ளன்றால் சூரபன்மனையுங் கொல்வார்கள் 

என்று 
எண்ணி நடுங்கினார்கள் மிக விரைந்து சூரபன்மனுடைய 
அவைக்களத்துக்குட் புகுந்தார்கள் . சூரபன்மனுடைய 
அடியில் விழுந்து வணங்கினார்கள் 

பேரரசே முன்பு 
இங்கு வந்த தூதுவனால் உன் னுடைய மகன் இறந்தான் ! " 
என்றார்கள் . அதனைக் கேட்டுச் சூரபன்மன் பலவாறு 
வருந்திப் புலம்பினான் . பானுகோபன் தாயாகிய பதும 
கோமளையும் . பலவாறு வருந்திப் புலம்பினாள் , 
மெங்கும் அழுகையொலி மிகுந்தது . சூரபன்மன் தன் 
தம்பியாகிய சிங்கமுகனை அழைத்து வருமாறு 
களுக்குக் கட்டளையிட்டான் . 


T 


ந 


நகர 


தூதர் 


. 


தூதுவர்கள் 


ஒன் . 


நிகழ்ந்தது 


கஉ . சிங்கமுகாசுரன் வதை 

சிங்கமுகன் செய்தியுணர் தல் 
சிங்கமுகன் வடகடலில் உள்ள ஆசுரம் என்னும் 
நகரில் 

அரசுபுரிந்து கொண்டிருந்தான் . 
விரைந்து சென்று அவனைக் கண்டார்கள் . சிங்கமுகன் 
தூதுவர்களைப்பார்த்து எங்கே வந்தீர்கள் ? என்று உசாவி 

நம்மரசனாகிய சூரபன்மன் உன்னை அழைத்துக் 
கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் . விரைந்து வருக ! 
என்றார்கள் . சிங்கமுகன் அதனைக் கேட்டு , அங்கே 

யாது ? கூறுங்கள் என்றான் . தூதுவர்கள் 
நிகழ்ந்தவைகளை விளக்கமாகக் கூறினார்கள் . 

சிங்கமுகன் மகேந்திரபுரியை அடைதல் 
தூதர்கள் கூறியவற்றைச் சிங்கமுகன் கேட்டான் . 
நால்வகைப் படைகளையுந் திரட்டிக்கொண்டு புறப்பட் 
டான் . ஒரு நாழிகைப் பொழுதில் மகேந்திரபுரியை யடைந் 
தான் . தேவர்கள் அவனைக் கண்டு அஞ்சியோடினார்கள் . 

சிங்கமுகனும் சூரபன்மனும் 
சிங்கமுகன் சூரபன்மனுடைய கோயிலையடைந்தான் . 
சூரபன்மனுடைய கால்களிலே விழுந்து வணங்கினான் . 
சூரபன்மன் -அவனைக் கையினால் எடுத்து மார்போடு 
இறுகத் தழுவிக்கொண்டான் . சிங்கமுகன் சூர்பன் மனைப் 
பார்த்து , உனக்கு வந்த துன்பம் யாது ? கூறுவாயாக 

க ! " 
என்றான் . 

சூரபன்மன் சிங்கமுகனைப் பார்த்து , “ சிவகுமாரன் 
என்பவன் படைகளுடன் இந்நகருக்கு வந்தான் . அவ 
னுடைய படைகள் போர்செய்ய என் மக்கள் இறந்தார்கள் ; 
அமைச்சனாகிய தருமகோபனும் இறந்தான் . இரணியன் 
தோற்றுக் கடலில் ஒளித்தான் . இவ்விடத்தில் நிகழ்ந்தது 
இதுவேயாகும் நீ அளவிறந்த படைகளோடு போருக்குச் 
சென்று சிவபெருமானுடைய ஆற்றலைக்கெடுத்து மீள்வா 
யாக ! இதன் பொருட்டே உன்னை இங்கே அழைத்தேன் , " 
என்றான் . 


346 


கந்த புராணம் 


சிங்கமுகன் அறவுரை கூறுதல் 
சூரபன்மன் கூறியவைகளைக் கேட்டுச் சிங்கமுகன் 
துன்பமடைந்தான் . " அரசனே ! நீ மக்களையும் அமைச்சர் 
களையும் சுற்றத்தார்களையும் மற்றவர்களையும் இழந்துவிட்டு 
இருக்கின்றாய் . உன் எண்ணம் இழிந்தது ! தோற்றமும் 
அழிவும் இல்லாத கடவுளைச் சிறுவன் என் 

எண்ணி 
னாய் ! மேல் விளையக்கூடிய தனை எண்ணிப் பார்க்கவில்லை ! 
ஊழை யாவர் வெல்லுவார் ? என்று கூறினான் . 


கரை 


சிங்கமுகன் போருக்குப் புறப்படுதல் 
மேற்கூறியவாறு கூறிய சிங்கமுகன் , தான் யாது 
கூறினும் அதனைக் கேளான் என்று ஐயமறவறிந்தான் . 
சூரபன்மன் பார்த்து , “ பெருகுகின்ற நீருக்குக் 
கோலியாவதென்ன ? நான் இப்பொழுதே போருக்குச் 
சென்று பகைவர் கூட்டங்களைக் கொன்று உண்டுவருகின் 
றேன் ! நீயும் அதனைக் காண் ! பகைவர்களை வென்றால் 
உன்னை வந்து காண்பேன் ! அஃதில்லை யென்றால் எல்லோ 
ரும் இறப்பர் ! ” என்று 

என்று கூறி விடைபெற்றுக்கொண்டு 
புறப்பட்டான் ! சிங்கமுகன் உணவுச்சாலைக்குச் சென்று , 
மேருமலை போன்ற சோற்றுக்குவியலையும் , மிகுந்த ஊனை 
யும் , கடல் போன்ற குருதி தேன் பால் தயிர்கள் முதலான 
வைகளையும் உண்டான் . மணப்பொருள்களைப் பூசினான் . 
மலர்மாலையை அணிந்தான் . புதிய அணிகலன்களைச் 
சூடினான் . ஆயிரம் நெற்றிகளிலும் திருநீறு புனைந்தான் . 
தடி , உருளை , சூலம் , குலிசம் முதலாகிய தெய்வப்படை 
களையும் , மாயவள் கொடுத்த பாசத்தையுங் கைகளில் 
எடுத்துக்கொண்டான் பத்து நூறாயிரம் குதிரைகள் 
பூட்டப்பெற்ற ஒரு தேரில் ஏறினான் . இலக்கம் வெள்ளம் . 
நால்வகைப்படைகள் அவனைச் 

ழ்ந்து சென் 

சன்றன 
அவுணமள்ளர்கள் பலர் பலவகைப் படைக்கலங்களோடு 
சூரபன்மனைச் சூழ்ந்து சென்றனர் . கொம்பு , பேரி , 
உடுக்கை முதலிய ஒலிக்கருவிகள் ஒலித்தன . சிங்கமுகன் 
போர்க்களத்தை யடைந்தான் . 


சிங்கமுகாசுரன் வதை 


347 


யுடையவன் . 


தேவர்கள் வேண்டுகோள் 
சிங்கமுகன் போருக்கு வந்துள்ள செய்தியைத் தேவர் 
கள் அறிந்து மிகுந்த அச்சங்கொண்டார்கள். அவர்கள் 
முருகக்கடவுளை யடைந்து , ஆயிரந் தலைகளையும் இரண் 
டாயிரம் கைகளையும் உடையவனும் , ஆயிரத்திர்கு மேற் 
பட்ட உலகங்களை வென்றவனும் , ஆயிரம் யோசனை 
உயர்ந்த உடலையுடையவனும் , நினைத்தற்கரிய வஞ்சனையை 
யுடையவனும் , மாயையிற் சிறந்தவனும் , இவ்வுலகமெல்லாம் 
அழியினும் அழியா தவனும் , முன் ஒரு காலத்தில் உலகம் 
கள் எல்லாவற்றையும் ஒரு கையால் சுமந்தவனும் ஆகிய 
சிங்கமுகன் என்பவன் போருக்கு வருகின்றான் . அவன் 
கொடிய சூலப்படையுடையவன் . உலகங்களையெல்லாம் 
ரு கையால் அள்ளியுண்டு உமிழத்தக்க ஆற்றல் பொருந் 
தியவன் . நடக்கும்போது ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு 
பக்கம் உயர் தலால் கடல்கள் உலகில் தாக்கும்படி நடக் 
கின்ற நடையை 

மேருமலையை எளிதாகக் 
கையில் எடுத்தவன் . வடகடலில் உள்ள ஆசுரம் என்னும் 
நகரத்தில் வாழ்பவன் . சூரபன்மனுக்கு இளவல் . ஆற்றலில் 
சூரபன்மனினும் சிறந்தவன் . நம்மவர்களை நாடோறும் 
துன்பப்படுத்துகின்றவன் . தேவரீரே அவனைக்கொன்று 
எங்களைக் காத்தருள வேண்டும் , " என்றார்கள் . 

வீரவாகுதேவர் போருக்குப் புறப்படுதல் 
முருகக்கடவுள் தமது பக்கத்தில்நின்ற காற்றைப் 

“ நம்முடைய தேரைக் கொண்டுவருவாயாக ! " 
என்று கட்டளையிட்டருளினார் 
வீரவாகுதேவர் தாம் போருக்குச் செல்வதாக முருகக் 
கடவுளை 

வேண்டிக்கொண்டார் . அறுமுகப்பெருமான் , 
அவ்வாறே 

செல்க ! " என்று உடன்பாடு தெரிவித் 
தருளினார் . வீ 

ரவாகுதேவ 
தேவர் 

போர்க்கோலம் பூண்டு 
போருக்குப் புறப்பட்டார் . நூறாயிரத்தெண்மரும் போர்க் 
கோலம் பூண்டு வீரவாகுதேவரைச் சூழ்ந்தார்கள். போர் 
முரசுகள் முழங்கின . வீரவாகுதேவர் போர்க்களத்தை 
யடைந்தார் . 


பார்த்து , 


அண்மையில் 


நின்ற 


348 


கந்த புராணம் 


கள் 


பூதர்கள் 


மிகுந்த 


போர் தொடங்குதல் 
பூதப்படைகளும் அவுணப்படைகளும் கைகலந்து 
போரைத் தொடங்கின . தடிகளையும் , மழுக்களையும் , பிண்டி 
பாலங்களையும் , தோமரங்களையும் 

வீசிக்கொண்டார்கள் , 
வில்லை வளைத்துக் கணைகளை மழைபோலச் சொரிந்து 
கொண்டார்கள் . இருபக்கங்களினும் அவுணர்கள் பலர் 
இறந்து வீழ்ந்தார்கள் . எங்கும் குருதி பெருகியது ; பிணங் 

மிதந்தன . அவுணப்படைத்தலைவர்களின் தாக்குத 
லால் பூதப்படையின் முன்னணி முறிந்தது . 
அழிதலைச் சிங்கர் என்னும் பூதப்படைத் தலைவர் சண்டார் . 
சினங்கொண்டார் . ஒரு 

தடியை எடுத்தார் . 
திர்த்த அவுணர்களுடைய பற்களும் தலைகளும் சிதறு 
மாறு அடித்து வீழ்த்திவிட்டுச் சென்றார் . அப்பொழுது 
தசமுகன் என்னும் ஓர் அவுணன் சிங்கருக்கெதிரே சென்று 
வில்லை வளைத்து நாணொலி செய்தான் , கணைகளை மழை 
போலச் சொரிந்தான் . சிங்கர் அக்கணைகளைத் தடியினால் 
அடித்து வீழ்த்தினார் . ஓர் அடியினால் அவன் அணிந் 
துள்ள மூடியையும் அழித்தார் . தசமுகன் ஒரு தடியைச் 
சிங்கர் மீது எறிந்தான் . அவர் அதனை மார்பில் ஏற்றார் . 
தடி பொடியாய் வீழ்ந்தது . பிறகு ஒரு மழுவை யெறிந் 
தான் . அது தேவர்கள் அஞ்சுமாறு சிங்கர் மேற் சென் 
றது . 

சிங்கர் அதனைத் தடியினால் அடித்து வீழ்த்தினார் . 
அத்தடியினாலே தசமுகனுடைய வில்லைப் பொடியாக்கினார் . 
தசமுகன் தீக்தன்மை பொருந்திய ஒரு வேற்படையைச் 
செலுத்தினான் . சிங்கர் அதற்கெதிராக ஓர் உருளைப் 
படையைச் செலுத்தினார் . அது சென்று வேற்படையை 
அழித்தது . தசமுகன் ஒரு தடியை எடுத்தெறிந்தான் . அது 
சிங்கருடைய மார்பிற் பட்டது . குருதி பெருகியது . சிறிது 
தளர்ந்தார் . பின்பு ஓடிப்போய்த் தசமுகனுடைய மார்பில் 
ஒருகையால் அடித்தார் அவன் வீழ்ந்து இறந்தான் . அவு 
ணர்கள் பலர் பூதரை யெதிர்த்துப் போர் செய்தார்கள் . 
நூறாயிரம் வீரர்களுள் ஒருவராகிய அநகர் என்பவர் 
அவுணர்களை யெதிர்த்துத் தாக்கினார் . பலரைக் கொன்றார் . 
இறந்த அவுணர்கள் போக எஞ்சிய அவுணர்கள் ஓடினார்கள் , 


சிங்கமுகாசுரன் வதை 


349 


அவுணர்கள் 


ணன் 


இனுடைய 


ஒடித்தார் . 


ர்கள் ஓடுவதைத் துன்முகன் என்னும் அவு 

கண்டான் . அவர்களை ஓடா தவாறு தடுத்துப் 
பார்த்தான் . துன்முகன் கூறுவதைக் கேளாமல் மேலும் 
விரைவாக ஓடினார்கள் . துன்முகன் வில்லை வளைத்துக் 
கணைகளை விடாமழை போலப் பொழிந்தான் . பூதர்களும் 
மரங்களையும் மலைகளையும் வீசினார்கள் , அதனால் துன்முக 

கணைகள் பலவாறு அழிந்தன. துன்முகன் 
மாயப்போர் செய்ய எண்ணினான் . ஒவ்வொரு பூதர்க்கும் 
நூறு நூறு வடிவங்கொண்டு 

தாக்கினான் . 
வீரவாகுதேவர் துன் முகனை யெதிர்த்து அறிவுப் 
படைக்கலத்தைச் செலுத்தினார் . துன்முகனுடைய மாயை 
கள் எல்லாம் அழிந்தன. 

அவன் தான் ஒருவனாக 
தனித்து நின்றான் . வில்லை வளைத்து ஆயிரங்கணை களை 
ஒரு வரிசையாகச் செலுத்தினான் . வீரவாகுதேவர் ஆயிரம் 
அம்புகளால் துன்முகனுடைய 

கணைகளை மாற்றினார் . 
ஏழு கணை களினால் 

அவனுடைய வில்லை 
ஒரு கணையினால் மார்புமூடியை அழித்தார் . அளவில்லாத 
கணைகளை அவன் உடல் முழுவதும் செலுத்தினார் . தன் 
னுடலைக் கணைகள் பிளத்தலால் துன்முகன் இறந்தவன் 
போல மயங்கி வீழ்ந்தான் . பின் தெளிந்தான் . போர் 
செய்ய அஞ்சினான் . ஓடிப் பிழைப்பதற்கு முடிவு செய் 

றையை 

எண்ணி உருவமற்றவனாக 
விண்ணில் மறைந்தான் . பூதர்கள் அவனைத் தொடர்ந்து 
பிடிக்க எண்ணினார்கள் . வீரவாகுதேவர் அவ்வாறு செய் 
யாது தடுத்துவிட்டார் . 

சிங்கமுகன் போர் 
தன் படை தோற்றோடு தலைச் சிங்கமுகன் கண்டான் . 
பூதர்களை நோக்கி முன்னே சென்றான் . பூதர்கள் சிங்க 
முகனை பெதிர்த்தார்கள் . மலைகளையும் , மரங்களையும் , 
மழுக்களையும் , சூலங்களையும் , தடிகளையும் , எழுப்படை 
களையும் , கலப்பைப் படைகளையும் பொழிந்தார்கள் . சிங்க 
முகன் அவற்றை நோக்கினான் , தீ வெளிப்படவுயிர்த்தான் . 
பூதர்கள் வீசிய மரம் முதலிய யாவும் அவனுடைய மூச்சுக் 


தான் , 


ஒரு மாய 


மன 


350 


கந்த புராணம் 


மூடின . 


கண்டு 


கெதிரே சென்று பலவாறாக அழிந்து போயின . பூதர்கள் 
அதனைக்கண்டு சினங்கொண்டார்கள் . யாவரும் ஒருங்கே 
போய் மலைகளையும் மரங்களையும் பறித்துக்கொண்டு வந்து 
சிங்கமுகன் மேல் மீண்டும் வீசினார்கள் . அவைகளெல்லாம் 
ஒன்றாகச் சென்று விண் 
விண் வெளியை 

அதனால் 
கதிரவன் மறைய இருள் உண்டாயிற்று. இராக்காலம் 
வந்ததென்று பறவைகள் கூடுகளையடைந்தன . பகலவன் 
பகல்கழியு முன்பே ஓடினான் . 

பலரும் 

கலக்கத்தை 
யடைந்தார்கள் . விண்ணில் நின்று போரைப் பார்த்துக் 
கொண்டு நின்ற தேவர்களும் அஞ்சி யோடிப்போனார்கள் . 
பூதர்கள் எறிந்த மலைகளும் மரங்களும் சென்று கைலாய 
மலையைச் சூழ்ந்த முகில்களைப்போலச் சிங்கமுகன்மேற் 
பட்டு அவனுக்கு எத்தகைய ஊறையுஞ் செய்தில. அவ 
னுடைய உடலிலேபட்டு , மலையிலே 

பருத்திப்பஞ்சு 
பட்டாற்போல வீழ்ந்தன . அதனைப் பூதர்கள் 
துன்பமுற்றார்கள் . தேவர்கள் ஏங்கினார் கள் . 

சிங்கமுகாசுரன் தேரினின்று நிலத்திற் குதித்தான் . 
சிலரை நிலத்தில் எற்றினான் .. சிலரைத் தேவருலகில் 
எற்றினான் . சிலரைக் கதிரவனுடைய தேரில் எற்றினான் . 
சிலரைக் கடலில் எற்றினான் . சிலரை வாயால் குத்தினான் . 
சிலரைக் கூட்டமாக வாரிச்சுற்றினான் . சிலரை உலகச் 
சுவரின் கண் எற்றினான் . சிலரை அள்ளி யெறிந்தான் . 
சிலரை நான் முசன் உலகத்தில் வீசினான் . சிலரைத் 
திருமால் உலகத்தில் வீசினான் . சிலரை இந்திர உலகத்தில் 
வீசினான் . பலரைக் கடலில் வீசினான் . சிலரை நிலமெங்கும் 
வீசினான் . சிங்கமுகன் கண்டபடி அள்ளி வீசியதால் 
உலகமெங்கும் பூதர்கள் நிறைந்தார்கள் . சிலரை மிதித்துக் 
கொன்றான் . சிலரைக் காலினால் தள்ளிக் கொன்றான் .. 
சிலர் உடம்பை நசுக்கிக் கொன்றான் . சிலரை உதைத்துக் 
கொன்றான் . சிங்கமுகன் கண்ட கண்டபடி பூதர்களைப் 
பலவாறு அழித்துக் கொன்றான் . குருதிப் பெருக்கு 
யாண்டும் மிகுந்து கடலை யடைந்தது . அதனைச் செந்நிற 
மாக்கியது , தன்னை யெதிர்த்த பூதர்களைச் சிங்கமுகன் 
இவ்வாறு அழித்துக் கொன்றான் . 


சிங்கமுகாசுரன் வதை 


351 


டடை 


சிங்கமுகனும் அழற்கண்ணரும் 
சிங்கமுகன் 

செய்த போர்விளை 

போர்விளையாட்டை அழற் 
கண்ணர் என்னும் பூதப்படைத்தலைவர் பார்த்தார் . சிங்க 
முகனுக் கெதிரே சென்றார் . கொடியவனே ! இப் 
பொழுதே உன்னைக் கொல்வேன் , " என்றார் . அப்பூதப் 
படைத்தலைவரைச் சிங்கமுகன் பார்த்தான் . " நீ எதனையும் 
எண்ணுகின்றாயில்லை! அஞ்சுகின்றாயுமில்லை! எனக்கெகதிரே 
நின் இவ்வாறு கூறிய உனக்கு ஒப்பானவர் யாவர் 
உளர் ? உன் ஆற்றல் மிகவும் நன்று ! ” என்று கூறி நகைத் 
தான் . அழற்கண்ணர் ஒரு சூலப்படையை அவன் மீது 
விட்டார் . சிங்கமுகன் அப்படை தன்னை நோக்கி வருதலைக் 
கண்டும் அதற்கு மாறாக எதனையுஞ் செலுத்தாமலிருந் 
தான் . சூலத்தைத் தன்னுடைய மார்பிலேற்றான் . அது 
மலையிற் பட்ட முள்ளைப்போல ஒடிந்தது . பிறகு ஒரு 
தடியை விரைந்து செலுத்தினார் . அது சிங்கமுகனுடைய 
தேர்ப்பாகன் 

தலையைத் துணித்தது . சிங்கமுகன் 
அதனைக்கண்டு சினந்தான் . தன் கையிலிருந்த தடியை 
எறிந்தான் . அஃது அழற்கண்ணருடைய மார்பில் தாக் 
கிற்று . அவர் மனம் வருந்தினார் . அவருடைய மார்பு 
பிளந்தது . அவருடைய மூக்கிலும் மார்பிலும் வாயிலும் 
தீமழைபோலக் குருதி சிந்தியது . அழற்கண்ணர் அறி 
விழந்தும் ஆற்றல் தொலைந்திலர் . சிங்கமுகன் தன்னுடைய 
தேரில் வேறொரு பாகனை நிறுத்தினான் . பூதப்படைத் 
தலைவர்கள் மீது மேலும் போர்புரியத் தொடங்கினான் . 


சிங்கமுகனும் சுமாலியும் 
சுமாலி என்பவர் சிங்கமுகனை யெதிர்த்தார் . மேரு 
மலைபோலப் பெரிய ஒருமலையைப் பிடுங்கிச்சிங்கமுகன் மீது 
எறிந்தார் . சிங்கமுகன் அந்த மலையை ஒரு பந்துபோலப் 
பிடித்தான் . அதனைச் சுமாலியின் மீதே வீசினான் . அது 
திரும்பிவந்து சுமாலியி னுடைய மார்பில் தாக்கிற்று . சுமாலி 
செயலற்று நிலத்தில் விழுந்தார். 


352 


கந்த புராணம் 


கையினால் 


சிங்கமுகனுந் தண்டியும் 
சுமாலி வீழ்ந்ததைத் தண்டி என்பவர் கண்டார் . ஒரு 
தடியை யேந்திச் சிங்கமுகாசுரனுடைய தேரிற் பாய்ந்தார் . 
அவனுடைய மார்பிலே அடித்தார் . அத்தடி அழிந்தது . 
சிங்க முகாசுரன் மேல் இடியிடித்தாற்போலக் 
அடித்தார் . சிங்கமுகன் அவரை ஒரு காலினாலே உந்தி 
யெறிந்தான் . தேவர்கள் அஞ்சுமா று ஆரவாரித்தான் . 
தண்டி விண்ணில் போய் திரும்பினர் . சிங்கமுகனுடைய 
இரண்டாயிரந் தோள்களிலுங் குதித்தார் .. அவனுடைய 
உடலெங்கும் பாய்ந்துமிதித்தார் . அவ்வாறு மிதித்தலைச் 
சிங்கமுகன் ஒருபொருட்படுத்தவில்லை. கண்டியைத் தன் 
மேல் திரியும் ஓர் ஈயாகவே மதித்தான் . பின்பு கையாற் 
சொறிந்து உருட்டித் துடைத்துவிட்டான் . 

அதனால் 
தண்டி மிகவும் வருந்தித் தோற்றுப்போனார் . 


மழை 


நூறாயிரத்தெண்மரும் சிங்கமுகனும் 
தண்டி தோற்றதையும் பூதமள்ளர்கள் அஞ்சியோடு 
தலையும் நூறாயிரத்தெட்டு வீரர்களும் பார்த்தார்கள் தேரைச் 
செலுத்திக்கொண்டு சிங்கமுகனுக்கு முன்னே சென்றார் 
கள் . சிங்கமுகனைச் சூழ்ந்தார்கள் . கணைகளை 
போலப் பொழிந்தார்கள் . அவை களெல்லாம் சிங்கமுக 
னுக்குப் பூமழையைப் போன்றிருந்தன. அவைகளால் 
சிங்கமுகன் எள்ளளவு ஊறுபாடும் உறாதிருத்தலை நூறா 
யிரத்தெண்மரும் பார்த்தார்கள் . 
பார்த்தார்கள் . நம்முடைய 

நம்முடைய ஆற்றல் 
அழிந்தது என்று அஞ்சினார்கள் . சிங்க முகன் தேரினின் 
றுங் கீழே இறங்கினான் . இடிபோல உரப்பினான் . சில 
ருடைய தேரை யெடுத்தெறிந்தான் . சிலருடைய தேரை 
ஒன்றோடொன்று மோதும்படி அடித்தான் . சிலருடைய 
தேரைக் கையால் அள்ளி ஒடித்தான் . சிலருடைய தேரை 
உதைத்தான். சிலருடைய தேரைப் பொடியாக்கினான் . 
சிங்கமுகன் இவ்வாறு தாக்கவே நூறாயிரத்தெண்மரும் 
புறமுதுகுகாட்டி யோடிப்போனார்கள் . 


சிங்கமுகாசுரன் வதை 


353 


ரவா 


படை 


சென்றது . 


பலவகை 


ஒலிகள் 


வீரவாகுதேவரும் சிங்கமுகனும் 
நூறாயிரத்தெண்மரும் தோற்றுப்போனதை 
தேவர் கண்டார் . நம்முடைய பெரிய படையை இவன் 
இன்றொரு நாளில் அழித்துவிடுவான் போலும் என்று 
எண்ணினார் . மேருமலை போன்ற பெரிய வில்லை வளைத் 
தார் . சிங்கமுகன் மீது பல கோடிக் கணைகளை விடாமழை 
போலப் பொழிந்து நின்றார் . எதிர்த்துநின்ற அவுணப் 

மள்ளர் கள் இறந்து வீழ்ந்தார்கள் . எண்ணற்ற 
குதிரைகளுந் தேர்களும் யானைகளும் அழிந்தன . எங்கும் 
பிணமலைகள் மிகுந்தன . பேய்கள் மொய்த்தன . இறவாத 
அவுணப் படையைக் குருதிப்பெருக்குக் கடலுக்கு வாரிச் 

போர்க்களமெங்கும் 
மிகுந்தன. வீரவாகுதேவருடைய 

கணைகள் அவுணப் 
படைக்கு மிகுந்த அழிவையுண்டு செய்தது . 
அவணப்படைகள் 

பலவாறு அழிந்தொழிதலைச் 
சிங்கமுகனுடைய மக்கள் நூற்றுவர்கள் கண்டார்கள் . 
சினந்து உதட்டைப் பற்களாற் கடித்தார்கள் . வீரவாகு 
தேவருக்கு முன் தேரைச் செலுத்திக்கொண்டு சென் 
றார்கள். தனித்தனியாக விற்களை வளைத்தார்கள் . வீர 
வாகுதேவர் மேல் கணைகளை மழையாகப் பொழிந்தார்கள் . 
அக்கணைகளை வீரவாகுதேவர் அழித்து ஆரவாரித்தார் . 
சிங்கமுகனுடைய மக்கள் பின்னுங் கோடாகோடிக் கணை 
களைச் செலுத்தினார்கள் . வீரவாகுதேவர் அவைகளைக் 
கணைகளால் மாற்றினர் . அவர்களுடைய விற்களையும் 
தேர்களையும் கணைகளினால் அழித்தார் . நூற்றுவர் ஒரு 
சூழ்ச்சியை உள்ளத்தில் எண்ணினார் கள் . வாட்போருக்கு 
வருக என்று கூப்பிட்டார்கள் . வீரவாகுதேவர் சிவ 
பெருமான் கொடுத்த வாட்படையை யெடுத்துக்கொண்டு 
நிலத்திற் பாய்ந்தார் . சிங்கமுகனுடைய மக்கள் தனித்தனி 
வாட்படையை யெடுத்துக்கொண்டு 

யெடுத்துக்கொண்டு வீரவாகுதேவரைச் 
சூழ்ந்தார்கள் . 

வீரவாகுதேவருடைய தோள்களிலும் , 
மார்பிலும் , கைகளிலும் , கழுத்திலும் தலையிலும் குறி 
பார்த்து வாட்படையை வீசினார்கள் . அதனால் வீரவாகு 

க . பு . - 23 


354 


கந்த புராணம் 
தேவருக்குச் சிறிதும் ஊறுபாடு ஏற்படவில்லை. நூற்று 
வர்கள் வீரவாகுதேவர் மீது கூட்டமாகப் போய் விழுந்து 
கட்டிப் பிடித்தார்கள் . வீரவாகுதேவர் வாட்படையை 

நூற்றுவரையுங் கொன்றார் . 


வீசி 


வந்து 


நூற்றுவரையுங் கொன்றபின் வீரவாகுதேவர் மீண் 
டுந் தம்முடைய தேரில் ஏறினார் . சிங்கமுகன் தன்னுடைய 
மக்களிறந்ததைப் பார்த்து மிகுந்த துன்பத்திலாழ்ந்தா 

ன் . 
வீரவாகுதேவரையும் பிறரையும் உடனே 

கொன்று 
தொலைப்பேன் என்று கூறி ஆரவாரஞ்செய்தான். வீர 
வாகுதேவருக்கு முன்னே தன்னுடைய தேரைக்கொண்டு 
செல்லுமாறு தேரோட்டிக்குக் கட்டளையிட்டான் . 
தேரோட்டியும் அவ்வண்ணமே செய்தான் . சிங்கமுகன் 
வருதலை வீரவாகுதேவர் பார்த்து மகிழ்ந்தார் . தேரோடு 

எதிர்த்தார் . சிங்கமுகன் வீரவாகுதேவரைப் 
பார்த்து , “ நீ யார் கூறு ? ” என்று கேட்டான் . வீரவாகு 
தேவர் தாம் யார் என்பதையும் , செய்த செயல்களையும் கூறி 
னார் . சிங்கமுகன் தன்னுடைய பெருமைகளைக் கூறினான் . 
வீரவாகுதேவர் வில்லை வளைத்தார் . பதினெட்டுக் கணை 
களைச் சிங்கமுகனுடைய மார்பிற் செலுத்தினார் . அவைகள் 
பயனற்று முறிந்து விழுந்தன . சிங்கமுகன் தன் னுடைய 
கையிலிருந்த ஒரு தடியை வீரவாகுதேவர்மீது செலுத்தி 
னான் . அதனை வீரவாகுதேவர் நான்கு கணைகளால் துண்டித் 
தார் . ஆயிரங்கணைகளைச் சிங்கமுகனுடைய தலையில் செலுத்தி 
னார் . அக்கணை கள் பல துண்டங்களாய் விழுந்தன. 
முகன் தன் கையிலிருந்த சூலப்படையைச் சுழற்றியெறிந் 

அச் சூலப்படை விண்வழியாக வந்தது . அதன் 
ஆற்றலையும் வெற்றியையும் வீரவாகுதேவர் பார்த்தார் . 
அதற்கெதிராக ஆயிரங்கணை களைச் செலுத்தினார் . சூலப் 
படை ஆயிரங்கணைகளையும் அழித்து அவர்மேல் வந்தது . 
அவர் மனம் வருந்திப் பின்னும் ஆயிரங்கணைகளை வீசினார் . 
அவற்றையுஞ் சூலப்படை அழித்துவிட்டு வீரவாகுதேவர் 
மேற் சென்றது . அனைவரும் அஞ்சினார்கள் . சூலப்படை 
மிகுந்த பேராற்றல் பொருந்தியதென்று வீரவாகுதேவர் 


சிங்க 


தான் . 


பிறகு 


சிங்கமுகாசுரன் வதை 

355 
அறிந்தார் . சிவபெருமான் கொடுத்த வாட்படையை 
யெடுத்து அச் சூலத்தை இருதுண்டாக வெட்டினார் . 

வீரவாகுதேவர் சிவப்படைக்கலத்தை 
யெடுத்து வழிபாடு செய்து , “ சிங்கமுகனைக் கொல் 
வாயாக என்று கூறி அதனைவிட்டார் . 

சிங்கமுகன் 
தானுஞ் சிவப்படைக் கலத்தைச் செலுத்தினான் . அப் 
படைகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்றுவந்து கலந்து 
தம்மை விடுவித்தவர்களிடமே திரும்பிச்சென்றன. வீர 
வாகுதேவர் சிங்கமுகனுடைய ஆற்றலை யெண்ணி வியந் 
தார் . பதினான்குகணை களைச் செலுத்திச் சிங்கமுகனுடைய 
தேர்ப்பாகன் தலையைக் கீழே தள்ளினார் . சிங்கமுகன் சினந் 
தான் . ஒருதடியை வீரவாகுதேவர் மீது வீசினான் . 
அவருடைய மார்பிற்பட்டுப் பொடியாகப் போயிற்று . 
வீரவாகுதேவர் ஆயிரங்கணை களைச் 

ஆயிரங்கணைகளைச் செலுத்திச் சிங்க 
முகனுடைய தேரையழித்தார் . தேரழிந்ததைக் கண்டதும் 
பூதர்கள் சிங்கமுகனைச் சூழ்ந்து மலைகளையும் படைக்கலங் 
களையும் வீசினார்கள் . சிங்கமுகன் வேறொரு தேரில் ஏறி 
னான் . ஆயிரங்கைகளினும் ஆயிரம் விற்களையெடுத்து 
வளைத்தான் . நாணொலி செய்தான் . அவ்வொலியைக் 

உயிர்கள் யாவும் கலங்கின . வளைத்தவிற்களில் 
எண்ணற்றகணைகளைத் தொடுத்துச் செலுத்தினான் . 
போருக்குவந்த பூதர்கள் பிணங்களாயினர் . அவனுடைய 
கணை கள் நிலமெங்கும் நெருங்கின . விண்ணைத் தூர்த்தன , 
எண்டிசைகளையும் மறைத்தன . அவனுடைய கணைகள் 
செல்லா தஇடமே உலகில் எங்கும் இல்லை . சிங்கமுகனு 
டைய வில்லில் இருந்து கணைகள் அளவு கடந்து புறப்பட்ட 
படியால் , அவைகள் அவனுடைய படையையுங் கொன் 
றன . குருதிப்பெருக்கு கடலிற் பாய்ந்தது .. 

இவ்வாறு சிங்கமுகன் செய்கின்றபோரை வீரவாகு 
தேவர் பார்த்தார் . அவனுக்கெதிரேபோய் வில்லை வளைத்து 

ணாலி செய்தார் . அதனால் உலகம் நடுங்கியது . அவுணர் 
கள் ஏக்கமடைந்து அஞ்சி ஓடினார்கள் . யானைவீரர்களும் 

ரைவீரர்களும் படைகள் நழுவ நடுங்கி வீழ்ந்தார்கள் . 


க 


5 


நாடு 


குதிரை 


356 


கந்த புராணம் 


வீரவாகுதேவர் கணை மழைகளைச்சிந்திச் சிங்கமுகனுடைய 
கணைகள் எல்லாவற்றையும் அறுத்தார் . ஆயிரம் 
விற்களால் சிங்கமுகன் விடுகின்ற கணைகளையெல்லாம் வீர 
வாகுதேவர் அறுத்துத் தள்ளினார் . சிங்கமுகனுடைய 
கணைகள் சென்றவிடங்களுக்கெல்லாம் வீரவாகுதேவரு 
டைய கணைகளுஞ்சென்று அவற்றை அழித்தொழித்தன . 
சிங்கமுகன் பத்து நூறாயிரங்கணைகளை வீரவாகுதேவர் 
மேல் விடுத்தான் . வீரவாகுதேவர் பத்து நூறாயிரங் கணை 
களைத் தாமும் தூண்டிச் சிங்கமுகனுடைய கணை களெல் 
லாவற்றையும் அறுத்தார் . பின்னும் 

பத்து நூறாயிரங் 
கணைகளைச் சிங்கமுகன் மேல் தூண்டினார் . சிங்கமுகன் 
அவைகள் எல்லாவற்றையும் அழித்தான் . மேலும் ஆயிரங் 
கோடி கணைகளை வீரவாகுதேவர்மீது விடுத்தான் . வீர 
வாகுதேவர் அத்துணைக் கணைகளைச் செலுத்தி அவைகளை 
யழித்தார் . சிங்கமுகன் இரண்டாயிரங் 

கணைகளைத் 
தொடுத்து வீரவாகுதேவருடைய வில்லை வெட்டினான் . 
அவர் வேறொருவில்லை வளைப்பதற்குமுன் அவருடைய 
மார்பில் நூறுகோடி கணைகளை யழுத்தினான் . மார்பி 
னின்று குருதி ஆறுபோலப்பாய்ந்தது .. 

அவர் வில்லை 
வளைத்து நூறாயிரம் பிறைமுகக் கணைகளைச் சிங்கமுகன் 
மேற் செலுத்தினார் . சிங்கமுகன் அவைகளை யழித்துப் 
பின்னுங் கணை மழைகளைப் பொழிந்தான் . வீரவாகுதேவர் 
ஆயிரங்கணை களைச் செலுத்திச் சிங்கமுகனுடைய தேரை 
யழித்தார் . சிங்கமுகன் வேறொரு தேரின் மேற் பாய்ந்து 
விற்களை வளைத்தான் . வீரவாகுதேவர் அவருடைய ஆயி 
ரம் விற்களையும் நொடிப்பொழுதில் அறுத்தார். சிங்க 
முகன் துன்பமுற்றான் . அதனைக்கண்டு தேவர்கள் மகிழ்ந் 
தார்கள் . 


eje 


சிங்கமுகன் மாயாபாசத்தைக் 

மாயாபாசத்தைக் கையிலெடுத்தான் . 
விரைந்து சென்று பகைவர்களைக் கட்டி அவர்க 
ளுடைய 

உயிரையுண்டு , கதிரவன் தோன்றும் மலையின் 
மேற் கொண்டுபோய் வைத்து , அவர்களை விட்டு நீங்காமல் 
அங்சேயே இருப்பாயாக , " என்று கூறி வீசினான் . அது 


சிங்கமுகாசுரன் வதை 


357 


திக்குகளெல்லாவற்றையும் மூடித் , தீயை வெளிப்படுத்திக் 
கொண்டு சென்றது . அதனைத் தேவர்கள் யாவரும் கண்டு 
அஞ்சியோடினர் . வீரவாகுதேவர் அதற்கு மாறான படைக் 
கலத்தை யெடுக்க முயன்றார் . அதற்குள் அஃது அனை 
வரையுங் கட்டியது . பூதப்படைஞர்கள் , படைத்தலைவர் 
கள் , நூறாயிரத்தெண்மர்கள் , ஒன்பது பேராண்மையாளர் 
கள் ஆகிய அனைவரும் மாயாபாசத்தின் பிணிப்புக்கு 
உள்ளாயினர் . அப்பாசம் அவர்கள் 

எல்லோருடைய 
அறிவையும் மயக்கியது . 

குறிப்பிட்ட இடத்திற்குக் 
கொண்டு போய் வைத்துக்கொண்டு இருந்தது . சிங்கமுகன் 
தன்னுடைய சூழ்ச்சியைத் தானே புகழ்ந்து மகிழ்ந்து 
கொண்டான் .. “ சிவன் மகன் எங்கே ! அவன் என்னோடு 
போர்செய்தற்கு அஞ்சிப் பாடிவீட்டில் தானே பதுங்கி 
யுள்ளானா அல்லது ஓடிப்போய்விட்டானோ? " என்றான் . 
பிறகு அறுமுகக்கடவுள் எழுந்தருளியிருக்கு மிடத்தை 
நோக்கிப் போருக்குச் சென்றான் . 

நிகழ்ந்தவைகளை யுணர்ந்த தேவர்கள் வாட்டமடைந்து 
ஓட்டம் பிடித்தார்கள் . இச்செய்தியை முருகப் பெருமா 
னிடம் காற்றுவேந்தன் கூறினான் . அறுமுகப்பெருமான் 

அந்தச் சிங்கமுகன் எங்குள்ளான் ? என்று உசாவினார் .. 
அவன் இறக்கும் ஊழினால் இங்கு வருவான் போலும் 
என்றான் காற்று வேந்தன் . 


முருகக்கடவுள் போருக்குப் புறப்படுதல் 
முருகக்கடவுள் வெளியே வந்து தம்முடைய தேரில் 
ஏறியருளினார் . தேவர்கள் யாவரும் மகிழ்ந்து ஆரவாரம் 
செய்தார்கள் . தேவர்கள் பலவகை வழிபாட்டுப் பொருள் 
களை யேந்தி முருகப்பெருமானுடைய இருமருங்கினுஞ் 
சூழ்ந்தார்கள், 

ஆயிரம் வெள்ளம் பூதர்கள் , மழு , சூலம் , 
தடி , எழு , கலப்பை , மரம் , மலை முதலியவைகளை யேந்தி 
உடன் சென்றார்கள் . 

போர்க்கருவிகள் 
முழங்கின . திருச்சின்னங்கள் ஒலித்தன . 


பலவகையான 


358 


கந்த புராணம் 


போர் தொடங்குதல் 
முருகக்கடவுள் விரைந்து போர்க்களத்தை யடைந் 
தார் . சிங்கமுகனும் படைகளோடு வந்து எதிர்த்தான் . 
பூதர்கள் எழு , மரம் , தடி முதலியவைகளை அவுணப் 
படைகளின் மீது வீசி , யானை , குதிரை, தேர் முதலியவை 
களை அழிப்பார்களாயினர் . அவுணர்கள் வேல் , மழு , 
தடி , குலிசம் , இருப்புலக்கை முதலியவைகளைச் செலுத் 
திப் பூதர்களை அழிக்கலானார்கள் . அவுணர்கள் மிகுதியாக 
அழிதலைச் சிங்கமுகன் கண்டான் . 

மாயையினால் ஒரு 
பேருருவத்தை யெடுத்துக்கொண்டு ஆரவாரஞ் செய்தான் . 
தேவர்கள் அவனுடைய தோற்றத்தைக் கண்டு மருண்டார் 
கள் . சிங்கமுகன் இரண்டாயிரங் கைகளையும் நீட்டிப் பூதர் 
களை அள்ளி வாயிலிட்டு விழுங்கலானான் . அவனுடைய 
ஆயிரம் வாய்களும் ஆயிரம் அண்டங்களைப்போல விளங் 
கின . சிங்கமுகனால் விழுங்கப்பெறும் பூதர்கள் அவனுடைய 
மூக்கையும் காதையும் பார்த்து , இவைகள் மலைமுழைஞ்சு 
களோ என்று ஓடினார்கள் . சிங்கமுகன் மூச்சுக்காற்றை 
உள்வாங்கும் பொழுது அதனால் வயிற்றினுட்புகுந்த பூதர் 
கள் , அவன் அதனை விடும் பொழுது ஆயிரம் யோசனை 
வெளியே வந்தார்கள் . அவன் விழுங்கியதனால் வயிற்றிற் 
புகுந்த பூதர்கள் மற்றைய இடங்களைப் பார்க்கினும் , சிவ 
பெருமானை ஒருமையுடன் எண்ணுதற்கு இவ்விட 
தகுதிவாய்ந்தது என்று எண்ணினார்கள் . 

சிலர் சிங்க 
முகனுடைய வயிற்றைத் தம் கையிலுள்ள படைகளினால் 
கீறியும் துளைத்தும் அது கெடாமையினாலே ஆற்றலிழந்து 
இளைத்தார்கள் . சிங்கமுகன் ஆயிரம் வெள்ளம் பூதர்களை 
யும் விழுங்கி வயிற்றில் வைத்துவிட்டான் . அவனுடைய 
செயலைக் கண்டு தேவர்கள் அஞ்சியோடினார்கள் . 

சூரபன்மன் மகிழ்ச்சி 
போர் நிகழ்ச்சிகளைப் பார்த்துக்கொண்டு 
தூதுவர் சூரபன்மனிடம் ஓடினார்கள் . சிங்கமுகன் மாயா 
பாசத்தால் வீரவாகுதேவர் முதலியோரை 

வெற்றி 


நின்ற 


சிங்கமுகாசுரன் வதை 


359 


கொண்டதையும் , பூதப்படைகளைப் பேருருவங்கொண்டு 
விழுங்கித் தீர்த்துவிட்ட தன்மையையும் கூறினார்கள் . சூர 
பன்மன் அத்தூதுவர்களைத் தழுவி மகிழ்ந்தான் . அவர்கள் 
விரும்பியதை யளித்தான் . மேலும் , மகேந்திரபுரியில் 
எஞ்சியுள்ள படைகளையெல்லாந் திரட்டிச் சிங்கமுகனுக் 
குப் பக்கத் துணையாக அனுப்பினான் . தன் தம்பி போர் 
செய்வதைப் பார்க்க விரும்பினான் . மேருமலைபோல் 
உயர்ந்த ஒரு கோபுரத்தின் மேல் ஏறினான் . சிங்கமுக 
னுடைய மிகப் பெரிய வடிவத்தையும் பூதப்படைகள் 
அழிந்துபோய் முருகக்கடவுள் மட்டுந் தனித்து நின்றிருத் 
தலையுங் கண்டான் . மிகுந்த வியப்பும் 

வியப்பும் மகிழ்ச்சியும் 
அடைந்தான் . 

அவுணர்கள் அறுமுகக்கடவுளைச் சூழ்தல் 
முருகக்கடவுள் ஒரு பெரிய வில்லை 

வளைத்தார் . 
நாணொலி செய்தார் . அவ்வொலியால் ஆயிரங் கோடி 
அண்டங்களும் வெடித்தன . அவுணர்கள் அறிவிழந்து 
வீழ்ந்தார்கள் . யானை களுங் குதிரைகளும் 

வீழ்ந்தன . 
தேர்கள் உடைந்தன . அந் நாணொலியைக் கேட்ட சிங்க 
முகன் , “ இவன் என் தம்பியை முன்னே கொன்றான் 
என்பது உண்மைதான் போலும் , " என்று எண்ணினான் . 
முருகக் கடவுளுக்கு நேரே சென்றான் . முருகக் கடவுளைப் 

“ சிவனுடைய திருமகனாரோ நான் ஒன்று 
சொல்கிறேன் கேளும் . தம் பகைவர்களுடைய ஆற்றலைக் 
கெடுத்தல் அரசர்கட்குக் கடன் . அதனால் நாங்கள் எங்கள் 
பகைவர் களாகிய தேவர்களை ஒறுத்தோம் , 

ஒறுத்தோம் , நீர் தேவர் 
களுள் ஒருவரல்லர் . நமக்குப் பகைவரும் ஆகமாட்டீர். 
அவவாறாக எம்மொடு போர்செய்ய 

வரவேண்டிய 
காரணம் யாது ? என்று கேட்டான் . 

முருகக் கடவுள் சிங்கமுகனைப் பார்த்துப் பதிலுரைக் 
கத் தொடங்கினார் . எளியவனை வலியவன் ஒறுத்தால் , 
அவ் வலியவனை அறநூன் முறைப்படி நாம் ஒறுத்து 
எளியவர்களைப் பாது காப்போம் . . உலகங்கள் எல்லாவற் 
றிற்கும் இறைமைத் தன்மை பூண்டிருக்கின்றோம் . ஆகவே 


பார்த்து , 


360 


கந்த புராணம் 


பலவாறு 


ஆற்றல் மிக்கவர்களாகிய நீவிர் தேவர்களைச் சிறையில 
டைத்துக் கொடுமை புரிதலைத் தடை செய்து தேவர்களைக் 
காக்க வந்தோம் , " என்று கூறியருளினார் . 

சிங்கமுகன் அறுமுகக் கடவுள் கூறியவைகளைக் 
சேட்டான் . 

இகழ்ந்து 

உரையாடினான் . நீ 
ஓடிப் போனாற் பிழைப்பாய் . இன்றேல் தோல்வியடைவாய் ; 
தாரகனைப்போல் நான் தோல்வியடைய மாட்டேன் . போர் 
புரிவதென்றால் விரைந்து புரிவாயாக , என்றான் . 

முருகக்கடவுள் சிங்கமுகனோடு போர்புரிதல் . 
முருகக் கடவுள் ஒரு கணையை வில்லிற் பூட்டிச் சிங்க 
முகனுடைய மார்பிற் செலுத்தினார் . அது மார்பிற் புகுந்து 
முதுகில் ஊடுருவிப் போயது . குருதி அருவியாகச் 
சொரியச் சிங்கமுகன் நின்றான் . கணை புகுந்து புறப்பட்ட 
இடங்கள் பெரிய வழிகளாயின . சிங்கமுகனுடைய வயிற் 
றிற்குட் சென்றிருந்த பூதர்கள் அவ்வழிகளால் வெளியே 
வந்தார்கள் , சிங்கமுகனுடைய வயிற்றிற் குள்ளிருந்து 
வெளிப்பட்ட தோற்றம் கரையான் புற்றுக்குள்ளிருந்து 
வருவது போன்றிருந்தது . சிங்கமுகன் முருகக் கடவுள் 
மீது ஒரு தடியை யெறிந்தான் . முருகக் கடவுள் அதன் 
மீது நான்கு கணைகளை விட்டு அத்தடியை அழித்தார் . 
அக்கணை களே சிங்கமுகனுடைய நெற்றியிலுஞ் சென்று 
புதைந்தன . அவன் வருந்திநின்றனன் . முன்பு திறந்த 
வழிகளால் அவ 

வனுடைய உடலுக்குள் சென்றிருந்த 
பூதர்கள் அனைவரும் வெளியே வந்தார்கள், 

அறுமுகக் கடவுள் , வீரவாகுதேவர் முதலியவர்களை 
யும் படைத் தலைவர்களையும் பூதக் கூட்டங்களையும் அழைப் 
பதற்குத் திருவுளத்தில் எண்ணினார் . அவர்களிருந்த 
விடத்திற்கு ஒரு கணையைச் செலுத்தினார் . அது கதிரவன் 
தோன்றும் மலையை அடைந்தது . அவர்களைப் பிணித் 
ருந்த மாயக் கயிற்றை யறுத்தது . அனைவரும் உறங்கி 
யெழுந்தவர்களைப் போல வெழுந்தார்கள் . அளவிடற் 
கரிய இன்பத்தை யடைந்தார்கள் . முருகப் பெருமா 


0 


க 


கதிரவத த 
சிங்கமுகாசுரன் வதை 

361 
னுடைய அடிமலர்களைப் போற்றினார்கள் , அக்கனையே 
ஒரு மலரைப் போன்ற விண்ணூர் தியாகி அனைவரையும் 
தாங்கி வந்து முருகப் பெருமான் திருமுன்பு விட்டுத் 
தான் தூணியுட்புகுந்தது. முருகக் கடவுளை அனைவரும் 
போற்றினார்கள். எல்லோருக்கும் முருகக் கடவுள் திரு 
வருள் புரிந்தார் . 
அறுமுகக்கடவுளுடைய நாணொலியால் 

முன்பு 
தளர்ந்து வீழ்ந்த படைகள் , அப்பெருமானுடைய ஒரு 
திருவிளையாடலால் தளர்ச்சி நீங்கி யெழுந்தன . 

சினங் 
கொண்டு முருகக்கடவுளைச் சூழ்ந்து போர்புரிய முயன் 
றன . முருகக்கடவுள் வில்லை வளைத்துக் கணைகளைச் சிந்தி 

னார் . அக் கணைகள் தீயைப் போன்றன . நஞ்சைப் போன் 
றன . இருளைப் போன்றன . நமனைப்போன்றன . பாம்பு 

. 
கொடியன. பலவாறு நெருங்கிய கணை களால் அவுணர்கள் 
அழிந்து ஒழிந்தார்கள் . பருந்துக்களுங் காகங்களும் போர்க் 
களத்தில் நெருங்கின. பிணமலைகள் எங்கும் நிறைந்தன . 

படைகளெல்லாம் அழிந்தொழியச் சிங்கமுகன் 
ஒருவன் மட்டும் போர்க்களத்தில் தனித்தவனாக நின்றான் . 
அறுமுகக்கடவுளின் கணைகள் தாக்குதலால் மாயத்தினால் 
அவன் முன்பு கொண்டிருந்த பேருருவம் அழிந்துவிட்டது . 
அவன் பழைய வடிவத்தோடு தேரில் நின்றான் ; தன் 
படைகளைக் காணாது மனங் கொதித்தான் . ஒரே தன்மை 
யான ஆயிரம் விற்களை யெடுத்து வளைத்தான் . பத்து நூறா 
யிரங்கணைகளைத் தெரிந்தெடுத்து எய்தான் . அறுமுகப் 
பெருமான் அவுணர்கோன் விடுத்த கணைகள் எல்லாவற்றை 
யும் ஆயிரங்கணைகளைத் தூண்டி அழித்தருளினார் . பின்னு 
ஆயிரங்கணைகளை அவன்மீது செலுத்தியருளினார் . அரிமா 
முகன் ஆயிரங்கணைகளைச் செலுத்தி அழித்தான் . 
அவைகளை முருகக்கடவுள் விலக்கியருளினார் . சிங்கமுகன் 
ஆயிரங்கணைகளை அறுமுகப்பெருமானுடைய தேரோட்டி 
யாகிய காற்றின் மீது செலுத்தினான் . அக்கணை களால் 


பத்து 


362 


கந்த புராணம் 


மான் 


காற்று குருதி வடியப்பெற்றுத் துன்பமடைந்தான் . 
அறுமுகக்கடவுள் நூறுகணைகளால் 

சிங்கமுகனுடைய 
தேரை யழித்தார் . அவன் நிலத்தில் இழிந்து முருகக் 
கடவுள் மீது கணை களைச் செலுத்தினான் . முருகப்பெரு 

ஆயிரங்கணைகளைத் தூண்டிச் சிங்கமுகனுடைய 
விற்களை முறித்தார் . 

முறித்தார் . முருகக்கடவுள் மீது சிங்கமுகன் 
ஒரு சூலத்தைச் சுழற்றி யெறிந்தான் . முருகக்கடவுள் 
பதினான்கு கணைகளால் அதனைப் பொடியாக்கினார் . ஆயி 
ரங்கணை களை அவன் மீது செலுத்தினார் . சிங்கமுகன் ஒரு 
தடியால் அவற்றை யழித்தான் . ஏழுகணை களைச் செலுத் 
திச் சிங்கமுகனுடைய தடியெடுத்த கையை நிலத்தில் 
வீழ்த்தினார் . அது விழுமுன் அவனுடைய தோளில் 
நின்றும் வேறொருகை புறப்பட்டது . நிலத்தில் விழுகின்ற 
தடியை அக்கையாற் பற்றி அறுமுகக்கடவுளின் மேல் 
எறிந்தான் . அவர் அத்தடியின்மேல் ஆயிரங்கணை களை 
விடுத்து அறுத்தார் . சிங்கமுகன் சினந்து நமனிடத்திற் 
கவர்ந்த பாசத்தை வீசினான் . அறுமுகக்கடவுள் அதன் 
மீது ஆயிரங்கணைகளை ஏவினார் . அது பொடியாகியது .. 
பாசமழிந்ததைக் கண்ட அரிமாமுகன் நாணமடைந்தான் . 
அறுமுகக்கடவுளைத் தன்னுடைய இரண்டாயிரங் கைகளை 
யுங்கொண்டு பிடிப்பதற்கு நினைத்துச் சினத்தோடு வந் 
தான் . முருகக்கடவுள் அதனைப்பார்த்து இரண்டாயிரங் 
கணைகளைச் செலுத்தி அவ 

வனுடைய இரண்டாயிரங் கை 
களையும் அறுத்தார் . அவைகள் நிலத்தில் விழுமுன் 
வேறு கைகள் முளைத்தன . நிலத்தில் விழுகின்ற கைகளை 
முளைத்தெழுந்த கைகளாற் பற்றிக்கொண்டு சிங்கமுகன் 
போருக்கு வந்தான் . முருகக்கடவுள் ஆயிரங்கணை களால் 
அவனுடைய ஆயிரந்தலைகளையும் அறுத்து , இரண்டாயிரங் 
கணைகளால் 

அவனுடைய இரண்டாயிரங் கைகளையும் 
வெட்டினார் . அவைகள் திரும்பவும் முளைத்தன . அதனைக் 
கண்டு தேவர்கள் நடுங்கித் துன்ப மடைந்தார்கள் . 


சிங்கமுகன் தன் னுடைய . தலைகளையும் கைகளையும் 
அறுத்துத் தொலைக்க முடியாதென்று மிகவும் பெருமை 


சிங்கமுகாசுரன் வதை 


363 


வீணாக 


ஏன் 


கூறி 


. 


முருகக் 


யடித்துக்கொண்டான் . முருகக்கடவுள் அதனைப் பார்த்து , 
அறிவில்லாதவனே ! 

பிதற்றுகின்றனை ? 
உனக்கு எல்லை செய்யப்பட்ட வாணாள் முடிந்தது . உன்னை 
விரைவிலே கொல்வோம் பார்ப்பாயாக ! என்று 
யருளினார் . சிங்கமுகன் இடிபோல ஆரவாரித்தான் . 
இரண்டாயிரம் 

மலைகளைப்பிடுங்கி வீசினான் . 
கடவுள் நொடிப்பொழுதுக்குள் அவைகளைப் பொடியாக்கி 
னார் . 

அவனுடைய மார்பிற் புகும்படி ஆயிரங்கணைகளைச் 
செலுத்தினார் . அவைகள் மார்பைப் பிளந்தன. சிங்க 
முகன் பெரிய மலைகளைத்தேடிப் பிடுங்கினான் . அறுமுகக் 
கடவுள் ஆயிரங்கணை களை விட்டு அவனுடைய தலைகளை 
யறுத்து வீழ்த்தினார் . அறுத்து வீழ்த்தப்பெற்ற தலைகள் 
மீட்டும் மீட்டும் முளைத்தெழுந்தன . சிங்கமுகன் தான் பிடுங் 
கிய மலைகளெல்லாவற்றையும் முருகக்கடவுள் மீது எறிந்து 
ஆரவாரித்தான் . முருகக்கடவுள் இரண்டாயிரங்கணை 
களால் அம்மலைகளை யெல்லாம் அழித்தருளினார் . அவ 
னுடைய தோள்கள் எல்லாவற்றையும் வீழ்த்தினார் . அவை 
கள் மீட்டும் மீட்டும் முளைத்தெழுந்தன . அவனுடைய 
தலைகளையும் கைகளையும் அறுத்தலை , முருகக்கடவுள் ஒரு 
திருவிளையாட்டாகக் கொண்டருளினார் . ஆயிரத்தெட்டு 
முறை சிங்கமுகனுடைய கைகளையுந் தலைகளையும் அறுத்து 
அறுத்து வீழ்த்தினார் . 

வெட்டுண்ட உறுப்புக்கள் 
வெட்டுண்ட உறுப்புக்கள் திக்குகளிற் போகும் ; 
கடல்களிற் போகும் ; மலைகளிற் போகும் ; நிலத்திற் 
போகும் ; விண்ணுலகத்திற் போகும் ; சிங்கமுகனுடைய 
தலைகள் சென்றவிடங்களில் இருந்தவர்கள் அச்சுற்று 
மயங்கி நிலத்தில் விழுந்தார்கள் . எங்கு நோக்கினும் சிங்க 
முகனுடைய உறுப்புக்களே வெட்டுண்டு திரிந்தன . 

சிங்கமுகன் முடிவு 
முருகக்கடவுள் , சிங்கமுகனுடைய உறுப்புக்கள் 
அறுக்க அறுக்க முளைத்தலைப் பார்த்தார் . அவனுடைய 
ஒரு தலையையும் இரண்டு கைகளையும்மட்டும் நிறுத்திவிட்டு 


364 


கந்த புராணம் 


கட் 


மற்றைக் கைகளையுந் தலைகளையும் அறுத்துத் தள்ளினார் . 
வெட்டுண்ட உறுப்புக்கள் மீண்டும் முளைக்கத் தொடங் 
கின . முருகக்கடவுள் சினங் கொண்டார்போல அதட்டி 
னார் . முளைக்கத்தொடங்கியவைகள் முளைக்காமல் அடங்கி 
விட்டன . 

மீளவுந் தோன்றாமையைக் கண்டு உள்ளம் 
வருந்தினான் . ஒரு மலையைப்பிடுங்கி யெறிந்தான் . அம் 
மலையை அறுமுகமுடைய அண்ணல் ஒருகணையாற் பொடி 
யாக்கினார் . போர்க்களத்திற் கிடந்த ஒரு தடியை யெடுத் 
துச் சிங்கமுகன் முருகக்கடவுள்மீது வீசினான் . முருகக் 
டவுள் தமது திருக்கையிலிருந்த குலிசப்படையை 

டையை நோக் 
கிச் , “ சிங்கமுகனுடைய உயிரை உண்டு வருவாயர்க , 
என்று கூறி விடுத்தருளினார் . அது விரைந்து சென்று 
தடியைப் பொடி செய்தது . சிங்கமுகனுடைய மார்பிற் 
புகுந்து உயிரைப் பருகிச் சென்றது . சிங்கமுகன் - நிலத் 
தில் வீழ்ந்து இறந்தான் . குலிசம் தேவகங்கையில் மூழ்கி 
அறுமுகப்பெருமான் திருக்கையை அடைந்தது. நான் 
முகன் முதலிய தேவர்கள் சிங்கமுகன் ஒழிந்தமையைக் 
கண்டு மகிழ்ந்து ஆரவாரஞ் செய்தார்கள் ... முருகக்கடவுள் 
மீது பூமழை பொழிந்து போற்றினார்கள் . தேவர்கள் 
சூழச் செவ்வேள் தமது பாடி வீட்டைச் சேர்ந்தார் . 

சூரபன்மன் செய்தியுணர்ந்து வருந்துதல் 
சிங்கமுகன் இறந்தொழிந்தமையை ஒற்றர்கள் பார்த் 
தார்கள் . விரைந்து மகேந்திரபுரத்திற்கு ஓடினார்கள் . 
கோபுரத்தின்மேல் நின்று தன்னுடைய இளவலின் போ 
ரைப் பார்த்துக்கொண்டிருந்த சூரபன்மன் தன் தம்பி 
கீழே விழுந்ததைப் பார்த்து இறந்தானோ மயங்கினானே 
என்று எண்ணமிட்டுக் கொண்டிருந்தான் . ஓடிச்சென்ற 
ஒற்றர்கள் சூரபன்மனைக் கண்டு வணங்கினார்கள் . “சிங்க 
முகன் இறந்தான் . 

மாயபாசத்தால் மயங்கிக்கிடந்த 
வீரவாகுதேவர் முதலியோர் போர்க்களத்திற்கு வந்து 
சேர்ந்தார்கள் . - இஃது உண்மை 

இழவோலை 
படித்தார்கள் . அதனைக்கேட்ட சூரபன்மன் துன்பக் 
கடலிலே அழுந்தினான் . பலவாறு ஓலமிட்டுப் புலம்பினான் . 


என்று 


. 


கங . 


படைகள் 


அவுணர்கள் 


சூரபன்மன் அழிதல் 
சூரபன்மன் போருக்குப் புறப்படுதல் 
சூரபன்மன் தான் முருகக்கடவுளோடு போர்செய்ய 
வெண்ணினான் . பல ஒற்றர்களை - யழைத்து , " ஆயிரத் 
தெட்டு 

உலகங்களிலுமுள்ள என்னுடைய 
எல்லாவற்றையும் விரைவிற்கொண்டு வாருங்கள் , " என்று 
சட்டளையிட்டான் . ஒற்றர்கள் எல்லா உலகங்கட்கும் 
விரைந்து சென்று சூரபன்மனுடைய கட்டளையைத் 
தெரியப்படுத்தினார்கள் . ஆங்காங்கிருந்த 
நால்வகைப் படைகளோடும் இவ்வுலகத்திற்கு வந்து 
சேர்ந்தார்கள் . அப்படைகளின் பெருக்கம் அளவிடற் 
கரியதாக விருந்தது . கதிரவனுடைய ஒளிகள் மறைந் 
தன. தீயும் நடுங்கினான் . காற்றும் நெருக்கத்தால் வியர் 
வை யொழுகப் பெற்றான் . அப்படைகளின் ஒலியால் 
உலகங்களெல்லாம் நடுங்கின . எழுந்த துகள்களால் கடல் 
கள் வற்றின . தேவர்கள் மிகவும் அஞ்சினார்கள் . அவர்கள் 
ஓடுவதற்கும் இடம் அகப்படவில்லை . இந்திரன் மருண் 
டான் . நான்முகனும் திருமாலும் கலங்கினார்கள் . அவுணப் 
படைகள் மண்ணினும் விண்ணினும், திக்குகளினும் , கடல் 
களினும் , மற்றை இடங்களினும் நெருங்கிச் சென்றன . 
சூரபன்மனுடைய படைகள் எண்ணில் 

எண்ணில் அடங்காவாயின . 
சூரபன்மனுடைய படைக்கு ஒப்புச் சொல்வதற்கு 
உலகில் வேறொன்றும் இல்லாமற்போயிற்று . படைகள் 
மி குதியாக வந்து குவிந்த செய்தியை ஒற்றர்கள் சூரபன் 
மனிடஞ் சென்று உரைத்தார்கள் . சூரபன் மன் நீராடல் 
உணவருந்தல் முதலியவைகளை முடித்துக்கொண்டான் . 
ஆடையணிகலன்களைப் புதியனவாகப் - புனைந்துகொண் 
டான் . சிவப்படைக்கலம் முதலிய தெய்வப்படைக் கலங் 
களை ஆயிரங்கோடி தேர்களிலே நிரப்பிக்கொண்டான் . 
அரிமாவூர்தியையும் இந்திரஞாலத் தேரையும் தன்னுடன் 
கொண்டு 

வருமாறு பணித்தான் . ஏவலர் அவ்வாறே 
கொண்டு சென்றனர் . 

சூரபன்மன் தான் ஏறிச் செல்வ 


366 


கந்த புராணம் 


தற்கு ஒரு தேரினைக்கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் 
தேரோட்டிகள் ஒரு பெரிய தேரை அழகு செய்து 
கொண்டு வந்து நிறுத்தினார்கள் . அத்தேரில் எழுபதி 
னாயிரம் அரிமாக்களும் , எழுபதினாயிரம் பாய்மாக்களும் , 
எழுபதினாயிரம் 

பேய்களும் பூட்டப்பெற்றிருந்தன . 
அத்தேர் நிலவுலகத்தினும் மிகுந்த இடத்தையுடையது . 
மண்ணுலகம் ஆயிரங்கோடிகளையுஞ் சுமந்துகொண்டு 
செல்லக்கூடிய ஆற்றலமைந்தது . அரிமாக் கொடியை 
யுடையது . பெருங்காற்றினும் விரைந்து செல்லக்கூடியது . 
அத்தேர் சூரபன்பன் வேள்வித் தீயில் தோன்றியபொழுது 
அவனுடன் தோன்றியது . பகைவர்களை வென்று விரட்டு 
வது. நான்முகன் அழியுங்காலத்தினும் அழியாதிருப்பது . 
அளவற்ற படைக்கலங்களைத் தாங்கியது . சிவபெருமான் 
கொடுத்த இந்திரஞாலத் தேரைப் போன்றது . அழகிற் 
சிறந்தது . சூரபன்மன் அத்தேர்மீது ஏறினான் . அவுணர்கள் 
வாழ்த்துரை கூறிப் பூமழை பொழிந்தார்கள். தேரோட்டி 
கள் சூரபன்மனுடைய கட்டளையின்மீது தேரைச் செலுத்தி 
னார்கள் . பலவகை ஒலிக்கருவிகள் முழங்கின . அவுணர் 
கள் 

ஆரவாரஞ் செய்தார்கள் . சூரபன்மனைச் சூழ்ந்து 
பலர் வழிபாட்டுப் பொருள்களைச் சுமந்துகொண்டு 
சென்றார்கள் . சூரபன்மன் நகரத்தை நீங்கிப் போர்க் 
களத்தை படைந்தான் . சூரபன்மனுடைய வரவைக் 
கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள் . 

முருகக்கடவுள் போருக்குப் புறப்படுதல் 
சூரபன்மன் 

போருக்கு வந்துள்ள செய்தியைத் 
தேவர்கள் அறுமுகப்பெருமானுக்குக் கூறினார்கள் . 
முருகப்பெருமான் தம்முடைய தேரோட்டியாகிய காற் 
றைப் பார்த்தார் . அவன் மனவேகம் 

என்னுந்தேரை 
விரைவில் முருகக்கடவுள் திருமுன்பு கொண்டு வந்து 
நிறுத்தினான் . முருகக்கடவுள் மழு , குலிசம் , சூலம் , 
வேல் , வாள் , பரிசை , உருளை , தடி , எழு , வில் , கணை 
முதலிய படைக்கலங்களுடன் தேரில் எழுந்தருளினார் . 
வீரவாகுதேவரும் நூறாயிரத்தெண்மரும் பக்கத்திலே 


சூரபன்மன் அழிதல் 


367 


சென்றார்கள் . இரண்டாயிரம் வெள்ளம் பூதர்கள் மரா 
மரங்களையும் மலைகளையும் அளவற்ற படைக்கலங்களையும் 
தாங்கியவர்களாய் முருகக்கடவுளைச் சூழ்ந்து சென்றார்கள் , 
திருமால் முதலிய தேவர்கள் பூமழை பொழிந்து போற்றி 
னார்கள் . பூதப்படைகள் போர்க்களத்தை யடைந்தன . 
அவுணப்படைகளின் பெருக்கத்தைக்கண்டு தேவர்களும் 
பிறரும் அஞ்சினார்கள் . 

போர் தொடங்குதல் 
இருபக்கத்துப் படைகளும் கைகலந்து போர் செய் 
தன . முன்னாற் சென்ற பூதர்கள் அனைவருந் தோல்வி 
யடைந்தார்கள் . பூதப்படைத் தலைவர்கள் புறங்காட்டி 
யோடினார்கள் . நூறாயிரத்தெண்மரும் போருக்குடைந்து 
நீங்கினார்கள் . வீரவாகுதேவர் தம்மையெதிர்த்த அவுணப் 
படைகள் மீது கணைகளைப்பொழிந்து சிறிது நேரம் போர் 
செய்தார் . பிறகு 

இப்படைகளை 

நம்மால் அழிக்க 
முடியாது 

என்று நீங்கினார் . அவுணப்படைகள் அறு 
முகப் பெருமானைச் சூழ்ந்துகொண்டு பல படைக்கலங் 
களைச் சொரிந்து ஆரவாரஞ் செய்தன . 

முருகக்கடவுள் போர் செய்தல் 
பூதப்படைகள் 

உடைந்தமையையும் , 
தேவரும் பிறரும் வருந்தி மீண்டதையும் , அவுணர்க 
ளுடைய செய்கைகளையும் முருகக்கடவுள் பார்த்தார் . 
வில்லை வளைத்து நாணொலி செய்தார் . அவ் வொலியைக் 
கேட்டுத் தேவர் சளும் நடுங்கினார்கள். உயிர்த்தொகைக 
ளெல்லாம் கலங்கின . அவுணர் கூட்டங்கள் 

அஞ்சின 
தேர்கள் பிளந்தன . குதிரைகள் புரண்டன.. 

அறுமுகக்கடவுள் அளவற்ற கணைகளைப் 
பொழிந்தார் . அக்கணைகள் கொடிகளைத் துணித்தன . 
குடைகளைக் கிழித்தன . குதிரைகளை மாய்த்தன. 
களை அழித்தன . அளவற்ற தேர்கள் அழிந்தன . அள 
வில்லாத 

அவுணர்களுடைய தலைகள் வெட்டுண்டன.. 
மற்றும் 

அவுணப்படைகளை 


வீரவாகு 


யானைகள் 


வீழ்ந்தன . 


யானை 


பலவாறு 


அக்கணைகள் 


368 


கந்த புராணம் 


பலபல 


குருதிப் 


அவர்கள் 


வந்தன . 


அழித்தொழித்தன . கணைகள் அவுணப்படைகளை யழிக் 
குங் காட்சியைக்கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள் . இவ் 
வுலகத்தினுள் நுழைதற்கு இடமில்லாமல் உலகத்தின் 
வாயிலில் நெருங்கி நின்ற அவுணர்கள் மேலும் இவ்வுலகத் 
தில் வந்து நெருங்கி நிறைந்தார்கள் . நெருங்கிய அவுணப் 
படைகள் அழியுமாறு முருகக்கடவுள் ஒரு தொடையில் 
கோடி 

சணைகளைச் செலுத்தினார் . சூழ்ந்த 
அவுணர்கள் 

பலவாறு வீழ்ந்தொழிந்தார்கள் . 
பெருக்கு மிகுந்தது . பிண மலைகள் நெருங்கின . அவுணர் 
களுடைய பிணங்களை 

வளர்த்த நாய்களே 
பிடுங்கித் தின்றன . பிணக்குவியல்கள் மண்ணுலகம் 
முழுதும் பரந்து விண்ணுலகத்தையும் விழுங்கின . 

இவ் வுலகத்தில் நெருங்கிய படைகள் முற்றும் அழிந் 
தொழியவே மற்றைய வுலகில் மிகுந்துநின்ற 

படைகள் 
முருகக்கடவுள் அவைகளையும் அழித்தார் . 
மேலும் படைகள் வந்து சேராதவாறு 

அண்டகோள 
கையின் வாயிலை அடைத்தார். உலகம் முற்றும் பிணக் 
குவியல்களால் நிரம்பி நின்றன . முருகக்கடவுள் தம் 
முடைய பன்னிரண்டு திருக்கண்களையும் ஊழித்தீபோலக் 
சனலுமாறு மாறுசெய்து உற்று நோக்கினார் . பிண மலைகள் 
வெந்து சாம்பராய் விட்டன . குருதி காய்ந்து சுவறிப் 
போய்விட்டது . மூவுலகங்களும் முன்போல விளங்கின . 
தேவர்கள் திரு முருகப்பெருமானை புகழ்ந்து வணங்கி 
னார்கள் . 

முருகக்கடவுளும் சூரபன்மனும் போர் செய்தல் 

போர்க்களத்தில் நின்ற சூரபன்மன் முருகக்கடவு 
ளுடைய திருவிளையாடல்களை யெல்லாம் பார்த்தான் . 
முருகப்பெருமானுடன் போர் செய்ய வெண்ணினான் . 
அப்பெருமானை யெதிர்த்தான் . முருகக்கடவுளைப் 
பார்த்து , “ ஓ சிறுவனே ! சிவபெருமான் கொடுத்தருளிய 
மேன்மையினால் நான் இறக்கமாட்டேன் . என்றும் இத் 
தன்மையனாகவே யிருப்பேன் . தேவர்கள் மறந்துகூட 
என்னோடு போர் செய்திலர் . போர் செய்து அழிந்தவர்கள் 


சூரபன்மன் அழிதல் 


359 


நான் 


உன்னை 


அவைகள் 


பலர் . நீ இச் செய்தியை உணரவில்லை போலும் . தேவர் 
கள் பேச்சைக்கேட்டு நீ சிறுபிள்ளைத் தன்மையினாலே 
என்னோடு போர் செய்தற்கு வந்திருக்கின்றாய் .. என் 
னுடைய மிகுந்த படைகளை அழித்தொழித்தாய் . நீ சிறு 
பிள்ளையென் 

விட்டுவிடமாட்டேன் 
விரைவில் உன்னைக்கொன்று தேவர்களையும் பூதர்களையும் 
ஒழிப்பேன் , ” என்று கூறினான் . மேருமலைபோன்ற ஒரு 
பெரிய வில்லை வளைத்து நாணேற்றினான் . பூதர்கள் மலை 
களையும் மரங்களையும் பல படைக்கலங்களையும் அவன் 
மேல் வீசினார்கள் , சூரபன்மன் கணைகளைப் பொழிந்து 
பூ கப்படையை அழித்தான் . பூதர்கள் பலவாறு அழிந்து 
வீழ்ந்தார்கள் . வீரவாகுதேவரும் நூறாயிரத்தெண்மரும் 
அவனைச் சூழ்ந்து கணை மழைகளைப் பொழிந்தார்கள் . 
சூரமன் மன் 

யாக்கையிற்பட்டு - அழிந்து 
போயின . சூரபன்மன் , அவர்கள் தன்னைச் சூழ்ந்ததைக் 
கண்டு உ.ரப்பினான் . நூறுகோடி சணை களை ஒரு வரிசை 
யாகச் செலுத்தி வீரவாகுதேவர் முதலானோர் செலுத்திய 
கணைகளை மாற்றினான் . அவர்களுடைய தேர்களையும் 
விற்களையும் அழித்தான் . தோள்களிலும் மார்புகளிலும் 
தலைகளிலும் கைகளிலும் ஆயிரம் ஆயிரம் கணைகளைச் 
குருதி பெருகும்படி அழுத்தினான் . அவர்கள் அனைவரும் 
புறங்கொடுத்தோடினார்கள். வீரவாகுதேவர் சினத்துடன் 
சூரபன்மனின் தேரிற்பாய்ந்தார் . சிவபெருமான் கொடுத்த 
வாட்படையினால் சூரபன்மனுடைய வில்லை வெட்டினார் 
சூரபன்மன் வீரவாகுதேவரின் மார்பிலே ஒரு கையால் 
அடித்தான் . 

அவர் தளர்ந்து வீழ்ந்தார் . சூரபன்ம 
மன் , 
துாதுவனைக் கொல்லக்கூடாது என்று எண்ணி அவரை 
விண்ணிலெடுத்தெறிந்தான் . அவர் விரைந்து மண்ணில் 
வந்து விழுந்து அறுமுகக்கடவுளின் பக்கத்திற் சென்றார் . 

வேறொருவில்லை யெடுத்து வளைத்து 
நாணொலி செய்தான் . முருகக்கடவுளும் வில்லைவளைத்து 
நாணொலி செய்தார் . சூரபன்மன் தான் வளைத்த வில்லில் 
இருபது நூறாயிரங்கணைகளைச் செலுத்தினான் . அவைகள் 


சூரபன்மன் 


க . பு.- 24 


370 


கந்த புராணம் 


உலகத்தையும் உலகத்துப்பொருள்களையும் மறைத்தன . 
அவைகளால் அனைவரும் துன்பமடைந்தார்கள் . முருகக் 
கடவுள் தாம்சில கணைகளைத் தூண்டினார் . சூரபன்மன் 
விட்டகணைகளையெல்லாம் அழித்தார். 

சூரபன்மன் 
முருகக்கடவுள் மீது பலகணைகளைச் செலுத்தினான் . அறு 
முகக்கடவுள் அவைகளையெல்லாம் தம்முடைய கணை களால் 
மாற்றினார் . சூரபன்மன் விட்டகணைகளையெல்லாம் மாற்றி 
அவனுடைய படைகள் அலக்கணுறும்படி இரண்டாயிரங் 
கணைகளைச் செலுத்தினார் . சூரபன்மன் அவைகளையெல் 
லாம் 

அழித்தான். முருகக்கடவுளின் தேரிற்கட்டிய 
கொடியை அறுத்துத் தன் வெற்றிச்சங்கை 
வைத்து ஊதினான் . மேலும் பலகணை களைச் செலுத்தி 
முருகக்கடவுளை மறைத்தான் , முருகக்கடவுள் ஏழுகணைக 
ளால் சூரபன்மனுடைய தேர்க்கொடியை அறுத்துக் கட் 
வில்போட்டார் . அதனைப் பானுகம்மர் 

என்னும் பூதப் 
படைத்தலைவர் பார்த்தார் . தம்முடைய ஆயிரம்வாய்களி 
லும் ஆயிரம் வெற்றிச்சங்குகளை வைத்து ஊ . 


வாயில் 


தேவர்கள் தீக்கடவுளைப்பார்த்து , " நம் முருகப்பெரு 
மான் மீது கொடியில்லை . நீ சென்று கொடியாயிருப்பா 

என்று கூறினார்கள் . அவன் அவ்வாறே கோழிக் 
கொடியாக அமர்ந்து 

உலகம் 

வெடிக்குமாறு கூவினான் . 
தேவர்கள் விண்ணில் நின்று மகிழ்ந்து ஆரவாரஞ் செய்து 
கொண்டிருந்தார்கள் , அவ்வாரவாரம் சூரபன்மனுக்கு 
மிகுந்த சினத்தை யுண்டுபண்ணியது. தேவர்களை விரட்ட 
வெண்ணினான் . " என்தேரை விண்ணிற்செலுத்துவாயாக 
என்று தேரோட்டிக்குக் கட்டளையிட்டான் . தேரோட்டி 
யும் அவ்வாறே செய்தான். சூரபன்மன் விண்ணிற்சென்று 
தேவர் கூட்டத்தின் மீது மிகுந்த கணை களைச் சொரிந்தான் . 
அறுமுகக்கடவுள் மண்ணில் நின்றபடியே சூரபன்மனு 
டைய கணைகளையழித்தார் . பிறகு தேரை விண்ணுலகிற் 
செலுத்துமாறு காற்றிற்குக் கட்டளையிட்டார் . 
அவ்வாறே செய்தான் , அறுமுகக்கடவுள் அஞ்சியோடு 
கின்ற தேவர்களைப்பார்த்து அஞ்சியோடாதவாறு அருள் 


அவனும் 


சூரபன்மன் அழிதல் 


371 


யதேரை 


து ட 


டன் 


புரிந்தார் . சூரபன்மனுடைய கணைகளையெல்லாம் அழித் 
தருளினார் . இருவரும் விண்ணில்நின்று பெரும்போர் 
புரிந்தார்கள் . பலவிடங்களினுந் திரிந்துபோர் புரிந்தார் 
கள் . முருகக்கடவுள் 
கக்கடவுள் சூரபன்மனுடைய 

யழித் 
தருளினார் . சூரபன்மன் தன்னுடைய இந்திரஞாலத்தேரை 
யழைத்து அதன்மீது ஏறிக்கொண்டு போர்செய்தான் . 

தடைப்பட்ட படைகள்வருதல் 
முருகக்கடவுள் பிறவுலகுக்கும் இவ்வுலகுக்கும் 
தொடர்பாக அமைந்துள்ள வாயிலை 

முருகக்கடவுள் 
கணைகளால் அடைத்திருத்தலையும் , அதனாற்றன் படைகள் 
வராது தடைப்பட்டு நிற்றலையும் சூரபன்மன் கண்டான் . 
மூடியுள்ள கணைக்கதவுகளைத் திறந்துவிட்டான் . 

தடைப் 
பட்டு நின்று கொண்டிருந்த அவுணப்படைகள் இவ்வுல 
கில் நுழைந்தன . 

முருகக்கடவுளோடு போர்செய்யத் 
தொடங்கின . அறுமுகப்பெருமான் அப்படைகளைச் சினத் 

விழித்துப்பார்த்தார் . அப்படைகளெல்லாம் 
எரிந்து சாம்பராயின. மேன்மேலும் வந்தபடைகளும் 
அவ்வாறே அழிந்தொழிந்தன . அதற்குமேலும் படைகள் 
வருதலை முருகக்கடவுள் கண்டார் . தமது கையிலிருந்த 
மழு சூலம் உருளை முதலிய படைகளைவிட்டு இவ்வுலகில் 
வந்தபடைகளையும் வேறுலகில் இருந்த படைகளையும் 
அடியோடு ஒழித்தருளினார் 

அறுமுகப்பெருமான் மீது ஆழிப்படையை விடுதல் 
முன்னாளிற் சிவபெருமானாற் 

கொடுக்கப்பெற்ற 
ஆழிப்படையைச் சூரபன்மன் எடுத்து வழிபாடு செய்து 
முருகக்கடவுள்மீது செலுத்தினான் . அவ்வாழி அனைவரும் 
அஞ்சும்படியாக வந்தது . அறுமுகக்கடவுள் ஒரு திருக் 
கையை நீட்டி அவ்வாழியைக் கைப்பற்றிக்கொண்டார் . 
அதனைச் சூரபன்மன் பார்த்துத் தளர்ச்சியடைந்தான் . 
அளவிறந்த உருவங்களை யெடுத்துக் 

சுணை மழைகளைச் 
சொரிந்தான் . முருகக்கடவுள் அறிவுக்கணையை எடுத்துச் 
செலுத்திச் சூரபன் மனுடைய மாயைகளை நொடிப்பொழு 


372 


கந்த புராணம் 


தில் நீக்கினார் . சூரபன்மன் ஆற்றலிழந்து தனித்தவனாகத் 
தேரின் மீது நின்றான் . ே 

தவர்கள் 

சூரபன்மனுடைய 
தளர்ச்சியைக் 

கண்டு 

கடல்போல ஆரவாரித்தார்கள் . 
முருகக்கடவுள் மீது மலர்களைப் பொழிந்தார்கள். சூரபன் 
மன் தேருடன் விரைவில் மறைந்தான் . இவ்வுலகச்சுவரை 
யொட்டியுள்ள வாயிலையடைந்து அறைகூவினான் . அடுத்த 
உலகத்திற்குச் சென்றான் . 

சென்றான் . முருகக்கடவுளும் அவனைத் 
தாடர்ந்து அவன் நின்றவிடத்திற்குச் சென்றார் . 
அங்கே போர்செய்து அதற்கு அடுத்த உலகத்திற்கு 
மறைந்து சென்றான் . இவ்வாறே பல உலகங்களுக்கும் 
சென் போர் செய்தான் . முருகக்கடவுளும் அவனை 
விடாது தொடர்ந்து பின்பற்றினார் . 

தேவர்கள் முருகக்கடவுளைக் காணாது வாடி வருந்தி 
னார்கள் . திருமால் அவர்களைத் தேற்றினார் . குரபன்மன் 
பலவுலகங்களினுஞ் சுற்றிப் பிறகு மகேந்திரபுரியில் 
வந்தான் . அவுணப்படைகள் 

அறுமுகப்பெருமானோடு 
போர்செய்ய முயன்றன . முருகக்கடவுள் அப்படைகளைப் 
புன்முறுவலால் அழித்தார் . 

சூரபன்மன் இறந்த படைகளை உயிர்ப்பித்தல் 
தன் படைகள் முற்றும் அழிந்தொழிந்தமையைச் 
சூரபன் மன் கண்டான் . மேற்கொண்டு 

. என்ன செய்வ 
தென்று எண்ணமிட்டான் . 

மாயவளை மனத்தில் எண்ணி 
னான் . அவள் வந்து தோன்றினாள் . " என்னை எண்ணியது 
என்ன காரணம் ? " என்று கேட்டாள் . சூரபன்மன் தன் 
னுடைய தாயைப்பார்த்து , " நிகழ்ந்த போரிலே அனைவரும் 
அழிந்தொழிய நான் ஒருவன் மட்டும் . எஞ்சிநின்றேன் . 
இறந்தவர்கள் உயிர்பெற்றெழுதற்குத் தக்க சூழ்ச்சியை 
இயம்புவாயாக ! " என்றான் . மகன் விளம்பிய மாற்றத் 
தைக் கேட்ட மாயை , “ ஓ மகனே ! நீ மக்களையும் மற்றவர் 
களையும் இழந்தும் தேவர்களுடைய சிறையை நீக்கி , 

பிழைத்தற்குத் தக்க வழியை எண்ணினாயல்லை. நீ 
முருகக்கடவுளோடு மேலும் போர் செய்ய எண்ணுவா 
யாகில் விரைவில் அழிந்தொழிவாய் . பன்னிரண்டு திருத் 


1 
5 


சூரபன்மன் அழிதல் 


373 


தோள்களையுடைய அறுமுகக் கடவுளைச் சிறுவன் என்று 
எண்ணாதே . அவருடைய கையிலுள்ள வேற்படையினால் 
விரைவில் இறந்தொழிவாய் . இறப்பதற்குத் துணிந்து 
நிற்கும் நீ நான் கூறுபவைகளைக் கேட்கமாட்டாய் . ஊழ் 
வினை யை வென்றார் எவருமிலர் . நிற்க , உன்னுடைய 
உள்ளம் உவகையுறுமாறு இறந்தவர்கள் அனைவரும் உயிர் 
பெற்றெழ வேண்டுமானால் , அதற்கொரு சூழ்ச்சி சொல்லு 
கிறேன் கேள் . பெரும்புறக்கடலில் அண்மையில் , அமுத 
சீதமந்தரகூடம் என்று ஒரு மலையிருக்கின்றது . அதனை 
இங்கே கொண்டுவருவாயானால் இறந்தவர்கள் யாவரும் 
எழுவர் , " என்று கூறி மறைந்தாள் . 


சென்று 


மாயவள் கூறிய சூழ்ச்சியைக் கேட்டுச் சூரபன்மன் 
மகிழ்ச்சியடைந்தான் . மாயவள் கூறிய மலையைக்கொண்டு 
வருமாறு தன்னுடைய இந்திரஞாலத் தேரையனுப்பினான் . 
இந்திரஞாலத் தேர் விரைந்து 

அம்மலையை 
யெடுத்துக்கொண்டு மகேந்திரபுரிக்கு வந்தது . அம்மலைக் 
காற்றுப்பட்ட அளவில் , போர் தொடங்கிய காலம் முதல் 
அன்றுவரை இறந்த அனைவரும் உயிர்பெற்றெழுந்தனர் . 
குதிரைகள் எல்லாம் 

எல்லாம் எழுந்தன . யானைகள் எல்லாம் 
எழுந்தன . தேர்களையிழுத்து இறந்த அரிமாக்களின் 
கூட்டங்களெல்லாம் 

எழுந்தன . சிங்கமுகாசுரன் எழுந் 
தான் ; பானுகோபன் எழுந்தான் ; அக்கினிமுகன் எழுந் 
தான் ; வச்சிரவாகு எழுந்தான் ; தருமகோபன் எழுந்தான் ; 
அதிசூரன் எழுந்தான் ; அசுரேந்திரன் எழுந்தான் ; மூவா 
யிரரும் எழுந்தார் ; மற்றவர்களும் எழுந்தார்கள் . 


உயிர்பெற்றெழுந்தவர்கள் சூரபன்மனுக்குப் 

பக்கத் 
தில் வந்து கூடினார்கள் . போர்செய்யுந் தொழிலை மேற் 
கொள்ளத்தொடங்கினார்கள் . இந்திரஞாலத்தேர் சூரபன்ம 
னிடம் வந்தது . தன்னுடைய படைகள் முற்றும் எழுந்த 
மையைக் கண்டு சூரபன்மன் வியப்படைந்தான் . தேவர் 
களை இழந்தான் . தன்னுடைய தாயைப் புகழ்ந்தான் . 
அவன் அடைந்த மகிழ்ச்சி அளவிடற்கரியதாக விருந்தது . 


374 


கந்த புராணம் 


பல வகை 


அவுணப்படையின் எழுச்சியைக் கண்ட தேவர்கள் 
அஞ்சி நடுங்கினார்கள் .. 

வேற்றுருவங்களைக் 
கொண்டு ஓடினார்கள் . பூதப்படை வீரர்கள் தளர்ச்சி 
யடைந்தார்கள் . நூறாயிரத்தெண் மரும் வீரவாகுதேவரும் 
துன்பமுங் கடுஞ்சினமுங் கொண்டார்கள் . 

அறுமுகக்கடவுள் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் கண் 
டருளினார் . திருக்கையோடு திருக்கையைத் தட்டிப் புன் 
முறுவல் கொண்டார் . அப்பொழுது சிங்கமுகன் பானு 
கோபன் அக்கினிமுகன் முதலியோர் சூரபன்மனை 
யடைந்து வணங்கினார்கள் . எம் அரசே ! நீ இங்கே 
நிற்பாயாக ! யாங்கள் 

சென்று 

அறுமுகனையும் அவ 
டைய படையினரையும் விரைவில் வென்று வந்து உஉன் 
னுடைய அடிகளை வணங்குகிறோம் , " என்றார்கள் . சூரபன் 
மன் , அப்படியே செய்யுங்கள் , என்று கட்டளையிட் 
டான் . 

மீண்டும் போர் தொடங்குதல் 
விடைபெற்றுச்சென்றோர் பலவகைப் படைக்கலங் 
களையுஞ் சொரிந்து , முருகக்கடவுளைச் சூழ்ந்தார்கள் , 
முருகக்கடவுள் பாசுபதப் படைக்கலத்தைத் தமது திருக் 
கையிலெடுத்தார் . திருவுளத்தால் வழிபாடு செய்தார். 
சிங்கமுகாசுரன் முதலாகிய அவுணர் கூட்டங்களையும் , 
அளவின்றி நிற்கின்ற அவுணப்படைகளையும் விரைவில் 
அழித்தருள்வாயாக ! ” என்று கூறி விடுத்தருளினார் . அப் 
படைக்கலம் பாம்புகளையும் , நஞ்சையும் , இடிக்கூட்டங் 
களையும் , உருத்திரர்களையும் , தீயையும் , பூதக்கூட்டத் 
தொகுதியையும் , அளவிறந்த தெய்வப் படைக்கலங்களை 
யும் வெளிப்படுத்தி , உலகமெங்கும் நெருங்கிச் சூழ்ந்து 
ஆரவாரித்து வந்தது . உயிர்பெற்றெழுந்த அனைவரையும் 
ஒருங்கே கொன்று தொலைத்தது . இந்திரஞாலத் தேரின் 
மேலிருந்த உயிர்கொடுக்கும் மலையைப் பொடியாக்கி 
பழித்தது . அறுமுகக் கடவுளிடத்திற்கு மீண்டு வந்து 
சேர்ந்தது . சூரபன்மன் முன்போலத் தனித்தவனானான் . 
மிகுந்த துன்பத்தையடைந்து வருந்தினான் .. 


சூரபன்மன் அழிசல் 


375 


4 


அதனைச் 


று 


அச் 


இந்திரஞாலத் தேர் மீளுதல் 
சூரபன்மன் 

அறுமுகக்கடவுளைத் தனித்தவராக்கி 
வெல்லவேண்டுமென்று முடிவு செய்தான் 

முடிவு செய்தான் . தன்னுடைய 
இந்திரஞாலத் தேரைப் பார்த்து , “ நீ சிறுவனை ச்சூழ்ந்த 
பூதப்படைகளையும் வீரர்களையுங் கவர்ந்து சென்று உலகத் 
தின் உச்சியிலே வைத்துக்கொண்டிருப்பாயாக , 

என்று 
கூறினான் . அத்தேர் பூதப்படைகளையும் , வீரவாகுதேவர் 
முதலியோரையும் மயக்கி , உலகத்தின் உச்சிக்குக் கொண்டு 
சென்று அங்கு வைத்துக்கொண்டிருந்தது. 
சூரபன்மன் கண்டு , “ நம்முடைய தேரின் ஆற்றல் நன்று 
நன் 

என் கூறி நகைத்தான் . தேவர்கள் 
செயலையுணர்ந்து வருந்தினார்கள் . அறுமுகக்கடவுள் சூர 
பன் 

மனுடைய சூழ்ச்சியை யுணர்ந்து சினங்கொண்டார் . 
ஒரு கணையை எடுத்து வில்லிற் பூட்டினார் . “ நம்முடைய 
படைகளைக் கவர்ந்துகொண்டுபோய் 

வைத்திருக்கின்ற 
இந்திரஞாலத்தேரை விரைவில் இங்குக் கொண்டுவருவா 
யாக ! ” என்று கூறிவிடுத்தார். அக்கணை எல்லா வுலகங் 
களையுங் கடந்து சென்று இந்திரஞாலத்தேர் இருக்கும் 
இடத்தை யடைந்தது 
. 

அதன் ஆற்றலைத் தொலைத்தது. 
அதனைக் கொண்டுவந்து முருகக்கடவுள் திருமுன்பு சேர்த் 
தது . இந்திரஞாலத் தேரிலிருந்தவர்கள் முருகக்கடவுளை 
யடைந்து அவருடைய திருவடியைப் போற்றினார்கள் . 
முருகக்கடவுள் இந்திரஞாலத்தேரைப் பார்த்து , “ நீ சூர 
பன்மனிடஞ் செல்லாதே. அவன் இனி இறத்தல் உறுதி. 
இங்கே நில் , ” என்றார் . அத்தேர் அதனைக்கேட்டு அஞ்சி 
யது . சூரபன்மனிடத்திற்குச் செல்லாமல் முருகக்கட 
பக்கத்தில் தானே நின்றது . 

முருகக்கடவுள் விற்போர் புரிதல் 
இந்திரஞாலத்தேர் முருகக்கடவுளுடைய ஒரு கணையி 
னால் இவ்வலகத்திற்குத் திரும்பிவந்ததையும் , அனைவவரும் 
மீண்டதையும் தேர் தன்னிடத்திற்கு மீண்டு வராமல் 
முருகக்கடவுளிடமே நின்று விட்டதையுஞ் 
கண்டான் . தீயைப்போலச் சினங்கொண்டான் .. 

ஒரு 


சூரபன்மன் 


37 


கந்த புராணம் 


பெரிய வில்லை வளைத்தான் . அறுமுசக்கடவுள் மீது கணை 
களைச் சொரிந்தான் .. முருகக்கடவுளும் மிகுந்த சினங் 
கொண்டார் . ஒரு பெரிய வில்லை வளைத்துச் சூரபன்மன் 
செலுத்திய கணைகளையெல்லாம் அறுத்தார் . 

முருகக்கடவுளின் தேரோட்டியாகிய காற்றின் உடல் 
முழுவதும் கணைகளைப் பொழிந்தான் குரபன்மன் . சூர 
பன்மனுடைய கணை சளால் வருந்திப் புலப் பினான் காற்று . 
குதிரைகளைத் தூண்டாமல் வறிதே பிருந்தான் .. தன் 
ணருள் வடிவராகிய அறுமுகக்கடவுள் தேரோட்டியி 
னுடைய துன்பத்தை யுணர்ந்தார் . ஆயிரங் கணைகளைத் 
தூண்டிச் சூரபன்மனுடைய வில்லைப் பல துண்டங்களாக 
முறித்தார் , 

சூரபன்மன் சூலம் எறிதல் 
தன் வில் முறிந்ததைக் கண்டான் சூரபன்மன் , சிவ 
பெருமான் தந்த ஒரு முத்தலைச் சூலத்தை யெடுத்தான் . 
அரிமா வூர்தியிலேறினான் . அதனை முருகக்கடவுளுடைய 
தேருக்கண்மையில் தூண்டினான் . அவ்வரிமா அறுமுகக் 
கடவுளுடைய தேர்க்குதிரைகளை யடித்து வருத்தி 
வாரித்தது . சூரபன்மன் தான் கையிலெடுத்த சூலத்தை 
முருகக்கடவுள் மீது வீசினான் . அது மின்போல ஒளி 
வீசிக்கொண்டு விண்வழியாகச் சென்றது . அது செல்லும் 
பொழுது தீயுண்டாகியது . இடிகள் உண்டாயின . படைக் 
கலங்கள் பல தோன்றின . பூதர்கள் அதனைக் கண்டு அஞ்சி 
ஓடினர் . முருகக்கடவுள் அம்முத்தலைச் சூலத்தின் மீது 
ஆயிரங்கோடி கணை களைச் செலுத்தினார் . அக்கணைகளை 
யெல்லாம் சூலப்படை வீழ்த்திச்சென்றது . அப்படையின் 
ஆற்றலை முருகக்கடவுள் பார்த்தார் . தம்முடைய திருக் 
கையிலிருக்கின்ற குலிசத்தைப் பார்த்து , “ அந்தச் சூலப் 
படையைப் பிடித்துக்கொண்டு வருவாயாக , என்று கூறி 
விடுத்தார் . அக்குலிசம் சூலப்படைக்கு எதிரே சென்றது . 
கீப்பிழமபை வெளிப்படுத்திக்கொண்டு வருஞ் சூலப்படை 
தன்னைக் கட்டிய பொழுது அதனுடைய மூன்று தலைகளை 
யும் கெள்விப் பற்றிக்கொண்டு விரைந் 


மீண்டது . 


சூரபன்மன் அழிதல் 


377 


ப 


முருகக்கடவுள் இரண்டாயிரங் கணை களைப் பூட்டிச் சூர 
பன்மன் ஏறியிருந்த அரிமாவைக் கொன்று வீழ்த்தினர் . 
சூரபன்மன் சக்கரவாளப்பறவை வடிவெடுத்துப் 

போர் புரிதல் 
சூரபன்மன் தன் சூலம் தொலைந் ததையும் அரிமா - 
அழிந்ததையுங் கண்டான் . ஊழித் தீபோலச் சினங் 
கொண்டான் . மாயத் தீயினால் சக்கரவாளப் பறவையின் 
வடிவத்தையெடுத்தான் . நிலம் பிளக்கும்படி சிறகுகளால் 
அடித்து விண்ணில் எழுந்தான் . பூதப்படைகளைப் பல 
வாறு வருத்தினான் . பறவை வடிவெடுத்துத் திரியுஞ் 
சூரபன்மனைத் தேர்மீது சென்று கொன்று தொலைத்தல் 
கூடாது என்று திருவுள்ளங் கொண்டருளினார் . இந்திரன் 
மயில் வடிவெடுத்து முருகக்கடவுளைத் தாங்கினான் . சக்கர 
வாளப் பறவையாயுள்ள சூரபன்மன் மீது எண்ணிறந்த 
கணைகளைச் செலுத்தினார் . சூரபன்மன் சென்றவி 

விடங்கட் 
கெல்லாந் துரத்திச் சென்று போர் புரிந்தார் . முருகக் 
கடவுளுடைய கையின் கண் உள்ள வில்லைக்கறிக்க வெண்ணி 
வந்தான் . முருகக்கடவுள் தம்முடைய திருக்கையிலுள்ள 
வாட்படையை வீசி அவனுடைய பறவை வடிவை இரண் 
டாக வெட்டினார் . நான்முகன் திருமால் முதலிய தேவர் 
கள் இன்பக் கூத்தாடினார்கள் . 
சூரபன்மன் பலவேறு வடிவெடுத்துப் போர் புரிதல் 

சூரபன்மன் ஒரு பேருருவங்கொண்டு திக்குகளை 
யெல்லாம் மூடிநின்றான் ... முருகக்கடவுள் கணைகளையேவி 
அவ்வடிவத்தை யழித்தார் . சூரபன்மன் பிறகு மண்ணுல 
கத்தையும் விண்ணுலகத்தையும் அழித்தற்கெழுந்தாற் 
போல் மிகுந்த நீர் வடிவங்கொண்டு விண்ணுலகம் வரை 
நிமிர்ந்து நின்றான் . முருகக்கடவுள் நூறு தீக்கணை களை 
விடுத்து நீர் வடிவத்தை யொழித்தார் . பிறகு சூரபன்மன் 
தீயின் வடிவெடுத்து நின்றான் . முருகக்கடவுள் பெருங் 
காற்றுக் கணை களையேவி அத்தீயின் வடிவத்தைத் தொலைத் 
தார் . பின்பு சூரபன் மன் காற்றாகி நின்றான் . முருகக் 


378 


கந்த புராணம் 


2 


கடவுள் பாம்புக் கணைகளை யேவிக் காற்று வடிவத்தைக் 
கெடுத்தார் . 

சூரபன்மன் நான்கு நாட்கள் தொடர்ந்து போர் 
செய்தான் . பல வடிவங்களைக் கொண்டு தோன்றினான் . 
மும்மூர்த்திகளைப் 

போல வந்தான் ; தேவர்களையும் 
அவுணர்களையும் போல வந்தான் .. இந்திரனைப் போல 
வந்தான் ; பூதங்களைப்போல வந்தான் ; இயமனைப்போல 
வந்தான் ; பேயைப்போல வந்தான் ; தீயைப்போல வந் 
தான் ; காற்றைப்போல வந்தான் ; கடலைப்போல வந்தான் ; 
நஞ்சைப்போல வந்தான் ; பாம்பைப் போல வந்தான் 
முகிலைப்போல வந்தான் ; இடியைப்போல வந்தான் ; 
இருளைப்போல வந்தான் ; மலையைப்போல வந்தான் 
தாரகனைப்போல வந்தான் ; சிங்கமுகனைப்போல வந்தான் : 
பானுகோபனைப்போல வந்தான் ; அக்கினிமுகனைப்போல 
வந்தான் ; தருமகோபனைப்போல வந்தான் . இவ்வாறு 
பல வடிவங்களைக் சொண்டு முருகக்கடவுளைச் சூழ்ந்தான் . 
அவன் கொண்ட வடிவங்களைக் கண்ட தேவர்கள் அஞ்சி 
யோடினார்கள் . அறுமுகக்கடவுள் கணைகளைச் செலுத்திச் , 
சூரபன்மன் கொண்ட மாயவடிவங்களையெல்லாம் அழித் 
தருளினார் . சூரபன்மன் தனித்தவனாச நின்றான் . 

முருகக்கடவுள் பேருருவங் காட்டுதல் 
முருகக்கடவுள் சூரபன்மனை நோக்கி , “ ஓ சூரபன் 
மனே ! நீ பயனற்ற பல பொய் வடிவங்களை நம்முன் 
கொண்டாய் . நாம் அவைகளை யெல்லாம் அழித்தோம் . 
நாம் அழியாத நம்முடைய பேருருவத்தைக் கொள்ளு 
றோம் ; நீ அதனைக் காண்பாயாக , ” என்று கூறியருளினார் . 
கடல் , உலகம் , திக்கு , தேவர்கள் , உயிர்கள் எல்லாம் 
அடங்கப்பெற்ற ஒரு பெரிய வடிவத்தைக் கொண்டருளி 
னார் . அவ்வுடற்கண் , உள்ளடியில் மலைகளும் , புறவடியிற் 
கடல்களும் காலடி விரல்களில் இடி , விண்மீன் 

முதலிவை 
களும் அடங்கியிருந்தன . பாட்டில் வருணன் முதலியவர் 
களும் , கணைக்காலில் முனிவர்களும் அமைந்திருந்தார்கள் . 
முழந்தாளில் வித்தியாதரர் முதலாயினோர் இருந்தார்கள் . 


சூரபன்மன் அழிதல் 


379 


தொடையில் இந்திரன் முதலியோர் 

இருந்தார்கள் . 
தொடைமூலத்திற் காலன் முதலியோர் இருந்தார்கள் . 
அரையில் அவுணர் 

இருந்தார்கள் விலாப்புறங்களில் 
தேவர்கள் இருந்தார்கள் , மூலா தாரத்தில் நாகர்கள் இருந் 
தார்கள் . குறியில் அமுதம் இருந்தது . நாபியில் உயிர்க் 
தொகைகள் இருந்தன . மயிரில் உலகங்கள் அமைந்திருந் 
தன . தோள்களில் திருமால் நான் முகன் முதலியோர் 
இருந்தனர் . கைவிரல்களில் தெய்வப்பெண்கள் இருந்தார் 
கள் . வாயில் மறைகள் இருந்தன . இவ்வாறு பலபொருள் 
களுந் தம்மிடத்தே யடங்கிய பேருருவத்தை முருகக் 
கடவுள் காட்டி நின்றார் . அவ்வடிவத்தைத் தேவர்கள் 
கண்டு அஞ்சி நடுங்கி நின்றார்கள். முருகக்கடவுள் அஞ்சு 
தல் 

வேண்டாமென்று அவர்கட்கு அருள் புரிந்தார் . 
அவர்கள் மகிழ்ச்சியோடு தொழுதுகொண்டு நின்றார்கள் 

சூரபன்மன் அறுமுகக்கடவுளைப் போற்றுதல் 

முருகக்கடவுள் கொண்ட பேருருவத்தைக் கண்ட 
சூரபன்மன் மிகுந்த வியப்படைந்து நின்றான் . முருகக் 
கடவுள் அவனுக்குச் சிறிது நல்லுணர்வைக் கொடுத் 
தருளினார் . நல்லுணர்வுபெற்ற சூரபன் மன், “ இக்கடவுள் 
எண்ணற்ற அவுணப்படைகளை ஒரு நொடிப்பொழுதித் 
கொன்றருளினார் . உலகங்கள் தோறும் என்னோடு போர் 
செய்து என்னைச் சேர்ந்தவர்கள் யாவரையும் அழித்தருளி 
னார் . இந்திரஞாலத்தேரையும் என்னிடம் மீண்டு வரா 
வண்ணம் தடுத்துவிட்டார் . மிகுந்த ஆற்றலுடையவ 
னாகிய யான் செலுத்திய படைக்கலங்கள் 

டைக்கலங்கள் எல்லாவற்றை 
யும் நீக்கினார் . நான் கொண்ட பொய்ம்மைகள் முழுவதை 
யும் கணை களால் போக்கினார் . உலகங்களும் உலகத்துப் 
பொருள்களும் . தம்மிடத்தே அமைந்த ஒரு பெருவடி 
வத்தை என் கண் முன்னே காட்டி நின்றார் . அழகிய 
மயிலூர் தியின் மீது விளங்கிய இந்தக் கடவுளை நான் அந் 
நாளில் சிறுவன் என்று எண்ணியிருந்தேன் . இத்தன்மை 
களை யெல்லாம் நான் முன்பு உணர்ந்திலேன் . நான்முகன் 
திருமால் முதலிய தேவர்களுக்கும் யாவர்க்கும் மூலகாரண 


380 


கந்த புராணம் 


கையை 


மையை 


களும் 


சிறந்த 


மாய் நின்ற வடிவம் இவ்வடிவமன்றே ? முன்னே ஒற்ற 
னாகவந்த வீரவாகு , வேலாயுதம் பொருந்திய 
யுடைய இக்கடவுளை முழுமுதற்பொருள் என்றே சொன் 
னான் . அவன் கூறியவைகளை நான் அன்று நம்பவில்லை. 
இன்று இக்கடவுளே முழுமுதற்பொருள் என்னும் உண் 
உணர்ந்தேன் . 

அத்தூதுவன் கூறியவைகள் 
உண்மையேயாம் . நான் பெற்ற ஆயிரத்தெட்டு உலகங் 
பிறவும் பெருமையிற் 

இவ்வ அமுகக் 
கடவுளுடைய அடித்தாமரைகளிலுள்ள 

ஒரு 

மயிரில் 
தோன்றி நிற்கின்றன. எல்லாப் பொருள்களையும் உள் 
ளடக்கி இக்கடவள் கொண்டுள்ள வடிவம் முழுமையையும் 
யாவர் குறித்தறிய வல்லவர் ? உடல் முழுவதும் கண்க 
ளாக அமையப்பெற்றவர்களுக்கும் காண்டற்கு நீண்ட 
காலம் வேண்டும் . பேரழகு பொருந்திய பெருவடிவத்தில் 
உள்ள பேரொளியும் பிறவும் உலகில் வேறு யாவரிடத்தி 
லுள்ளன ? நான் 

பலமுறை பார்த்தும் எனக்கு மன 
நிறைவு . உண்டாயிற்றில்லை. இக்கடவுளுடைய பேருரு 
வத்தைக் கண்டு அஞ்சுவ தல்லாமல் தேவர்களில் தாம் யார் 
இதனைக் காண வல்லவர் ? நான் அழியாத சிறந்த மேன் 
மையைப் பெற்றுள்ளேனாதலிற் சாண்கின்றேன் . ஆயிரங் 
கோடி காமர்களுடயை அழகுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து 
பொருந்தினவாயினும் இக்கடவுளுடைய திருவடியின் 
மேலான அழகிற்குச் சிறிதும் ஈடாகமாட்டாதென்றால் 
இக்கடவுளுடைய பெருவடிவப் பேரழகிற்கு 
ஒப்புக்கூற இயலும் ? என் தம்பி சிங்கமுகன் , என் மகன் 
இரணியன் முதலியோர் முருகக்கடவுளைச் சிறுவர் என்று 
எண்ணாதே ; அவர் திருமால் நான் முகன் முதலிய தேவர் 
கள் காணாத சிவபெருமானேயாகும் , ” என்று கூறினார் . 
கள் . அவர்கள் 

இயம்பியது உண்மையேயாகியது . 
பெருமை பொருந்திய இக்கடவுளுடைய திருவடிமுதல் 
திருமுடிவரை எவ்வளவு காலம் பார்த்தாலும் கண்களுக்கு 
அடங்காது . நினைத்தால் உள்ளத்திற்கு 

திற்கு அடங்காது . 
பேரியல்பு பொருந்திய இக்கடவுள் என்னோடு போருக்கு 
வந்தது என்னிடத்து வைத்த பேரருளென்றே உறுதியாக 


எவரால் 


சூரபன்மன் அழிதல் 


381 


ஆனால் , 


எண்ணலாம் . 

என்னுடைய சினந் தீர்ந்தது ; போரின் 
ஊக்கம் குறைந்தது ; மயிர்கள் பொடித்தன ; கண்கள் 
இன்பநீரைச் சொரியலாயின : அடியேனுக்கு இக்கடவு 
ளிடத்தே அன்பு பிறந்தது ; உள்ளம் உருகியது ; ஆண 
வம் அகன்றது ; 

அறிவு உண்டாகியது ; வலத்தோளும் 
வலக்கண்ணுந் துடித்தன ; 

எல்லா உலகங்களும் அவற் 
றின் பொருள்களும் அமைந்த இக்கடவுளுடைய பெரிய 
வடிவத்தை நான் கண்டேன் இது நான் முன்பு செய்த 
தவத்தின் பயனேயாகும் ; இக்கடவுளை என் கால்கள் 
வலம் வருதல் வேண்டும் ; கைகள் தொழுகல்வேண்டும் ; 
தலை வணங்குதல் வேண்டும் ; நா புகழ்ந்து பேசுதல்வேண் 
டும் ; நான் தீவினையினின்று நீங்கி இக்கடவுளுடைய 
அடிமையாக வாழ்தலை விரும்புகிறேன் . மானம்தான் 
அவ்வாறு செய்தலைத் தடுக்கின்றது . தேவர்கள் பொருட்டு 
வந்து போரைச்செய்த இக்கடவுளை நான் 

சினப்பதே 
தக்கதாகும் . 

என்னுள்ளம் அக்கடவுள் வழி 
யாகவே செல்கின்றது . இப்பெருமான் இதுவரை என் 
னோடு நீண்ட போரைச்செய்து பிரியா தவராக நிற 
தெல்லாம் ஒரு திருவிளையாடல் என்றே உணருகின்றேன் . 
இவர் என்னைக் கொல்ல வேண்டுமென்று எண்ணினால் , 
அதனை யாரால் தடுக்க இயலும் ? ஒரு குற்றமுஞ் செய் 
யாத தேவர்களை நான் சிறையில் வைத்தது தீமையென்று 
பலதரம் சொன்னார் . தேவர்களைச் சிறை செய்தமை 
யால் தான் , மறைகளாலும் தேவர்களாலும் காணப்பெறாத 
கடவுள் இங்கு எழுந்தருளிவரப் பெற்றேன் . நான் 
தேவர்களைச் சிறை செய்தது நன்மையையே உண்டாக்கி 
யது . ஒப்பற்ற முழுமுதற்கடவுள் முன்பு நின்று 
இதுவரை போர் செய்தேன் . இனி மனந் தளரேன் 
மேலாகிய பெருமையைப் பெற்றேன் . பேராண்மை 
யாளனும் நானேயானேன் . என்றும் என் புகழ் நிலை 
பெறும் ; இவ்வுடம்பு நிலைபெறுமோ ? நான் இப்பொழுது 
தேவர்கள் சிறையை நீக்கி , இக்கடவுளை வணங்கி எளியர் 
போன்றிருப்பின் , என் புகழ் அழிந்துவிடும் , ” என் பன 
போல் பல மொழிகளைச் சொல்லி முருகக்கடவுளுடைய 


நிற்ப 


நான் 

. 


382 


கந்த புராணம் 


திருமுன்பு நின்றான் . முருகக்கடவுள் - சூரபன்மனுக்குக் 
கொடுத்த நல்லுணர்வைப் போக்கி முன்போல் ஆண 
வத்தை யுண்டாக்கினார் . தாமும் பேருரு நீங்கிப் பழைய 
வடிவத்தைக் கொண்டார் . 
கோலமா மஞ்ஞை தன்னில் குலவிய குமரன் தன்னைப் 
பாலனென் றிருந்தேன் அந்நாள் பரிசிவை உணர்ந்தி லேன்யான் 
மாலயன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யார்க்கும் 
மூலகா ரணமாய் நின்ற மூர்த்தி இம் மூர்த்தி அன்றோ ? 
ஒற்றென முன்னம் வந்தோன் ஒருதனி வேலோன் தன்னைப் 
பற்றிகல் இன்றி நின்ற பராபர முதல்வன் என்றே 
சொற்றனன் சொற்ற வெல்லாம் துணிபெனக் கொண்டி லேனால் 
இற்றை இப் பொழுதில் ஈசன் இவன் எனும் தன்மை கண்டேன் ! 
மீயுயர் வடிவங் கொண்டு மேவிய தூதன் சொற்ற 
வாய்மைகள் சரதம் அம்மா மற்றியான் பெற்ற அண்டம் 
ஆயவை முழுது மற்றும் அறுமுகம் படைத்த செம்மல் 
தூயபொற் பதரோ மத்தில் தோன்றியே நிற்கும் அன்றே ! 
அண்டர்கள் முனிவர் எனோர் அகிலமுங் காட்டி அண்ணல் 
கொண்டிடு படிவம் முற்றும் குறித்தியார் தெரிதற் பாவார் 
எண்டரு விழிகள் யாக்கை எங்கணும் படைத்தோர்க் கேனும் 
கண்டிட அநந்த கோடி கற்பமுங் கடக்கும் அன்றே ! 
சீர்க்கும் ரேசன் கொண்ட திருப்பெரு வடிவந் தன்னில் 
ஏர்க்குறும் ஒளியும் சீரும் இளமையும் எழிலும் எல்லாம் 
ஆர்க்குள உலகில் அம்மா அற்புதத் தோடும் பல்கால் 
பார்க்கினுந் தெவிட்டிற் றில்லை இன்னும் என் பார்வை தானும் ! 
நேரிலன் ஆகி ஈண்டே நின்றிடும் முதல்வன் நீடும் 
பேருரு வதனை நோக்கிப் பெரிதும் அச் சுறுவ தல்லால் 
ஆரிது நின்று காண்பர் அமரரில் அழிவி லாத 
சீரிய வரங்கொண் டுள்ளேன் ஆதலில் தெரிகின் றேனால் ! 
ஆயிர கோடி காமர் அழகெலாம் திரண்டொன் றாகி 
மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் 
தூயநல் எழிலுக் காற்றா தென்றிடில் இனைய தொல்லோன் 
மாயிரு வடிவிற் கெல்லாம் உவமையார் வகுக்க வல்லார் ? 
இங்கென துயிர்போல் உற்ற இளவலும் இளைய சேயும் 
செங்கையில் வேலோன் தன்னைச் சிறுவனென் றெண்ணல் கண்டாய் 
பங்கயன் முதலோர் காணாப் பரமனே ஆகும் என்றார் 
அங்கவர் மொழிந்த ஆறுஞ் சரதமே ஆன தன்றே ! 


சூரபன்மன் அழிதல் 


383 


அண்ணலார் குமரன் மேனி அடிமுதன் முடியின் காறும் 
எண்ணிலா ஊழி காலம் எத்திறம் நோக்கி னாலும் 
கண்ணினால் அடங்கா துன்னில் கருத்தினால் அடங்கா தென்பால் 
நண்ணினான் அமருக் கென்கை அருள் என நாட்ட லாமே ! 
திருகிய வெகுளி முற்றும் தீர்ந்தன செருவின் ஊக்கம் 
அருகிய துரோமம் புள்ளி ஆயின விழியில் தூநீர் 
பெருகிய திவன்பால் அன்பு பிறந்தன தமியேற் குள்ளம் 
உருகிய தென்பு தானும் உலைமெழுகாகும் அன்றே ! 
போயின அகந்தை போதம் புகுந்தன வலத்ததான 
தூயதோர் தோளுங் கண்ணும் துடித்தன புவனம் எங்கும் 
மேயின பொருள்கள் முற்றும் வெளிப்படு கின்ற விண்ணோர் 
நாயகன் வடிவங் கண்டேன் நற்றவப் பயன்ஈ தன்றோ! 
சூழுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் அங்கை 
தாழுதல் வேண்டுஞ் சென்னி துதித்திட வேண்டுந் தாலு 
வாழுதல் வேண்டுந் தீமை அகன்றுநான் இவற் காளாகி 
வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே ! 
ஒன்னலர் பொருட்டால் எகி உறுசமர் இழைத்த செம்மல் 
தன்னுரு வரனைக் காண்கின் முனிவதே தகுதி யாகும் 
வன்ன கொள் வெண்ணெயே போல் வலியழிந் துருகிற் றென்னால் 
என்னுடை வயத்த அன்றோ உணர்ச்சியும் யாக்கை முற்றும் ! 
டவிழ் அலங்கல் மார்பன் என்னுடன் இந்நாள் காறும் 
நீடிய இகல் போர் ஆற்றி நீங்கலான் நின்ற தெல்லாம் 
ஆடலின் இயற்கை என்றே அறிந்தனன் அஃதான் றன்னான் 
சாடிய வேண்டும் என்னின் யாரது தாங்கற் பாலார் ? 
ஏதமில் அமரர் தம்மை யான் சிறை செய்த தெல்லாம் 
தீதென உரைத்தார் பல்லோர் அன்ன தன் செயற்கை யாலே 
வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பலருங் காணா 
நாதன் இங் கணுகப் பெற்றேன் நன்றதே ஆன தென்றே ! 
ஒன்றொரு முதல்வன் ஆகி உறைதரு மூர்த்தி முன்னம் 
நின்றமா செய்தேன் இந்நாள் நெஞ்சினித் தளரேன் அம்மா 
நன்றிதோர் பெருமை பெற்றேன் வீரனும் நானே ஆனேன் 
என்றும் இப் புகழே நிற்கும் இவ்வுடல் நிற்ப துண்டோ ? 
வானுளோர் சிறையை நீக்கி வள்ளலை வணங்கி இந்த 
ஊனுலாம் உயிரைப் போற்றி அளியர்போல் உறுவன் என்னில் 
ஆனதோ எனக்கி தம்மா ஆயிர கோடி அண்டம் 
போனதோர் புகழும் வீரத் தன்மையும் பொன்றி டாவோ ? 


384 


கந்த புராணம் 


என்ன இத் தகைய பன்னி நிற்றலும் எவர்க்கும் மேலோன் 
உன்னருந் தகைத்தாய் நின்ற ஒருபெருந் தோற்றம் நீத்து 
மின்னிவர் கலாபம் ஊர்ந்த வியன்உருக் கொண்டு நண்ணித் 
துன்னலன் போதம் மாற்றித் தொன்மைபோல் ஆகச் செய்தான் 


நான் 


அறுமுகக்கடவுளோடு சூரபன்மன் மீண்டும் 

போர் செய்யத்தொடங்குதல் 
அவ்வளவில் சூரபன்மனுக்குப் பழைய பகையும் 
சினமும் உண்டாயிற்று . போரில் ஊக்கஞ்செலுத்தினான் . 
கையோடு கையைத் தட்டித் தலையை 

தலையை அசைத்து நகைத் 
தான் . சிறுவனாகிய இந்தக் கள்வன் என்னோடு போர் 
சய்தற்கு ஆற்றாதவனாகித் தான் 

தான் கற்ற மாயங்களு 
ஒன்றைக் காட்டி என்னை யிங்கே மயக்கிவிட்டான் . 
அந்த மாயத்தைத் தெரிந்து அழித்துவிட்டேன் . எனக்கு 
ஒப்பானவர்கள் யார் இருக்கிறார்கள் ? என்றும் உடலழி 
யாத நான் கருத்தழிகிற துண்டோ ? முன்னே இந்தப் 
போரை மூட்டிய தேவர்களை வென்று பிறகு இந்தச் சிறு 
வனை வெல்லுகிறேன் , " என்றான் . 

பிறகு சூரபன்மன் ஒரு மாய மறையைச் சொன்னான் . 
மிகப் பெரிய இருள் வடிவத்தைக்கொண்டான் . 
மறைந்து நின்று ஆரவாரித்தான் . தேவர்கள் கலக்க 
மடைந்தார்கள் . பல பெரிய தலைகளையும் அளவில்லாத 
கைகளையுமுடைய ஒரு 

பெரிய வடிவத்தை யெடுத்து 
விண்ணில் 

தேவர் கூட்டங்களை உண்ண 
எண்ணினான் . தேவர்கள் அஞ்சி நடுங்கிச் சிதறி யோடி 
னார்கள் . அவர்கள் முருகக்கடவுளை நோக்கி , 
நண்ணினர்க் கினியாய் ஓலம் ஞானநா யகனே ஓலம் 
பண்ணவர்க் கிறையே யோலம் பரஞ்சுடர் முதலே ஒலம் 
எண்ணுதற் கரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் 
கண்ணுதற் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம் . 
தேவர்கள் கேவே ஓலம் சிறந்தசிற் பரனே ஓலம் 
மேவலர்க் கிடியே ஓலம் வேற்படை விமலா ஓலம் 
பாவலர்க் கெளியாய் ஓலம் பன்னிரு புயத்தாய் ஓலம் 
மூவரும் ஆகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் . 


அதனுள் 


நின்றான் . 


சூரபன்மன் அழிதல் 


38.5 


என் 


வாய்விட்டலறி ஓலமிட்டார்கள் 
பாதுகாக்க 
வேண்டும் என்று பலவாறு முறையிட்டார்கள் . 


சூரபன்மன் முடிவு 
தேவர்களுடைய துன்பத்தையும் சூரபன்மனுடைய 
சீற்றத்தையும் முருகக்கடவுள் திருவுள்ளத்திலே கொண் 
டருளினார் . தம்முடைய திருக்கையிலிருக்கும் வேற் 
படையைப் பார்த்து , இச்சூரபன்மனுடைய மார்பைப் 
பிளந்து விரைவிலே மீள்வாயாக ! என்று கூறி அவன் 
மீது செலுத்தியருளினார் . வேற்படை ஆயிரங்கோடி 
கதிரவர்களைப்போல ஒளிவிட்டுத் தீப்பிழம்புகளை வெளிப் 
படுத்திச் சென்றது . சூரபன்மனுடைய இருள் வடிவம் 
உடனே நீங்கியது . மாயம் மாய்ந்ததையும் வேற்படை 
ரதிரே வருதலையுஞ் சூரபன்மன் கண்டான் . அழியாத 
மேன்மையினையுடைய என்னை , இச் சிறுவன் விடுத்த 
வேற்படை என்ன செய்யும் ? என்று எண்ணி நகைத்துப் 
பெருஞ் சீற்றங்கொண்டான் . உலகங்களை யெல்லாம் 
அழித்துப் பிறகு இவ் வேற்படையை அழிக்கிறேன் . 
என்று எண்ணினான் . கடலின் நடுவிடத்திற்குச் சென்றான் . 
தீயைப் போன்ற தளிர்களையும் , புகையைப் போன்ற இலை 
களையும் , பொன் போலப் பூங்கொத்துக்களையும் வெளிப் 
படுத்தி , மரகதமணிபோலக் 

காய்த்து , 

மாணிக்கமணி 
போலப் பழுத்து , முகில்களைப் போலக் கிளைகளைப் போக்கி , 
மிகவும் உயர்ந்து நூறாயிரம் யோசனை அகன்ற அரை 
யுடைய ஒரு பெரிய மாமர வடிவமாக நின்றான் . தன் 
வடிவத்தை யசைத்தான் . அதனால் நிலவுலகங்கள் இடிந்து 
சரிந்தன. உலகத்துப் பொருள்களெல்லாம் நிலை 
தடுமாறின. மாமர வடிவாகநிற்குஞ் சூரபன்மனுடைய 
தன்மையை வேற்படை பார்த்தது . சினத்துடன் விரைந்து 
சென்று தாக்கியழித்தது , சூரபன்மன் அரற்றுதலோடு 
வெட்டுண்டு வீழ்ந்தான் . ஆயினும் , சிவபெருமான் 
கொடுத்த மேன்மையின் சிறப்பால் இறக்கவில்லை . . அவன் 
விரைந்து பழைய வடிவத்தைக் கொண்டான் . உடைவாளை 


க . பு.- 25 


386 


கந்த புராணம் 


பிளந்து 


உறையினின் றுங் கழற்றினான் . போர்செய்ய 

எண்ணி 
திர்த்துச் சீறினான் . வேற்படை அவனுடைய மார்பைப் 

உடலை இருகூறாக்கிக் கடலில் வீழ்த்தியது . 
தேவர்கள் மகிழ்ந்து மலர்மழை சொரிந்தார்கள் . வேற் 
படை தேவகங்கையில் நீராடி முருகக்கடவுளுடைய திருக் 
கையை அடைந்து வீற்றிருந்தது . 


சூரபன்மன் சேவலும் மயிலும் ஆதல் 
சிவபெருமான் கொடுத்த மேன்மையினால் அழியாத 
சூரபன்மன் மீட்டும் எழுந்தான் . முருகக்கடவுளோடு 
போர்செய்யவெண்ணினான் . கோழியும் மயிலும் ஆனான் . 
அவருடைய திருமுன்பு வந்தான் . தேவர்கள் அஞ்சியோடு 
மாறு போர்ச் செருக்குக்கொண்டான் . அறுமுகக்கட 

கடவுள் 
அவன்மீது திருவருள் நோக்கஞ் செலுத்தியருளினார் . 
அத்திருவருட் பார்வையால் சூரபன்மனுக்கு நல்லறிவு 
உண்டாகியது . அறுமுகக்கடவுள் நல்லறிவு பெற்ற கோழி 
யைப்பார்த்து , “ நீ நம்முடைய தேரிற் கொடியாக அமர்ந் 
திருந்து கூவுவாயாக " என்று திருவருள் புரிந்தார் . கோழி 
கொடியாகிக் கூவியது , பின்பு முருகக்கடவுள் இந்திர 
னாகிய மயிலில் நின்றும்இறங்கினார் . தமது அருளைப் பெற்றுக் 
குறிப்பின் வழிநின்ற சூரனாகிய மயிலின்மீது ஏறினார் . 
நம்மைச் சுமப்பாயாக என்று அதனை ஊர்தியாகக் 
கொண்டார் . 

மகேந்திரபுரியிலுள்ள போர்க்களத்தை 
யடைந்தார் . தேவர்களும் வீரவாகுதேவரும் முருகக் 
கடவுளை வணங்கி ஆரவாரித்துச் சூழ்ந்தார்கள் . 


ܐܐ 


கசு . 


Iy 


தேவர்கள் போற்றுதல் 

தேவர்கள் மகிழ்ச்சி 
முருகக்கடவுள் சூரபன்மனைக்கொன்று அவனுடைய 
ஆணவத்தைப் போக்கி அடிமை கொண்டதைக்கண்டு 
திருமால் நான் முகன் முதலிய தேவர்கள் முருகக்கடவுளைப் 
பலவாறு போற்றலானார்கள் . 


இரணியன் புலம்புதல் 


387 


கார்தடிந்து துய்க்கும் கனைகடலின் நீர்வறப்பப் 
போர் தடித்து செல்லும் புகர்வேல் தனைவிடுத்துச் 
சூர்தடிந்தாய் அன்றே தொழும் அடியேம் வல்வினையின் 
வேர் தடிந்தாய் மற்றெமக்கு வேறோர் குறையுண்டோ ? 
மாறுமுகம் கொண்டுபொரும் வல்லவுணர் மாளாமல் 
நூறு முகம் எட்டு நோதக் கனபுரிய 
தேறுமுகம் இன்றித் திரிந்தேமை ஆளவன்றோ 
ஆறுமுகங் கொண்டே அவதரித்தாய் எம்பெருமான் . 
நீதி முறையதனில் நில்லா அசுரர்புரி 
தீது பலவுளவுந்தீர்ந்தோம் பழியகன்றோம் 
வேத நெறிதொல்லை வெறுக்கையொடு பெற்றனமால் 
எதும் இலையால் எமக்கோர் குறை எந்தாய் . 
மன்ற அவுணர் வருத்திட இந் நாள்வரையும் 
பொன்றி னவரென்னப் புலம்பித் திரிந்தனமால் 
இன்று பகைமாற்றி எமக்கருள் நீ செய்கையினால் 
சென்ற உயிர்மீண்ட திறம்பெற் றனம்ஐயா . 

இவ்வாறு தம்மைப் போற்றிய தேவர்கட்கு முருகக் 
கடவுள் திருவருள் புரிந்தார் . 


கரு . 


ரணியன் புலம்புதல் 

மனைவியர் மாளல் 
போர்க்கள நிகழ்ச்சியைப் பார்த்துக்கொண்டிருந்த 
வுணர்கள் சிலர் விரைந்து சென்று , அறுமுகக் கடவு 
ளுடைய வேற்படையினாலே சூரபன்மன் இறந்தான் 
என்று அவனுடைய பட்டத்து மனைவியாகிய பதும 
கோமளைக்குப் பகர்ந்தார்கள் . அவள் அம்மொழிகளைக் 
கேட்டு உயிர் நீங்கினாள் . மற்றைப் பெண்களும் வயிற்றில் 
அடித்துக்கொண்டு அழுதார்கள் . தீக்குழி ஒன்றை 
உண்டாக்கினார்கள் , பதுமகோமளையின் உடலை அதிற் 
போட்டுத் தாமும் வீழ்ந்து இறந்தார்கள் . திருமகள் அந் 
நகரத்தைவிட்டு நீங்கினாள் . 

இரணியன் புலம்பி இறுதிக்கடன் இயற்றுதல் 

தன் தந்தை இறந்து , சேவலும் மயிலுமாகி முருகக் 
கடவுளிடத்து வந்ததனை இரணியன் கண்டான். மனம் 


388 


கந்த புராணம் 


நான் 


கலங்கி நொந்தான் . விண்ணில் 

நின்றுகொண்டு , “ ஓ 
பேரரசே ! நான் அந்நாளில் நவின்ற மொழிகளைச் சிறிதும் 
நீ கேட்டாய் இல்லை . இறக்கும்படியாகப் போர்செய்தாய் . 

உனக்காக என்னுடைய உயிரைக் கொடுக்காமல் 
இப்பொழுது 

அன்புடையவன் போலத் துன்புறுகின் 
றேன் . நிலையற்ற உடலை நிலையெனக்கருதிப் பலருங்கண்டு 
இகழுமாறு உனக்குத் தெரியாமல் ஒளித்தோடினேன். நீ 
மறைந்த பின்பு வந்தேன் . நான் மிகவும் நல்லன் அல் 
லனோ ? நான்முகன் முதலிய தேவர்கள் போற்ற அரசு 
செய்திருந்த நீ , இப்பொழுது முருகக்கடவுளுடைய தேரிலே 
கொடியாக நின்று கூவுகின்றாய் ! உலகத்துயிர் சளெல்லாம் 
வந்து வணங்கப் பெற்றிருந்த நீ , இப்பொழுது அறுமுகக் 
கடவுளைத் தாங்கும் ஊர் தியாக அமைந்துநின்றாய் . சிவ 

மகனாகிய முருகனோடு போர் செய்தமையால் 
தான் நீ இவ்வாறு மயிலூர் தியாகி அக்கடவுளைச் சுமக்க 
லானாய் , " என்று கூறிப் பலவாறு புலம்பினான் . அதன்பின் 
சுக்கிராச்சாரியாரைக் கொண்டு 

இறுதிக் கடன்களை 
இறந்தவர்கட்கெல்லாம் முறைப்படி செய்தான் . செல்வம் 
துன்பத்திற்கு வித்தாகும் என்று அதனை வெறுத்தா ன் . 
சிவபெருமானை யெண்ணித் தவஞ்செய்து வீடுபேற்றை 
யடையுமாறு ஓரிடத்திற்குச் சென்றான் . 


னுடைய 


பார்த்து , 


கசு . திருச்செந்திற்பதிக்கு மீளுதல் 

தேவர்களைச் சிறைமீட்டல் 
முருகக்கடவுள் 

வீரவாகுதேவரைப் 
“ இந்திரன் மகனாகிய சயந்தனையும் பிறதேவர்களையும் 
சிறையிலே நின்றும் மீட்டுக்கொண்டு வருவாயாக , " என்று 
கட்டளையிட்டருளினார் . வீரவாகுதேவர் அதனைக்கேட்டு 
நன் என்று மகிழ்ந்தார் . போர்க்களத்தை நீங்கி 
மகேந்திரபுரியை அடைந்தார் . சயந்தனுந் தேவர்களும் 
துன்பப்பட்டுக் 

கொண்டிருக்கின்ற சிறைச்சாலைக்குச் 
சென்றார் . வீரவாகுதேவரைக் கண்டு சயந்தனுர் தேவர் 
களும் போற்றினார்கள் . வீரவாகுதேவர் , சயந்தன் முதலிய 


திருச்செந்திற்பதிக்கு மீளுதல் 


389 


பார்த்து , 


தேவர்களைப் பார்த்து , “ முருகப்பெருமான் சூரபன்மன் 
முதலியோரை அழித்தருளினார் . நீங்கள் அனைவரும் 
புறப்பட்டு முருகக்கடவுளிடம் வாருங்கள் , " என்று கூறி 
யருளினார் . அனைவருஞ் சிறை நீங்கிப் போர்க்களத்தை 
யடைந்து முருகக்கடவுளை வணங்கினார்கள் . முருகக்கட 

டவுள் 
அனைவருக்குந் திருவருள் புரிந்தருளினார் . இந்திரன் தன் 
மகன் சயந்தனைத் தழுவி மகிழ்ந்தான் . 

மகேந்திரபுரியை மறைத்தல் 
போரில் அன்றுவரை இறந்த பூதப்படைகள் முற்றும் 
உயிர்பெற்றெழுமாறு முருகக்கடவுள் திருவுளங்கொண் 
ருளினார் . அப்படைகளும் அவ்வாறே யெழுந்தன. அவை 
கள் அறுமுகக்கடவுளை வணங்கி நின்றன . முருகக்கடவுள் 
வருணனைப் 

சூரபன்மன் இருந்த மகேந்திர 
புரியை ஊழிக்காலத்தைப்போல நீரில் மறைத்து ஒழிப் 
பாயாக ! " என்று கட்டளையிட்டருளினார் . வருணனும் 
மேலெழுந்து மகேந்திரபுரியை அங்குள்ள உயிர்களோடு 
கடலில் அழுத்தினான் . முருகக்கடவுள் போர்க்களத்தை 
நீங்கிப் படைகளுடன் திருச்செந்திற்பதியை அடைந்தார் . 

அறுமுகக்கடவுளை வழிபடுதல் 
நான்முகன் முதலியோர் அறுமுகக்கடவுளை வணங்கி , 
" நாங்கள் தேவரீருக்கு வழிபாடு செய்ய விரும்புகிறோம் , 
என்றார்கள் . முருகக்கடவுள் அதற்கு உடன்பட்டார். 
வழிபாட்டுப் பொருள்களை மிக விரைந்து தேவர்கள் 
கொண்டுவந்தார்கள் . இறைவனருளிய மறைமுறைப்படி 
வழிபாடு செய்யப்பெற்றது . முருகக்கடவுள் தேவர்கள் 
எல்லோருக்குந் திருவருள் புரிந்தருளினார் . 


நான்காவது 
போர்புரிகாண்டம் முற்றிற்று . 


5. தேவகாண்டம் 

முருகவேள் வணக்கம் 
மாயையின் வலியோன் ஆகி மான்முத லோரை வென்றே 
ஆயிரத் தோரெட் டண்டம் அரசுசெய் துகம் நூ றெட்டுக் 
காயம தழிவின் றாகிக் கடவுளர்க் கலக்கண் செய்த 
தீயசூர் முதலைச் செற்ற குமரன் தாள் சென்னி வைப்பாம் . 


க . திருப்பரங்குன்று சேர்தல் 

திருச்செந்தூரைவிட்டுப் புறப்படுதல் 
திருமுருகப்பெருமான் மயிலூர்தியின் மேல் ஏறித் 
திருச்செந்துரை விட்டுப் புறப்பட்டார் . நான்முகன் 
திருமால் இந்திரன் முதலிய யாவரையும் பார்த்து , “ நீங்கள் 
உங்களுக்குரிய ஊர்திகளில் ஏறி நமக்குப் பக்கத்தில் 
வாருங்கள் ,” என்று திருவாய்மலர்ந்தருளினார் . அவர்களும் 
அவ்வாறே தத்தமக்குரிய வூர்திகளிலேறி முருகப்பெரு 
மானைச் சூழ்ந்து சென்றார்கள் . கொம்பு காகளம் பேரிகை 
முதலிய ஒலிக்கருவிகள் 

ஒலிக்கருவிகள் முழங்கின . மறையொலியும் 
தேவர்களுடைய வாழ்த்தொலியும் பிற வொலிகளும் 
முருகக் கடவுளின் ஊர்தியாகிய மயிலும் , கொடியாகிய 
சேவற்கோழியுஞ் செய்கின்ற வொலிகளால் மறைந்தன . 
பூதர்களின் செலவால் மலைகள் அசைந்தன முருகக் 
கடவுள் இடைவழிகளை யெல்லாங் சடந்து நான்மாடக் 
கூடல் என்னும் மதுரைமாநகர்க்கு மேல்பாலுள்ள திருப் 
பரங்குன்றத்தை யடைந்தார் . 

திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்தருளுதல் 
திருப்பரங்குன்றில் தவஞ்செய்து 

கொண்டிருந்த 
முனிவருடைய மக்கள றுவரும் , நான்முகன் 
முதலிய தேவர்களும் முருகப்பெருமானை வணங்கித் , 

இங்கே அமர்ந்தருளுதல் வேண்டும் . 
மிகவுஞ் சிறந்த இடம் , " என்று வேண்டிக்கொண்டார்கள் , 


ன . 


பராசர 


தேவரீர் 


392 


கந்த புராணம் 


முருகக்கடவுள் அதற்கு உடன்பட்டருளினார் . தேவத்தச் 
சன் அம்மலையின் மீது அளவற்ற தெருக்களையும் , கோயில் 
களையும் , பொழில்களையும் , குளங்களையும் அமைத்தான் . 
முருகக்கடவுள் அவைகளைக் கண்டு மகிழ்ந்தார் . தெய்வத் 
தச்சனுக்குத் திருவருள் புரிந்தார் அவரவர்கட்குரிய 
இடங்களில் அனைவரையும் அமர்த்தித் தாம் திருக்கோயிலை 
யடைந்து அரியணையின் மீது வீற்றிருந்தருளினார் . பராசர 
முனிவருடைய மக்கள றுவரும் முருகக்கடவுளுடைய 
திருவடிகளை வழிபட்டு நின்றார்கள் . முருகக்கடவுள் 
அவர்களுக்கு மெய்யறிவை உரைத்தருளினார் . அனைவருக் 
குந் திருவருள் புரிந்தார் . 


2 . 


தெய்வயானையம்மை திருமணம் 
இந்திரன் மனைவியையும் மகளையும் வரவழைத்தல் 

தன் பகைவனாகிய சூரபன்மனை முருகக்கடவுள் 
அழித்ததுபற்றி , இந்திரன் தன் மகளாகிய தெய்வயானை 
யம்மையை முருகக்கடவுளுக்கு மணஞ்செய்துகொடுக்க 
எண்ணினான் , அவ்வெண்ணத்தைத் திருமால் நான்முகன் 
முதலிய தேவர்களுக்குத் தெரியப்படுத்தினான் . அவர்கள் 
அதனைக் கேட்டு 

மனமகிழ்ச்சி யடைந்தார்கள் . உன் 
எண்ணம் நன்று என்று வியந்தார்கள் . “ உன் மகளாகிய 
தெய்வயானையும் அறுமுகக்கடவுளைத் திருமணஞ் செய்யு 
மாறு முன்னாளிலே சரவணப்பொய்கையில் தவஞ் செய் 
தாள் . அத்தவத்தின் 

பயன் - இப்பொழுது 
போலும் ! மணஞ்செய்து கொடுத்தற்கு விரைந்து முயல்வா 
யாக ! " என்று கூறினார்கள் . 

இந்திரன் ஓர் ஒற்றனைப் பார்த்து , 
சென்று மேருமலையிலிருக்கும் என் மனைவியாகிய இந்தி 
"ராணியையும் , மகளாகிய தெய்வயானை யையும் இங்கே 
அழைத்து வருவாயாக ! " 

என்று கட்டளையிட்டான் 
ஒற்றன் அதற்கு இசைந்தான் .. விரைந்து மேருமலையை 
அடைந்தான் , இந்திராணியைக் கண்டு வணங்கினான் . 


கைகூடும் 


நீ விரைந்து 


தெய்வயானையம்மை திருமணம் 


393 


கணவர் 


முருகக்கடவுள் சூரபன்மனைக் கொன்று தொலைத்தார் . 
சயந்தனும் தேவர்களும் சிறையினின்றும் நீங்கினார்கள் . 
இப்பொழுது அனைவருந் திருப்பரங்குன்றத்தை யடைந்து 
அங்கு தங்கியிருக்கின்றார்கள் . உன்னுடைய 
உன்னையும் உன் மகளையும் அங்கு அழைத்து வருமாறு 
என்னை அனுப்பியுள்ளார் . உடனே தெய்வயானையம்மை 
யோடும் புறப்பட்டு வருவாயாக ! " என்று கூறினான் . 

ஒற்றன் உரைத்தவைகளைக் கேட்டு இந்திராணி 
மகிழ்ச்சியடைந்தாள் . 

அடைந்திருந்த துன்பங்க 
ளெல்லாம் நீங்கப்பெற்றாள் , தன் மகளாகிய தெய்வ 
யானையோடு ஐராவத யானையின் மேல் ஏறினாள் . பக்கத் 
திலே அரம்பையர்கள் பாதுகாவலாகத் தன்னைச் சூழ்ந்து 
வர , விசும்பாறாகத் திருப்பரங்குன்றத்தை யடைந்தாள் . 
தன் கணவனாகிய இந்திரனைக் கண்டு மகிழ்ந்தாள் . தன் 
மகனாகிய சயந்தனைக் கட்டித்தழுவி உச்சிமோந்து துன்பம் 
நீங்கினாள் இந்திரன் இந்திராணியைக் 

களிப் 
படைந்தான் . 


தான் 


கண்டு 


திருமணத்திற்கு முருகக்கடவுள் உடன்பாடு 
முருகக்கடவுள் தெய்வயானையைத் திருமணஞ்செய்து 
கொள்ள வேண்டுமென்னுஞ் செய்தியை 

அவருக்குத் 
தெரியப்படுத்த வேண்டுமென்று எண்ணினான் இந்திரன் . 
தேவர்களோடு சென்று முருகப்பெருமானை வணங்கினான் . 
அவருடைய திருவடிகளிலே மலர்களைத் தூவினான் . எம் 
பெருமானே ! சூரபன்மனைக் 

கொன்று 

எங்களுடைய 
துன்பங்களையெல்லாம் நீக்கியருளினீர் . இதற்கு யான் 
யாதேனும் கைம்மாறு செய்ய முடியுமோ? தேவரீர் திரு 
வுளம் மகிழ்ந்து என் மசளாகிய தெய்வயானையைத் திரு 
மணஞ் செய்தருளல் வேண்டு , " மென்று வேண்டிக்கொண் 
டான் . 

அறுமுகக்கடவுள் இந்திரனை நோக்கினார் . உன் 
னுடைய மகளும் நம்மைத் திருமணஞ்செய்துகொள்ளுதல் 
வேண்டும் என்னும் எண்ணத்துடன் முன்னே மிகுந்த 


394 


கந்த புராணம் 


தவத்தைச் செய்தாள் . ஆகவே , உன் எண்ணப்படி நாளைக்கு 
அவளைத் திருமணஞ் செய்துகொள்வோம் , " என்று திரு 
வாய்மலர்ந்தருளினார் . முருகக்கடவுள் மொழிந்தவை 
களைக் கேட்டு இந்திரன் அளவுகடந்த மகிழ்ச்சியடைந் 


தான் . 


திருமணச்செய்தி அனுப்புதல் 
இந்திரன் வெளியே 

வந்து 

தூதுவர்களைப் 
பார்த்து , “ முசுகுந்தச் சக்கரவர்த்தி முதலிய பூவுலக 
அரசர்களுக்கும் , தேவர்களுக்கும் , முனிவர்களுக்கும் , 
மற்றுமுள்ளவர்களுக்கும் அறுமுகப்பெருமானுடைய திரு 
மணம் நாளைக்கு என்று கூறி அவர்கள் அனைவரையும் 
விரைவாகத் திருப்பரங்குன்றத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வாருங்கள் , என்று கட்டளையிட்டான் . 

அவர்கள் 
உடனே விரைந்து சென்றார்கள் . 


" திரு 


திருமணச் சிறப்புச் செய்தி 
இந்திரன் தெய்வத்தச்சனை யழைத்தான். 
முருகப்பெருமானுடைய திருமணத்திற்கு ஏற்றவாறு 
அழகுகள் எல்லாம் செய்வாயாக ! என்றான் . விசுவ 
கன்மன் உடனே திருமண மண்டபம் வருகின்றவர்கள் 
தங்கியிருத்தற்கு இருப்பிடங்கள் , சோலைகள் , சுனைகள் 
ஆகியவைகளையெல்லாம் அனைவரும் வியக்கத்தக்கவாறு 
அமைத்தான் . இந்திரன் திருமணத்திற்கு வேண்டும் 
பொருள்களையெல்லாம் வருவித்தான் . 

முசுகுந்தச் சக்கரவர்த்தி 
திருக்கைலைமலையில் உள்ள சோலையொன்றிலே ஒரு 
காலத்தில் இறைவனும் இறைவியும் இனிது அமர்ந்திருந் 
தார்கள் . அங்குள்ள வில்வ மரங்களிலே முசுவின் கூட்டங் 
கள் தங்கியிருந்தன . அவற்றுள் ஓர் ஆண் முசுவானது அவ் 
விருவர் மீதும் வில்வ இலைகளைப் பறித்துச் சொரிந்து கொண் 
டிருந்தது . அதனை 

அதனை இறைவி கண்டு சினங்கொண்டாள் . 
“ நம்மைப் போற்றுகிற முசுவை நீ ஏன் சினக்கின்றாய் ? 


தெய்வயானையம்மை திருமணம் 


395 


44 


செய்த 


நீ 


பார்த்து , 


" அடியேன் 
அழி 


அதனை விட்டு விடு , 

" என்றார் இறைவன் . இறைவியுந் 
தான் கொண்ட சினத்தை மாற்றி அதற்கு அருள் புரிந் 
தாள் . றைவன் 

அம்முசுவின் அறிவின்மையைக் 
கெடுத்து அதற்கு 

மெய்யறிவைக் கொடுத்தருளினார் .. 
நல்லறிவுபெற்ற முசு வில்வமரத்தினின்று விரைந்து இறங்கி 
யது . உள்ளம் நடுங்கியது . இறைவனையும் இறைவியையும் 
அன்போடு வணங்கியது . “ அடியேன் செய்த குற்றத்தைப் 
பொறுத்தருள வேண்டு , " மென்று வேண்டிக்கொண்டது . 

இறைவன் அம்முசுவைப் பார்த்து , நீ 
இதனைக் குற்றமென்று கூறற்க . . பெருமையிற் சிறந்த 
வில்வ இலைகளைக்கொண்டு நம்மை வழிபட்டாய். அதனால் 
நீ மனுவின் வழியிற் பிறந்து உலகம் முழுவதையும் 
அரசாள்வாய் , " என்று கூறியருளினார் . முசு அம்மொழி 
யைக் கேட்டு மிகுந்த துன்பத்தை யடைந்தது . நடுங்கி 
இரங்கியது . சிவபெருமானைப் 
உங்களை நாடோறும் பார்த்துக்கொண்டு 
பேரின்பப் பெருஞ் செல்வத்தோடு இங்கே இனிதிருத்தலை 
விட்டு , நிலவுலகிற்போய் அழியுமியல்பையுடைய செல்வ 
வலையில் அகப்படுவேனோ! அங்ஙனம் அகப்படுவேனாயின் 
பிறகு எவ்வாறு பிழைப்பேன் ? " என் 

. 
முசுவின் மொழிகளைக் கேட்ட சிவபெருமான் , 
“ முசுவே ! உன் உள்ளக்கிடக்கை நல்லது . நீ இப்பொழுது 
நிலவுலகத்திற்குப் போய் அரசாண்டிருந்து பிறகு நம்மிடத் 
திற்கு வருவாயாக ! இதன்பொருட்டு வருந்தாதே ! " . 
என்று திருவாய்மலர்ந்தருளினார் . 

முசு இறைவனைப் பார்த்து , " இறைவனே ! நான் 
பொய்யுடம்பில் மயங்காவாறு , இம்முசுவின் முகத்தோடு 
பிறக்கும்படி அடியேனுக்குத் திருவருள் புரிதல்வேண்டும் , 
என்று வேண்டிக்கொண்டது . இறைவன் அவ்வாறே 
யாகுக ! " என்று திருவருள் புரிந்தார் . 

முசு திருக்கைலை மலையை நீங்கி நிலவுலகில் வந்தது . 
அரிச்சந்திரனுடைய வழித்தோன்றலாகக் குரங்குமுகத் 


ம 


சி 


396 


கந்த புராணம் 


முசுகுந்தன் 


துடன் பிறந்தது . முகம் குரங்குமுகமாக விருப்பினும் 
மற்றைய வுறுப்புக்கள் அழகிற் சிறந்து விளங்கின . 

என்னும் பெயரைப் பெற்றது . இவ்வாறு 
தோன்றிய முசுகுந் தமன்னன் , சோழநாட்டில் கருவூரி 
லிருந்து அரசு செலுத்தினான் . அவன் சூரபன்மனுடைய 

ணையைக் கடக்கமாட்டா தவனாய் , அவனுக்கு அஞ்சி 
நடந்தான் . சூரபன்மன் அறுமுகப்பெருமானால் அழிந் 
தமையைக் கேட்டு மகிழ்ந்திருந்தான் . இந்திரன் அனுப்பிய 
தூதுவர்கள் அவன் முன் சென்று வாழ்த்தினர் . அரசனைப் 
பார்த்து , “ ஓ அரசனே ! நாங்கள் உன் நண்பனாகிய இந்திர 
னுடைய தூதுவர்கள் . உன் சுற்றமும் நீயும் அழியாத 
செல்வத்தோடு சிறந்து வாழ்வாயாக ! அறுமுகக்கடவுள் 
சூரபன் மனைக் 

கொன்று , தன்னுடைய திருக்கூட்டத் 
துடன் திருப்பரங்குன்றத்தில் வந்து தங்கியிருக்கின்றார் . 
அக்கடவுளுக்கு இந்திரன் தன்னுடைய மகளாகிய தெய்வ 
யானையம் மையை நாளைக்குத் திருமணஞ்செய்து கொடுக் 
கிறான் . இந்தச் செய்தியை உனக்குச் சொல்லும்படி 
இந்திரன் எம்மை அனுப்பினான் . அத்திருமணத்தைக் 
காண்டற்கு நீ உன்னுடைய உறுதிச் சுற்றத்துடன் புறப் 
பட்டுத் திருப்பரங்குன்றத்திற்கு வருவாயாக ! " என்று 
கூறினார்கள் . 


முசுகுந்தன் மகிழ்ச்சி 
தூதுவர்கள் சொல்லியவற்றைக் கேட்டு , இந்திரன் 
நண்பனாகிய முசுகுந்தன் மட்டற்ற மகிழ்ச்சி யடைந்தான் . 
தூதுவர்களைத் தழுவிக்கொண்டான். " இந்த நற்செய்தியை 
இயம்பிய உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பொருள் 
ஒன்றுமில்லை . இங்குள்ள 

என்னுடைய 

செல்வங்களை 
யெல்லாந் தருவேனோ ? 

தருவேனோ ? என் னுடைய அரசியலைத் தரு 
வேனோ ? நீங்கள் விரும்பியது யாது ? அதனைச் சொல்லுங் 
கள் கொடுக்கிறேன் , " என்றான் . அரசன் கூறியவற்றைக் 
கேட்ட தூதுவர்கள் , நீ கூறியவைகளெல்லாம் தூதுவர்க 
ளாகிய எங்களுக்கு என் ? நீ விரைந்து திருமணத்திற்குப் 
புறப்பட்டுச் செல்வதே எமக்கு நன்கொடையாகும் , 




தெய்வயானையம்மை திருமணம் 


397 


நகர 


என்று கூறி அவனை நீங்கினார்கள் . மற்றைய அரசர்கள் 
முனிவர்கள் தேவர்கள் முதலிய அனைவருக்குந் திருமணச் 
செய்தியைச் சொல்லிச் சென்றார்கள் . 

திருமணத்திற்குச் செல்லுதல் 
இந்திரன் அனுப்பிய தூதுவர்கள் சென்ற பின்பு , 
முசுகுந்த மன்னன் திருமணச் செய்தியை நகர மக்கட்குத் 
தெரிவித்தான் . மக்கள் திருமணத்திற்குப் புறப் 
பட்டார்கள் நால்வகைப் படைகளும் புறப்பட்டன. 
முருகக்கடவுளுடைய திருமணத்திற்காகப் புறப்பட்டவர் 
களுள் , கைகால் முதலிய உறுப்புக்கள் இல்லா தவர்கள் 
அவைகளைப் பெற்றார்கள் . ஊமைகள் பேசப்பெற்றார்கள் . 
குருடர்கள் பார்வை பெற்றார்கள் . ஆற்றலில்லா தவர்கள் 
ஆற்றல் பெற்றார் கள் . பலர் பலவகை ஒலிக்கருவிகளை 
முழக்கிச் சென்றனர் . முசுகுந்த மன்னன் சுற்றத்தார் 
அமைச்சர் முதலியவர்களுடன் தேரிற் புறப்பட்டான் . 
அனைவரும் திருப்பரங்குன்றத்தை யடைந்தனர் . நில 
வுலகத்து மற்றைய அரசர்களும் படைகளும் அங்கு வந்து 
சேர்ந்தார்கள் . அங்கு வந்து சேர்ந்த அரசர்கள் தம் 
முடைய 

படைகளையும் மக்களையும் திருப்பரங்குன்றத் 
தைச்சூழ நிறுத்தினார்கள் . மக்களனைவரும் ஆடல்பாடல் 
களிலே பொழுதைப் போக்கினார்கள் . 

முசுகுந்தச் சக்ரவர்த்தி முதலிய அரசர்கள் அனைவரும் 
திருப்பரங்குன்றத்தில் ஏறினார்கள் , தெய்வத்தச்சனால் 
அமைக்கப்பட்ட நகரத்தின் சிறப்பைப் பார்த்து மகிழ்ந் 
தார்கள் , திருமணச்சாலையை அடைந்தார்கள் . இந்திர 
னுடைய அடிகளை வணங்கிக் களிப்படைந்தார்கள் . 

அவர்கள் அனைவருக்கும் அருள் செய்தான் . 
எல்லோருடைய நன்மைகளையும் வினாவினான் . விண்ணில் 
இயங்கும் கதிரவன் முதலியவர்களும் , திக்குப்பாலகர் 
களும் , முனிவர்களும் , தேவர்களும் பிறரும் திருப்பரங் 
குன்றத்தை யடைந்து அதன் மேலேறி இந்திரனைக்கண்டு 
தாழுது களிப்படைந்தார்கள் . முனிவர்கள் ஆசி கூறி 
னார்கள் . வரையர மகளிர்களும் , தேவமகளிர்களும் , நீரர 


திரன் 


398 


கந்த புராணம் 


மகளிர்களும் , திக்குகளிலுள்ள பெண்களும் , முனிவர் 
மனைவியரும் 

நாககன்னியர்களும் இந்திராணிக்குப் 
பக்கத்தில் வந்து நெருங்கினார்கள். தெய்வயானையைப் 
போற்றி வணங்கினார்கள் . 

தெய்வயானையம்மையை அழகுபடுத்தல் 
தேவமங்கையர் தெய்வயானையம்மைக்குச் செயற்கை 
யழகு சிறிது செய்யவெண்ணினார்கள் . நெய்யைத் தடவி 
நீராட்டினார்கள் . அழகிய ஆடையை அணிந்தார்கள் . 
கூந்தலுக்கு அகிற்புகை ஊட்டினார்கள் . பின்னர் அதில் 
தலைக்கோலங்களை வைத்து அழகுபடுத்தினார்கள் . கருஞ் 
சாந்தினால் பொட்டிட்டார்கள் . காதிலே 

புலிமுகப் 
பணியை அணிந்தார்கள் . கழுத்திலே முத்துமாலை 
யிட்டார்கள் . கைகளிலே 

வளையல்கள் புனைந்தார்கள் . 
தோள்களிலே தொடிகளைச் சேர்த்தார்கள் . மற்றும் பல 
அணிகலன்களைப் புனைந்து பலவாறு அழகு செய்தார்கள் . 
அறுமுகப்பெருமான் திருமணச்சாலைக்கு எழுந்தருளுதல் 

இந்திரன் நான்முகனை நோக்கித் , “ திருமணச்சாலை 
அமைக்கப்பட்டது . திருமணத்திற்கு வரவேண்டிய எல் 
லோரும் வந்து சேர்ந்தார்கள் . முருகக்கடவுளுக்குத் திரு 
மணஞ் செய்யத்தக்க நற்பொழுதை ஆராய்ந்து சொல்லும் , 

நான் முகன் இந்திரனைப் பார்த்து , “ முருகப் 
பெருமான் திருமணஞ் செய்தருளுதற்கு எந்த நேரமும் 
நல்ல நேரந்தான் . ஆயினும் இந்த நேரம் மிகவுஞ் சிறந்த 
நேரமாக விருக்கின்றது , என்று கூறினான் . 

இந்திரன் , நான் முகன் , திருமால் முதலிய தேவர்கள் 
அறுமுகப்பெருமானை அழைத்தற்குப் புறப்பட்டார்கள் . 
முனிவர்களும் தேவர்களும் அவர்களைச் சூழ்ந்து சென் 
றார்கள். அனைவரும் அறுமுகப்பெருமான் அமர்ந்துள்ள 
திருக்கோயிலை அடைந்தார்கள் . அவருடைய திருவடிகளை 
வணங்கிப் போற்றினார்கள் , “ எம்பெருமானே ! தேவரீர் 
தெய்வயானையைத் திருமணஞ் செய்யும்பொருட்டுத் திரு 
மணச்சாலைக்கு எழுந்தருளி வருதல்வேண்டும் , 


12 


என்றான் . 


224 


எனறு 


தெய்வயானையம்மை திருமணம் 


399 


அதனைக் 


மலர் மலை 


நமன் 


வேண்டிக்கொண்டார்கள் . முருகக்கடவுள் 
கேட்டு , அவ்வாறே யாகுக என்று திருவருள் புரிந்தார் . 
வீரவாகுதேவர் முதலியோரும் பூதப்படைத் தலைவர்களும் 
போற்ற அரியணையினின்று விரைந்து எழுந்தருளினார் . 
திருமுன்பு நின்ற மயிலின் மீது ஏறியருளினார் . நான் 
முகன் முதலியோர் விழுந்து வணங்கினார்கள் 
களைப் பொழிந்து கொண்டு மருங்கிலே சென்றார்கள் . கதி 
ரவனும் திங்களும் வெண்கொற்றக் குடையை எடுத்தார் 
கள் . காற்று சாமரங்களை வீசினான் . வருணன் ஆரவட்டங் 
களை யசைத்தான் . 

வாட்படையை ஏந்தினான் . 
கொடியாகிய கோழி நிலம் அதிரக் கூவியது . மறைகள் 
ஒலித்தன. அரம்பையர்கள் , முனிவர்கள் , பூதர்கள் 
முதலியோர் ஆரவாரஞ் செய்தார்கள் . திண்டி , பேரிகை, 
தண்ணுமை , சல்லரி , திமிலை , குடமுழா, காளம் , சங்கு 
முதலிய ஒலிக்கருவிகள் உலகம் வெடிக்கும்படி ஒலி செய் 
தன . தேவமாதர்கள் பாடியாடினார்கள் : வித்தியாதரர் 
முதலாயினோர் இன்னிசை பாடினார்கள் . முருகக்கடவுள் 
ருமணச்சாலைக்கு முன்பு வந்தருளினார் . தேவமங்கையர் 
ஆலத்தி சுற்றினர் . முருகப்பெருமான் மயிலைவிட்டு இறங் 
கித் திருமணச்சாலை வாயிலையடைந்தார் . 

இந்திராணி 
அரம்பையர்களோடு எதிரேவந்து வணங்கினாள் . 
ஏனத்திலிருந்த காமதேனுவின் 
கடவுளின் திருவடிகளைக் 

கழுவினாள் . 

மலர்களையும் 
மாலையையுஞ் சூட்டினாள் 

. 

மற்றுஞ் செய்யவேண்டியவை 
களைச் செய்து நீங்கினாள் . முருகக்கடவுள் திருமணச் 
சாலைக்குட்புகுந்து தமக்கு அமைக்கப்பட்ட அரியணை மீது 
வீற்றிருந்தருளினார் . நான்முகன் , திருமால் , முனிவர்கள் 
தேவர்கள் முதலியோர் தத்தமக்கேற்ற இடங்களில் அமர்ந் 
தார்கள் . முசுகுந்தன் முதலிய மன்னர்கள் முருகக்கடவுளை 
வணங்கித் திருவருள் பெற்றார்கள் . 
சிவபெருமானும் மலைமகளும் திருமணத்துக்கு வருதல் 

அப்பொழுது , சிவபெருமான் இறைவியோடு விண் 
ணில் தோன்றியருளினார் . முருகக்கடவுள் தம்முடைய 


பொன் 


பாலி னால் 

முருகக் 


400 


கந்த புராணம் 


விண்வழியாக 


தாய் தந்தையரைக்கண்டு விரைந்து இருக்கையை விட்டு 
எழுந்தார் . திருமால் நான்முகன் முதலியோரும் விரைந் 
தெழுந்தார்கள் . இறைவன் இறைவியோடு திருமணச் 
சாலைக்குள் எழுந்தருளினார் . முருகக்கடவுள் எதி 
சென்று இருவருடைய திருவடிகளையும் போற்றிப் பணிந் 
தார் . றைவனும் இறைவியும் தங்களுடைய திருக்கைக 
ளால் எடுத்து மார்போடு தழுவி உச்சிமோந்தார்சள் ,. 
திருமால் முதலிய தேவர்களும் இறைவனையும் இறைவியை 
யும் வணங்கித் திருவருள் பெற்றார்கள் . அப்பொழுது 
திருவருளினாலே ஒரு சிறந்த அரியணை 
அவ்விடத்திற்கு வந்தது . இறைவனும் இறைவியும் அதன் 
மீது இனிது அமர்ந்திருந்தார்கள் . நான்முகன் இறை 
வனைப் பார்த்து , “ முன்னாளில் அவுணர்களை அழிக்கும்படி 
அறுமுகக்கடவுளை அனுப்பியருளினீர் . அவரும் அவ் 
வாறே அவுணர்களை யழித்துத் தேவர்களைச் சிறை நீக்கி 
யருளினார் . அனைவரும் களிப்படைந்தோம் .. இந்திரன் 
தன் மகளை முருகப்பெருமானுக்கு திருமணஞ்செய்து 
கொடுக்க விரும்பினான் . தாங்கள் இந்தச் சமயத்தில் இங்கு 
எழுந்தருளிவந்தீர்கள் . அதனால் நாங்கள் மிகுந்த களிப் 
படைந்தோம் , " என்றான் . சிவபெருமான் திருமணச் 
சடங்கைத் தொடங்குமாறு பணித்தார் . 

முருகக்கடவுள் திருமணம் 
நான் முகனும் திருமாலும் இந்திரனைப் 
உன் மகளை இங்கே அழைத்து வருவாயாக ! என்று 
கூறினார்கள். இந்திரன் அந்தப்புரஞ் சென்று 

சென்று தெய்வ 
யானையம்மையை அழைத்துக்கொண்டு வந்தான் . தேவர் 
களும் முனிவர்களும் தெய்வயானையம்மையைப் போற்றி 
னார்கள் . தெய்வயானையம்மை இறைவனையும் இறைவியை 
யும் வணங்கிப் போற்றினார்கள். முருகக்கடவுளைக் கண்டு 
நாணினாள் . இறைவி தெய்வயானையம்மையை 

முருகக் 
கடவுள் பக்கத்தில் இருக்கவைத்தாள் . முருகக்கட 
ளுடைய திருமணக்கோலத்தை அனைவரும் கண்டு மகிழ்ந் 
தார்கள் . . திருமணச் சடங்குகள் 

முற்றுஞ் செய்யப் 


பார்த்து , 


தெய்வயானையம்மை திருமணம் 


401 


இவளை 


டான் . 
தாலியைக் 


கையில் 


பெற்றன. இந்திரன் அறுமுகக்கடவுளுடைய திருக்கையிலே 
தெய்வயானையம்மையினுடைய திருக்கையை 

திருக்கையை வைத்தான் . 
“ அடியேன் 

உமக்குத் 

ருமணஞ்செய்து 
தந்தேன் , என் 

கூறி மறைமொழியோடு ரீரைவிட் 
நான்முகன் மனத்தினாற் செய்துகொடுத்த திருத் 

வாங்கித் தெய்வயானையம்மையா 
ருடைய 

திருக்கழுத்திலே அணிந்தருளினார் முருகக் 
கடவுள் , மேலும் கூந்தலிலே மாலையைப் புனைந்தருளி 
னார் . மத்தளம் , சங்கம் , பேரிகை முதலிய பலவகை 
ஒலிக்கருவிகள் முழங்கின . நூறாயிரத்தொன்பது வீரர் 
களும் பூதப்படைத்தலைவர்களும் ஆரவாரஞ் செய்தார்கள் . 
நான் முகன் திருமண வேள்வியை முறைப்படி செய்தான் . 
திருமணச் சடங்குகள் முற்றும் நடைபெற்றபின் முருசுக் 
கடவுளும் தெய்வயானையாமை யாரும் இறைவனையும் 
இறைவியையும் வணங்கினார்கள் அவர்கள் இருவரையும் 
அன்போடு எடுத்தணைத்து உச்சிமோந்து , “ உங்கட்கு 
எங்களுடைய முதன்மையைக் கொடுக்தோம் , என்ற ; 
கூறியருளினார்கள் . நான்முகன் 
நான்முகன் முதலியோர் 

முருகக் 
கடவுளை வணங்கிப் போற்றினார் கள் . இறைவனும் இறைவி 
யும் அனைவர்க்கும் அருள் புரிந்து மறைந்தருளினார் கள் . 

திருமண நிறைவு 
முருகக்கடவுள் திரும் 

திருமணச்சாலையை விட்டு நீங்கித் 
தெய்வயானையம்மையாரோடு தம்முடைய திருக்கோயிலை 
யடைந்தார் . இந்திரன் திருமால் நான்முகன் முதலியோ 
ருக்கும் 

விடைகொடுத்தார் . அவரவர்கள் தத்தமக்கு 
அமைக்கப்பட்ட இடங்கட்குச் சென்று அமர்ந்திருந்தார் 
கள் . திருமணத்திற்கு வந்தோர் அனைவருக்கும் இந்திரன் 
தனுவைக்கொண்டு அரிய விருந்து நடத்தினான் . 

அணிகலன் முதலிய பொருள்களை யளித்தான் , 
பிறகு அனைவரையும் அவரவர்கட்குரிய இருப்பிடங்கட்கு 
அனுப்பினான் . அனை வரும் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந் 
தார்கள் . இந்திரன் இந்திராணியோடு இனிது மகிழ்ந்திருந் 
தான் . சிலநாட்கள் சென்றன . 

க . பு.- 26 


உடை 


ங . 


விரைந்து 


விண்குடியேற்றுதல் 

அமராவதியை அடைதல் 
முருகக்கடவுள் இந்திரன் முதலிய தேவர்களை விண் 
கணுலகத்திற் குடியேற்றுவதற்கு எண்ணினார் . தெய்வ 
யானையம்மையாரோடு தேரின்மீது புறப்பட்டார் . தேவர் 
கள் பூமழை பொழிந்தார்கள் . அனைவரும் தத்தமக்குரிய 
ஊர்திகளில் ஏறிக்கொண்டு முருகக்கடவுளைச் சூழ்ந்தார் 
கள் . இரண்டாயிரம் வெள்ளம் பூதப்படைகளும் விரைந்து 
புறப்பட்டன . பலவகை ஒலிக்கருவிகள் முழங்கின . அனை 
வரும் அமராவதியை அடைந்தார்கள் . 

நகரைப் புதுப்பித்தல் 
பானுகோபனால் அமராவதி எரிந்து அழிந்திருந்தது . 
முருகக்கடவுள் தெய்வத்தச்சனைப் பார்த்து , விண்ணுல 
கத்தை முன்போல 

உண்டாக்குவாயாக ! " 
என்று பணித்தருளினார் . அவன் உடனே தேவருலகத் 
தைச் சூழ மதிலையும் , நான்கு வாயில்களையும் , கோபுரங்களை 
யும் எண்ணில்லாத தெருக்களையும் , இந்திரனுக்கு அழகிய 
கோயிலையும் , செய்குன்றுகளையும் , அளவற்ற நீர் நிலைகளை 
யும் , மாடமாளிகைகளையும் கண்டோர் கண்களைக் கவரத் 
தக்கவாறு உண்டாக்கினான் . 

இந்திரனுக்கு முடி சூட்டுதல் 
இந்திரன் அந்த நகரத்தின் அழகைப் பார்த்து ,, 
விசவகன்மனைக் 

கட்டித் தழுவிக்கொண்டான் . முரு 
கக்கடவுள் திருக்கூட்டத்துடன் நகரத்துக்குட் சென்றார் . 
நான்முகனைப் பார்த்து , " இந்திரனுக்கு விரைவில் முடி 
சூட்டுவாயாக , என்று கட்டளையிட்டார் . தேவர்கள் 
அதற்கு வேண்டிய பொருள்களையெல்லாம் விரைந்து 
தொகுத்தார்கள் . இந்திரனைக் கங்கை நீரினால் ஆட்டினார் 
கள் , பொன்னாடை அணிகலன் முதலியவைகளைப் புனைந் 
தார்கள் , அரியணையின்மீது அமரச்செய்து முடிசூட்டி 
னார்கள் . முடிசூட்டப்பெற்ற இந்திரனைத் தேவர்கள் 


பை 


இந்திரபுரி 


403 


வணங்கினார்கள் . முனிவர்கள் வாழ்த்துக் கூறினார்கள் . 
இந்திரன் அறுமுகப்பெருமானை வணங்கிப் போற்றினான் . 
தேவலோக அரசாட்சியை மீண்டுந் தனக்குக் கொடுத் 
தமைக்காக நன்றியறி தலைப் புலப்படுத்திக்கொண்டான் . 
" இந்திரனே ! இந்நகரை இனிது அரசாட்சி செய்து வாழ் 
வாயாக ! என்று முருகக்கடவுள் வாழ்த்துரை கூறினார் . 

. 
அனைவரும் மகிழ்ந்திருந்தனர் . 


ச . கந்தவெற்படைதல் 
முருகக்கடவுள் தமது இருப்பிடம் அடைதல் 

முருகக்கடவுள் கந்தவெற்பிற்கு எழுந்தருளத் திரு 
வுள்ளங் கொண்டார் . தெய்வயானையம்மையாரோடு புறப் 
பட்டார் . நான்முகன் திருமால் முதலியோர் முருகக் 
கடவுளிடம் வந்தனர் . அனைவரையும் அவரவர்கட்குரிய 
இருப்பிடங்கட்குச் செல்லுமாறு பணித்தருளினார் . வீர 
வாகுதேவர் தேரைச்செலுத்தத் தாம் கயிலைவெற்பை 
யடைந்தார் . தேரினின்றும் இறங்கினார் . இறைவனையும் 
இறைவியையும் வணங்கினார் . அவர்களுடைய திருவருளை 
யடைந்தார் . வீரவாகுதேவர் முதலியோர் தம் பணிகளைச் 
செய்துநிற்கத் தெய்வயானையம்மையாரோடு அரியணை மீது 
எழுந்தருளினார் . 

நு . இந்திரபுரி 
இந்திரன் தவஞ்செய்ய எண்ணுதல் 
முருகக்கடவுளுடைய திருவருளால் இந்திரன் விண் 
ணுலகத்தை யரசாண்டுகொண்டிருந்தான் . சூரபன் மனால் 
தான் அடைந்த துன்பங்கள் பலவற்றை ஒருநாள் எண் 
ணிப் பார்த்தான் . இன்பவாழ்க்கையையும் செல்வத்தை 
யும் அரசுரிமையையும் வெறுத்துத் தவஞ்செய்து வீடு 
பேற்றையடைய விரும்பினான் . அக்கருத்தைத் தேவ 
குருவாகிய வியாழபகவான் அறிந்தார் . அக் கருத்தை 
மாற்ற ஒரு சூழ்ச்சியை எண்ணினார் . 


தை 


404 


கந்த புராணம் 


இந்திரனுக்கு இன்பநாட்டம் இயம்பல் 
வியாழபகவான் இந்திரனைப் பார்தது , “ ஓ அரசனே ! 
நீ சூரபன்மனாகிய கொடியோனால் அடைந்த துன்பத்தை 
யெண்ணி விண்ணுலக அரசாட்சியையும் இல்வாழ்வையும் 
வெறுக்கின்றாய் . இவைகளை வெறுத்துத் தவஞ்செய்வதால் 
ஏற்படக்கூடிய பயன் யாது ? ஒழிந்துபோன துன்பத்திற் 
கஞ்சி அடைதற்கரிய இப்பெருஞ் செல்வத்தை வெறுத் 
துத் தவஞ்செய்துழல எண்ணலாமா ? தவஞ்செய்வதால் 
உண்டாகுந் துன்பத்திற்கு ஓர் அளவும் உண்டோ? 
கானலை நீந்த அஞ்சிக் கடலிற்போய் விழலாமா ? உடம்பை 
வருத்தி ஐம்புலன்களையும் ஒடுக்கி , முக்குறும்புகளையும் 
நீக்கிப் புலனடக்கஞ்செய்யும் பெரியோர்கள் அடையும் 
பயனைச் சொன்னால் அதுவும் போகமேயன்றி வேறன்று . 
ஐம்புலன்களும் ஒடுங்கும்; ம்னம் முதலிய கருவிகளும் 
செயலும் இல்லை ; உடம்பும் அழியும் ; இவ்வாறாக ஆங்கு 
ஒரு பேரின்பம் உண்டு என்பர் சிலர் . 

அதனை பாவர் 
அறிந்தவர் ? உலகிலுள்ள அறிஞர்கள் அனைவரும் இவ்வுல 
கிற் கண்டதே மெய் என்பர் . அமுதத்தை நிலப்பிளப்பிற் 
சொரிந்தாற்போல , அறியார் சிலர் உள்ளதுபோலக் கூறு 
கின்ற வீடுபேற்றை மெய்யென்றெண்ணி நீ இம்மைப்பயனை 
இழக்க எண்ணுகின்றாய் ! பெண்களோடு கூடி . நுகரும் 
இன்பமே இன்பம் ! அவரோடு கூடி வாழும் வாழ்வே 
வாழ்வு ! அவர்களை யடையுஞ் செல்வமே பெருஞ்செல்வம் ! 
அவர்களையடையாத வறுமையே வறுமை . 
‘ மங்கை மாரிடத் தின்பமே இன்பமற் றவரோ ( 6 ) 
இங்கு வாழ்வுறும் வாழ்க்கையே இயல்புறும் வாழ்க்கை 
அங்க வரப்பெறு செல்வமே செல்வமாங் கவர்தம் 
கொங்கை புல்குறா வறுமையே கொடியதோர் வறுமை ! 

இன்பத்தைச் சிலர் சிற்றின்பம் 
கூறுவார்கள் . அவர்கள் அதன் சிறப்பை உள்ள 
உணரமாட்டார்கள் . 

அவ்வின்பமே 

பேரின்ப 
மாகும் , " என்று கூறியதுடன் இன்பநலங்களையும் பலவாறு 
விரித்துரைத்தார் . இந்திரன் தன் எண்ணத்தை மாற்றி 


என் 


வாறு 


இந்திரபுரி 


405 


னான் . தன்னரசியலைத் தன் மகனிடம் ஒப்படைத்து 
விட்டுத் தான் இன்பக்கடலிலே இனிது படிந்து கிடந்தான் . 

அரசுரிமையை நடத்திக்கொண்டிருந்த சயந்தன் 
ஒருநாள் வியாழபகவானைப் பார்த்து , “ சூரபன்மனால் 
துன்பமடைந்து தாழ்வடையக் காரணம் யாது ? ” என்று 
கேட்டான் . " தக்கன் சிவபெருமானை ஒழித்துச் செய்த 
வேள்வியிற் புகுந்த தீவினையால் வந்தது ” என்று அவர் 
பதிலுரைத்தார் . “ தக்கன் சிவபெருமானை நீக்கி வேள்வி 
செய்ததில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் பிறவற்றையும் விளக்க 

வுரைக்கவேண்டும் , " என்று சயந்தன் வேண்டிக் 
கொண்டான் . அவர் அதனைக் கூறலானார் . 


மாக 


ஐந்தாவது 


தேவகாண்டம் முற்றிற்று . 


க . 


6. தக்க காண்டம் 

வாழ்த்து 
துய்யதோர் மறைக ளாலும் துதித்திடற் கரிய செவ்வேள் 
செய்யபே ரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க 
வெய்யசூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க அன்னான் 
பொய்யில்சீர் அடியார் வாழ்க வாழ்க இப் புவனம் எல்லாம் . 
தக்கனுக்கு நான்முகன் அறிவுரை 

நான்முகனும் தக்கனும் 
நான்முகன் சத்திய உலகத்திலுள்ள தன்னுடைய 
கோயிலிலே ஒருநாள் , முனிவர்களும் தேவர்களும் தன் 
னுடைய மக்களும் தன்னைச் சூழ வீற்றிருந்தான் . தக்கன் 
என்பவன் நான்முகனுடைய மக்களிலே ஒருவன் . அவன் 
நான்முகனைப் பார்த்து , “ முழுமுதற் கடவுள் யாவர் ? ” 
என்று கேட்டான் . 

நான்முகன் தக்கனைப் பார்த்து , நானும் திருமாலும் 
2 முன்னாளிலே செருக்கடைந்து போர் செய்தபொழுது , 

, 
ஒளிவடிவமாக வெழுந்து விண்ணிலுயர்ந்த சிவபெருமான் 
ஒருவரே அனை வருக்கும் மேலான 

முழுமுதற்கடவுள் . 
நீ உணர்ந்து கொள்வாயாக ! " 

பதி 
லுரைத்தார் 

. 
தக்கன் நான்முகனைப் பார்த்து , படைத்தலையும் காத் 
தலையும் செய்யுஞ் சிறப்புடைய நீங்கள் இருவரும் முழு 
முதற்கடவுளாகாமல் இறுதியாகிய அழித்தல் தொழிலைச் 
செய்யுஞ் சிவபெருமான் முழுமுதற்கடவுளாகக் காரணம் 
யாது ?. அதனைக் கூறியருளும் , ” என்று கேட்டான் . 
நான்முகன் தக்கனைப் பார்த்து , “ நான்முகன் திரு 

கிய எங்களையும் தேவர்களையும் பிறவுயிர்களையும் 
ஈற்றில் அழிப்பவர் அச் சிவபெருமானேயாவர் . 
காலத்தில் தாம் எத்தகைய மாறுபாடும் அடையாதவராக 


இதனை 


என்று 


மால் ஆசி 


றுதிக் 


408 


கந்த புராணம் 


. 


KS 


விருந்தி ; மீட்டும் உயிர்கட்கு உடல் 4 தலியவைகளைக் 
கொடுத்துப் பாதுகாக்கின்ற சிவனுடைய செய்கை முழு 
வதையும் என்னால் உரைக்க இயலாது . திருமாலையும் 
என்னையும் முறையே தம்முடைய இடத்தோளினின்றும் 
வலத்தோளினின்றும் உண்டாக்கினார் படைத்தல் நாத் 
தல் தொழில்களையும் தந்தார் . நாமும் உங்கள் மாட்டு 
இருக்கிறோம் " என்று எம்முயிர்க்குயிராக நின்று அவரே 
எல்லாவற்றையும் புரிகின்றார் . எங்களால் முடியுஞ்செயல் 
ஒன்றும் இல்லை . நம்முடைய 

நம்முடைய மனத்தள் இருந்து , நாம் 
பிழைபடாவண்ணம் காப்பார் . நம்முடைய இருகண்களி 
னுள்ளும் அவர் உள்ளார் . 

நம்மையறியாமல் 
மயங்கும்பொழுது நம்மிடத்திற்கு வந்து அருள் செய்வார் . 
தாமும் ஒரு செயல் செய்கின்றவர் போல எம்மோடு ஒருவ 
ராக எண்ணப்படுவார் . அவர் மலரும் மணமும் போலவும் , 
எள்ளும் எண்ணெயும் போலவும் , மணியும் ஒளியும் 
போலவும் , உலகம் எங்கும் உள்ளும் புறம்புமாய் நிறைந்து 
நிற்பார். மறை ஆகமம் முதலிய உயர்ந்த கலைகளையெல் 
லாம் முன்னாளில் அருளிச்செய்தவர் அவரே யாவர் .. 
அவர் அவைகளை எங்களுக்கு உரைக்க நாங்கள் அவைகளை 
உணர்ந்தோம் , " என்று கூறினார் . 

சிவபெருமான் அருளிச்செய்த மறைகள் , ஐம் 
பூதங்களையும் , உயிர்களையும் , மற்றைத் தேவர்களையும் 
பிரமம் என்று சொல்வதென்ன ? அதனைச் சொல்லும் , 
என்று கேட்டான் . நான்முகன் தக்கனைப் 
இஃது எல்லோரானும் அறியமுடியாதது . 

நான் நவில் 
வதனை நன்கு கேட்பாயாக ! சிவபெருமானையொழிந்த 
மற்றைத் தேவர்களுக்கும் , உயிர்களுக்கும் ஐம்பூதங்களுக் 
கும் மறைகள் முதன்மை கூறுதல் முகமனாம் . ஒரு 
பொருளைப் புகழும்போது அதனை 

அதனுடைய நிலை 
மைக்கு மேலாகவும் புகழலாம் . எப்பொருளை 

எவர் 
போற்றினாலும் அப்போற்றுதல் எல்லாம் சிவபெரு 
மானையே சேரும் . மறைகள் மற்றைத் தேவர்களுக்குச் 
சொல்லுகின்ற புகழ்கள் சிவபெருமானையே 

அடைவன 
வாம் . 

மேலும் நான் கூறுபவைகளைக் கேட்பாயாக ! 


பார்த்து , 


r 


தக்கனுக்கு நான்முகன் அறிவுரை 


409 


மென்று 


உலகத்துப் பொருள்களையெல்லாம் படைத்துக் 
காத்தழித்து மீண்டும் படைப்பவனும் , ஆன்மாக்கட்கு 
யற்றவனும் சிவபெருமானேயாவன் . உலகங்கட்குத் 
தந்தையும் , தூய்மையான அறுகுணங்களையுடையவனும் , 
அறியவொண்ணாத ஒளி வடிவனும் , எங்கும் நிறைந்திருக் 
கும் அறிவும் வடிவனும் , தேவர்களுக்குத் தேவனும் ,, 
என்றும் அழியாதவனும் , உயிர்களுக்குள் 

களுக்குள் நீங்காதிருக் 
கின்றவனும் அந்தச் சிவபெருமானே யாவன் 

மூவுலகப் 
பொருள்களையும் பெற்றருள்பவனும் , முக்கண்களையுடைய 
வனும் எல்லாவற்றிற்குங் காண்பவனாய் நிற்கின்றவனும் , 
தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனும் அந்தச் சிவ 
பெருமானே யாவன் . உயிர்த்தொகைகள் சிவபெருமானை 
யறியாமல் பிறவித் துன்பம் நீங்கி வீடுபேற்றையடைவா 

கூறுதலானது உருவமற்ற விண்ணின் தோலை 
உரித்து உடுப்பதற்கு நிகராகும். சிவபெருமானே பரம் 
பொருள் 

என்பதனை வலியு றுத்து தற்குச் சொல்லிய 
மறைமொழிகள் இன்னும் பலவுள் . அவைகளை எடுத்துக் 
கூற என்னால் இயலாது . 

. 

கூறத்தொடங்கினும் பலநாள் 
ஆகும் . நீ இதனை முன்னே என்னிடத்து உணர்ந்தாய் ! 
ப்பொழுது 

மறந்துவிட்டாய் போலும் ! இறைவனைப் 
போற்றியதைப்போல மறை வேறு எவரையும் போற்றிய 
தில்லை . நான்முகன் திருமால் ஆகிய நம்மையும் முழு 
முதற்பொருள் என்று எண்ணிச் சிவபெருமானைப்போலச் 
சிறப்புச் செய்கின்ற தீயவர்கள் கொடிய நிரயப் படுகுழி 
யில் விழுவார்கள் . அவர்களைத் தன்ன கப்படுத்திய நரகம் 
வெளியேவிடாது . நம்மோடு அச்சிவபெருமானையும் ஒப் 
பெனச் சொல்கின்றவர்கள் எப்பிறப்பினும் துன்பக் 
கடலுள் ஆழ்வார்கள்,. நம்மைச் சிவபெருமானுக்கு 
அன்பர்கள் என்றும் , அவருடைய திருவடித்தொண்டர் 
என்றும் எண்ணிப் போற்றுபவர்கட்கு நாம் அருள் செய் 
வோம் . இவ்வாறன்றி நம்மையும் 

முழுமுதற்கடவுள் 
என்றும் எண்ணுகின்ற மற்றவர்களை நமக்குப் பகைவர்கள் 
என்று எண்ணியிருப்போம் . சிவபெருமான் உயிர்கட்குத் 


STC 


410 


கந்த புராணம் 


தலைவர் ! நாமெல்லாம் பாசத்தாற் பந்திக்கப்பட்டுழலும் 
உயிர்கள் ! நாங்கள் படைத்தல் காத்தல் ஆகிய 
* தொழிலைச் செய்யுமாறு சிவபெருமானுடைய திருவடிகளை 
வழிபட்டுப் போற்றிய கோயில்கள் பலவற்றையும் பார்ப் 
பாயாக ! சிவபெருமானுடைய திருவருளைப் பெறாமல் 
வீடுபேறடைந்தவர்கள் இல்லை . அவருடைய அருளின்றி 
வாழ்கின்ற தேவர்களும் பிறரும் இல்லை . சிவபெருமா 
னுடைய திருவருளைப்பெற்றால் , அடைதற்கரிய அரும் 
பொருள் ஒன்றுமில்லை. அவரன்றித் தலைமைப்பொருளும் 
இல்லை . இஃதுண்மை . ஆதலால் , அக்கடவுளையே அடைக் 
கலமாக அடைவாயாக ! " என்று கூறியருளினான் . 


உ . 


தக்கன் தவஞ்செய்தல் 

தக்கன் சிவனருள் பெறுதல் 
தக்கன் சிவபெருமானைக் குறித்துத் தவஞ்செய்து 
மேன்மையடைய விரும்பினான் . தன் தந்தையாகிய நான் 
முகனை வணங்கி , “ நீர் கூறிய , சிவபெருமானையே முழு 
முதற்பொருள் என்று துணிந்தேன் . அவரை யெண்ணி 
தவஞ்செய்து பெருவளங்களைப் பெற விரும்புகிறேன் . 
யான் தவஞ்செய்தற்கு ஓர் இடத்தை ஏற்படுத்திக்கொடுத் 
ருளும் , " என்று வேண்டினான் . நான் முகன் தன்னுடைய 
மனத்தினின்றுந் தோன்றிய மானசவாவியை அதற்குரிய 
இடமாக ஏற்படுத்திக் கொடுத்தான் . தக்கன் அத்தடா 
கத்தை 

யடைந்தான் . ஒரு பக்கத்திலிருந்து , காற்று , 
மழை , வெய்யில் , பனி ஆகியவைகட் கஞ்சாமல் உயிர்க் 
காற்றைச் சுழுமுனை வழியாய் எழுப்பி மூலத்தீயை வெளிப் 
படுத்திப் புருவ நடுவிலுள்ள அமிர்த தாரையை வீழ்த்தி , 
உடம்பை அன்பினால் முழுக்காட்டினான் . மன ஒருமை 
யோடு ஐந்தெழுத்து மறையை முறைப்படி எண்ணி 
ஆயிரம் ஆண்டுகள் அருந்தவஞ் செய்தான் . 

தக்கனுடைய தவத்தைச் சிவபெருமான் திருவுளங் 
கொண்டருளினார் . அவனுக்கு மேன்மையளிக்க விரும்பி 


கா 


தக்கன் தவஞ்செய்தல் 


411 


வாறே 


னார் . இறைவியோடு காளை யூர் தியின்மேல் எழுந்தருளி 
வந்தார் . தக்கன் இருக்கைவிட்டெழுந்தான் . இறைவனை 
யும் இறைவியையும் போற்றிப் பணிந்தான் . சிவபெருமான் 
தக்கனைப் பார்த்து , " உன்னுடைய வழிபாட்டிற்கு மகிழ்ந் 
தோம் . உனக்கு வேண்டியதென்னை ? கூறுவாயாக ! 
என்றார் . தக்கன் வீடுபேற்றைக் கேட்கவில்லை . மற்றோ, 
“ மண்ணுலகமும் விண்ணுலகமும் எல்லாத் திக்குகளும் 
என்னுடைய ஆணையுருளை செல்லுமாறு அருள் புரியும் ! 
உம்மை வந்து போற்றும் உயிர்களெல்லாம் என்னை வந்து 
போற்றவும் , நான் உம்மையன்றிப் பிறரை உள்ளத்தாலும் 
வழிபடாதிருக்கவும் மேன்மை புரிந்தருளும் ; தேவர்களும் 
அவுணர்களும் யான் பணித்த பணிகளைச் செய்யவும் , 
எனக்கு மக்கட்பேறு 

உண்டாகவும் அருள்புரியும் ! 
மேலும் இறைவியார் எனக்கு மகளாகவந்து தோன்ற நீர் 
வந்து மணந்தருளுதல் வேண்டும் , என்றும் வேண்டிக் 
கொண்டான் . சிவபெருமான் , தக்கனைப் பார்த்து , “ அவ் 

தந்தருளினோம் . நீர் நேர்மையான நெறியில் 
நிற்பையாயின் இம்மேன்மைகள் நிலைபெறும் , என்று 
அருள் புரிந்து மறைந்தருளினார் . 

தக்கன் அரசாட்சி 
தக்கன் பெருமகிழ்ச்சி யடைந்தான் .. தன் தந்தை 
யாகிய நான்முகன் வரும்படி நினைத்தான் . நான்முகன் 
தக்கன் 

பெற்றதை அறிவுப் பார்வையால் 
அறிந்தான் . மேலே 

போகின் றவைகளையும் 
உணர்ந்தான் . தக்கனுடைய அறிவின்மையை எண்ணிப் 

வருந்தினான் . விரைந்து தக்கனிடம் வந்து 
வாழ்த்துக் கூறினான் . தக்கன் நான்முகனைப் பார்த்து , 
“ இவ்விடத்தில் ஒரு நகரத்தை உண்டாக்குவாயாக ! " 
என்றான் . நான் முகனும் 

நான்முகனும் உடனே ஓரழகிய நகரத்தை 
யுண்டாக்கி அதற்குத் தட்சபுரி என்று பெயரிட்டான் . 
அந்நகரைப் பார்த்துத் தக்கன் மன மகிழ்ந்தான் . தனக்கு 
அமைக்கப்பட்ட கோயிலின்கண் புகுந்து அரியணை மீது 
அமர்ந்திருந்தான் . சிவபெருமானிடத்திலே தக்கன் மேன் 


மேன்மை 


நிகழப் 


பலவாறு 


412 


கந்த புராணம் 


டைமகள் பெற்றதைத் தேவகுருவாகிய வியாழன் சொல்ல 
இந்திரன் முதலிய தேவர்கள் உணர்ந்தார்கள் . அஞ்சி 
நடுங்கித் தக்கனிடத்திலே வந்தார்கள் . 

அசுர குருவாகிய 
சுக்கிரன் தேவர்கள் யாவருந் தக்கனிடஞ் சென்று வழி 
பாடு செய்தமையை அறிந்தான் . இந்திரனுக்கு அஞ்சி 
மேருமலையில் இருக்கும் அசுரராசனை அடைந்தான் . 
அவனைப் பார்த்து , அரசே ! உனது துன்பம் நீங்கியது. 
இந்திரனுக்குத் தக்கன் தலைவனானான் . இனி நீ தக்கனிடஞ் 
செல்வாயாக , " என்றான் . 

அசுரராசன் அதனைக்கேட்டு 
மகிழ்ச்சி யடைந்தான் . உறவினர்களோடு தக்கனிடஞ் 
சென்றான் . கதிரவனும் திக்குப் பாலகர்களும் பிறருந் தக்க 
னிடத்திற்கு வந்தார்கள் , தக்கனை வணங்கிப் புகழ்ந்து 
நின்றார்கள் . தக்கன் பெருமிதத்தோடு . அரசியற்றி யிருந் 


தான் . 


ங . 


தக்கன் மகப்பெறுதல் 

மணமும் மக்கட்பேறும் 
நான்முகனுடைய 

அடியிற் பிறந்தவளும் , கற்பிற் 
சிறந்தவளும் , அழகில் மிகுந்தவளும் ஆகிய வேதவல்லி 
யென்பவளைத் தக்கன் திருமணஞ் செய்து கொண்டான் . 
ஆயிரம் மக்களைப் பெற்றான் . அவர்கட்குக் கல்வி முதலி 
யவைகளைக் கற்பித்தான் . பிறகு அவர்களைப் பார்த்து , 
“ நீங்கள் யாவரும் மானசவாவிக்குச்சென்று , சிவபெரு 
மானை நோக்கித் தவஞ்செய்து , உயிர்களைப் படைக்கும் 
மேன்மையையப் பெற்றுவாருங்கள் , என் கூறி 
யனுப்பினான் . 

தக்கன் மக்களுக்கு நாரதர் அறவுரை 
அவர்கள் அவ்வாறே சென்று சிவபெருமானை நோக்கி 
நெடுங்காலங் தவஞ்செய்து கொண்டிருந்தார்கள் . அப் 
பொழுது நாரதர் அவர்களிடத்திற்கு எழுந்தருளினார் . 
அவர்களைப் பார்த்து , “ நீங்கள் தண்ணீரின் கண் நின்று 
தவஞ்செய்து வருந்துகின்றீர்கள் ! நீங்கள் அவாவியது 

கூறுங்கள் ? " என்று கேட்டார் . தக்கன்மக்கள் 


4 


யாது 


தக்கன் மகப்பெறுதல் 


நாரதரைப் பார்த்து , “ எங்கள் தந்தையின் நோக்கப்படி , 
படைப்புத்தொழிலை பெறும்படி தவஞ்செய்கிறோம் , " 
என்றார்கள் . நாரதர் அவர்களைப் பார்த்து நகைத்து , 
“ இதுதானா? சிவபெருமானால் பெறக்கூடிய மேன்மை ? 
படைப்புத்தொழில் மிகுந்த குற்றமுடையதாகும் . அதனால் 
பெருந்துன்பத்தைத்தருகிற பிறப்பும் இறப்புமே வரும் . 
படைப்புத் தொழிலைச் செய்யும் நான்முகனுடைய தலைக 
ளுள் ஒன்றைச் சிவபெருமான் கிள்ளினார் . நான்முகன் 
ஒருகால் ஆணவங்கொண்டு திருமாலோடு எதிர்த்துப் 
போர்செய்து , பிறகு ஒளிவடிவான மலையைக்கண்டு அதன் 
முடியைத் தேடும்படி பறந்தார் . எல்லாவற்றையுஞ் சிவ 
பெருமானே படைக்கின்றார் . படைப்புத்தொழில் செய்வ 
தால் அடையக்கூடிய பயன் பெருமை ஒன்றைத்தவிர, 
வேறு ஒன்றும் இல்லை . நான் சொல்லுவதைக் கேளுங்கள். 
அழகாக இருக்கின்றதென்று பொன்விலங்கைக் காலிலே 
பூட்டிக்கொள்ளலாமா ? ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு 
இன்பத்தை விரும்புகிறார்களோ , அவ்வளவுக்கு அவ்வளவு 
துன்பமே வந்தடையும் . 
வந்தடையும் . இஃது 

உண்மை ! 

நீங்கள் 
படைப்புத்தொழிலைப் பெறுவர்களாயின் பெருந் தன் 
பத்தை யடைவீர்கள் ! மேலும் , சிவபெருமானை மறந்து 
யாமே மு முதற்கடவுள் என்று எண்ணுவீர்கள் ! தீவினை 
கள் பலவற்றையுஞ் செய்வீர்கள் ! மயங்கிப் பேருணர்வை 
இழப்பீர்கள் . ஆதலாற் படைப்புத்தொழிலை விரும்புவதை 
விட்டுவிடுங்கள் . வீடுபேறாகிய மேலான நிலையை அடைய 
முயலுங்கள் . மேலாகிய தவத்தைச் செய்து விடுபேற்றை 
யடைந்தவர்கள் பலர் . அதனைப் பெறுதற்கு முயன்று 
கொண்டிருப்பவர் பலர் . எவ்வகைப் பற்றுமில்லாத 
மேலான நெறியை அடைந்து வீடுபேற்றை யடைதலே 
சிறந்ததாம் . பெருஞ் செல்வங்களைப்பெற்று 

அதனால் 
அறிவிழந்திருக்கின்ற உங்கள் தக்கன் கூறியதை மறந்து 
விடுங்கள் , " என்று அறிவுரைப் புகட்டினார் . 

தக்கனுடைய மக்கள் நாரதர் கூறியவைகளைத் தம்முள் 
ஆராய்ந்து பார்த்தனர் . நாரதர் நவின்றது நல்லதே 
என்று முடிவு செய்தனர் . நாரதமுனிவருடைய அடிகளை 


414 


கந்த புராணம் 


றான் 


வணங்கிப் போற்றினர் . நாரதமுனிவர் அவர்களுக்கு 
உண்மை யுணர்வைப் போதித்து அவர்களுடைய 

டைய பழைய 
உணர்வை மாற்றி , “ நீங்கள் வீடுபேற்றையடைவீர்களாக ! " 
என்று கூறிச் சென்றார் . கக்கன் மக்கள் நாரதமுனிவர் 
நவின்ற நெறியே நின்று வீடுபேற்றை யடைந்தனர் . 

தவத்திற்கனுப்பிய மக்கள் வீடுபேறடைதல் 
மக்களைத் தவத்துக்கனுப்பிய தக்கன் அவர்களுடைய 
நிலைமையை அறிவுப்பார்வையாற் பார்த்தான் . நிகழ்ந்ததை 
யுணர்ந்து வருந்தினான் . பிறகும் ஆயிரம் மக்களைப் பெற் 

அவர்களுக்குக் கல்வி முதலியன கற்பித்தான் . 
அவர்களைப் பார்த்து , “ நீங்கள் மானசவாவிக்குச் சென்று 
சிவபெருமானை நோக்கித் தவஞ்செய்து படைத்தல் 
தொழில்புரியும் மேன்மையைப் பெற்று வாருங்கள் , ” 
என்று கூறியனுப்பினான் . அவர்களும் அவ்வர்றே சென்று 
தவஞ்செய்தார்கள் . நாரதமுனிவர் முன்போல் இவர்க 
ளிடத்திற்கும் வந்தார் . நீங்கள் யாவர் ? எதன்பொருட் 
டுத் தவஞ்செய்கிறீர்கள் ? என்று கேட்டார் . 

தக்கனுடைய மக்கள் நாரதரைப் பார்த்து , நாங்கள் 
தக்கனுடைய மக்கள் . எங்கள் தந்தையினுடைய விருப்பப் 

படைப்புத்தொழிலைப் பெறுவதற்காக இவ்வாறு 
தவஞ்செய்கிறோம் , என்றார் கள் . நாரதமுனிவர் அவர் 
களைப் பார்த்து , நீங்கள் தவங்களைச் செய்து இறைவனுடைய 
திருவடியைப் புகலிடமாக அடைதலைத் தவத்தின் பயன் 
என்று எண்ணாமல் , குற்றம்பொருந்திய படைப்புத்தொழி 
லைப் பெறுவதற்கு எண்ணினீர்கள் . படைப்புத்தொழிலைப் 
பெறுதலால் எத்தகைய பயனையும் அடையமாட்டீர்கள் . 
நீங்கள் கைக்கொண்ட இந்த நிலை , அழுக்குப்படிந்தவுடலை 
யுடையவர்கள் தூய்மை மிக்க நீர்த்துறையை அடைந்தும் , 
அதனால் தம்முடம்பின் அழுக்கைக் கழுவிக்கொள்ள 
எண்ணாது சேற்றில் மூழ்குதலைப் போலும் 

சிறந்த 
தவத்தின் பயனாக நீர் பெறும் படைப்புத்தொழில் நிலை 
யுள்ள தாகுமோ ? அழிவுந் தோற்றமும் இன்பதுன்பங் 
களும் இல்லாத வீடுபேறு ஒன்றே உயிர்கட்கு உறுதி 


படி 


தக்கன் மகப்பெறுதல் 


415 


O 


பயப்பதாகும் . நீங்கள் அவ்வியல்பையுடைய வீடுபேற்றை 
யடைய விரும்புகின்றீர்கள் இல்லை . பிறப்புக்கள் உம்மை 
விட்டு நீங்குமோ ? குழந்தைகளுடைய மனமும் , பெண்க 
ளுடைய மனமும் , பித்துற்றோர் மனமும் , மெய்ந்நூல்களும் 
தாங்கொண்ட கோட்பாட்டையே வலியுறுத்துமன்றி அத 
னினின்றும் மாறுதல் பெறுமோ ? படைப்புத்தொழிலைப் 
பெறுமாறு உங்களுக்குக் 

உங்களுக்குக் கற்பித்தவன் அறிவற்றவனா 
வான் . அவனுடைய மக்களாகிய நீங்களும் அத்தன்மை 
யினரே. நன்மையைக்கூறி யருள்பவனன்றே நல்ல ஆசிரிய 
னாவான் . உமக்கு முன் பிறந்த ஆயிரம் மக்களும் இங்கு வந்து 
படைப்புத்தொழிலை விரும்பித் தவஞ்செய்தபொழுது , 
அவர்களுடைய பொய்யறிவு கெடுமாறு உண்மையறிவை 
யுரைத்து , அறிவின்மையைக் கெடுத்து அறிவு நெறியில் 
நிலைபெறச்செய்து வீடுபேற்றையடைவித்தோம் , " என்று 
நாரதமுனிவர் இயம்பியருளினார் . “ தக்கனுடைய மக்கள் 
நாரதமுனிவருடைய அடிகளைத் தலைமேற்கொண்டு வணங்கி 
னார்கள். நாங்கள் உய்யவேண்டுமென்று திருவுளங்கொண்டு 
ங்கெழுந்தருளிவந்தீர் ! நீர் கூறும் மெய்ந்நெறி இன்ன 
தன்று அறியேம் . எமக்கு அதனைக்கூறியருளும் , " என்று 
கேட்டார்கள் . நாரதமுனிவர் மிக்க அன்போடு அவர்கட்கு 
அருள் புரியத்தொடங்கினார் . “சிறுவர்காள் ! சிவபெருமா 
னுடைய திருவடிகளை அவர் அருளால் வழிபடுகின்ற பெரி 
யோர்கள் மேற்கொள்ளும் முறைகளும் அவர்கள் அடை 
யும் பதங்களும் நான்காம் . அவற்றுள் அறிவு வழியில் 
நிற்போர் பெறுவது எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒரு கதியாம் . 
அதுவே வீடுபேறு என்று கூறப்பெறும் . 
யறிவுடையவர்களால் அறியப்படுவதல்லது தேவர்களாலும் 
அறிதற்கரியது . அந்த ஞான வழியில் நிற்போர் சிவபெருமா 
னுடைய திருவடிகளையடைந்து பின்பு பிறவியிற் பொருந் 
தார் . சொல்லுதற்கரிய அருளறிவோடு பொருந்தி எந் 
நாளும் பேரின்பத்தையே நுகர்ந்திருப்பர் . 

ஆதலால் , 
நீங்களும் அந்நெறியில் நின்று அறிவு வழியால் வீடு 
பேற்றை யடையுங்கள் , என்று சிவாகமத்தின் அறிவு 
நெறிப் பொருள் முழுவதையும் சிவபெருமானுடைய 


அது மெய் 


416 


கந்த புராணம் 


நின்று 


திருவருளினால் அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை அந் 
நெறியில் நிற்குமாறு நிறுத்தித் தம் வழிச்சென்றார் . 
ஆயிரவரும் ஒருமைப்பாடு பொருந்திய உள்ளத்தோடு 

அறிவுநெறியைக் கடைப் பிடித்து வீடுபேற்றை 
யடைந்தார்கள் . 

தக்கன் பெண்களைப் பெறுதல் 
நீண்ட நாட்களாகியும் தன் மக்கள் திரும்பி வராமை 
யைக் கண்ட தக்கன் அவர்களுடைய நிலைமையை அறிவு 
நெறியால் ஆராய்ந்து பார்த்தான் . நிகழ்ந்ததை புணர்ந் 
தான் . அவனுக்குச்சினம் மிகுதியாகவுண்டாயிற்று . உள்ளம் 
வருந்தியது. உயிர் பதைத்தது . துன்பம் மிகுந்தது. உடல் 
வியர்த்தது . தக்கனுடைய சினத்தினால் கோள்கள் அஞ்சி 
யோடின . மண்ணுலசமெல்லாம் இரங்கின . என் மக்களை 
எனக்கு இல்லாமற்செய்த நாரதன் இனி நாள்தோறும் 
உலகமெங்கும் உழன்று திரியக்கடவன் , " என்று வசவுரை 
வழங்கினான் . இனி ஆண் மக்களைப் பெறேன் ! பெண் மக்க 
ளையே பெறுவேன் என்று உறுதி செய்துகொண்டான் . 
சுபுத்தி , புத்தி , சுரசை , திருதி , துட்டை , கிரியை , கீர்த்தி , 
சிரத்தை , இலச்சை , மேதா , கத்தி , சாந்தை , வபு , கியாதி , 
சபூதி , நாரிசன்னதி , மிருதி , பிருதி , ஊற்சை, அரு 
சூயை , சுவா , கமை , சவதை என்னும் இருபத்து மூன்று 
பெண்களைப்பெற்றான் . 

பெண்களை மணஞ்செய்து கொடுத்தல் 
அப்பெண்களுள் சுபுத்தி முதலிய முதற் பதின்மூன்று 
பெண்களையும் தருமருக்கு மணஞ்செய்து கொடுத்தான் 
கியாதி முதலிய பத்துப் பெண்களையும் பிருகு , மரீசி , புலத் 
தியர் , அங்கிரா , புலகர் , வசிட்டர் , அத்திரி , அக்கினி, 
கிரது , பிதரா என்னும் பதின்மருக்கும் முறையே திரு 
மணஞ்செய்து கொடுத்தான் . தருமர் இருபத்தேழு 
புதல்வர்களைப் பெற்றார் . பிருகு , விதாதா , தாதா என்னும் 
இரண்டு 

புதல்வர்களையும் இலக்குமியையும் பெற்றார் . 
இலக்குமியைத் திருமாலுக்கு மணஞ்செய்து கொடுத்தார் . 
மரீசி நான்கு பெண்களைப் பெற்றார் . இவர்கள் வழியிலே 


திங்கள் சாபமடைதல் 


417 


பலர் பிறந்தார்கள் . புலத்தியர் பல பிள்ளைகளைப் பெற்றார் . 
அங்கிரா அங்கிதீரன் , பரதன் என்னும் இரண்டு புதல்வர் 
களையும் நான்கு புதல்விகளையும் பெற்றார் . மற்றவர்களும் 
பல மக்களைப்பெற்றார்கள் . 


றான் . 


பார்த்து , 


அன் 


திங்கள் சாபமடைதல் 
தக்கனுடைய இருபத்தேழு பெண்கள் 
கக்கன் பின்னும் இருபத்தேழு பெண்களைப் பெற் 

அவர்களைத் திங்களுக்குத் திருமணஞ் செய்து 
கொடுத்தான் . திங்களைப் 

நீ இருபத்தேழு 
மனைவியர் களிடத்திலேயும் ஒரே தன்மையான 
புடையவனாக இருத்தல்வேண்டும். சிலரை மிகுதியாகக் 
காதலித்தலும் சிலரை இகழ்தலுஞ் செய்யாதே " என்று 
கூறி மனைவிமார்களுடன் அனுப்பினான் . திங்கள் மனைவி 
யர்களோடு தனது இருப்பிடத்தை யடைந்தான் . எல் 
லோரிடத்தினும் ஒரே விதமான அன்பு பாராட்டி மகிழ 
எண்ணினான் . இருபத்தேழ்வரையும் தினம் ஒவ்வொருவ 
ராகச் சேர்ந்துவந்தான் . அப்பெண்களுள் , கார்த்திகையும் 
உரோகணியும் பேரழகுடையவர்களாக விருத்தலைக் 
கண்டான் . அவர்களிருவர் களிடத்தும் மிகுந்த காதல் 
வைத்தான் . மற்றவர்களைத் திரும்பிப்பாராமல் வெறுத்துத் 
திரிந்தான் . அவர்கள் வருந்தினார்கள் . மிகுந்த சினங் 
கொண்டார்கள் . தந்தையாகிய தக்கனிடஞ்சென்று இந் 
நிகழ்ச்சியைக் கூறினார் கள் . தக்கன் சினமடைந்தான் , 
“ திங்களுடைய கலைகள் யாவுர் தேய்ந்து இல்லாமற் 
போகுக " என்று சாபம் இட்டான் . 

திங்கள் தேய்வு பெறுதல் 
தக்கனுடைய வசவுரையால் திங்களுடைய கலைகள் 
நாடோறும் ஒவ்வொன்றாகக் குறைந்தன . 

தினைந்து 
நாட்கள் கழிந்தபொழுது அவனுடைய பதினைந்து கலைகள் 
அழிந்தன. 

எஞ்சியது . அவன் மயங்கி 
மெலிந்து 

நாணமடைந்தான் . இந்திரனிடஞ்சென்று , 
க . பு .-- 27 


ஒரு கலமட்டும் 


418 


கந்த புராணம் 


31 


ளுடைய பெரிய 


ரக்கனுடைய சாபத்தால் என்னுடைய கலைகள் அனைத் 
தம் அழிந்தன . இந்த ஒரு கலைமட்டும் எஞ்சி நின்றது . 
இன்றைக்கு இந்தக் கலையும் அழியுமாயின் என்னியல்பு 
குன்றும் ; என்னுடைய பெயரும் மறையும் . எங்கும் 
பரவிய என் புகழும் அழியும் . 

இனி நான் செய்யக்கூடிய 
தென்ன ? எனக்கு ஒர் அறிவுரையை இயம்புவாயாக , 
என்று கூ 

று கூறித் துன்பக்கடலுள் அழுந்தினான் . 

இந்திரன் சந்திரனைப் பார்த்து , “ என் நண்பனே ! 
அஞ்சாதே ! நீ முன் ஒரு காலத்திலே விநாயகக்கடவு 

பெரிய திருவயிற்றையும் திருக்கையிலுள்ள 
மோதகத்தையும் பார்த்து நகைத்தாய் ! அவர் சினந்து , 
உன்னை யாருங் காணாராய் இகழ்ந்து அகலுமாறு இழிந் 
தவர்போல் ஆவாயாக என்று வசவுரை வழங்கினார் .. 
அன்று தொட்டு யாவரும் இகழ்ந்து உன்னைப்பார்க்காமல் 
அசல நீ நாணமடைந்து விண்ணில் இயங்காமல் ஒடுங்கினாய் ! 
நான்முகன் முதலிய தேவர்கள் கைலாசத்திற்குச் சென்று 
விநாயகக்கடவுளுடைய திருவடியைப் பணிந்து , சந்திரன் 
உமது பெருமையைக் கருதாமல் இகழ்ந்து நீர் கூறிய 
சாபவுரையால் இழிதன்மையடைந்து வருந்தியொடுங் 
கினான் . அவன் இவ்வுலகத்திற்கு வேண்டும் . தேவரீர் 
இட்ட சாபத்தை ஆண்டிற்கு ஒரு நாளைக்கு அவன்மேற் 
கொள்ளுமாறு திருவருள் செய்யும் என்று வேண்டிக் 
கொண்டார்கள் 

விநாயகக்கடவுள் அவ்வாறே அருள் 
புரிந்தார் . ஆவணித்திங்கள் பூர்வபக்கச் சதுர்த்தியில் 
உலகோர் அக்கடவுளுக்குச் சிறப்பான வழிபாடு செய்து 
உன்னைப் பாராதவாறு இருந்தாய். இந்தப்பழி யொன்றி 
ருக்க இப்பொழுது புதியகுறை ஒன்றையும் பெற்றாய் . 
சிறப்பும் அழகுத் தீர்ந்தாய் நீ விரைந்து சென்று நான் 
முதனிடம் கூறு . அவர் தம்முடைய மகனால் சாபத்தை 
விலக்குவார் ., என்றான் 

சந்திரன் நான் முகனிடம் செல்லுதல் 
சந்திரன் விரைந்து சத்தியவுலகத்தையடைந்து நான் 

வணங்கினான் .. தன் மாமன் இட்ட 


4 


முகனைக் 


கண்டு 


திங்கள் சாபமடைதல் 


419 


சாபத்தை நான் முகனுக்குக் கூறினான் . “ உம்முடைய மக 
னுக்கு அறிவு புகட்டி என்னுடைய இச் சாபத்தை நீக்கிக் 
கவலையைப் போக்கியருளும் , என்று வேண்டிக்கொண் 
டான் . திங்களின் வேண்டுகோளை நான் முகன் மறுத்து 
விட்டான் . “ தக்கன் ஆணவம் மிக்கவன் . அவனிடஞ் 
சென்று கூறுவதால் யாதும் பயனுண்டா கடமாட்டாது . நீ 
சிவபெருமானை யடைந்து முறையிட்டுக்கொண்டால் 
அவர் விரைந்து நீக்கியருள்வார் . இதனை நான் சொல்ல 
வும் வேண்டுமா ? மெய்யன்பினோடு தம்முடைய அடிகளை 
அடைக்கலம் என்று அடைபவர்களுடைய துன்பங்களை 
நீக்குதற்கன்றோ சிவபெருமான் திருவருளே திருவுட 
லாகக் கொண்டு திருக்கைலைமலையில் வற்றிருக்கின்றார் . 
ஒருவர் தமக்குத் துன்பம் வந்த காலத்தில் சிவபெருமா 
னுடைய திருவடிகளே புகலிடமென்று அடைவா ராயின் 
அக்கடவுள் அவருடைய துன்பங்களைத் துடைத்து வினை 
களையுந் தொலைப்பார் . தம்முடைய அடிகளை யெண்ணி 
வழிபாடு செய்த மார்ச்சுண்டன் மேல் வந்த யமனைச் சிவ 
பெருமான் உதைத்து அம்மார்க்கண்டனுக்கு அருள் புரிந் 
ததை நீ மறந் தனை போலும் , சிவபெருமான் தம்மடியார் 
கட்கு அருள் செய்த பேரருட்டி றங்களைக் கூறின் அவைகள் 
கணக்கில் அடங்கா . ஆகவே , நீ சிவபெருமானுடைய 
திருவடிகளையே அடைக்கலமாக அடைந்து உன்னுடைய 
சாபத்தை யொழிப்பாயாக ! " 

என்று நான்முகன் 
கூறினான் . 

சிவன் திங்களுக்கு அருள்புரிதல் 
சந்திரன் நான் முசனை வணங்கித் திருக்கைலை மலையை 
அடைந்தான் . திருநந்திதேவரைக் கண்டு தன்னுடைய 
குறையை முறையிட்டான் . அவர் சிவபெருமானுடைய 
கட்டளைப்படி அவனை உள்ளேயனுப்பினார் . திக் 

திங்கள் சிவ 
பெருமானைப் போற்றிப் பணிந்தான் தான்டைந்த சாபத் 
தைக் கூறித் தனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண் 
டிக்கொண்டான் . சிவபெருமான் திங்களுக்குக் திரு 
வருள் புரிந்தார் . எஞ்சிய ஒரு கலையைத் தம்முடைய 


420 


கந்த புராணம் 


திருக்கையால் எடுத்து திருச்சடையின் மீது சேர்த்தருளி 
னார் . தக்கனுடைய சாபம்அவனைச் சார்ந்திலது . இறை 
வன் திங்களைப் பார்த்து , “ இனி நீ கவலையடையாதே! 
நம்முடைய முடியிலணிந்த சிறப்பினால் அழிவற்றதாக 
விருக்கும் . அதனால் உன்னுடைய பழைய கலைகள் யாவும் 
பதினைந்து நாட்களில் நிரம்பிப் பின் முறையாகத் தேய்ந்து 
வந்து ஒரு கலைமட்டும் தேயா திருக்கும் . இவ்வாறே எக் 
காலமும் நிகழும் , " 

என்று அருளிச்செய்தார் . இறை 
வனைத் திங்கள் வணங்கி விடைபெற்றுக்கொண்டு , விண் 
ணிற்குச் சென்று முன் போல இயங்கினான் . அவனுடைய 
கலைகள் வளர்வதுந் தேய்வதுமாக இருந்தன . 

நிகழ்ந்தவைகளைத் தக்கனுணர்ந்து வெகுளல் 

திங்களினுடைய செயல்கள் எல்லாவற்றையுந் தக்கன் 
அறிவினால் அறிந்தான் . 

அறிந்தான் . “ நான் கொடுத்த சாபத்தை 
இறைவனா தடுக்கவல்லவர் ? என்று 

கூறி நகைத்தான்ன் .. 
என் தந்தையாகிய நான்முகனும் , நான்முகன் தந்தை 
யாகிய திருமாலும் 

மருகனுக்கு 

கூறிய 
சாபத்தை விலக்குமாறு என்முன் வந்தும் கேட்டிலர் .. 
அவ்வாறாகத் தந்தையில்லாத சிவபெருமானா 
சாபத்தைத் தடுக்கக்கூடியவர் ? இது மிகவும் நன்றாக 
இருக்கின்றது ! அந்தச் சிவபெருமான் , “ நாமே பரம் 
பொருள் . நான்முகன் முதலாகிய உயிர்கள் யாவையும் 
அழித்தும் , நாம் அழிவின்றி நின்று ஐந்தொழில்களையும் 
புரிகின்றோம் ; எங்கும் நிறைந்திருக்கின்றோம் 
அகந்தையுற்றார் போலும் , " என்று பலவற்றைக் கூறி 
வெகுண்டான் . அப்பொழுது புலகர் என்னும் முனிவர் 
அங்கு இருந்தார் . அவர் தக்கனைப் பார்த்து , " தமக்கு நிக 
ரில்லாத சிவபெருமானை நீ இகழாதே ! அவரை இகழ்ந்தால் 
உன்னை யாவரும் இகழ்வர் ! உன் செல்வமும் அழியும் " 
என்றார் . 

தக்கன் அம் முனிவரைப்பார்த்து ! நான் செய்த 
தவத்தினால் என்னை யடைந்த இச் செல்வங்கள் என்னை 
விட்டு நீங்குமோ ? திருமால் முதலிய தேவர்கள் என் பணி 


என் 


நான் 


என் 


என 


1 


உமை கயிலை நீங்குதல் 


421 


யொன்றையும் மறுக்கிலர் . அவர்கள் என்னை இகழ்வது 
முண்டோ ? உம்முடைய அறிவு நன்று நன்று ! ” என்று 
கூறி நகைத்தான் . புலகர் அவனைப் பார்த்து " உன் பெருஞ் 
செல்வங் குறையா தாயினும் , உனக்கு அருள் புரிந்த சிவ 
பெருமானைப் பழிப்பது தகுமோ? என்றார் . 

தக்கன் மிகவும் பெருமிதங்கொண்டு , " முன்னே 
நான் தவஞ்செய்து அதனாற் பெற்ற பெருஞ் செல்வங்களை 
நுகருமுன் அக்கடவுள் மாற்று வாரல்லர் . செய்த வினைக்குத் 
தக்கபடியாக வல்லாமல் , அவரொன்றையுஞ் செய்தற்கு 
வல்லவரல்லர் . ஆதலால் , சிவன் என்னிடத்திலே செய்யக் 
கூடியது யாது ? என்றான் . 

புகலர் தக்கனைப் பார்த்து , " நீ கூறியது ஒக்குமாயி 
னும் , சிவபெருமானை இகழ்ந்தவர்கள் உய்யமாட்டார்கள் .. 
இதனை மறைகளெல்லாம் உறுதிபெற மொழிகின்றன . 
ஆதலால் அவரை இகழற்க! அவரையெண்ணிப் போற் 
றுவாயாக ! 

தம்மையடைந்த அன்பர்களுடைய 
பத்தைமாற்றி , அவர்கள் விரும்பியவைகளைக் கொடுத் 
தருள் புரிவதே அவருடைய இயற்கையாம் . 

அதனைச் 
சந்திரன் உணர்ந்து அவரையடைந்தான் . அவர் அவ 
னுடைய குறையை மாற்றினார் . இதனால் உனக்குச் சினம் 
நிகழவேண்டிய காரணம் யாதிருக்கின்றது ? சந்திரனோ 
உன்னுடைய மருமகன் . அச்சிவபெருமானும் வருங்காலத் 
தில் உனக்கு அம்முறையினராவர் , என்று கூறினார் . 
தக்கன் சினம் நீங்கினான் . தேவர்கள் புகழ அரசியற்றிக் 
கொண்டிருந்தான் . 


துன் 


உமை கயிலை நீங்குதல் 

இறைவனும் இறைவியும் 
இறைவனும் இறைவியும் திருக்கயிலைமலையில் இனிது 
வீற்றிருந்தார்கள் . ஒருநாள் இறைவி இறைவனை வணங்கி , 
“ உம்முடைய உண்மைத்தன்மையை யெனக்கு உரைத் 
தருளவேண்டும் , " என்று வேண்டிக்கொண்டாள் . இறைவ 


. 


422 


கந்த புராணம் 


. 


னும் அதனைக் கூறலானார் . தாம் உருவமும் குணங்களும் 
தொழில்களும் இன்றிக் குற்றமற்றவராய் எங்கும் நிறைந்து 
நிற்கின்ற சன்மை , உயிர்களுடைய பாசங்களை நீக்குமாறு 
எண்ணியது ! ஐவசைச் சக்திகளைப் பிறப்பித்தமை , பஞ்ச 
சாதாக்கியவடிவங்கள் 

தோன்றின மை , முப்பத்தாறு 
தத்துவங்களும் தோன்றுமாறு செய்தமை , ஐவகைத் 
தொழில் நடத்துஞ்செய்கை , தாம் எக்காலத்தும் ஒரே 
பெற்றியாய் நிற்குந்தன்மை ஆகிய தம்முடைய இயல்புக 
ளனைத்தையும் மறைமுறைப்படி கூறியருளினார் . 
இறைவன் அருளியவைகளைக் கேட்ட 

இறைவி , 
“ உமக்கு உருவமில்லையென்று முன்பு கூறினீர் ! பின்பு 
பலவடிவங்களை அடைந்ததென்னை ” என்று கேட்டார் 

இறைவன் இறைவியைப் பார்த்து , “ நமக்கு உருவ 
மில்லையென்றது பொருந்தும். பின்பு நாம் உருவமென்று 
கூறியவைகளெல்லாம் சக்தி காரியமே , " என்று அருளிச் 
செய்தார் . 

உமாதேவியார் அதனை மெய்ம்மை என்று 
எண்ணிப் பெருமகிழ்ச்சியடைந்தார் . இறைவனைப்பார்த்து , 
“ அந்த வடிவங்களெல்லாம் சக்திகாரியமா 

உம் 
முடைய அருள் யான் என்று சொல்வது உண்மையே ! 
அவைகளெல்லாம் என்னுடைய உருவங்களே , 
தம்மை வியந்து கூறினார் . 

இறைவன் இறைவியைப்பார்த்து , “ நீ உன் புகழை நம் 
முன்னே வியந்தெடுத்துப் பேசினாய் ! நாம் ஆணவமலத் 
மறைப்புண்ட உயிர்கடோறும் 

நிறைந்திருந்து 
அவைகள் அழியுமாறு செலுத்துவோம் . அச்செயலை நாம் 
ஒழிவோமாயின் உயிர்களெல்லாம் அறிவற்றதாய் அழி 
யும் . 

சக்தியாகிய உன்னிடத்தும் யாம் இல்லா தவழி 
உன் னுயிரும் உணர்வைப் பொருந்தாது . அதனை உனக் 
குக் காட்டுவோம் காண்டாய் ! " என்று கூறினார் . நான் 
முகன் முதலிய உயிர்களைத்தாம் இயக்குதலைச் சிறிதே 
ஒழித்தார் . சிவபெருமான் ஒருசெயலும் இன்றி இருந் 
தமையினால் , உலகங்களிலுள்ள உயிர்களெல்லாம் உணர் 
வின்றியிருந்தன . இறைவி இதனைப்பார்த்து அஞ்சி நடுங்கி 


என்று 


தான் 


உமை கயில நீக்குதல் 


423 


னாள் , இறைவனைப்பார்த்து , நீர் அசையும் பொருள் அன் , 
யாப் பொருள் எங்கும் நிறைந்திருத்தலை நானறியேன். 
உலகமுடிவிற்போல உயிர்களெல்லாம் இருளின் கண்ணே 
மூழ்கிப்போக , நீர் அவற்றுள்ளேநின்று அவற்றின் அறிவை 
இயக்கி நிற்பதை என்பொருட்டு ஒழிந்துரின் பீர் . இது 
உமக்கு இறைப்பொழுதாயிலும் உலகத்துயிர்கட்கு அ st : 
வில்லாத பல யுகங்களாகும் . அடியேன் செய்த குற்றத்தைக் 
திருவுள்ளத்திற் கொள்ளற்க உயிர்கள் தெளிவு பெற் 
றெழுந்து தத்தந் தொழிலிற்செல்லும்படி திருவருள்பர் 
யும் , " என்று வேண்டிக்கொண்டாள் . இறைவ னுந் திரு 
வருள் புரிந்தார் . உயிர்த்தொகைகளெல்லாம் தத்தந்தொழி 
லில் ஈடுபட்டன . 

நான்முகன் முதலிய தேவர்கள் அனைவரும் திருக் 
கயிலை மலையை அடைந்கார்கள் . சிவபெருமான 
வணங்கிநின்று , “ உயிர்க்குயிராயுள்ள கடவுளே ! நாங்க 
ளெல்லாம் உம்முடைய 

திருவருளைப்பெறாமையால் 
உணர்வு நீங்கி நெடுங்காலம் வீணேகிடந்து 

தீவினையில் 
மூழ்கினோம் . அதற்கு ஒரு கழுவாயைக் கூறியருளூர் , " 
என்று வேண்டிக்கொண்டார்கள். 

சிவபெருமான் அவர்களைப்பார்த்து , “ நீவீர் அறிவு 
மயங்கி மறைவழி ஒழுகாமையால் உங்களிடத்துண்டாகுந் 
தீவினைசளெல்லாம் உமையைச் சேரும் . நீவிர் இனி உங் 
கள் கடமைகளைப் புரியுங்கள் என்று திருவாய்மலர்ந் 
தருளினார் . தேவர்கள் சிவபெருமானை வணங்கி விடை 
பெற்றுக்கொண்டு சென்றார்கள் . 

இறைலி இறைவனுடைய அடிகளை வணங்கி , “ உயிர் 
களைப் பற்றிய தீவினை என்னை வந்து சேர்தற்குக் காரணம் 
யாது ? கூறியருள் வீராக, " என்று வேண்டிக்கொண்டாள் . 
இறைவன் இறைவியைப் பார்த்து , நீ உன்னை வியந்தமை 
யின் நாம் உணர்ச்சியை நீக்கினோம் . ஆகவே , தீவினை 
உன்னைச் சேருதல் முறைமையாயிற்று . மேலும் , இத் 
தீவினைகளை நீதான் சுமத்தற்கு ஆற்றல் அமைந்தவள் . 
ஆகவே சுமப்பாயாக ! ” என்று கூறியருளினார் . 


. 


424 ) 


கந்த புராணம் 


நான் 


இறைவி காளிந்தியை அடைதல் 
இறைவி இறைவனை வணங்கி , 

செய் த 
தீவினையை நீக்கிக்கொள்வதற்கு ஒரு வழியைக் கூறும் , 
என்று வேண்டிக்கொண்டாள் . இறைவன் இறைவியைப் 
பார்த்து , “ நீ காளிந்தி என்னும் ஆற்றிலே ஒரு சங்கி 
னுருவத்தையடைந்து , உலகங்களை யெல்லாம் போற்று 
குறிப்போடு 

தவஞ்செய்துகொண்டிரு . நான்முகன் 
மகனாகிய தக்கன் 

தக்கன் அங்கு வந்து தின்னையெடுப்பான் . 
நீ 

ஒரு குழந்தையாகி அவனிடத்திலே வளர்ந்து கொண் 
டிரு . அகவை ஐந்து நிரம்பியபின் நம்மையெண்ணித் 
தவஞ்செய் . நாம் அங்கே வந்து உன்னைத் திருமணஞ் 
செய்து இங்கே அழைத்துக்கொண்டு வருவோம் , ” என்று 
திருவாய்மலர்ந்தருளினார் . இறைவி அதற்கு உடன்பட் 
டாள் . கயிலையை நீங்கிக் காளிந்தியாற்றை யடைந்தாள் . 
சங்கினுருவையெடுத்து ஒரு வெண்டாமரை 

மலர்மீது 
தவஞ்செய்திருந்தாள் . 


காளிந்தி யாறு 
தக்கன் உமாதேவியைக் கண்டு எடுத்தல் 
மாசிமக நாளிலே ய முனையாற்றில் நீராடு தல் பொருட்டு 
அந்நாட்டார் அனை வருஞ் சென்றனர் . தக்கனும் நீராடு தற் 
பொருட்டுச் சென்றான் . தன் மனைவி வேதவல்லியைப் 
பல பெண்களோடு முன்னே யனுப்பிவைத்தான் . தான் 
தேவர்களோடு சென்று நீராடி மீண்டான் . ஓரிடத்தில் 
ஒரு வெண்டாமரைப் பூவின் மீது சங்கினுருவாய் வீற்றிருக் 
கும் உமாதேவியாரைக் கண்டான் . மகிழ்ந்து தன்னுடைய 
கையிலே எடுத்தான் . அஃது ஓர் அழகிய குழந்தை 
யாயிற்று . உமாதேவியே இவ்வாறு வந்துள்ளாள் என்று 
தக்கன் அறிவினால் அறிந்து கொண்டான் . குழந்தையைக் 
கொண்டுபோய்த் தன் மனைவி வேதவல்லி கையிலே கொடுத் 
தான் . . அது தனக்குக் கிடைத்த வரலாற்றைச் சொன் 
னான் . அவள் அக்குழவியை மகிழ்ந்து 


தழுவினாள் . 


உமை தவம்புரிதல் 


425 


தன 


எ . 


தக்கன் 


சென்று 


கொங்கைகளிலிருந்து ஒழுகும் பாலையூட்டினாள் . 
மாளிகைக்குக் கொண்டு சென்று வளர்க்கலானாள் . தக்கன் 
தேவர்கள் சூழ முன்போல அரசியலை நடத்திக்கொண் 
டிருந்தான் . 

உமை தவம்புரிதல் 

றைவியின் தவம் 
மாளிகை 

வளரத்தொடங்கிய 
இறைவிக்கு ஐந்தாண்டுகள் நிரம்பி ஆறாவதாண்டு பிறந் 
தது . குழந்தையாகிய இறைவி தாய் தந்தையர்களைப் 
பார்த்து , “ சிவபெருமான் என்னை மணஞ்செய்து கொள் 
ளும்படி தவமபுரிவேன் . எனக்கோர் இடம் அமைத்துக் 
கொடுத்து என்னை அங்கு அனுப்புங்கள் , ” என்று கேட்டுக் 
கொண்டாள் . தக்கனும் வேதவல்லியும் மகிழ்ந்தனர் .. 
ஒரு தவச்சாலையை அமைத்துக்கொடுத்து அதிலிருந்து 
தவம் புரியுமாறு தோழிமார்களுடன் அங்கே அனுப்பி 
னார்கள் . வேதவல்லி தன் கணவனாகிய தக்கனைப் பார்த்து , 
“ சிறு குழந்தையாகிய இவள் சிவபெருமானை உணர்ந்தது 
எவ்வாறு ? அதனை யெனக்குக் கூறும் , என் கேட் 
எள் . 

தக்கன் தன்னுடைய மனைவியைப் பார்த்து , 
மானசவாவியில் செய்த தவத்திற்காகச் சிவபெருமான் 
எழுந்தருளியபோது அவரிடத்தே பல மேன்மைகளைப் 
பெற்றேன் . உம்முடைய சத்தியாகிய இறைவியானவள் 
என்னுடைய மகளாக வந்து தோன்ற நீர் மருகராக வந்து 

மணஞ்செய்தருளுதல் வேண்டும் , என்று வேண் 
டிக்சொண்டேன் . அவர் அவ்வாறேயாகுக என்று அருள் 
புரிந்தார் . அதன்படியே இப்பொழுது நமமிடம் இறைவி 
வந்து வளருகின்றாள் . நீ அவளைச் சிறு குழந்தை என்று 
எண்ணாதே ! ” 

என்று 

கூறினான் . வேதவல்லி கேட்டு 
மகிழ்ச்சியடைந்தாள் . இறைவியோ இறைவனை யெண்ணித் 
தவஞ்செய்து கொண்டிருந்தாள் . 


டாள 


t . 


நான் 


அவளை 


426 


கந்த புராணம் 


ஆறணிசடையோன் மாறுகோலத்துடன் வருதல் 

குழந்தையாகித் தவஞ்செய்துகொண்டிருந்த இதை 
விக்கு ஆண்டு பன்னிரண்டு நிரம்பியது . சிவபெருமான் 
இறைவிக்கு அருள் புரியவெண்ணினார் . திருக்கைலை மலைடை 
நீங்கினார் . முந்நூலையும் கோவணத்தையும் தருப்பையை 
யுங் சட்டிய தடி ஒன்றைத் திருக்கையிற் கொண்டார் . 
மணமாகாத ஒரு பார்ப்பன னுடைய கோலத்தைப் பூண் 
டார் . தக்கனுடைய தக்கமா புரத்தையடைந்தார் . இறைவி 
தவஞ்செய்யும் இடத்தைச் சேர்ந்தார் . தோழியர்களிடங் 
கூறித் தம்முடைய வரவை இறைவிக்குத் தெரியப்படுத்தச் 
சொன்னார் . கோழிப்பெண்கள் சிலர் சென்று இலை 
யிடம் தெரியப்படுத்தினார்கள். இறைவி அந்தப் பார்ப்ப 
னரைத் தன்னிடம் அழைத்துக்கொண்டு 

வருமாறு 
கட்டளையிட்டாள் . தோழிப் பெண்களும் அவ்வாறே 
அழைத்துக்கொண்டுபோய் இறைவி திருமுன்பு விட்டனர் . 
சிவக்கோலத்தைக் கண்ட இறைவி அவரைப் போற்றி 
நின்றாள் . பொய்க்கோலம் பூண்ட இறைவன் இறைவி 
யைப் பார்த்து , “ அழகிற்சிறந்த பெண்ணே ! நாம் இங்கே 
வந்தது ஒன்றை விரும் பியேயாகும் . நீ அருள் செய்வா 
யாயின் நாம் அதனைச் சொல்வோம் " என்றார் . 

என்றார் . இறைவி 
இறைவனைப் பார்த்து " இசைந்ததைச் சொல்வீராயின் நான் 
இப்பொழுதே அதனை உமக்குத் தருதல் கூடும் , என்றார் . 
மேலும் , “ நீர் விரும்பியது யாது ? அதனைக் கூறும் , என்றார் . 

பார்ப்பனர் இறைவியைப் பார்த்து , “ நாம் உன்னை 
மணஞ்செய்துகொள்ள 

விரும்பி 
எனக்கு நீ . 

அருள் புரிய வேண்டியதாகும் . இதனைத் தடுத் 
துக் கூறாதே ! என்றார் . இறைவி தன்னுடைய கைகளாற் 
காதுகளை மூடிக்கொண்டாள் . மனம் நொந்து பெருமூச்சு 
விட்டாள் . பிறகு அப்பார்ப்பனக்கோல 

றைவனைப் 
" நான் இறைவனை மணக்க 

எண்ணித் தவஞ் 
செய்துகொண்டிருக்கிறேன் . நீ இவ்வாறு கூறக் காரணம் 
யாது ? " என்று கேட்டாள் . பார்ப்பன இறைவன் இறைவி 
யைப் பார்த்து , " இத்தன்னை 

“ இத்தன்மையினர் என்று எவராலும் 


வந்தோம் . 


அதுவே 


பார்த்து , 


திருமணம் 


427 


என் 


எண்ணமுடியாமல் நின்ற முழுமுதற் கடவுளாகிய சிவ 
பெருமான் உன்னைத் திருமணஞ்செய்வது அருமை ! $ 
தவங்களைச் செய்து வருந்தாதே ! என்று கூறினார் . " சிவ 
பெருமானே விரும்பிவந்து மணஞ்செய்யுமாறு அரிய 
தவங்களைச் செய்வேன் . 

அவர் வராதொழியின் 
னுயிரை விடுவேன் ! 

உறுதி ! நீ ஒரு பித்தனோ 
போ ! " என்றாள் . 

சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்தார் . பெண்ணே ! 
உன்னுடைய அன்பும் மனவுறுதியும் நன்று ! என்றார் . 
பிறருக்குத் தெரியாமல் தம்முடைய உண்மை வடிவத் 
தைக் காட்டினார் . இறைவியார் கண் 

இறைவியார் சண்டு மெய்ந் நடுங்கினார் . 
அவருடைய அடிகளை வணங்கிப் போற்றினார் . என் 
குற்றத்தைப் பொறுத்தருள வேண்டுமென்று வேண்டிக் 
கொண்டார் . இறைவன் இறைவியைப் பார்த்து , “ அஞ் 
சாதே ! என்று கூறித் திருவருள் புரிந்தார் . இறைவி 
இறைவனுடைய புகழ்களை எண்ணிக்கொண்டு அண்மை 
ழில் நின்றார் . 

தக்கனுக்குச் செய்தி கூறல் 
இறைவன் வடிவத்தைக் காணாத தோழிகள் மருண்ட 
னர் . “ இப்பார்ப்பான் மாயத்திலே வல்லவன் போலும் .. 
இறைவி நம்மைக் கண்ணெடுத்தும் பாராமல் அப்பார்ப் 
பானையே பார்த்துக்கொண்டிருக்கின்றாள் . இவர்கள் 
நிலைமை ஐயத்தை யுண்டு செய்கின்றது. இச்செய்தியைத் 
தக்கனுக்குரைத்துத் தக்கது புரிவோம் , என்று எண்ணி 
னர் . தக்கனிடஞ் சென்று சாற்றினர் . அவன் அறிவுக் 
கண்கொண்டு பார்த்தான் . வந்துள்ளவர் சிவபெருமானே 
என்று உணர்ந்தான் . அவருக்குத் தன் மகளைத் திருமணஞ் 
செய்துகொடுக்க எண்ணின் 


சனான் . 


. 


அ . திருமணம் 
இறைவன் திருமணஞ்செய்து மறைதல் 
திருமணஞ்செய்து கொடுத்தற்கேற்ற நற்பொழுது . ! 
எப்பொழுது என்று தக்கன் ஆராய்ந்தான் . அன்றே ஈகய 


428 


கந்த புராணம் 


உமா 


னாள் . 


பொழுது வந்தது . திருமணச் செய்தியைத் தேவர்கள் 
அனைவருக்குந் தெரியப்படுத்தினான் . நகரத்தையுங் 
கோயிலையும் அழகுப்படுத்தினான் . தவச்சாலையில் வந்திருக் 
குஞ் சிவபெருமானை யடைந்து வணங்கினான் . " உம்மைத் 
திருமணஞ்செய்து கொள்ளும் பொருட்டு என்னுடைய 
மகள் தவஞ் செய்தாள் . திருமணத்திற்கு எழுந்தருளும் " 
என்று 

வேண்டிக்கொண்டான் . சிவபெருமான் 
தேவியாரோடு தக்கனுடைய மாளிகையை அடைந்தார் . 
அவரெதிரே மங்கையர் மங்கலப் பொருள்களை ஏந்தி வந் 
தார்கள் . சிவபெருமான் ஓர் இருக்கையில் எழுந்தருளி 
யிருந்தார் . வேதவல்லி தன் மகளாகிய இறைவிக்கு 
நீராட்டி ஆடையணிகலன்களை யணிந்து 

அழகுபடுத்தி 
இறைவனுக்கு 

அண்மையிற் கொண்டுவந்து 
இருத்தினாள் . தேவர்கள் திருமணத்துக்கு வந்து இறை 
வனை 

வணங்கினார்கள் . வேதவல்லி நீர்விடத் தக்கன் 
மறைமொழிகளைச் சொல்லிச் சிவபெருமானுடைய திரு 
வடிகளை விளக்கினான் . சந்தனம் மலர் முதலியவைகளைக் 
கொண்டு வழிபாடு செய்தான் . சிவபெருமா னுடைய 
திருக்கைமீது இடை றவியினுடைய கையை வைத்து " இவளை 
உமக்குத் திருமணஞ் செய்து தந்தேன் ! என்று கூறி நீர் 
ஊற்றினான் . தேவர்கள் திருமணத்தைக் கண்டு 
வதொழுது ஆரவாரஞ் செய்தார்கள் . 

நான்முகன் திருமணச் சடங்கிற்கு 
பொருளைக் கொண்டுவந்து , 

வேள் வித்த 

வளர்த்தல் 
முதலிய திருமணச் செயல்களைச் செய்தான் . அப்பொழுது 
சிவபெருமான் தம்முடைய வடிவத்தை மறைத்தருளினார் . 
இறைவி இறைவனைக் காணாது வருந்தினாள் . 

இறைவி தவஞ்செய்யத் தக்கன் சினம் 
வருந்துகின்ற உமாதேவியை வே தவல்லி பார்த்து , 
உன் கணவர் உன்னிடத்திற்கு வருதற்குரிய வழி தவமே 
யாகும் . நீ மேலும் அதனையே தொடர்ந்து செய்வாயாக , 
என்று கூறினாள் . பூமகளும் நாமகளும் இறைவியைத் 
தேற்றி வேதவல்லி கூறியபடி தவஞ்செய்திருத்தலே 


கை 


வேண்டிய 


திருமணம் 


429 . 


தக்கது , 


யான் 


என்றார்கள் . உமாதேவி தவஞ்செய்தற்குத் 
தவச்சாலையை 

அடைந்தாள் . திருமால் முதலியோர் 
நிகழ்ந்தவைகளைப் பார்த்துக் 

கவலை யடைந்தார் . 

கள் . 
இவைகளையெல்லாங் கண்ட தக்கன் மிகுந்த சினம் அடைந் 
தான் . நான் சிறப்புடன் செய்த திருமணம் மிக அழகாக 
இருக்கின்றது ! சிவன் என் மசளிடத்திற்கு வந்து தன்னைத் 
திருமணஞ்செய்து கொள்ளும்படி இரந்தான் ! 
அதனைக் கேள்வியுற்றுத் திருமணஞ்செய்து கொடுத்தேன் . 
கொடுத்தபின் எவரும் நாணத்தையடையும்படி அந்தச் 
சிவன் மறைந்தான் ! என்னிடத்தில் எவ்விதமான குற்ற 
மும் இல்லை, 

பலவாறியம்பினான் . தேவர்களை 
அவரவர்களுமை இருப்பிடங்கட்கு 

அனுப்பிவிட்டு 
மிகுந்த சினத்துடன் இருந்தான் . 
றைவன் உமாதேவியைக் கொண்டுசெல்ல 

தக்கன் வெகுளல் 
கவச்சாலையை அடைந்த இறைவி மேலும் பலநாள் 
வருந்தித் தவஞ்செய்தாள் . ஒரு நன்னாளிற் சிவபெருமான் 
வெண்தலை மாலையும் அக்கமணி மாலைகளும் திருநீற்றுப் 
பூச்சுந் திகழ உமாதேலியாரிடத்திற்கு எழுந்தருளினார் .. 
உமாதேவியார் அவரைப் போற்றி வணங்கினார் . சிவபெரு 
மான் காளை யூர்தியின் மீது தாமாந்தன்மை வெளிப்படுமாறு 
காட்சியளித்தார் . இறைவியைத் தம்முடன் அழைத்துக் 
கொண்டுதிருக்சைலைமலையை அடைந்தார். உமாதேவியா 
ருடைய தோழிப்பெண்கள் அதனைக்கண்டு வருந்தினர் . 
தக்கனிடஞ்சென்று , நிகழ்ந்ததை அறிவித்தனர் . கக்கன் 
அதனைக் கேட்டு அளவற்ற சினங்கொண்டான் . 

அப் 
பொழுது தேவர்கள் அங்குவந்து தக்கனை வணங்கிப் 
பக்கத்திலிருந்தார்கள் . தக்சன் அத்தேவர்களைப் பார்த்து , 
“ முன்னே என் மகளைத் திருமணஞ்செய்து மணச்சடங்கு 
முடிவதற்குள் மறைந்த சிவன் 

என் மகள் தவஞ் செய் 
திருந்த இடத்திற்குவந்து , எனச்குத் தெரியாமலே என் 
மகளை இட்டுச் சென்றான் . தாய்தந்தையர் கட்குத் தெரி 
யாது இவ்வாறு செய்வதுதான் முறையோ ? இத்தகைய 


430 


கந்த புராணம் 


செயல்களை அந்தச் சிவனைத் தவிர வேறு யார் செய்வார் 
கள் ? எங்கள் குலத்தைச் சிவன் , குற்றத்துக்கு உட்படுத்தி 
னான் . அதுவுமல்லாமல் என் ஆணையையுங் கடந்தான் . 
சிவன் ஐயமேற்பவன் என்னும் பழிமொழி நிற்க இப் 
களவு செய்பவன் 

என்னும் இழிமொழியும் 
ண்டாகியது , என்று பலவாறு கூறிச் சிவபெருமானை 
இகழ்ந்தான் . அப்பெருமானை நினையாமல் சினத்தோடு 
இருந்தான் . 


பொழுது 


2 


அவன் 


தக்கன் கயிலை செல்லுதல் 
தக்கனுடைய செயலை நான்முகன் முதலிய தேவர்கள் 
அறிந்து வருந்தினர் . “ தவத்தினாலே செல்வங்களைப்பெற்று 
விளங்குகிற தக்கன் சிவபெருமானை எண்ணாமல் இறுமாப் 
படைந்திருக்கின்றான் . 

க்கின்றான் . அதனால் விரைவில் உயிரை இழப் 
பான் . அவனுடைய ஏவல்களைச் செய்கின்ற நம்முடைய 
உயிர்க்கும் இறுதிவரும் . நாம் தக்கனைமதியாது நீங்குவோ 
மாயின் , 

சிவபெருமானிடத்தில் பெற்றுள்ள 
மேன்மையின் சிறப்பாவ் நம்முடைய பதவிகளையும் மாற்று 
வான் . இனிமேற் செய்வது 

யாது ? என்று எண்ணமிட் 
டார்கள் 

தக்கனுக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள 
பகைமையைப் போக்கவேண்டும் , " என்று முடிவு 

என்று முடிவு செய்தார் 
கள் . தக்கனை யடைந்து “ உன் தவத்தினால் தோன்றிய 
உன் மகளை நீ மறந்திருப்பது நன்மையாகமாட்டாது . 
நீ திருக்கைலை மலைக்குச் சென்று இறைவனையும் உமாதேவி 
யையும் கண்டு வருதல்வேண்டும் . குற்றம்பாராட்டிக் 
கொண்டிருப்பின் சுற்றமாந் தன்மை உண்டாக மாட்டாது , 
என்று பல அறவுரைகளைக் கூறினார்கள். 
குற்றந் தெரிதல் அஃதே குணன் என்று கொள்ளில் 
ற்றம் ஒருவற் கெவண் உண்டு துறந்து நீங்கிச் 
செற்றஞ்செய் கண்ணும் மகிழ்வுண் டிதுசிந்தி யாயேல் 
மற்றுன்னை வந்தோர்வசை சூழ்தரும் வள்ளல் என்றார் . 

. 
தேவர்கள் கூறியவைகளைக் கேட்ட தக்கன் ஆராய்ந்து 
பார்த்தான் . திருக்கைலைமலைக்குச் சென்று வருதற்கு உடன் 


தக்கன் கயிலை செல்லுதல் 


431 


ப 


பார்த்து , 


பட்டான் . தன்னை நீங்காத சிலரோடு திருக்கைலைமலையை 
அடைந்தான் ; சிவபெருமான் எழுந்தருளி யிருச்குந் 
திருக்கோயிலையணுகினான் ; நந்திதேவர் வீற்றிருக்கும் 
கோபுரவாயிலை யடைந்தான் . 

பூதர்கள் தடுக்கத் தக்கன் திரும்புதல் 
கோபுரவாயிலைக் காவல் செய்யும் பூதர்கள் தக்கன் 
உள்ளே 

நுழையாதவாறு தடை செய்தார்கள் . தச்கன் 
பூதர்களை வெகுண்டு நோக்கினான் , “ நான் என் மகளைப் 
பார்த்தற்கு வந்தேன் . நீங்கள் என்னைத் தடுக்கவேண்டிய 
காரணம் என்னை ? " என்று கேட்டான் . 

வாயில் காக்கும் 
பூதர்கள் தக்கனைப் 

அறியாமையையுடைய 
தக்கனே ! நீ முன்னாளில் சிவபெருமானை இகழ்ந்தாய் ! 
அத்தன்மையையுடைய நீ இங்கே எவ்வாறு வரலாம் ? 
முப்புரத்தரக்கர்கள் உலகத்தார்களை வருத்தினாலும் சிவ 
பெருமானுக்கு நல்லவர்கள் . அவர்கள் இறைவனிடத்திற் 
கொண்டுள்ள அன்பில் ஓர் அணுவளவாயினும் நின் 
னிடத்தில் இல்லை . அவ்வாறு : நீ அவ்வாறு வாழ்வாய் ? 
சிவபெருமான் அளித்த செல்வங்களை யெல்லாம் 
நுகர்ந்து மகிழ்கின்ற நீ அவரை இகழ்ந்து திரிகின்றாய் 
மாயையின் வழிப்பட்டு 

அறிவு 

செட்டிருக்கின்றாய் ! 
சிவபெருமானைப் போற்றாத தீவினையாளர்களுடைய 
பழக்கமே கூடாது . மிதந்து கொடியவனாகிய உன்னுடைய 
முகத்தைப் பார்த்து நாங்கள் பேசுதலுங் கூடாது . 
வாறு பேசுதல் தீவினைக்கு ஏதுவாகும் . 

நீ எம்பெருமா 
னுடைய திருமுன்பு சென்று வழிபாடு செய்ய விரும்பின் 
இங்கே நில் ! இன்றேல் இவ்விடம்விட்டு அகன்று செல் ! ” 
என்று கூறினார்கள் . 

பூதர்கள் புகன்றவைகளைக் கேட்ட தக்கன் மிகுந்த 
சினங்கொண்டான் பூதர்களாற் காக்கப்பெறுகிற வாசல் 
களைக் கடந்து உள்ளே செல்லமுடியாதவனானான் . நாணம் 

வனை வருத்தியது . அங்குநின்று திரும்பத் தொடங்கி 
னான் . திரும்பத்தொடங்கியவன் பூதாகளைப் பார்த்து ,, ஓ 
பூதர்களே ! நான் உங்கள் கடவுளாகிய சிவனை வணங்க 


அவ் 


432 


கந்த புராணம் 


பலவாறு 


மாட்டேன் . திருமாலும் நான்முகனும் எனக்கு எவல் 
செய்கிறார்கள் . மற்றுள்ள தேவர்களும் என்னுடைய 
தொண்டர்கள் , உலகம் முழுவதற்கும் நான் அரசன் . என் 
னுடைய பெயர் தக்கன் . உங்களை இவ்வாறு தடுக்குமாறு 
அறிவித்தது சிவன் என்றே நான் உறுதியாக அறிவேன் . 
உங்கள் கடவுளை எவரும் போற்றிப் புகழாமல் இகழும்படி 
செய்கிறேன் ! ” என்று கூறி விட்டுத் தன் இருப்பிடத்தை 
யடைந்தான் . 

இருப்பிடத்தை யடைந்த தக்கன் நான் முகன் முதலிய 
தேவர்களைப்பார்த்து , என் மகளும் சிவனும் ஒத்த மன 
முடையவர்களானார்கள் . எம்மை உள்ளே விடாமல் 
வாயில் காவலர்களைக் கொண்டு தடுத்தார்கள் . 
பூதர்களைக்கொண்டு இகழவும் செய்தார்கள் . 

அவைகளை 
யெல்லாம் நான் இங்குக் கூறுவதாற் பயனில்லை . என்னைப் 
பொருட்படுத்தாத சிவனையும் உமையையும் நீங்கள் இன்று 
முதல் வணங்கிப் போற்றுதல் கூடாது . அவர்களைச் சிறி 
தும் மதித்தலுங் கூடாது . நீங்கள் என்னுடைய கட்டளையை 
மீறுவீர்களாயின் உங்களுடைய உரிமைகளை யெல்லாம் 
மாற்றி விடுவேன் . இஃது உறுதி , " என்று சினத்துடன் 
கூறினான் . தேவர்கள் தத்தம் 

தேவர்கள் தத்தம் இருப்பிடங்களை யடைர் 
தார்கள் . 

நான்முகன் வேள்வி 
நான்முகன் வேள்வி செய்யத் தொடங்கல் 
தக்கனுடைய கட்டளைக்கஞ்சிய தேவர்கள் பலகாலம் 
தக்கனுடைய ஆணைப்படி நடந்துகொண்டிருந்தார்கள் . 
நான்முகன் இறைவனைத் தலைவனாகக்கொண்டு ஒரு வேள்வி 
யைச் செய்ய எண்ணினான் . அதற்கு வேண்டிய பொருள் 
களை யெல்லாம் தேடித் தொகுத்தான் . திருமால் முதலிய 
தேவர் களை யெல்லாம் தன் மக்களைக்கொண்டு அழைக்கச் 
செய்தான் . தான் திருக்கைலாயமலையை அடைந்து சிவ 
பெருமானைக் கண்டு வணங்கிப் போற்றினான் . சிவபெரு 
மான் நான்முகனைப் பார்த்து , நீ இவ்விடம் வந்த காரணம் 


க 0 . 


நான் முகன் வேள்வி 


4.33 


( நான்முக 


யாது ? " என்று கேட்டருளினார் . நான் முகன் தான் ஒரு 
வேள்வியைச் செய்யப்போவதாகவும் அதற்கு இறைவன் 
வந் தருள்வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டான் . சிவ 
பெருமான் நான்முகனைப் பார்த்து , “ நமது வடிவத்தைக் 
கொண்ட நந்தி அங்கே வருவான் நீ செல்வாயாக " என்று 
திருவாய் மலர்ந்தருளினார் . 

பிறகு தக்கனிடம் நான்முகன் சென்று தக்களையும் 
வேள்விக்கு வருமாறு அழைத்துவிட்டுத் தன் இருப்பிட 
மாகிய மேருமலையிலுள்ள மனோவதியை யடைந்து வேள் 
வியைச் செய்யலுற்றான் . திருமால் , இந்திரன் , தேவர்கள் , 
முனிவர்கள் , தக்கன் முதலிய எல்லோரும் வேள்விக்கு 
வந்தார்கள் . நான்முகன் அவரவர் தகுதித்தன்மைக்குத் 
தக்கவாறு இருக்கை அளித்துப் போற்றினான் . 

நந்திதேவர் வேள்விக்கு வருதல் 
இறைவன் நந்திதேவரைப்பார்த்து , 

வேள்விக்குச் சென்று , நம்முடைய அவிப் 
பாகத்தை வாங்கிக்கொண்டு வருவாயாக ! " என்று கட்டளை 
யிட்டருளினார் . நந்திதேவர் நூறுகோடி பூதகணங்கள் 
தம்மைச்சூழ நான்முகனுடைய வேள்விச்சாலைக்கு வந்தார் . 
நான்முகன் விரைந்தெழுந்து நந்திதேவரை வணங்கிப் 
போற்றினான் . ஓர் உயரிய அரியணையில் எழுந்தருளச் 
செய்தான் , நந்திதேவருடன் வந்த பூதப்படைத் தலைவர் 
கட்கும் இருக்கைகள் அளித்தான் . பிறகு வேள்வியைச் 
செய்யத் தொடங்கினான் . 

தக்கன் நந்திதேவர்க்குச் சினம் உண்டாக்குதல் 

தக்கன் நந்திதேவரைப் பார்த்தான் . அவனுள்ளத் 
தில் பொறாமைத் தீ மூண்டது .. அவன் , 

திருமால் 
முதலிய தேவர்களும் , திருமகள் முதலிய தெய்வமகளிர் 
களும் , முனிவர் கூட்டங்களும் நெருங்கியுள்ள நான்முகன் 
வேள்வியில் , நஞ்சையுண்டு கூத்தாடும் 

கூத்தாடும் சிவனுடைய 
ஆளாகிய நந்தியும் பூதக்கூட்டங்களுமோ வந்திருப்பது ? 

4. பு . - 28 


னுடைய 


434 


கந்த புராணம் 


யடை 


இது மிகவும் நன்றாக விருக்கின்றது! சிவ னுடைய வெள்ளி 
மலையைக் காக்கும் நந்தியை இங்கு அழைத்தவர் யாவர் ? 
என்று உள்ளத்தில் எண்ணினான் . தேவர்கள் அச்சத்தை 

டயும்படி நான்முகனைச் சினந்து நோக்கினான் . நீயோ 
முதல்வனாகிய நான் முகன் ? வேள்வி செய்யப்போவ 
தைச் சிவனுக்குத் தெரிவித்து , அவனால் அனுப்பப்பெற்ற 
நந்தியை என் முன் பணிந்து நடுவிலே இருக்கச் செய்தாய் ! 

து நினக்குத் தகுமோ ? நீ என்னுடைய தந்தையாகலின் 
பிழைத்தாய் ! இன்றேல் உன்னுடைய தலையை வெட்டி 
யிருப்பேன் ! அறிவற்றவனே ! நான் கூறுவதைக் கேள் ! 
சுடலையை இடமாகக்கொண்டு பூதங்கள் சூழத் தீயில் 
நின்றாடுஞ் சிவனுக்கு நீ அவிப்பாகத்தை முன்போலக் 
கொடாதே ! இன்று முதல் 

ன்று முதல் அது அவனுக்கு இல்லை . 
எலும்பையும் பாம்பையும் தலைமாலையையும் அணிந்து 
சாம்பலைப் பூசிய பித்தன் , வேள்வியில் அவிப்பாகம் ஏற்றற்கு 
உரியவனாவானா? முன்பு சிவனுக்குக்கொடுத்த அவியை 
இனிமேல் தேவர்களுக்குக் கொடுப்பாயாக ! இன்று முதல் 
திருமாலையே கடவுளாகக் கொள்வாயாக ! 

அவருக்கே 
அவியை முதலிற் கொடுப்பாயாக ! சிவனே பரம்பொருள் 
என்று . சொன்ன 

மறைமொழிகளை விளக்குவாயாக ! " 
என்று கூறினான் . 

நந்திதேவர் வெகுளி 
தக்கன் சாற்றிய மொழிகளைக் கேட்ட நந்திதேவர் 
இருகைகளாலுங் காதுகளை மூடிக்கொண்டார் . அன்போடு 
இறைவன் திருப்பெயர்களை எண்ணிப் 

போற்றினார் . 
எம்பெருமானே ! இத்தீயோ னுடைய மொழிகளை இன் 
றைக்கு நான் கேட்கவேண்டுமென்றோ என்னை இங்கு 
அனுப்பினீர் ! என்று கூறித் துன்பத்தில் மூழ்கினார் . 
திடீரென்று வெகுண்டார் ! நந்திதேவருடைய சினத்தைக் 
கண்ட தேவர்கள் அனைவரும் அஞ்சினர் . தீக்கடவுளும் 
வருந்தினான் . உலகங்கள் எல்லாம் நடுநடுங்கின. உலகங்க 
ளெல்லாம் அசைந்தன . நான் முகனும் திருமாலும் கலங்கி 
னார்கள் , 


டை 


நான் முகன் வேள்வி 


435 


நந்திதேவர் தக்கனைப் பார்த்து , “ உமாதேவிபாக 
ராகிய சிவபெருமானை இகழ்ந்தாய் . உன் வாயைத் துளைத்து 
விடுவேன் ! அது சிவபெருமானுடைய 

டைய கட்டளையல்ல 
வாகையால் சும்மா விட்டுவிட்டேன் . அதனால் , நீ பிழைக் 
தாய் ! இனிமேல் சிவபெருமானை வைதாயானால் உன் 
னுடைய தலையைக் கொய்வேன் , ” என்று தக்கனும் அஞ்சு 
மாறு கூறினார் . மேலும் , தக்கனைப் பார்த்து , “ வேள்வியில் 
சிவபெருமானுக்கு அவிப்பாகம் இல்லையென்று இயம்பி 
னாய் ! வேள்விக்கிறைவர் சிவபெருமான் அல்லராயின் 
வேறு யாவர் ஆவர் ? நீ திருமாலைப் பரம்பொருள் என்று 
கூறினாய் ! சிவபெருமானைத் தலைவராகக் கொள்ளாது 
வேள்வி செய்வோருடைய தலை விரைவில் அறுக ! என்று 
சாபம் இட்டார் . மேலும் , தக்கனைப்பார்த்து , “ சிவபெருமா 
னுடைய இயல்புகளை மதியாத உன்னுடைய செல்வம் 
விரைந்து அழிக! இறைவனை இகழ்ந்த உன்னுடைய தலை 
யொழிய வேறோர் இழிந்த தலை விரைவில் உண்டாகுக. 
உன்னைச் சேர்ந்த தேவர்களும் ஒருநாள் இறந்து மீண்டு 
எழுந்து அளவற்ற ஊழிக்காலம் சூரன் என்னும் அவுண 
னால் துன்பக்கடலில் மூழ்குக ! " என்று பல சாபங்களை 
இட்டார் . பூதங்கள் சூழத் திருக்கைலாயமலையை அடைந் 
தார் . நிகழ்ந்தவைகளைச் சிவபெருமானுக்கு விண்ணப்பஞ் 
செய்தருளினார் . முன்போலத் தமது திருப்பணியை மேற் 
கொண்டார் . 


நந்திதேவர் சென்றபிறகு வேள்விச்சாலையில் கூடி 
யிருந்த தேவர்கள் வருந்தினார்கள் . நான்முகன் நந்திதேவ 
ருடைய சாபத்தை எண்ணி எண்ணி ஏங்கினான் . மேற் 
கொண்டு வேள் வியை 

நடத்தாமல் நிறுத்திவிட்டான் 
தக்கன் தேவர்களுடன் தன்னுடைய இருப்பிடத்தை 
யடைந்தான் . மற்றவர்களுந் தனக்குரிய இடத்தையடைந் 
தார்கள் . 


-) 


கக . 


17 


சாலை செய்தல் 
தக்கன் வேள்வி செய்ய முயலுதல் 
நீண்ட காலமாக முனிவர்களும் தேவர்களும் அந்த 
ணர்களும் வேள்வி செய்தலை விட்டுவிட்டார்கள் . வேள்வி 
செய்ய எண்ணியவர்களை நந்திதேவரின் சாபம் அச்சுறுத்தி 
யது . ஒருநாள் தக்கன் தன் முன் வந்த தேவர்களைப் 
பார்த்து , “ நீங்கள் நெடுங்காலமாக வேள்வி செய்தலை ஏன் 
மறந்துவிட்டீர்கள் ? 

என்று கேட்டான் . தேவர்கள் 
நந்தியின் சாபத்திற்கஞ்சி வேள்வியை மறந்திருந்தோம் 
என்றார்கள் . தக்கன் அவர்களைப் பார்த்து , நந்தி அந் 
நாளிலே கூறிய சாபத்திற்கு இந்நாளினும் அஞ்சிக்கொண் 
டிருத்தல் கூடாது . முதலிலே மறைமுறைப்படி யான் 
ஒரு 

வேள்வியைச் செய்கிறேன் . அது இனிது நிறை 
வேறிற்றாயின் பிறகு நீங்களும் வேள்விகளைச் செய்யுங்கள் , 
என்று கூறினான் . தேவர்களும் அதற்கு உடன் பட் 
டார்கள் . 

பிறகு ஒருநாள் தக்கன் வேள்விசெய்ய எண்ணினான் ,. 
விசுவகன்மனை அழைத்தான் . நான் ஒரு வேள்வி செய் 
யப்போகிறேன் . நீ வேள்விச்சாலை ஒன்றை முறைப்படி 
அமைப்பாயாக ! என்று கட்டளையிட்டான் , விசுவகன் 
மன் அவ்வாறே செய்வேன் என்றான் . கங்கைக்கரையி 
லுள்ள சுனகலம் என்னும் இடத்தில் வேள்விச்சாலையை 
அமைப்பானானான் . ஆயிரம் யோசனை நீளமும் அகலமும் 
ஒத்த தன்மையாக இடத்தை ஒழுங்குசெய்து , மதில் 
கோபுரவாயில் முதலியவைகளை அமைத்து , உள்ளே வரு 
கின்றவர்கள் அமர்தற்குரிய இடங்கள், தங்குவதற்குரிய 
இடங்கள் , உண்டற்குரிய இடங்கள் , ஆடற்குரிய இடங் 
கள் , வேள்விக்குழிகள் 

முதலிய 

எல்லாவற்றையும் 
முடித்துத் தக்கனுக்குத் தெரியப்படுத்திச் சென்றான் . 

தக்கன் வேள்விச்சாலையைப் பார்த்து மகிழ்ச்சி 
யடைந்தான் . தன் பக்கமுள்ள முனிவர்கள் பலரை யழைத் 
தான் . “ வேள்விக்கு வேண்டிய விறகுகள் , சாகைகள் 


சாலை செய்தல் 


437 


இலைகள் , பசுக்கள் மற்றும் வேண்டிய பொருள்கள் 
எல்லாவற்றையும் விரைவிற் கொண்டுவாருங்கள் , " என்று 
கட்டளையிட்டான் . 


கள் ) 


காமதேனு, சங்கநிதி , பதுமநிதி , சிந்தா மணி ஐந் 
தருக்கள் ஆகியவைகளை யழைத்தான் . வள்வியைப் 
பார்ப்பதற்கு வருபவர்கள் வேண்டியவைகளைக் கொடுங் 

என்று கட்டளையிட்டான் . அவைகள் தத்தமக்குரிய 
இடங்களிற் போயிருந்தன . தக்கன் தன் விருப்பம்போல் 
நடத்தக்கூடிய முப்பதாயிரம் முனிவர்களை யழைத்து 
உணவு 

முதலியவைகளை வருபவர்கட்குப் பரிமாறும்படி 
ரித்தான் . அறுபதினாயிரம் முனிவர்களை வேண்டுவன 
வழங்குமாறு ஏவினான் . தூதுவர்களைப் பார்த்து , " சிவனைத் 
தவிர மற்றைய தேவர்கள் முனிவர்கள் பார்ப்பனர்கள் 
முதலியவர்களை அழைத்துக்கொண்டு வாருங்கள், 
கட்டளையிட்டான் . 


என்று 


வேள்விக்கு வரவேண்டியவர்கள் அனைவரும் வந்து 
சேர்ந்தார்கள் . வேள்வியுந் தொடங்கப்பெற்றது . தக்க 
னுடைய கட்டளைப்படி சென்ற தூதுவர்கள் மண்ணுலகம் 
விண்ணுலகம் முதலிய எல்லாவுலகங்கட்குஞ் சென்று 
தக்கனுடைய வேள்விச் செய்தியைத் தெரியப்படுத்தினார் 
கள் . முகன் தன் மனைவியர் மூவரோடும் வந்து 
சேர்ந்தான் . இந்திரன் வந்து சேர்ந்தான் . அரம்பையர் 
முதலாகிய பெண்கள் தேவர்களோடு வந்து சேர்ந்தார்கள் . 
திக்குப் பாலகர்களும் , ஆதித்தர் , உருத்திரர் , வசுக்கள் , 
மருத்துவர் , இயக்கர்கள் , சித்தர்கள் , வித்தியாதரர்கள் , 
ஞாயிறு , திங்கள் முதலிய அனைவர்களும் வேள்விக்கு 
வந்தார்கள் . திருமாலும் வந்துசேர்ந்தார் . வேள்விக்கு 
வராதவர்களே இலர் . தக்கன் அனைவரையும் அன்போடு 
வரவேற்றுப் போற்றினான் . திருமால் , நான் முகன் முதலிய 
வர்களை மணி அணை களில் அமர்த்தினான் . மறைகள் 
ஒலிக்கத் தக்கன் அனைவருக்கும் நடுவில் வீற்றிருந்தான் . 
தெய்வப் 

பெண்கள் வேதவல்லி யிருக்குமிடத்தை 


438 


கந்த புராணம் 


யடைந்து தத்தமக்கேற்ற இருக்கைகளில் இருந்தார்கள் . 
சிலவுலகத்திலுள்ள பார்ப்பனர்களும் முனிவர்களும் தக்க 
னுடைய வேள்விக்கு வந்தார்கள் . அனைவரையும் அழைக் 
கச்சென்ற தூதுவர்கள் திரும்பிவந்து தக்கனைப் பணிந் 
நின்றார்கள் . தக்கன் அவர்களைப் பார்த்து , “ நீங்கள் 
சென்று அழைத்தவர்களில் இங்கு வராதவர்கள் யாவர் ? 
என்று வினவினான் . 

தூதுவர்கள் தக்கனைப் பார்த்து , 
" அகஸ்தியர் , சனகாதி முனிவர் , அத்திரி , வசிட்டர் , 
பிருதி , ததீசி , துர்வாசர் , பராசரர் ஆகியவர்கள் உன் 
னுடைய வேள்விக்கு வரமாட்டார்கள் போலும் , என்று 
கூறினர் . 

க 2 . ததீசிமுனிவர் வருதல் 
ததீசி முனிவரும் தக்கனும் உரையாடுதல் 
ததீசிமுனிவர் முனிவர்கள் பலர் தம்மைச் சூழ 
வேள்விச்சாலைக்கு வந்தார் . தக்கன் அவரைப் பார்த் 

" இம் . முனிவர் சிவனைச்சேர்ந்தவர் அல்லர் . 
நான் செய்யும் வேள்வியைப் பார்க்கும் பொருட்டு வந்தி 
திருக் 
கிறார் என்று எண்ணித் தன்னுளே மகிழ்ந்தான் . “ இவ் 
விடம் வருக ! என்று கூறி தன்னிடம் அழைத்து வழி 
பாடு செய்தான் . அவரை ஓர் பெரிய இருக்கையில் 
இருக்கச் செய்தான் . ததீசி முனிவருடைய இருபக்கங்களி 
லும் முனிவர்கள் அமர்ந்தார்கள் . ததீசி முனிவர் தக்கனைப் 

நீ இங்கே அழைத்த காரணம் யாது ? என்று 
கேட்டார். தக்கன் ததீசி முனிவரைப் பார் , சிவன் 
என் மகளை மணஞ் செய்தார் . திருமணம் முடிவதற்கு 
முன்னரே மறைந்து சென்றார் . பின்னொருநாள் வந்து 
உமையைக் களவாக அழைத்துச் சென்றார் . உமைக்குப் 
பெரும் மாயத்தைச் செய்தார் . உமையையுஞ் சிவனையும் 
பார்க்கும்படி நான் திருக்கைலைக்குச் சென்றேன் . 
களைக்கொண்டு என்னைத் தடுத்தார் . பலவாறு இகழவும் 
செய்தார் . நான் கைலையை நீங்கி என் இருப்பிடத்தை 
யடைந்தேன் . நான் கைலைக்குப் போய்த் திரும்பிய 


தான் . 


பார்த்து , 


பூதர் 


ததீசிமுனிவர் வருதல் 


439 . 


பொழுது என் மகளும் என்னை வந்து பார்த்திலள் . என் 
தந்தையாகிய நான் முகன் ஒரு வேள்வியைச் செய்தார் . 
நான் அங்கே சென்று , முன்னாள் தொட்டுச் சிவனுக்குக் 
கொடுத்துவந்த அவியைக் கொடா தவாறு தடுத்தேன் . 
அப்போது நந்தி வந்து சாபங்கொடுத்துச் சென்றான் . 
நந்தியின் சாபத்திற்கு அஞ்சி நான் முகன் வேள்வியை 
நிறைவேற்றாமல் நிறுத்திவிட்டார் . அன்று முதல் இன்று 
வரை யாரும் வேள்வி செய்தலை மேற்கொள்ளாமல் விட்டு 
விட்டார்கள். ஐயமேற்றுத்திரியும் அந்தச் சிவனுக்குரிய 
அவியை மாற்றுவதற்காகவே நான் இந்த வேள்வியை 
நடத்துகின்றேன் . வேறொரு பயனையும் விரும்பவில்லை. 
தேவர்களும் முனிவர்களும் வேள்விக்காக இங்கு வந்து 
கூடியிருக்கிறார்கள் . உமக்கும் இதனைச் சொல்லியனுப்பி 
னேன் , நிகழ்ந்தது இதுவேயாகும் , " என்று கூறினான் . 

தக்கன் கூறிய உரைகளைக் கேட்ட ததீசிமுனிவர் 
பற்கள் வெளியே தோன்றுமாறு நகைத்தார் . முனிவர் 
நகைத்ததைக் கண்ட தக்கன் சினந்து சீறினான் . நீ சிவ 
னுக்கு அடியவன் போலும் , " என்று கூறினான் . 

ததீசி முனிவர் தக்கனைப் பார்த்து , " உலகங்களை எல் 
லாம் பெற்றருளிய தன் நிகரில்லாத் தனிப்பெரும் தலைவ 
னாகிய சிவபெருமானை இகழ்ந்தோ நீ வேள்வியைச் 
செய்ய நினைக்கின்றாய் ! சிவபெருமான் வேள்விக்குத் தலை 
வர் அல்லர் என்றால் பிறர் யார் தலைவராகக் கூடியவர் 
கள் ? தேவர்கள் எல்லாருக்குங் கொடுக்கும் அவிப்பாகங் 
களை ஏற்றுக்கொள்பவரும் , தீக்கு முதல்வரும் , வேள்விக் 
குத் தலைவரும் , வேள்வியைக் காப்பாற்றுபவரும் சிவ 
பெருமானே என்று மறைகள் கூறும் . நான்முகன் முத 
லிய தேவர்கள் அனைவரும் உயிர்கள் , சிவபெருமான் ஒரு 
வரே உயிர்கட்குத் தலைவர் . தேவர்கள் அனைவரும் சிவ 
பெருமானுடைய பணியையே மேற்கொண்டவர்கள் . இது 
மறைமொழி . இவைகளை யெல்லாம் நீ வீணாக மறந்து 
மாயத்தில் அழுந்துகின்றாய் ! மேலான சிவபெருமானை 
நீ இகழ்ந்து நிற்றல் உன்னுடைய அறியாமையே தவிர 


440 


கந்த புராணம் 


சிவ 


உனக்குப் பெருமையன் று , துன்பத்தை விரும்பி பார் 
தவத்தைச் செய்வார்கள் ? அத்தன்மை பொருந்தியவன் 
ஒருவன் உளனென்றால் அவன் நீயேயா வாய் . நீ மறை 
நெறியை விலக்கி இவ்வேள்வியைச் செய்ய முயன்றாய் . 
நீ எவ்வாறு முயலினும் இவ்வேள்வி முடிவுபெறாது . 
பெருமானுடைய கட்டளை வந்து இவ்வேள்வியை அழித்து 
விடும் . சிவபெருமானுக் கஞ்சாதவர்கள் எவராயினும் 
இருப்பின் அவர் இறந்தொழிவர் . சிவபெருமானைத் 
தலைவராகக் கொள்ளாது வேள்வி செய்ய எண்ணிய ன் 
எண்ணம் தீது ! என்று கூறியருளினார் . 

தக்கன் “ சிவனுக்குக் கொடுக்கும் அவியைத் 
திருமாலுக்குக் கொடுத்து வேள்வியைச் செய்வேன் , 
என்றான் . ததீசிமுனிவர் தக்கன் மொழியைக் கேட்டுப் , 
“ பெரியோரை விட்டுவிட்டுச் சிறியோரை உயர்த்துதல் 
உய்தற்கு வழியன்று . நீ தொடங்கியிருக்குஞ் செயல் 

ன்னைச் சர்ந்தவர்கள் உயிர்கட்கெல்லாம் தீமையை 
உண்டாக்கும் , என்று கூறினார் . 

மேலுந் தக்கன் "உருத்திரர்களுக்கு அவிர்ப்பாகத் 
தைக் கொடுத்து வேள்வியை முடிப்பேன் , 

என்றான் . 
நீ கூறும் உருத்திரர்கள் மகா உருத்திரமூர்த்திக்கு ஒப்பாக 
மாட்டார்கள் . மகா உருத்திரமூர்த்தியே முழுமுதற் பொரு 
ளாவர் . நீ கூறும் உருத்திரர்கள் தவஞ்செய்து சிவபெருமா 
னுடைய சாரூபத்தைப் பெற்ற அடியார்களைப் போன்ற 
வர்கள் , " என்றார் ததீசிமுனிவர் . 
தக்கன் 

ததீசி முனிவரைப் பார்த்து , படைத்தல் 
காத்தல்களைச் செய்யும் நான்முகன் திருமால் ஆகியோர் 
முதற்கடவுளாகாமல் அழித்தலைச் செய்யும் உருத்திரன் 
மட்டும் முதற்கடவுளாகக் காரணம் யாது ? கூறும் , " என்று 
கேட்டான் . 

ததிசிமுனிவர் தக்கனைப் பார்த்து , “ ஓ தக்கனே ! முதற் 
கடவுளாகிய 

உருத்திரமூர்த்தி திருமாலோடும் நான்முக 
னோடும் ஒருங்கெண்ணப்பட்டமையால் , அவரைப் பெரியவ 


சாலை செய்தல் 


441 


ரென்று நீ எண்ணவில்லை. முதலீறு அற்ற நம் கடவுளுக்கு 
பெயரும் வடிவமுஞ் செயலும் இல்லை . இதனை மறைகள் 
உறுதியாகச் சொல்லும் . ஆணவமலத்தால் 

ஆணவமலத்தால் கட்டுண்ட 
உயிர்களுடைய வினைகளை நீக்கவேண்டும் என்னும் தண் 
ணளியினால் பெயரையும் வடிவையுஞ் செயலை யுங்கொண்டு 
நான்முகன் முதலிய தேவர்களை உண்டாக்கினார் . 

அவர் 
களுக்குத் தொழிலையும் ஏற்படுத்தினார் . அழித்தல் 
தொழில் பிறரால் செய்தற்கரியது என்று அதனைத் தாமே 
மேற்கொண்டார் . தேவர்கள். யா வரும் சிவபெருமா 
னுடைய திருவடிகளை வணங்கி , " எமக்குப் படைத்தல் 
முதலிய தொழில்களைத் தந்தீர் ! நாங்கள் அவற்றைத் 
தாங்கும் ஆற்றலுடையவர்களல்லேம் ! இச்சுமை எங்களை 
விட்டு எப்பொழுது நீங்கும் ? என்றார்கள் . 


சிவபெருமான் அத்தேவர்களைப்பார்த்து , உங்கள் 
வாணாள் எல்லைவரையும் இச் செயல்களைச் செய்யுங்கள் . 
திருநீற்றையுண்டாக்கி உடம்பில் அணிந்து , உள்ளத்தில் 
ஐந்தெழுத்தை எண்ணுங்கள் . அவ்வாறு செய்வீர்களாயின் 
தாழில்களைத் தாங்கும் ஆற்றலை யடைவீர்கள் . மேலும் 

நன்மையைப் பெறுவீர்கள் என்று அருளிச் 
செய்தார் . அத்தேவர்களைக்கொண்டே மற்றைத் தொழில் 
களையும் செய்வித்தார் . பிறவிக்கடலில் விழுந்தவர்களுடைய 
கவலைகளைக் கெடுத்தொழித்து அவர்களை உயர்த்தி 
விடுவதால் சிவபெருமானுக்கு உருத்திரர் என்னும் பெயர் 
உண்டாயிற்று . மேலும் அவருடைய திருவடிகளையடைந்த 
அன்பர்களுக்கும் , சாரூப்பியம் உற்றோர்க்கும் எய்திற்று . 


மிகுந்த 


முன்னொருகாலத்தில் தேவர்கள் அவுணர்களோடு 
போருக்குச் சென்றார்கள் , செல்லுங்காலத்தில் அவர்கள் 
தமக்குள்ள செல்வங்களைத் தீக்கடவுளிடத்திலே ஒப் 
படைத்துவிட்டுப் போருக்குச் சென்றார்கள் . பகைவர்க 
ளோடு 

போர் செய்து திரும்பியபின் தீக்கடவுளிடஞ் 
சென்று தாம் கொடுத்துவைத்த செல்வங்களைக் கொடுக்கு 
மாறு கேட்டார்கள் . க்கடவுள் அதனைக் கொடாமல் 


442 


கந்த புராணம் 


அவி 


கைப்பற்றிக்கொண்டு ஓடினான் . தேவர்கள் 

அவனைத் 
தொடர்ந்து சூழ்ந்து நெருங்கினார்கள் . தீக்கடவுள் தடை 
செய்தபடியால் அவனுக்கு உருத்திரன் என்னும் பெயர் 
உண்டாயிற்று . மற்றும் பலவழிகளால் சிவபெருமானே 
முழுமுதற்கடவுள் , " என்பதைத் ததீசி முனிவர் தக்கனுக்கு 
விளக்கிக் காட்டினார் . மேலுந் தக்கனைப் பார்த்து , " உனக்கு 
அழியுங்காலம் வந்தமையால் சிவபெருமானை மறந்ததன்றி 
இகழவுத் தொடங்கினாய் ! நான்முகன் முதலிய தேவர் 
களும் அழியும் இயல்பையுடைவர்களாக உன்னுடைய 
வேள்விக்கு வந்தார்கள் . நீ மாயையினால் மருண்டாய் ! 
பிழைப்பதற்கு எண்ணினாய் ஆயின் சிவபெருமானுக்கு 

யைக்கொடுத்து இந்த வேள்வியைச் செய் ! " என்று 
ததீசி முனிவர் சாற்றினார் . 

ககூ . ததீசி பதிலுரை 

தக்கன் கூறுதல் 
ததீசி முனிவர் கூறியவைகளைக் கேட்டுத் தக்கன் நகை 
செய்தான் . மேலும் முனிவரைப்பார்த்து , " பரம்பொரு 
ளாகிய சிவன் எலும்பையுந் தலைமாலையையும் அணிவாரோ ? 
தேவர்களுடைய சாம்பலைப் பூசுவாரோ ? கங்காளத்தை 
ஏந்தித் திரிவாரோ ? களைந்த 
மயிரை மேற்கொள்வாரோ ? 
பன்றிக்கோட்டையும் ஆமையோட்டையும் பூண்பாரோ ? 
உயிர்களை அழிப்பாரோ ? புலித்தோலை உடுப்பாரோ ? 
யானை த்தோலைப் போர்ப்பாரோ ? தீ , மழு , மான் முத்தலைச் 
சூலம் ஆகியவைகளை ஏந்துவாரோ ? எங்கும் ஐயம் ஏற் 

கூத்தியற்றுவாரோ ? பூதப்படைசூழத் திரி 
வாரோ ? பாம்புகளைத் தாங்குவாரோ ? வெண் தலையைத் 
தலையில் அணிவாரோ ? ஆடையற்றவராவாரோ ? பலவேறு 
வடிவங்களைக்கொள்வாரோ ? மாட்டின் மேல் ஏறுவாரோ ? 
சுடலையில் ஆடுவாரோ ? ஒரு பெண்ணைத் தலையின் சுமப் 
பாரோ ? 

பக்கத்தில் வைப்பாரோ ? 
பிள்ளையையும் பெறுவாரோ? தாமதகுணத்தைப் பொருந்து 
வாரோ ? 

உங்கள் சிவன் ஒருகுணமும் இல்லா தவராகை 


பாரோ ? 


ஒரு பெண்ணை 


ததீசி பதிலுரை 


443 


யால் , நான் செய்கின்ற வேள்வியில் அவருக்கு வேள்வி 
யுணவைக் கொடுப்பது இல்லை, என்று கூறினான் . 

ததீசி முனிவருக்கு மிகுந்தசினம் உண்டாயிற்று . ஆயி 
னும் அவர் அதனை அடக்கிக்கொண்டு தக்கனுக்குப் பதி 
லுரை கூறலானார் . 

எலும்புகளை யணிதல் முதலியன 
அறிவற்ற தக்கனே ! நான் கூறு தலைக் கேள் ! 
அருளையே திருவுடலாகக்கொண்ட சிவபெருமான் , நான் 
முகன் முதலிய தேவர்களைத் தந்து , தாம் அவர்களைப் 
பொருந்திநின்று , படைத்தல் முதலியவைகளைச்செய்து , 
உயிர்களுக்கு வினைப்பயன்களை யூட்டி , இருவினைகளும் 
ஒப்பாகிப் பக்குவம் வரப்பெற்ற உயிர்களை வீடுபேறடை 
யச்செய்து , மற்றைய உயிர்களையும் உலகங்களையும் பின் 
னர் அழித்துத் திருமால் நான்முகன் முதலிய தேவர்களை 
ஒடுக்கியருள்வார் . தாம் அழிவற்றிருப்பார் . அதன்பின் 
னும் ஐந்தொழில்களையும் செய்தருளுவார் . இவ்வாறு 
செயல்களைச் செய்யுந்தோறும் நான்முகன் முதலியவர்க 
களு 
டையஎலும்புகளை அணிவார் . அவர்களுடைய தலைகளையெல் 
லாம் மாலையாகத் தொடுத்துப் பூண்பார் . அவர்களுடைய 
மயிர்களைப் பூணூலாக அணிவார் . அவர்களை முத்தலைச் 
சூலத்தில் கோத்து ஏந்துவார் . அல்லது அவர்களை நெற் 
றிக்கண்ணாற் சாம்பராக்கிச் சாம்பரை உடலிற் பூசுவார் . 
இப்படியெல்லாம் சிவபெருமான் செய்தற்குக் காரணம் 
அத்தேவர்கள் முன்னே மிகுந்த தவத்தைச் செய்திருக் 
தமையேயாம் . ஆதலால் இவைகள் திருவருட்செயல்களே 
யல்லாமல் மருட்செயல்கள் அல்ல . 

பன்றிக்கோடு அணிதல் 
ரணியாக்கன் என்னும் அவுணன் தேவர்களுக்குத் 
துன்பங்களைச் செய்துகொண்டிருந்தான் . அவன் ஒரு 
காள் நிலவுலகத்தைக் கவர்ந்து வயிற்றில் மறைத்துக் 
கொண்டு உலகங்களெல்லாம் நடுங்கும்படி பிலத்திற்புகுந் 
தான் , தேவர்கள் அதனைக்கண்டு அஞ்சினர் . திருமால் 


444 


கந்த புராணம் 


நான்முகனுடைய மூக்கில் ஒரு பன்றியாகத் தோன்றி 
னார் . 

விண்ணிற்போய் மேருமலைபோல வளர்ந்தார் . 
பொடிப்பொழுதிற் பாதலத்திற் புகுந்தார் . இரணியனைக் 
கொன்றார் . நிலத்தைக்கொண்டுவந்து முன்போல நிலை 
நிறுத்தினர் . அதனால் தன்னை மிகவும் மதித்து ஆணவங் 
கொண்டார் . அறிவு , இழந்தார் . நிலம் முழுவதையும் 
கொம்பினால் கிண்டினார் . கடலையும் உடைத்தார் . திரு 
மாலின் ஆணவத் திருவிளையாடல்களைச் சிவபெருமான் 
கண்டார் . பன்றியுள்ள விடத்திற்கு எழுந்தருளி வந்தார் . 
அப்பன்றியின் ஒரு கோட்டைப் பிடுங்கினார் . பன்றியான 
திருமால் உணர்வு வரப்பெற்றார் . முன்னைய வடிவத்தைக் 
கொண்டு சிவபெருமானைப் போற்றினார் . சிவபெருமான் 

றந்தருளினார் . சிவபெருமான் அன்றைக்குப் பிடுங்கிய 
கொம்பைத்தான் அறிகுறியாக அணிந்துள்ளார் . அஃது 
இன்றைக்கும் அவருடைய திருமார்பிற் பிறைபோல 
விளங்குகின்றது . 

ஆமையோடு அணிதல் 
ஆமையோட்டை யணிந்த காரணத்தையும் 
* கிறோம் கேள் . இதனை மறைகளும் இயம்பும் . மூன் ஒரு 
காலத்தில் தேவர்களும் அவுணர்களுஞ் சேர்ந்து திருப்பாற் 
கடலைக் கடந்தார்கள் . மத்தாகிய மந்தரமலை கவிழ்ந்தது . 
திருமால் ஆமையாகிக் கடலுக்குட்சென்று அம்மலையை 
முதுகினால் தாங்கினார் . பாற்கடலில் அமுதம் எழுந்தது . 
தம்மாலேயே அமுதம் எழுந்ததாகச் செருக்கடைந்த 
திருமால் தம்மைப் பெரிதும் வியந்து தருக்கினார் . 
களில் விழுந்து கலக்கித்திரிந்தார் . அதனால் நிலத்திற்கு 
அழிவுண்டாகியது . சிவபெருமான் அப்பொழுது ஆமை 
யிடஞ்சென்று அதன் ஆற்றலைக் கெடுத்துத் தொலைத்தார் . 
அந்த ஆமையின் ஓட்டைத்தான் சிவபெருமான் பன்றிக் 
கொம்புடன் அணிந்தருளினார் . 

ஐயமேற்றல் 
சிவபெருமான் ஐயமேற்பவர் என்று நீ இகழ்ந்து 
பேசினாய் ! அவர் ஐயமேற்க நேர்ந்த காரணத்தையுங் கூறு 


கூறு 


கடல் 


se 


ததீசீ பதிலுரை 


445 


கிறோம் கேள் . தாருகாவன முனிவர்கள் சிவபெருமா 
னிடத்திலே அன்பற்றவர்களாக விருந்தார்கள் . கருமமே 
வீடுபேற்றைத் தரவல்லதென்று நம்பினார்கள் . கடவுளரு 
ளின்றித் தாமே வீடுபேற்றையடையலாமென்று எண்ணி 
னார்கள் . உடம்பு துன்பத்தையடையுமாறு 

அளவற்ற 
தவங்களையும் வேள்விகளையுஞ் செய்தார்கள். சிவபெரு 
மான் அம்முனிவர்களுடைய மாறுபாட்டுணர்ச்சியைப் 
போக்க விரும்பினார் . திருமாலையழைத்து மோகினி 
வடிவங்கொள்ளச் செய்தார் . தாம் அழகிய ஆணுருவைக் 
கொண்டார் . அம்மணக்கோலத்துடன் ஐயக்கடிஞையை 
யும் , முத்தலைச் சூலத்தையுங் கையிலேந்தினார் . இருவருந் 
தாருகாவனத்தை யடைந்தார்கள் . சிவபெருமான் கட்ட 
ளைப்படி மோகினி வடிவங்கொண்ட திருமால் முனிவர்கள் 
இருக்குமிடத்தை யடைந்தார் . முனிவர்கள் மோகினியைக் 
கண்டு மயங்கினார்கள். மிகுந்த காமவேட்கை கொண் 
டார்கள் . 

தவவலி குன்றி வேள்வியை விட்டார்கள் . 
மோகினியைச் சூழ்ந்தார்கள் . பலவற்றைக்கூறிப் பிதற்றி 
னார்கள் . காமப்பித்துக்கொண்ட அம்முனிவர்களுடைய 
பெருமை அழிந்தொழிந்தது . 


ஐயமேற்குங் கோலங்கொண்ட சிவபெருமான் ஐய 
மேற்பார்போன்று முனிவர்களுடைய தெருவிற்போய் 
இசையோடு, மறைகளைப் பாடினார் . இசையைக்கேட்ட 
முனிவர்களின் மனைவியர்கள் உள்ளம் உருகினார்கள் . 

. 
தெருவை யடைந்து சிவபெருமானைச் சூழ்ந்தார்கள் . 
காமன் கணைகளால் உணர்வு கெட்டுச் சோர்ந்தார்கள் . 
காமக் கடலில் அழுந்திக் கலங்கினார்கள் . அம்மாதர்கள் 
உடுத்தியிருந்த உடை அணிந்திருந்த வளையல் அணிகலன் 
கள் முதலியவைகளை யிழந்தார்கள் . நாணமுங் கற்புங் 
கெட்டார்கள் . உயிரைமட்டுந் தாங்கினார்கள் . ஆடையற்றவ 
ராகச் செல்லும் சிவபெருமானைப் பின் தொடர்ந்தார்கள் . 
ஐயக் கோலம்கொண்ட சிவபெருமான் ஆடிப்பாடிப் பல 
திருவிளையாடல்களைச் செய்துகொண்டு சென்றார் . சிவ 
பெருமான் மீது மயக்கங்கொண்ட அந்த 

அந்த மங்கை 


காம 


446 


கந்த புராணம் 


வைக் 


யர்கள் அனைவரும் கருப்பமடைந்து நாற்பத்தெண்ணாயிரம் 
மக்களைப் பெற்றார்கள் . அம்மக்களனை வரும் சிவபெருமா 
னுடைய திருவடிகளை வணங்கித் துதித்தார்கள் . சிவ 
பெருமான் அவர்களைப்பார்த்து , " நீங்கள் நம்மை யெண்ணி 
இங்கே தவத்தைச் செய்துகொண்டிருங்கள் , " என்று 
கட்டளையிட்டருளினார் . அவர்களும் அவ்வாறே ஒரு 
பக்கத்தில் தவஞ்செய்து கொண்டிருந்தார்கள் . 

முனிவர்கள் சினங்கொள்ளுதல் 
ஐயமேற்குங் கோலங்கொண்ட சிவபெருமான் முனி 
வர்களின் மனைவியர்கள் தம்மைப் பின்தொடரத் தெரு 

கடந்து அப்பாற் சென்றருளினார் . மோகினி 
வடிவங்கொண்ட திருமால் அக்கடவுளைப் பின்தொடர்ந்து 
சென்றார் . மோகினியைக் கண்டு மயங்கிய முனிவர்கள் 
அவரைப் பின்தொடர்ந்து சென்றார்கள் . சிவபெருமான் 
அம் முனிவர்களுக்கு வேறொரு வடிவத்தைக் காட்டி நின் 
றார் . முனிவர்கள் தம் மனைவியரின் நிலையைக் கண்னுற் 
றார்கள் . இவர்கள் உடுத்த உடையையும் நாணத்தையுந் 
தோற்றார்கள் . நாம் இந்த மோகினியைக் கண்டு மயங்கி 
யதுபோல இம் மங்கையர்களும் இவ்வாடவனைக் கண்டு 
மயங்கினார்கள் போலும் , 

பாலும் , என்று எண்ணினார்கள் . தம் 
மனைவியரின் இழிநிலையைக் கண்டதனால் மோகினிமீது 
கொண்ட மயக்கவுணர்வு சிறிது நீங்கப்பெற்றார்கள் . 
யாவரும் ஒன்று கூடி எண்ணமிட்டார்கள் . தம்மை 
மயக்கிய பெண் திருமால் என்றும் , தம் மனைவியர் கற்பைக் 
கொள்ளை கொண்டவர் சிவபெருமான் என்றும் உணர்ர் 
தார்கள் . தம்முடைய படனை வியரின் கற்பு அழிந்ததே 
என்று வருந்தினார்கள் .. அவர்களுக்கு மிகுந்த சின 
முண்டாகியது . அவர்கள் தம் மனைவியரைக் கூப்பிட்டு, 
நீங்கள் இறந்து போதல் தான் நல்லது . அல்லது உங்க 

ஊர்களுக்குப் போய்விடுங்கள் , என்று கூறிச் 
றினார்கள் . முனிவர்களுடைய மனைவியர்கள் ஒருவாறு 
தெளிந்து நகரிலுள்ள 

தங்களுடைய இருப்பிடங்களை 
யடைந்தார்கள் . 


ளுடைய 


ததீசி பதிலுரை 


447 


என் 


அதன்பின் 


முனிவர்கள் வேள்வியில் புலி வருதல் 
சிவபெருமான் மீது சீற்றங்கொண்ட முனிவர்கள் 
வழிந்த ஒரு வேள்வியைச் செய்தார்கள் . வேள்விக் 
குழியினின்றும் ஒரு புலி தோன்றிற்று . அப்புலி , அஞ்சத் 
தக்க தோற்றத்தையுடையதாக விருந்தது . அதன் குரல் 
இடிபோன்றிருந்தது . அதன் சினம் தடுத்தற்கரியதாக 
விருந்தது . அதன் கண்களினின்றுந் தீப்பொறிகள் வெளிப் 
பட்டன . முனிவர்கள் தறுகண்மை மிகுந்த அப்புலியைப் 
பார்த்து , 

நீ சென்று சிவபெருமானைக் கொல்வாயாக , 
று ஏவினார்கள். அப்புலி யாவரும் நடுங்கும்படியாக 
வந்தது . சிவபெருமான் அப்புலியைப் பிடித்து உரித்து 
அத்தோலை உடையாக உடுத்திக்கொண்டார் . 

சூலந் தோன்றுதல் 

அவ் வேள்விக்குழியில்நின்றும் ஒரு 
முத்தலைச் சூலந் தோன்றிற்று . முனிவர்கள் அதனைச் 
சிவபெருமான் மீது செலுத்தினார்கள் . 

சிவபெருமான் 
அதனைப் பிடித்துத் தம்முடைய கையிலே ஏந்தி , ரேம் 
முடைய படையாகக்கடவாய் ! என்று பணித்தார் . 

மான் வருதல் 
பின்பு வேள்விக் குழியில்நின்று ஒரு மான்கன்று 
தோன்றியது . முனிவர்கள் அதனைச் சிவபெருமான் மீது 
செலுத்தினார்கள் . 

எழுந்து பாய்ந்து 
எல்லாப் பொருள்களையும் அழித்துக்கொண்டு , பெருங் 
குரலிட்டுச் சென்றது . அதனால் உயிர்கள் அழிவுறாவண் 
ணம் -திருவருள்நோக்கஞ்செய்தார் . 

விரைந் 
தழைத்தார் . தம்முடைய வலதுகையிலே ஏந்தினார் . 

பூதப்படை வருதல் 
பின்பு வேள்விக்குழியில் நின்று அளவற்ற பூதங்கள் 
உண்டாயின. சிவனுடைய 

ஆற்றலை மாற்றுங்கள் , 
என்று கூறி முனிவர்கள் அப்பூதங்களைச் சிவபெருமான் 


அது 


விண்ணில் 


அதனை 


44S. 


கந்த புராணம் 


மான்மேல் 


மீது ஏவினர் . சிவபெருமான் அப்பூதங்களைப் பார்த்து , 
நீர் , நம்மை யக்லாது 

படைகளாகச் சூழ்ந்திருங்கள் , 
என்று கட்டளையிட்டார் . அவைகளும் அவ்வாறே இறை 
வனைச் சூழ்ந்து நின்றன . 

வெண் தலை தோன்றுதல் 
அதன்பின் வேள்வித்தீயில் வெண்தலை ஒன்று தோன் 
றிற்று . 

அஃது உலகங்கள் யாவும் அழியும்படி நகைத்துக் 
கொண்டு எழுந்தது . முனிவர்கள் அதனையுஞ் சிவபெரு 

விடுத்தார்கள் . அதனைத் திருக்கையால் 
பிடித்துச் சடைமேல் அணிந்தார் . 

உடுக்கை வருதல் 
சிவபெருமானை நோக்கி முனிவர்கள் உள்ளங் குலைந் 
தார்கள் . தங்கள் மறைகளையெல்லாம் ஒன்றாக ஏவிச் , 
சிவனைக் கொல்லுங்கள் , என்றார்கள் , அவைகள் ஒரு 
உடுக்கை வடிவமாயின . உலகங்கள் செவிடாகும்படி 
ஒலித்துக்கொண்டு சிவபெருமான் அண்மையில் வந்தன . 
சிவபெருமான் அந்த வடுக்சையை ஒரு திருக்கையால் 
பற்றினார் . நம்முடைய காதின் அண்மையில் ஒலித்துக் 
கொண்டிருப்பாயாக , என்று கூறி ஏந்திநின்றார் , 

வேள்வித்தீயும் முயலகனும் வருதல் 
சினத்தால் அறிவிழந்த தாருகாவன முனிவர்கள் 
சிவபெருமானுடைய பெருமையை நன்கு உணர் 
கொள்ளவில்லை. மேலும் வேள்வியைச் செய்தார்கள் . ஒரு 
முயலகன் எழுந்தது . முனிவர்கள் வேள்வியை நிறுத்தி 
வேள்வித்தீயை அழைத்தார்கள் . இரண்டையும் பார்த்து , 
நம்முடைய ஆற்றலைக்கெடுத்த சிவபெருமானைக் கொல் 
லுங்கள் , என்று கூறியனுப்பினர் . அவைகள் மிகவும் 
விரைந்து வந்தன . சிவபெருமான் வேள்வித்தீயை ஒரு 
திருக்கையில் ஏந்தினார் . முயலகனைத் திருவடியால் கீழே 
தள்ளித் திருவடியை முயலகனுடைய முதுகின்மேலே 
ஊன்றிக்கொண்டு , தேவர்கள் போற்ற நின்றார் . 


து 


ததீசி பதிலுரை 


449 


சாபம் இடுதல் 
சிவபெருமான் எதற்கும் அழியாது நிற்றலைக்கண்ட 
தாருகாவன முனிவர்கள் எண்ணற்ற சாபங்களைச் , சிவன் 
அழிக என்று கூறி உரைத்தார்கள் . சாபவுரைகளும் 
பயன்படாது போயின . முனிவர்கள் சினம் நீங்கி ஆற்றல் 
குறைந்து எச்செயலும் அற்று நின்றார்கள் . 

முனிவர்கள் திருவருள் பெறுதல் 
சிவபெருமானுடைய திருவடிக்கீழ் அகப்பட்ட முயல 
கன் மெல்ல மெல்லத் தலையையெடுத்து அசைத்தான் . சிவ 
பெருமான் அவன்மீது நின்று நடித்தார் . அதனைத் தாங்க 
முடியாது உலகங்கள் எல்லாம் நடுங்கின . 

தாருகாவன 
முனிவர்களும் நடுங்கி விழுந்தார்கள் , அக்கூத்தை நான் 
முகன் திருமால் முதலிய தேவர்கள் பார்த்துக்கொண்டு 
மகிழ்ந்து நின்றார்கள். உலகங்கள் அஞ்சு தலைக்கண்டு சிவ 
பெருமான் தம்முடைய திருக்கூத்தை ஒழித்து நின்றார் . 
தம்மை மதியாத தாருகாவனத்து முனிவர்கள் அனைவருக் 
குஞ் சிவபெருமான் நல்லறிவைக் கொடுத்தருளினார் . 
அவர்கள் சிவபெருமானை வணங்கிப் போற்றினார்கள். தம் 
முடைய குற்றங்களைப் பொறுத்தருள வேண்டும் என்று 
வேண்டிக்கொண்டார்கள் . சிவபெருமான் அவர்களைப் 
பார்த்து , 

மறைமுறைப்படி ஒழுகுங்கள் ! தீவினை களை 
விட்டுத் தவத்தைச் செய்யுங்கள் ! என்று கூறித் 

றித் தாம் 
திருக்கைலையை அடைந் தருளினார் . 

யானைத்தோலைப் போர்த்தல் 
சிவபெருமான் யானைத்தோலைப் போர்த்த கதையை 
யுங் கூறுவோம் கேட்பாயாக என்று கூறி மேலும் ததீசி 
முனிவர் கூறலானார் . கயாசுரன் என்பவன் யானை வடிவத்தை 
யுடையவன் . 

அவன் மேருமலையிற் போய் நான்முகனை 
யெண்ணி தவஞ்செய்து கொண்டிருந்தான் . நான் முன்க அவ் 
வவுணனுக்கு முன் தோன்றி , நீ விரும்பிய மேன்மை யாது ! 
கூறுவாயாக என்றான் . கயாசுரன் நான்முகனைப் போற்றி , 
அழியாத ஆற்றலையும் வாணாளையும் எனக்குத் தந்தருளும் 

க . பு . - 29 


450 


கந்த புராணம் 


என் 


சென்று 


இ 


தான் . 


தான் . 


வேண்டிக்கொண்டான் . நான்முகன் நகைத்து , 
நீ வேண்டியவாறே மேன்மையைக் கொடுத்தேன் ! சிவ 
பெருமானுக்கெதிரில் செல்லாதே . செல்வாயாயின் உன் 
னுடைய மேன்மையழியும் ! என்று கூறி மறைந்தார் . 
கயாசுரன் உலகங்கள் எல்லாவற்றிற்குந் துன்பஞ் செய்ய 
லானான் . விண்ணுலகத்திற்குச் 

இந்திரனோடு 
போர்செய்தான் . ந்திரனைப் புறங்காட்டி யோடச்செய் 

தேவர்களுடைய ஊர்களையெல்லாம் அழித்தான் . 
ஐராவதத்தினுடைய வாலைப்பிடித்துச் சுழற்றியடித்தான் . 
திக்குப்பாலர்களைத் துரத்தினான் . தன் இனத்தவர்களையும் 
வதைத்தான் . நிலவுலகில் வந்து மக்கட் கூட்டத்திற்குத் 
துன்பஞ் செய்தான் , கொடிய நஞ்சுபோல எங்குந் திரிந் 

முனிவர்கள் அவனைக் கண்டு அஞ்சி ஓடிக் காசிப் 
பதியை அடைந்தார்கள் . அங்குள்ள மக்களும் முனிவர்க 
ளும் அங்குள்ள சிவபெருமானுக்கு முன்சென்று கயாசுர 
னுடைய துன்பத்தில் நின்றுந் தம்மைக் காத்தருள வேண் 
டும் என்று வேண்டிக்கொண்டார்கள். கயாசுரன் அவ் 
விடத்தை யடைந்து இடிபோல உரப்பினான் . 

விசுவநாத 
ரிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை அழிக்குமாறு சென் 
றான் . சிவபெருமான் கொடிய வடிவத்தை மேற்கொண் 
டார் . 

திருமுடி உலகத்தின் உச்சியைத் தொடுமாறு 
நிமிர்ந்தது . ஆயிரங்கோடி ஞாயிற்றொளியுடன் தோன்றி 
னார் . தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் அவ் 

காணமுடியாதவர்களாக வருந்தினார்கள். சிவ 
பெருமான் ஒரு முறை நகைத்து மெதுவாக உரப்பினார் . 
அதனால் உலகங்களெல்லாம் நடுங்கின . அவ்வொளியைக் 
கேட்ட நான் முகன் முதலிய தேவர்களும் வெருண்டார்கள் . 
கயாசுரன் நான்முகன் கொடுத்த மேன்மையை மறந்து 
சிவபெருமானுடன் போர் செய்வதற்கு முயன்றான் . சிவ 
பெருமான் ஒரு திருவடியினால் சயாசுரனை உதைத்தார் . 
அவன் கவிழ்ந்து விழுந்தான் . சிவபெருமான் அவனுடைய 
தலையை ஒரு திருவடியாலுந் தொடையை ஒரு திருவடியா 
லும் மிதித்துக்கொண்டார் . ரண்டு கைகளின் நகங்களி 
னாலும் முதுகிற் கிழித்துத் தோலையுரித்தார் . 


வவடிவைக் 


அதனைக் 


ததீசி பதிலுரை 


451 


திரு 


கண்டு உமாதேவியாருங் கலங்கினார் . உலகத்துயிர்கள் 
சிவபெருமானுடைய பேரொளியாற் கண்ணொளி மழுங்கி 
வருத்தின. சிவபெருமான் அத்தோலைப் 

போர்த்துக் 
கொண்டு தம்முடைய பேரொளியை மாற்றியருளினார் . 
உலகத்துயிர்களுடைய அச்சத்தையும் நீக்கியருளினார் . 

நான்முகன் மண்டையோட்டை ஏந்தியது 
இனி நான்முகனுடைய மண்டையோட்டை யேந்திய 
வரலாற்றையுங் கூறுகிறோம் கேள் . முன்னாளில் நான்முக 
னும் திருமாலும் மேருமலையின் ஒரு கொடுமுடியில் 
அமர்ந்திருந்தார்கள் . அப்பொழுது பல முனிவர்களு 
தேவர்களும் அவர்களை வணங்கி , முழுமுதற்கடவுள் யார் ? 
அதனை எங்கட்குச் சொல்லுங்கள் ! என்று கேட்டார்கள் . 
நான்முகன் சிவபெருமானுடைய மாயத்தில் அகப்பட்டுக் 
கொண்டான் . ‘ நானே அம் முழுமுதற் பொருள் இதனை 
நீங்கள் நன்கு உணர்ந்துகொள்ளுங்கள் என்றான் , 
மாலும் அத்தன்மையில் ஈடுபட்டு , ‘ உன்னைத் தந்த யானே 
உன்னினுஞ் சிறந்த முழுமுதற் பொருள் ! என்றார் . இவ் 
வாறு இருவருக் தம் முன் மாறுபட்டுப் போரிட்டார்கள் . 
போரை மூட்டியவர்கள் அவ்விடம் விட்டு நீங்கிச்சென்றார் 
கள் மறையும் பிரணவமும் வெவ்வேறு வடிவங்கொண்டு 
அவ்விடத்தையடைந்து , நீங்கள் வீணாகப் போர் செய்யா 

சிவபெருமானே முழுமுதற்கடவுள் ! என் 
கூறின . 

நான் முகனுந் திருமாலும் அதனைக் கேளாமல் 
போர் செய்தார்கள் , சிவபெருமான் அவர்கள் இருவ 
ருடைய போரையும் விளக்கத் திருவுள்ளங்கொண்டார் . 
பேரொளிவடிவாகத் தோன்றியருளினார் . நான்முகனும் 
திருமாலும் அப்பேரொளியைக் கண்டு மருண்டார்கள். 
சிவபெருமான் அவ்வொளியினிடத்திலே தமது திருவரு 
வைக் காட்டியருளினார் . திருமால் மயக்கம நங்கச் 
பெருமானை வணங்கினார் . மயக்கம் நீங்கப.பாத நான் 
முகன் தனது உச்சித் தலையில் உள்ள வாயிறை சவருெ 
மானையும் இகழ்ந்தான் . சிவபெருமான் வயரவக்க 

கடவுள 
உண்டாக்கினார் . அவ்வயிரவக்கடவுளப் பார்த்து , தம் 


தீர்கள் 


சிவ 


452 


கந்த புராணம் 


முடைய சிறுவனாகிய நான்முகனுடைய உச்சித்தலை நம்மை 
யிகழ்ந்தது ! அத்தலையைக் கிள்ளிக் கையிலேந்தி மீளவும் 
அவனுக்குயிரைக் கொடு , முனிவர்களுந் தேவர்களும் 
இருக்கின்ற இடங்கள் தொறும்போய் , அவர்களுடைய 
உடலிலுள்ள குருதியை ஐயமாக ஏற்கக்கடவாய் ! ஏற் 
கும்பொழுது இறந்தவர்களுக்கு மீட்டும் உயிரைக் கொடு . 
அவர்களுடைய ஆணவத்தை மாற்று ! பிறகு உனச் 
கமைந்த இடத்திலிருந்து மனிதர்களையுந் தேவர்களையுந் 
துன்பம் நீங்கப் பாதுகாப்பாயாக ! என்று திருவாய்மலர்ந் 
தருளினார் . பிறகு ஒளியில் மறைந்தார். ஒளியும் 
மறைந்தது . திருமால் நாம் இங்கே நிற்றல் முறையல்ல 
வென்று சிவபெருமானை வணங்கித் தமது இருப்பிடத்தை 
யடைந்தார் . 

வைரவக்கடவுள் நான் முகனுடைய உச்சித்தலையைக் 
கிள்ளி ஏந்தினார் . பீறிக்கொண்டு எழுந்த 

குருதிப் 
பெருக்கு நிலவுலகத்தைச் சூழ்ந்தது , நான் முகன் இறந் 
தான் . வயிரவக்கடவுள் தமது நெற்றிக்கண்ணின் தீயினால் 
குருதிப்பெருக்குச் சுவறச்செய்தார் . நான்முகனுக்கு உயி 
ரைக் கொடுத்தார் . அவன் எழுந்து நல்லுணர்வு வரப்பெற் 

வயிரவக்கடவுளுடைய அடிகளை அன்போடு வணங் 
கினான் . தன்னுடைய குற்றங்களைப் பொறுத்தருள வேண்டு 
மென்று வேண்டிக்கொண்டான் . தன்னுடைய தலையை 
யுங் கையிலே எந்தியருள வேண்டுமென்று போற்றினான் . 
வை ரவக்கடவுள் , அவ்வாறேயாகுக என்று திருவருள் 
செய்தார் . தேவர்கள் இருக்கும் உலகங்கள் தோறுஞ் 
சென்று குருதிப்பலி யேற்றார் . இறுதியில் வைகுண் 
டத்தை யடைந்தார் . திருமாலிடமுங் குருதிப்பலி யேற் 
றார் . பிறகு தமக்குரிய இடத்தை யடைந்தார் . 

வேற்றுருக்கொண்டது 
ஒருநாள் இந்திரன் சிவபெருமானை : வ 

வழிபடுவதற் 
காகத் திருக்கைலாய மலைக்குச் சென்றான் . அவனுடைய 
மனத்தில் ஆணவம் இருந்தது . அவன் கோயில் வாயிலை 
" யடைந்தான் . சிவபெருமான் ஒரு பூதக் கோலங்கொண்டு 


சான் , 


தீசி பதிலுரை 


453 


மாறு 


வாயிலில் நின்றார் . இந்திரன் மாறுகோலங்கொண்ட சிவ 
பெருமானைப் பார்த்தான் . நீ மிகப் புதியவனாக விருக் 
கின்றாய் . இன்றைக்குத்தான் உன்னை இங்குக் கண்டேன் . 
நீ யார் ? நான் சிவபெருமானை வழிபடும் பொருட்டு வந் 
தேன் . அவர் எழுந்தருளியுள்ள சமயம் எப்படி ? என்று 
கேட்டான் . 

கோலங்கொண்ட சிவபெருமான் 
யாதொரு பதிலும் கூறாது நின்றிருந்தார் . இந்திரன் சினங் 
கொண்டான் . தன்னுடைய குலிசப்படையை அவர் மீது 
எறிந்தான் . அது சிவபெருமான்மேற் பட்டுத் தூளாகி 
விரைவிலழிந்தது . 

சிவபெருமான் உருத்திரவடிவத்தைத் 
தாங்கிப் பெருஞ் சினங்கொண்டார் . சிறிது உரப்பி நான் 
முகன் முதலிய தேவர்களெல்லாரும் அஞ்சும்படி நின்றார் . 
சிவபெருமானுடைய பெருஞ்சீற்றத்தைக்கண்டு இந்திரன் 
அஞ்சி நடுநடுங்கினான் . அவருடைய அடிகளில் வீழ்ந்து , 
* எம்பெருமானே ! நாயினுங்கடையேனாகிய அடியேனுக்கு 
உம்முடைய மாயைகள் தெரியுமோ ? தீவினையேன் செய்த 
குற்றங்களனைத்தையும் பொறுத்தருளுதல் வேண்டும் 
என்று கூறிப் பலமுறை வேண்டினான் . சிவபெருமான் 
தம்முடைய சினத்தை மேற்குக்கடலில் வீசினார் . இந்திரனை 
யனுப்பிவிட்டுத் தாம் தம்முடைய திருக்கோயிலில் எழுந் 
தருளினார் . 

சலந்தரன் 
சிவபெருமானால் மேற்குக்கடலில் வீசப்பெற்ற சின 

ஒரு குழந்தையாயிற்று . அக்குழந்தையைக் 
கடலரசன் எடுத்து வளர்த்தான் . அக்குழந்தை சிறிது 
அழுததனால் உலகங்களெல்லாம் செவிடுபட்டன . 

அவ்வொலியைக்கேட்டுக் கடலையடைந்தான் . 
வருணன் நான்முகனை ஓர் இருக்கையில் இருக்கச்செய் 
குழந்தையை நான்முகனுடைய கையிலே கொடுத்தான் 

. 
நான்முகன் வாங்கித் தன்னுடைய மடியிலே கிடத்தினான் . 
அக்குழந்தை நான் முகனுடைய நான்குமுகத் தாடிகளையும் 
இறுகப் பற்றிக்கொண்டு உறங்கியது . நான் முகன் மிக 
முயன்று தன்னுடைய தாடிகளை விடுவித்துக்கொண்டான் . 


மானது 


நான் 


முகன் 


454 


கந்த புராணம் 


கட 


பிறகு வருணனைப் பார்த்து , இவன் சிவபெருமானுடைய 
சினத்தில் நின்றுந் தோன்றினான் . ஆகையால் , 

ஒரு 
வுளையும் நினையான் . அவர்களிடத்திலே ஒரு மேன்மை 
யையும் விரும்பான் . இவனோடு எவராலும் போர்செய்தல் 
முடியாது , இவனெதிரில் யாரும் நிற்கமாட்டார்கள் . 
இவனுடைய வெம்மையால் தீயுந் தீயும் . இவனுக்கு 
நானும் அஞ்சுவேன் , திருமாலும் அஞ்சுவார் . இந்திரன் , 
கூற்றுவன் முதலியவர்களும் அஞ்சுவார்கள் . மண்ணும் 
விண்ணும் அஞ்சும் . இவன் நெடுங்காலம் கொடுங் கோல் 
செலுத்தி அரசாள்வான் . சிவபெருமானையன்றி வேறு 
எவராலும் இவன் அழிவடையமாட்டான் , என்று கூறி , 
அக்குழந்தைக்குச் சலந்தரன் என்று பெயரிட்டுச் 
சென்றான் . வருணன் அச்சிறுவனைச் சிறப்பாக வளர்த் 
தான் . அவன் காளையாகி அவுணர் பக்கத்திலே சேர்ந் 
தான் . திக்குக்களை யெல்லாம் 

வென்றான் . 

இந்திரனுந் 
தேவர்களும் அஞ்சி நடுங்கி மேருமலையில் ஒளிக்கும்படி 
கொடுமைகளைச் செய்தான் . அசுரத் தச்சனைக்கொண்டு 
சாலாந்தரம் என்னும் பெயருடைய ஒரு நகரத்தை இயற் 
றிக்கொண்டு அதிலிருந்து அரசியற்றினான் . 
என்னும் அவுணனுடைய மகளாகிய விருந்தை யென்ப 
வளைச் சுக்கிராச்சாரியாருடைய கட்டளைப்படி திருமணஞ் 
செய்துகொண்டான் , பன்னாள் 

உலகிலே யாவரும் 
அஞ்சும்படி வாழ்க்கை நடத்திக்கொண்டிருந்தான் . 
தேவர்கள் மேருமலையிலே ஒளிந்திருந்தார்கள் . 
அவர்களோடு போய்ப் போர் செய்வோம் என்று அங்கே 
சென்றான் . தேவர்கள் அஞ்சித் திருமாலை நினைந்து தொழு 
தார்கள் . திருமால் கருடன் மீது ஏறி நொடிப்பொழுதில் 
அங்கு வந்தார் . சலந்தராசுரனோடு இருபதினாயிரம் ஆண்டு 
கள் கடும்போர் செய்தார் . ஆயினும் , அவனை வெல்ல 
முடியவில்லை. 

அவனுடைய ஆற்றலைப் புகழ்ந்துவிட்டுச் 
சென்று விட்டார் . இந்திரனுந் தேவர்களும் அஞ்சிக் 
கயிலை மலையை அடைந்தார்கள் . 

சலந்தராசுரன் தன் பகைவர்களாகிய தேவர்களைத் 
தேடிக் கயிலைமலைக்குச் சென்றான் . சலந்தரன் வருகை 


காலநேமி 


நாம் 


ததி 


தீசி பதிலுரை 


455 


நான் 


யைத் தேவர்கள் சிவபெருமானிடங் கூறித் தங்களைப் பாது 
காக்கவேண்டுமென்று வேண்டிக்கொண்டார்கள் . 

சலந்தரன் அழிதல் 
சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை எண்ணினார் . 
கமண்டலத்தையுங் குடையையும் ஏந்தினார் . 

தடியை 
ஊன்றினார் . நரைதிரை பொருந்திய கிழப்பார்ப்பனக் 
கோலத்தைக்கொண்டார் . இந்திரனுந்தேவர்களும் மறைந்து 
தம பின்னே வரச் சலந்தரனுக்கு முன்னே சென்றார் . 
அவனைப் பார்த்து , நீ யார் ? எங்குள்ளாய் ? யாரைத் 
தேடி இங்கு வந்தாய் ? என்று கேட்டார் . சலந்தரன் 
மாறுகோலங்கொண்ட சிவபெருமானைப் பார்த்து , 
நிலவுலகத்திலுள்ளேன் ! கடலின் மகன் ! சலந்தரன் 
என்னும் பெயரையுடையவன் ! தேவர்களை வென்று சிவ 
பெருமானையும் வெல்லும் பொருட்டு இங்கு வந்தேன் ! 
என்று கூறினான் . 

. 
சிவபெருமான் நகைத்து , நான் சிவபெருமானுக்குப் 
பக்கத்திலிருப்பவன் . அவரோடு நீ போர் செய்ய முயன் 
றால் இறப்பாய் ! பிழைக்க நினைத்தால் உடனே திரும்பிச் 
சென்று விடு என் கூறினார் . சலந்தரன் சினமடைக் 

மாறுகோலங்கொண்ட கடவுளைப்பார்த்து ,, நீர் 
என்னைச் சிறியவனாக எண்ணினீர் ! என்னுடைய வெற்றி 
களையெல்லாம் உமக்குச் சொல்வதால் யாது பயன் ? 
சிறிது பொழுது 

இங்கே நின்று பாரும் ! என்னுடைய 
ஆற்றலை அறிவீர் ! என்று கூறினான் . 

மாறுகோலங்கொண்ட சிவபெருமான் சலந்தரனைப் 
பார்த்து நாமும் உன்னுடைய ஆற்றலைப் பார்ப்பதற்காகத் 
தான் விரும்பினோம் , என்று கூறினார் . தம்முடைய 
திருவடியினால் நிலத்தில் ஓர் உருளை வட்டத்தைக் கீறினார் . 
சலந்தரனைப் பார்த்து , இதனைத் தலையில் தூக்கவைத்துத் 
தாங்கவல்லையோ ? 

என்று கேட்டார் . சலந்தரன் 
இதனைத் தாங்குவது எனக்கு ஒரு பெரிய செயலன்று 
என்று கூறி உருளைப்படையைக் கையில் எடுத்தான் . அது 


தான் , 


456 


கந்த புராணம் 


தான் . 


மிகவும் கனமாக விருந்தது . மிகமுயன்று மார்பிலும் 
தோளிலும் வைத்து இறுதியில் தலைமேல் தாங்கிச் சுமந் 

அவனுடைய தலைமுதல் உடல் முழுவதும் கிழிந் 
தது . குருதிப்பெருக்கு எங்கும் பெருகியது . ஆழிப்படை 
சலந்தானுடைய 

இருபிளவாக்கிச் சிவபெருமா 
னிடஞ் சென்றது . சிவபெருமான் சலந்தரனுடைய படை 
களை திருக்கண்பொழிந்த தீயனால் பொடியாக்கித் தமது 
மெய்வடிவத்தைக் காட்டி நின்றார் . இந்திரன் முதலிய 
தேவர்கள் சிவபெருமானை வணங்கித் துன்பம் நீங்கினார் 

சிவபெருமான் தமது திருக்கோயிலை யடைந்தார் . 


உடலை 


கள் . 


சலந்தரன் மனைவியும் திருமாலும் 
சலந்தரன் மனைவியாகிய விருந்தையைத் திருமால் 
விரும்பினார் . ஒரு தவமுனிவரின் கோலத்தைக் கொண் 
டார் . சலந்தரனுடைய 

மாளிகைக்கு 

அருகேயிருந்த 
பொழிலில் வஞ்சனையாகத் தங்கியிருந்தார் . 

கற்பிற் 
சிறந்த விருந்தை தன் கணவன் இறந்ததையறியாமல் , தன் 
கணவன் நிலைமையாதாயிற்றோ என்னும் எண்ணத்துடன் 
அந்தப் பொழிலுக்கு வந்தாள் . திருமாலினுடைய காவ 
லாளர்கள் இருவர் அரிமா உருவத்தை யெடுத்து முழங்கிக் 
கொண்டு விருந்தைக்கு எதிரே வந்தார்கள் . விருந்தை 
அஞ்சித் தவக்கோலம் பூண்டிருந்த திருமாலிடஞ் சென்று 
அச்சம் நீங்கினாள் . தவக்கோல முனிவரைப் பார்த்து , 
* சிவபெருமானோடு போர்க்குச் சென்ற என்னுடைய 
தலைவன் இன்னும் வந்திலன் ! அவனுக்கு நிகழ்ந்ததைக் 
கூறும் ! என்று கேட்டாள் . 

அப்போது திருமாலின் காவலாளர்கள் இருவரும் 
றந்துபோன சலந்தரனுடைய உடலைக் குரங்கு வடிவம் 
எடுத்துத் தூக்கிக் கொண்டுவந்து விருந்தையின் முன் 
போட்டார்கள் 

விருந்தை 
அஞ்சி நடுங்கி மூர்ச்சித்து விழுந்தாள் . பலவாறு அரற்றி 
னாள் . உணர்வழிந்துகிடந்த விருந்தையைத் தவக்கோல 
முனிவர் தேற்றி யெழுப்பினார் . விருந்தை அவரை 


கணவன 


உடலைக் 


கண்ட 


0 


ததீசி பதிலுரை 


457 


வணங்கிநின்று , 



என்னுடைய கணவனைப் பிழைக்கச் 
செய்யும் என்று வேண்டிக்கொண்டாள் . திருமால் 
பிளவுபட்ட சலந்தரனுடைய உடலத்தை ஒன்றாகப் 
பொருத்தித் தாம் மாயமாக மறைந்து அவ்வுடலி னுள்ளே 
புகுந்தருளினார் . காவலாளர்கள் 

மறைந்து போனார்கள் . 
சலந்தரனுடலிற் புகுந்த திருமால் சலந்தரனாக எழுந்தார் . 
விருந்தை தன் கணவன் பிழைத்தெழுந்தான் என் 
எண்ணி மகிழ்ந்தாள் . மிகுந்த உவகையுடன் தழுவினாள். 
விருந்தையும் திருமாலும் இன்பம் நுகர்ந்து அந்தப் 
பொழிலிலே இருந்தார்கள். ஒருநாள் திருமால் மாயத்தை 
மறந்து கண்ணுறங்கினார் . அப்பொழுது 

விருந்தை 
அவரைப் பார்த்துவிட்டாள் . திருமால் என்று தெரிந்து 
வருந்தினாள் . தன் கற்பு நிலைகெட்டதே என்று பெரிதும் 
யிரங்கினாள் . திருமாலுக்குச் 

வழங்கத் 
தொடங்கினாள் . 


15 


ஏங்கி 


சாபம் 


விருந்தை சாபம் இடல் 
முன்பு இங்கே அரிமாவடிவங்கொண்டு வந்தவர்கள் 
இருவரும் உன்னுடைய ஏவலராவர் . அவர்கள் உனக்குப் 
பகைவர்களாகக் கடவர் . நீ நிலவுலகில் ஓர் அரசனாகிக் 
குரங்குகளோடு அலைந்து திரிவாயாக ! என் கணவனைப் 
போல் வந்து என்னைப் பலநாள் கூடினாய் ! உன் 

உன்னுடைய 
கற்பிற் சிறந்த மனைவியைப் பகைவர்கள் மாயையினாற் 
கவர்ந்து கொண்டுபோக அதனால் நீ பெரும் பழியைச் 
சுமக்கக்கடவாய் ! என்று சாபமிட்டாள். தான் தீயிற் 
புகுந்து உயிர் விட்டாள் . 

துளசி தோன்றுதல் 
திருமால் விருந்தையின் பிரிவைப் 
முடியாமல் மிகவும் வருந்தினார் . விருந்தை வெந்த சாம்பலிற் 
டபுரண்டு பலவாறு புலம்பினார் . நான்முகனுந் தேவர்களுக் 
திருக்கைலையை அடைந்தார்கள் . சிவபெருமானிடம் 
திருமாலினுடைய நிலைமையை விண்ணப்பஞ் செய்தார்கள் . 
உமாதேவியார் அதனைக் கேட்டுப் பேரருள் புரிந்தார் . ஒரு 


பொறுக்க 


458 


கந்த புராணம் 


விதையை உண்டாக்கி .அவர்களிடங் கொடுத்து , இதனைத் 
திருமாலுக்கு முன்னே கொண்டுபோய் இடுங்கள் 
என்றார் . நான்முகன் , அதனை இருகையையும் நீட்டிப் 
பெற்றுக்கொண்டு சென்று விருந்தை வெந்த சாம்பலின் 
மீது விதைத்தான் . அது திருமாலுக்கு முன் துளவமாக 
வளர்ந்து ஒரு பெண் வடிவமாயிற்று . திருமால் அப் 
பெண்ணைக் கண்டார் . விருந்தைமீது கொண்டகாதல் 
நீங்கிப் புதிய பெண்மீது காதல்கொண்டார் . தேவர்களும் 
நான் முகனும் அப்பெண்ணைத் திருமாலுக்குத் திருமணஞ் 
கொடுத்தார்கள் திருமால் 

அப்பெண்ணை 
யழைத்துக்கொண்டு தம்முடைய நகருக்குச் சென்றார் .. 
அவளை முடிமாலையாகவும் அணிந்து கொண்டார் . 


செய்து 


அடிகளில் 


திருமால் ஆழிப்படை பெறுதல் 
சலந்தரனைக் கொன்ற ஆழிப்படையைத் திருமால் 
சிவபெருமானிடம் இருந்து பெறுவதற்கு எண்ணினார் . 
சிவபெருமானுடைய திருவடிகளை ஆயிரம் ஆயிரம் தாமரை 
மலர்களால் பலநாள் வழிபட்டுக் கொண்டு வந்தார் ஒரு 
நாள் ஒரு தாமரை மலர் குறைந்தது . தம் கண்ணையே 
தோண்டித் 

தாமரை மலருக்குப் பதிலாக 
இட்டார் . திருமாலின் அன்பிற்குகந்த சிவபெருமான் 
அவ்வாழிப் படையைத் திருமாலுக்கு வழங்கியருளினார் .. 

காளையூர்தி 
இரண்டாயிரம் நான்கு ஊழிகள் முடிந்தால் நான் 
முகனுக்கு ஒரு நாளாகும் . அந்த நாள் முப்பது கொண் 
டது ஒரு திங்களாகும் . திங்கள் பன்னிரண்டு கொண்டது 
ஓர் ஆண்டாகும் . இப்படி நூறு ஆண்டுகள் கழிந்தால் 
நான்முகனுடைய ஆயுள் நீங்கும். அது திருமாலுக்கு 
ஒரு நாளாம் . திருமாலினுடைய ஆயுளும் இவ்வாறே 
கழியும் . அப்பொழுது உயிர்களும் உலகங்களும் அழியும் . 
எல்லா உலகங்களையும் தீயானது சூழ்ந்து உண்ணும் , 
உலகமெல்லாஞ் சுடலையாய்த் தூய்மையுடையதாக விளங் 


ததீசி பதிலுரை 


459 


. 


யுலவுவார் . 


கும் . அந்தச் சமயத்திலே அறிவு முதல்வராகிய சிவ 
பெருமான் 

உமையா மைபார் காணத் திருக்கூத்தாடி 

இத்தகைய சமயத்தில் அறக்கடவுள் அஞ்சிக் 
காளையின் 

வடிவத்தையெடுத்துச் சிவபெருமானுடைய 
திருமுன் புவந்து அவரைப் போற்றி , அடியேன் இறக்குந் 
தன்மையை மாற்றித் தேவரீருக்கு ஊர் தியாகும் பேற் 
றைத் தந்தருளும் என்று வேண்டிக்கொண்டது . 

சிவபெருமான் எருதாகவந்து போற்றிய அறக் 
கடவுளுக்கு , இறவாத தன்மையையும் தம்மைத் தாங்கும் 
பேற்றையும் ஒப்பில்லாத ஆற்றலையும் அன்பையும் மெய் 
யு வையும் தந்து அதற்கு அருள்செய்து ஊர்தியாகக் 
கொண்டருளினார் . அந்நாள் முதல் சிவபெருமான் காளை 
யின் மீது ஏறுகின்றார் . சிவபெருமான் முப்புரத்தை யெரித் 
தருளிய காலத்தில் திருமால் காளையுருவங்கொண்டு சிவ 
பெருமானைத் தாங்கியருளினார் . ஆகையால் காளையின் 
மீது ஏறு தல் சிவபெருமானுக்கு இழுக்கன்று . 


ண 


தார்கள் . 


நஞ்சையுண்டது 
‘சிவபெருமான் நஞ்சையுண்டார் என்று கூறினாய் . 

. 
அதன் காரணத்தையும் கூறுகிறோம் கேள் , தேவர்கள் 
இறவாமலிருக்கக் கருதினார்கள் . அதன்பொருட்டு அமு 
தத்தை யெடுத்து உண்பதற்குப் பாற்கடலைக் கடைந் 

கடலைக் கடைதற்கு மந்தரமலையை மத்தாகவும் , 
திங்களைக் கடைத்தறியாகவும், வாசுகியை நாணாகவும் 
பயன்படுத்தினார்கள் . ஒரு புறத்தில் தேவர்களும் மற்றொரு 
புறத்தில் அவுணர்களுமாக நின்று இழுத்துக் கடைந்தார் 
கள் . கயிறாக அமைந்த வாசுகி பொறுக்கமுடியாது மிகுந்த 
துன்பத்தை யடைந்து பதைபதைத்தது . ஆயிரம் வாய் 
களினின்றும் நஞ்சை வெளிப்படுத்தியது. பாற்கடலுக் 
தன்னிடமிருந்த நஞ்சை வெளிப்படுத்தியது . நஞ்சுகளின் 
கடுமை யாண்டும் பரவியது . அவுணர்களும் நான்முகன் 
முதலிய தேவர்களும் நஞ்சுக்கு அஞ்சி ஓடலானார்கள் . 
திருமால் அந்நஞ்சைக்காப்பதற்கு முயன்றார் .. 

எதிரே 


460 


கந்த புராணம் 


டாகியது . 


. 


சென்றார் . அந் நஞ்சுகள் வெகுண்டு திருமாலைத் தாக் 
கின .. திருமாலின் செந்நிறம் மாறிக் கருநிறம் உண் 

அவராலும் நஞ்சுக்கு முன் நிற்க முடியவில்லை . 
அனை வருந் திருக்கைலைமலையை அடைந்தார்கள் . 

. 

நந்தி 
தேவர் சிவபெருமான் கட்டளைப்படி நான்முகனையும் 
திருமாலையும் சிவபெருமானிடம் அனுப்பினார் . அவர்கள் 
இருவரும் சிவபெருமானைக்கண்டு வணங்கிப் போற்றிப் 
புகழ்ந்தார்கள் . 

சிவபெருமான் திருமாலைப் பார்த்து , 
உன்னுடைய 

உடல் 

கருமையாகிய காரணம் யாது ? 
என்று கேட்டார் . திருமால் நிகழ்ந்ததைக் கூறினார் . 
அந்த நஞ்சினுடைய கொடுமையை மாற்றி அருள் புரிய 
வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார் , 

தேவர்கள் 
திக்குப்பாலகர்கள் அவுணர்கள் ஆகியோரும் வெளியே 
இருந்தபடியே வணங்கிப் புகழ்ந்தார்கள் சிவபெருமான் 
அனைவரையும் உள்ளே அழைச்குமாறு 

கட்டளையிட் 
டருளினார் . அவர்களும் உள்ளே சென்று சிவபெருமானைப் 
போற்றிப்புகழ்ந்தார்கள் . 


சிவபெருமான் தம்மிடம் தொண்டு செய்திருக்கும் 
சுந்தரர் என்பவரைப் பார்த்து , அந்தக் கொடியநஞ்சை 
இங்கே கொண்டு வருவாயாக என்று கட்டளையிட்டருளி 
னார் . சுந்தரரும் சிவபெருமானை வணங்கிச் சென்றார் . 
எங்கும் பரந்த நஞ்சைப் பற்றிக்கொண்டுவந்து சிவபெரு 
மானிடங் கொடுத்தார் . சிவபெருமான் அந்த நஞ்சினை 
யுண்டு கண்டத்திலே நிறுத்தியருளினார் . தேவர்களனை 
வரும் மிகுந்த மகிழ்ச்சியை யடைந்தார்கள் . 


பிறகு 


பார்த்து , 


சிவபெருமான் 

தேவர்களைப் 
இன்னும் பாற்கடலைக் கடையுங்கள் அமுதந்தோன்றும் 
என்று கட்டளையிட்டருளினார் . அனைவருந் திரும்பிச் 
சென்று மீண்டும் பாற்கடலைக் கடைந்தார்கள் . அமுதமும் 
வேறு பல பொருள்களுந் தோன்றின. சிவபெருமான் 
நஞ்சையுண்ட வரலாறு துவாகும் . அவர் கங்கையைத் 
தாங்கிய வரலாற்றையுங் கூறுவோம் கேட்பாயாக . 


. 


ததீசி பதிலுரை 


461 


கங்கையைத் தாங்கியது 
ஒருநாள் சிவபெருமான் திருக்கைலை மலையிலுள்ள 
பொழில் ஒன்றிலே அமர்ந்திருந்தார். உமாதேவியார் 
யாதும் பேசாமல் சிவபெருமானுக்குப் பின் புறமாக 
வந்தார் . விளையாட்டாகச் சிவபெருமானுடைய திருக்கண் 
களைத் தமது திருக்கைகளினாலே மூடினார் . அதனால் உயிர்கள் 
எல்லாம் வருத்தமடையும்படி உலகங்கள் முற்றும் இருண் 
டன , அம்மையார் சிவபெருமானுடைய கண்களை மூடிய 
கணப்பொழுதில் உலகத்துயிர்கட்குப் பல ஊழிக்காலங்கள் 
ஆயின . சிவபெருமான் உயிர்களுக்குத் திருவருள் செய்ய 
எண்ணினார் . தம்முடைய நெற்றியிலே ஒரு திருக்கண்ணை 
யுண்டாக்கினார் . அதனால் எங்கும் பரவியபேரிருளை மாற்றி 
னார் . கதிரவன் முதலாயினோர்க்கும் பேரொளியைக் 
கொடுத்தார். உயிர்கள் களிப்படைந்தன. சிவபெருமா 
னுடைய செயலை உமாதேவியார் கண்டு அச்சமடைந்தார் . 
திருக்கண்களை மூடிய திருக்கைகளையெடுத்தார் . அச்சத்தி 
னாலே விரல்களினின்றும் வியர்வை தோன்றியது . திருக் 
கைகளை யுதறினார் . அவ்வியர்வை பத்துக் கங்கைகளாய்க் 
கடல்களைப் போல எங்கும் பரவியது . திருமால் நான் 
முகன் முதலிய தேவர்களும் பிறருஞ் சிவபெருமானைத் 
தொழுது கங்கைப்பெருக்கைத் தாங்கிக் 

காத்தருள் 
வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார்கள் . சிவபெருமான் 
அக்கங்கையைத் தமது சடையிலுள்ள ஒரு மயிரின் மீது 
விடுத்தார் . அதனால் கங்கைப் பெருக்கு . அடங்கியது . 
தேவர்கள் பிறகு சிவபெருமானிடமிருந்து அக்கங்கையில் 
சிறிதைத் தாம் வாங்கிச் சென்றார் கள் . நான் முகன் உல 
கத்தையடைந்த கங்கைதான் பிறகு பகீரதனால் நிலவுலகிற் 
குக் கொண்டுவரப்பட்டது . 


உமாதேவியாரைப் பாகத்தில் வைத்திருத்தல் 
சிவபெருமான் உமாதேவியாரைப் பாகத்தில் வைத் 
திருத்தலைப் பற்றியுங் கூறுவோம் கேட்பாயாக ! முன்னே 
ஒரு நான் முகன் தோன்றினான் . அவன் பல உயிர்களையும் 


462 


கந்த புராணம் 


னுடைய படை 


உபா 


படைக்கக் கருதினான் . முதலிலே சனகர் முதலாகிய 
நான்கு மக்களையும் உண்டாக்கினான் . அவர்கள் 

தவஞ் 
செய்யப் போய்விட்டார்கள் . நான்முகன் திருமாலிடஞ் 
சென்று தன் குறையைக் கூறினான் திருமால் நான் முகனை 
யழைத்துக்கொண்டு திருக்கைலை மலையை அடைந்தார் . 
சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கினார் . நான் முக 
-ப்புத் தொழில் கைகூடி 

வராமையைக் 
கூறினார் . தனித்தவராக அமர்ந்துள்ள சிவபெருமான் 
தமது இடத்தோளை கோச்கினார் . அதினின்றும் 
தேவியார் தோன்றியருளினர் . சிவபெருமான் அவ்வுமா 
தேவியாரை இடப்பாகத்தில் அமர்த்தினார் .. 
படைப்புத்தொழில் இனிமேற் சை கூடி வரும் ,, 

என்று 
திருவாய் மலர்ந்தருளினார் . நான்முகன் 

முதலியோர் 
மகிழ்ந்து திரும்பிச் சென்சார்கள் . பிறகு நான்முகனுடைய 
படைப்புத் தொழில் கை கூடியது . இவ்வாறு சிவபெரு 
மான் நான் முகனுடைய படைப்புத் தொழில் கைகூடுமாறு 
தம்முடைய அருளையே ஒரு பெண்ணாகத தந்து அவ்வரு 
பாற்றலோடு கூடியிருத்தலை நீ உணராமல் பேசினாய் . 
இனிமேல் சிவபெருமான் ஒரு மகனைப் பெற்ற செய்தியை 
யுஞ் சொல்வோம் கேட்பாயாக ! 


வளா 


கச , பானைமுக அவுணன் 

அசுரமன்னனும் சுக்கிராச்சாரியாரும் 
ஒருகாலத்தில் இந்திரன் படைகளோடுசென்று அசுர 
மன்னனைத் தோற்கடித்தான் . புறங்காட்டிய அசுர மன் 
னன் மனம்புழுங்கி வாடி வருந்தினான் தன் குருவாகிய 
சுக்கிராச்சாரியாரை அடைந்து வணங்கினான் .. 
பார்த்து , இந்திரன் படைகளோடு வந்து என்னுடன் 
போர் செய்தான் 

அவனுடன் போர் செய்து 
தோற்றுப்போனேன் . நம்முடைய வழியிலிருந்த வீரர்கள் 
யாவரும் இறந்தார்கள் . நாம் உயர்வடைவதற்கு வழியாது ? 
கூறுவீராக , என்று வேண்டிக்கொண்டான் . 


அவரைப் 


யான் 


யானை முக . அவுணன் 


463 


97 . 


அசுர 


விபுதை 


சுச்சிராச்சாரியார் அசுர மன்னனைப் பார்த்து , 
மாகதர் என்னும் ஒரு முனிவர் தவஞ் செய்துகொண் 
டிருக்கிறார் . அவரிடத்தே ஓர் அவுணக்கன்னிகையை 
அனுப்புவாயாயின் ஒரு மகன் தோன்றுவான் , அவனால் 
அவுண குலம் சிறப்படையும் , என் கூறினார் . 
மன்னன் அவ்வாறே செய்வகாகக் கூறி ஆசிரியரிடம் விடை 
பெற்றுக்கொண்டு சென்றான் . 

என்பவள் அவுணகுலத்தில் பிறந்தவள் . 
அழகிற் சிறந்தவள் . அவளை அரசன் அழைத்து , மேரு 
மலையின் தென்பக்கத்தில் மாகதர் என்னும் ஒரு முனிவர் 
தவஞ்செய்து கொண்டிருக்கிறார் . நீ அவரிடத்திலே சென்று 
அவருடைய குறிப்பறிந்து நடந்து அவருடைய தவத்தைக் 
கெடுத்து அவரைக் கூடுதல் வேண்டும் . அவ்வாறு செய் 
வாயாகில் உன்னிடத்திலே ஒரு மகன் பிறந்து நம்முடைய 
குலத்தின் குறைகளை யெல்லாம் நீக்கி நமக்குச் சிறப்புண் 
டாக்குவான் ஆகையால் நீ தவறாமல் அம்முனிவர்பாற் 
செல்லுதல் வேண்டும் , என்று கூறினான் . 

விபுதையும் மாகதமுனிவரும் 
அவுணமன்னன் வேண்டுகோளுக்கு விபுதை உடன் 
பட்டாள் . மாக தமுனிவர் மா தவம் புரியும் இடத்திற்குச் 
சென்று அவரைக் கண்டாள் . அவர் புரியும் அருந்தவத் 
தைப் பார்த்து மிகுந்த வியப்படைந்தாள் . 

எவவாறு 
இயமுனிவருடைய கொடுந் தவத்தைக் கெடுத்துச் சேர் 
வது என்று எண்ணமிட்டாள் . அம்முனிவருக் கெதிரே 
தானுந் தவஞ்செய்து கொண்டிருந்தாள் . 

ஒரு களிறான து பிடியோடு சேர்க்கை செய்துகொண் 
டிருந்தது . மாக தமுனிவர் அதனைக் கண்டார் . தவத்தை 
மறந்தார் . இன்பவலையிற் சிக்கினார் . இறந்தவர்போல 
மயங்கினார் . எதிரே விபுதையைக் கண்டார் . மகிழ்ச் ? 
கொண்டு அவளிடஞ் சென்றார் . அவள் நமது எண்ணம் 
முடிந்தது 

என்று களிப்படைந்தாள் . விரைந்தெழுந்து 
முனிவரை வணங்கினாள் , 

. 

அவளுடைய உறுப்புக்களை 


ப 


464 


கந்த புராணம் 


யெல்லாம் முனிவர் நன்றாகப் பார்த்துக் காமப்பித்துச் 
கொண்டார் . இருவரும் யானை வடிவெடுத்து 

இன்பம் . 
நுகர்ந்தனர் . 


யானை 


யானைமுக அவுணன் பிறத்தல் 
அவர்களுடைய 

சேர்க்கையால் யானை முகத்தோடு 
கூடிய ஓர் . அவுணன் பிறந்தான் . பிடி யானையாகிய விபுதை 
யின் மயிர்களில் நின்றும் கணக்கற்ற அவுண மள்ளர்கள் 
கையிற் படைக்கலங்களோடு 

தோன்றினார்கள் . 
முகன் கையின் கண் கேடகத்தோடும் வாளோடும் அந்தப் 
படையுடன் கூடி ஆரவாரித்தா . தாயுந் தந்தையும் அவர் 
களைக்கண்டு அஞ்சியோடி முன்னைய வுருவங்களைக் கொண் 
டார்கள் . 

மாக தமுனிவர் நல்லுணர்வடைதல் 
வாகதமுனிவருக்குப் பழைய உணர்வு தோன்றியது. 
அவா மிகவும் இரங்கி யேங்கினார் . 

. 

ஊழ் முறையை உன்னி 
வருந்தினார் . தன் முன் நின்ற விபுதையைச் சினத்துடன் 
பார்த்தார் . 

நீ எக்குலத்தவள் ? எதனை எண்ணி இங்கு 
வந்தாய் ? என்று கேட்டார் . அவள் உள்ளதை உரைத் 

முனிவர் துன்பக்கடலுள் ஆழ்ந்தார் . விபுதையை 
அனுப்பிவிட்டுத் தாம் மேலுந் தவத்தைச் செய்யத்தொடங் 
கினார் . விபுதை அசுர மன்னனிடஞ் சென்று நிகழ்ந்தவை 
களைச் கூறினாள் . அவன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் . 

யானை முகனுஞ்சுக்கிராச்சாரியாரும் 
யானை முகன் தன் படைகளோடு எல்லா வுலகங்களி 
லுஞ் சுற்றித்திரிந்தான் . 

உயிர்களைக் 
தின்றான் . முனிவர் களுக்தேவர்களும் வருந்தினர் . யானை 
முகனுடைய தன்மைகளை 

அசுரமன்னன் அறிந்தான் . 
சக்கிராச்சாரியாரை அவனிடம் அனுப்பினான் . சுக்கிராச் 
சாரியார் போய் யானை முகனைக் கண்டார் . 

நான் உன் 
குலத்திற்கு ஆசிரியனாகவுள்ளேன் . 

மறைகளின் 
ணிய பொருள்களையெல்லாம் உணர்ந்துள்ளேன் . அசுர 


தாள் . 


பல 


கொன்று 


நுண் 


யானை முக அவுணன் 


465 


பல 


மன்னன் என்னை உன்னிடம் அனுப்பினான் . நான் உனக்கு 
நல்ல வழிகளைக் கூறும்படியாக இங்கு வந்தேன் ” என்று 
கூறினார் . யானைமுகன் சுக்கிராச்சாரியாருடைய அடிகளை 
வணங்கினான் . அவனுடைய 

துணை வர்களும் வணங 
கினார்கள் . 

சுக்கிராச்சாரியார் யானைமுகனைப்பார்த்து , “ நீ உயர்ந்த 
தவங்களைச் செய்யவில்லை . சிவபெருமானை அறியவில்லை. 
பகைவர்களுடைய தன்மையையுந் தெரிந்துகொள்ள 
வில்லை . இவ்வுடல் நிலையற்றதென்பதையும் எண்ணவில்லை. 
உன்னுடைய நாள்கள் 

வீணாகக் கழிந்துவிட்டன 
நீ அறிவில்லாதவனாகவிருக்கின்றாய் இந்த உலகிலே 
எல்லா நன்மைகளையும் எய்திச் சிறப்படைவதற்குத் தவந் 
தான் உயர்ந்த நல்ல துணை யாகும் . ஆகையால் , நீ சிவ 
பெருமானைக்குறித்து மிகப்பெரிய 

தவத்தைச் செய் 
வாயாக ! நீ விரும்புகின்ற மேன்மைகளைபெல்லாம் அவர் 
தந்தருள்வார் . அதன்பின் தேவர்கள் உன் குற்றேவலைச் 
செய்வார்கள் . 

ஒரு பெரிய அரசனாக 

அரசனாக இருப்பாய் , " 
என்று சுக்கிராச்சாரியார் கூறினார் . 
யானை முகன் 

சுக்கிராசாரியாரை வணங்கினான் . 
" முன்பே இவைகளை யாரும் என க்குக் கூறவில்லை .. நீர் 
கூறியபடி நான் தவத்தைச் செய்கிறேன் . அதனைச் செய் 
வது எவ்வாறு என்பதைக் கூறியருளும் , " என்று வேண் 
டினான் . தவஞ்செய்தற்குரிய முறைகளையெல்லாம் சுக்கிராச் 
சாரியார் 

யானைமுகனுக்குக் கூறினார் . " மேருமலையிலே 
சென்று தவஞ்செய்வாயாக, என்றார் . யானை முகன் அவ 
ருடைய அடிகளை வணங்கித் தவஞ்செய்வதற்குச் சென் 

சுக்கிராச்சாரியார் அசுரமன்னனிடஞ் சென்று 
நிகழ்ந்தவைகளைக் கூறினார் . அசுரமன்னன் மகிழ்ச்சி 
யடைந்தான் . இந்திரனுந் தேவர்களும் இதனை 

யறிந்து 
துன்பமடைந்தார்கள் . 

யானைமுக அவுணன் தவம் 
யானைமுகன் மேருவின் சாரலையடைந்தான் . ஆசிரியர் 
... றிய முறைப்படி ஐம்புலன்களையும் அடக்கினான் . ஐந் 


றான் , 


4. - 30 


466. 


கந்த புராணம் 


தெழுத்தையும் எண்ணிச் 

வபெருமானைக் குறித்துப் 
பெருந்தவஞ் செய்தான் . ஆயிரம் யாண்டுகள் புற்களையும் 
இலைகளையும் உண்டு தவஞ்செய்தான் ஆயிரம் யாண்டுகள் 
சிறி நீரைக் 

குடித்துத் தவஞ்செய்தான் . ஆயிரம் 
யாண்டுகள் காற்றை நுகர்ந்து தவஞ்செய்தான் . இவ்வாறு 
மூவாயிரம் யாண்டுகள் தவஞ்செய்து உயிர்க் காற்றை 
யெழுப்பி மூலத்தீயை வளர்த்து விந்துத்தானத்திலுள்ள 
அமுதத்தைப் பருகினான் .. யானை முக அவுணன் தவஞ் 
செய்தலைக் கண்டு தேவர்கள் வருந்தினார்கள் . 
யானைமுக அவுணன் ஐந்து தீக்களின் நடுவில் நின்று 
பதினாயிரம் யாண்டுகள் தவஞ்செய்தான் . சிவபெருமான் 

முகனுக்கு அருள் செய்தார் . அவனுடைய உடல் 
நெருப்பிற் காய்ந்த இரும்பு போலக் குற்றம் நீங்கி விளங்கி 


பிறகு 


யானை 


யது . 


சிவபெருமான் காளை யூர்தியின் மீது யானைமுக அவு 
ண்னுக்கு 

க்கு முன் வெளிப்பட்டருளினார் . யானைமுகன் 
சிவபெருமானை வணங்கிப் போற்றினான் . சிவபெருமான் 
வேண்டிய மேன்மைகளைப் பெற்றுக்கொள்ளுமாறு கூறி 
னார் . திருமால் நான் முகன் முதலிய தேவர்களை தோற் 
கடிக்கவேண்டுமென்றும் எத்தகைய படைக்கலங்களாலும் 
இறவாதிருத்தல் வேண்டுமென்றும் எல்லா வுலகங்களினும் 

செல்லவேண்டும் என்றும் , சூழ்ச்சியால் 
இறந்து போனாலும் பிறவியுள் புகாதிருத்தல் வேண்டு 
மென்றும் வேண்டினான் . சிவபெருமான் அவ்வாறே 
கொடுத்தருளினார் . அசுரமன்னனும் சுக்கிராச்சாரியாரும் 
யானை முக அவுணனிடம் வந்து வாழ்த்துரைகள் 

வாழ்த்துரைகள் கூறினார் 


தன்னாணை 


கள் . 


மதங்கமாபுரம் 
மேன்மைகளைப் பெற்ற யானைமுக அவுணன் இந் 
திரனையும் மற்றைத் தேவர்களையும் வென்றான் . நிலவுல 
கத்திற்கு வந்தான் . சம்புத்தீவின் தென் திசையில் ஒரு 
நகரத்தை யுண்டாக்குமாறு அவணத் தச்சனுக்குக் கட்டளை 
யிட்டான் . அவன் அவ்வாறே செய்து அந்நகருக்கு 


. 


யானை முக அவுணன் 


467 


கண்டு 


ளுதல் 


மதங்கமாபுரம் என்று பெயரிட்டான் . யானைமுகன் அந் 
நகரத்தைக் வியப்படைந்தான் . 

அசுரமன்னன் 
அசுரர்கள் ஆகியவர்களோடு அந்நகரத்தில் குடியேறினான் . 
அசுரேந்திரனுடைய மகளாகிய விசித்திரகாந்தி என்பவளை 
யும் மற்றும் பல பெண்களையும் திருமணஞ் செய்து கொண் 
டான் தேவர்கள் அவுணர் முதலானோர் வந்து வணங்கவும் 
ஏழுலகங்களிலும் தன் கொடுங்கோலும் ஆணையும் செல்ல 
வும் , காமதேனு சங்கநிதி முதலியன தன் ஏவல் கேட்கவும் 
அரசு செய்திருந்தான் . அவுண மன்னனும் சுக்கிராச் 
சாரியும் அவனுக்கு அமைச்சர்களாக விருந்தார்கள் .. 

குட்டுக் கட்டளை 
யானைமுகன் ஒருநாள் இந்திரன் முதலிய தேவர்களைப் 
பார்த்து , “ நீங்கள் நம்முன் வரும்பொழுதெல்லாம் உங்கள் 
கைகளால் தலைகளில் மும்முறை குட்டிக்கொள் 
வேண்டும் . பின் கைகளால் காதுகளை மாறி மாறிப் பிடித் 
துக்கொண்டு தாழ்ந்தெழுதல் வேண்டும் . 

அதன்பின் 
பணிவிடைகளைச் செய்யத் தொடங்குதல் வேண்டும் , 
என்று கட்டளையிட்டான் . இந்திரனுந் தேவர்களும் யானை 
முகனுடைய கட்டளைகளை 

மறுத்தற்கு அஞ்சினார்கள் .. 
அவன் சொன்னபடியே செய்து பிறகு ஏவலைச் செய்ய 
லானார்கள் . 

தேவர்கள் சிவபெருமானைக் காண்டல் 
ஒருநாள் இந்திரன் தன் துன்பங்களை நான் 

முகனுக் 
குந் திருமாலுக்கும் உரைத்தான் . அவர்கள் இந்திரனையுந் 
தேவர்களையும் அழைத்துக்கொண்டு திருக்கைலைமலைக்குச் 
சென் றார்கள் , எல்லாருஞ் சிவபெருமானை 

வணங்கிப் 
போற்றினார்கள். 

யானைமுக 

அவுணனுடைய தொல்லை 
களைக்கூறி அவைகளைப் போக்கியருள வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டார்கள் . சிவபெருமான் திருமால் 
முதலிய தேவர்களைப் பார்த்து , “ நாம் ஒரு புதல்வனைப் 
பெற்று உங்களுடைய துன்பங்களை நீக்கியருள்வோம் ; 
நீங்கள் வருந்துதல் வேண்டா , ” மென்று கூறியருளினார் . 


468 


கந்த புராணம் 


அனைவருஞ் சிவபெருமானிடம் விடைபெற்றுக்கொண்டு 
திரும்பினார்கள் . 


பிரணவ 


யானைமுகக்கடவுள் தோற்றம் 
ஒருநாள் சிவபெருமான் உமாதேவியாரைப் 

பூம் 
பொழிலுக்கு அழைத்துக்கொண்டு சென்றார் . இருவரும் 
ஒரு மண்டபத்துக்குச் சென்றார்கள் . உமாதேவியார் அம் 
மண்டபத்தின் கண்ணுள்ள ஓவியங்களைப் பார்த்துக் 
கொண்டு சென்றார் . 

சென்றார் . மண்டபத்தின் நடுவே 
எழுத்து இரண்டுருவாய் யானைகளின் வடிவாய்த் தோன்றி 
உமாதேவியார் காணுமாறு 

சேர்க்கையில் முயன்றன . 
அதனை உமாதேவியார் கண்டார் . அப்பொழுது ஐந்து 
திருக்கைகளையும் , மூன்று திருக்கண்களையும் , தொங்கு 
கின்ற வாயினையும் , திங்களையணிந்த சடையினையும் மும் 
மதங்களைப் பொழியும் யானை முகத்தினையும் உடைய ஒரு 
புதல்வர் தோன்றியருளினார் . அவர் மெய்யன்பர்களுடைய 
அறிவுக்கறி வானவர் . எங்கும் நிறைந்தவர் . எவராலும் 
அறியப்பெறாதவர் . எவராலும் போற்றத்தக்கவர். நான் 
மறைப் பொருளாகவுள்ளவர் . 
கொண்டு தோன்றியவர் . அப்புதல்வர் சிவபெருமானையும் 
உமாதேவியாரையும் வணங்கிப் போற்றினார் . 

சிவபெருமானும் உமாதேவியாரும் அப் புதல்வரைக் 
கண்டு மகிழ்ந்தார்கள் . 

மக்கள் 

ஒரு செயலைச் செய்வ 
தற்குத் தொடங்குமுன் உன்னை வழிபட்டுப் போற்று 
வார்களாயின் , அவர்களுடைய செயல்களுக்கு எத்ததைய 
இடையூறும் நிகழாமல் முற்றுவிப்பாயாக ! நான்முகன் 
திருமால் முதலிய தேவர்களுக்கும் , மற்றைய உயிர்களுக் 
கும் நம்முடைய பூதக்கூட்டங்கட்குந் தலைவனாக இருப்பா 
யாக ! யானைமுகன் என்னும் அவுணனைக் கொல்வாயாக ! 
திருமாலடையுஞ் சாபத்தை நீக்குவாயாக ! என்று கூறி 
அவருக்குப் பூதப்படைகளையும் உண்டாக்கிக் 
தருளினார் . இருவருந் திருக்கோயிலை யடைந்தார்கள் . 
யானை முகக்கடவுள் திருக்கோயிலின் வாயிலிற் போய் 
எழுந்தருளி யிருந்தார் . 


அருளையே 


வடிவமாகக் 


கொடுத் 


யானை முக அவுணன் 


469 


முதலிய 


படி 


உமா 


சூதாட்டமும் பொய்யும் 
ஒருநாள் திருமால் திருக்கைலை மலைக்குச் சென்றார் .. 
சிவபெருமானைக் கண்டு போற்றினார் . ஒரு திருவிளையாட 
லைச் சிவபெருமான் எண்ணினார் . உமாதேவியைப் பார்த்து , 
“ நாம் இருவரும் சூதாடுவோம். நீ நமக்குத் தோற்றால் 
அணிந்திருக்கின்ற அணிகலன்க ளெல்லாவற்றையும் நமக் 
குக் கொடுத்துவிடு, நாம் தோற்றால் நம்முடைய திங்கள் 
பாம்பு 

அணிகலன்களை எடுத்துக்கொள் , 
என்றார் . உமாதேவியார் இணங்கினார் . திருமாலை நடு 
நிலைமை 

கூறுவோராக அமைத்தார்கள் . இருவருஞ் 
சூதாடினார்கள் . சிவபெருமான் தோற்றார் . ஆயினும் 
அவர் திருவுளம் எதையோ எண்ணியது . அவர் உமை 
யைப் பார்த்து , “ நீ நமக்குத் தோற்றாய் ; ஒப்புக்கொண்ட 

அணிகலன்களைத் தருவாயாக ! " என்றார் . 
தேவியார் திருமாலைப் பார்த்து , “ நீ நடுவுநிலைமையாளனாக 
இருந்தாயே பார் வென்றது யார் தோற்றது என்பதைக் 
கூறுவாயாக , என்றார் . " வென்றவர் சிவபெருமானே 
என்று திருமால் ஒரு பொய்யைச் சொன்னார் . 

திருமால் சாப மேற்றல் 
திருமால் கூறியதைக் கேட்ட உமாதேவியார் , நீ 
நல்ல உண்மையைச் 

சொன்னாய் . 

உன் திறம் மிகவும் 
நன்று . முழுமுதற்கடவுள் பொய்யைச் சொன்னாலும் 
நீயுஞ் சொல்லலாமா ? உடலைப்போல உள்ள முங் 
கருமையாகியதோ ? வஞ்சகமாக இந்தப் பொய்யைச் 
சொன்ன நீ பாம்பாகக் கடவாய் , என்று சாபமிட்டார் . 
உடனே திருமாலுக்குப் பாம்புருவம் உண்டாயிற்று . 
அவர் வருந்திச் சிவபெருமானுடைய அடிகளை வணங்கி 
னார் . “ இவ்வடிவம் அடியேனுக்கு எப்பொழுது நீங்கும் ? ” 
என்று கேட்டார் . சிவபெருமான் திருமாலைப் பார்த்து , 
" நீ நம்மாலே இந்த வடிவத்தைப் பெற்றாய் . நாம் உனக்கு 
வந்த துன்பத்தை நீக்குகின்றோம் . தென்னாட்டிலே ஆலங் 
காடு என்று ஓர் இடம் இருக்கிறது . அங்கே ஓர் ஆலமரம் 


11 


> 


உன் 


470 


கந்த புராணம் 


இருக்கின்றது . அம்மரத்தின் அடியிற் பொந்து ஒன்று 
இருக்கின்றது . 

நீ அப்பொந்திலிருந்து தவஞ் செய்து 
காண்டிரு . நம்முடை 

நம்முடைய மகனாகிய யானைமுகன் அங்கே 

அவனால் உன் னுடைய சாபம் நீங்கும் , 
என்று கூறியருளினார் . திருமாலும் அவ்வாறே ஆலமரப் 
பொந்தை யடைந்து தவஞ் செய்திருந்தார் . 


வருவான் . 


யானைமுகன் அழிவு 


அவர்க 


யாது 


யானை முக 


யானை முகக்கடவுளை இந்திரன் முதலிய தேவர்கள் 
வணங்கிப் போற்றினார்கள் . யானைமுகக்கடவுள் 
ளுக்குத் திருவருள் செய்தார் . " உங்களுடைய 
குறை 

கூறுங்கள் ? " என்று திருவாய் மலர்ந்தருளினார் . 
இந்திரனுந் தேவர்களும் 

அவுணனுடைய 
தொல்லைகளை யெல்லாங் கூறினார் கள் . யானைமுகக்கடவுள் 
நாம் அந்த அவுணனைக் கொன்று உங்கள் துன்பங்களைத் 
தொலைப்போம் , " என்று கூறினார் . 

யானைமுகக்கடவுள் யானை முக அவுணனோடு போருக் 
குப் புறப்பட்டார் . அசலன் என்பவனுடைய தோளின் 
மீ எறியருளினார் . பூதர்கள் யானை முகக்கடவுளைச் 
சூழ்ந்து போருக்குப் புறப்பட்டார்கள் . 
போர்க் கருவிகள் முழங்கின. படைகளுடன் மதங்கமா 
புரியை நெருங்கினார் . ஒற்றர்கள் விரைந்து சென்று 
யானைமுக அவுணனிடஞ் செய்தி கூறினார்கள் . அவன் 
சினங் கொண்டான் . இருக்கையைவிட்டுப் போருக்குப் 
புறப்பட்டான் . பலவகைப் படைக்கலங்களோடு தேரின் 
மீது புறப்பட்டு யானை முகக்கடவுளை யெதிர்த்தான் . பூதப் 
படைகளும் அவுணப்படைகளும் கைகலந்து 

போர் 
செய்தன . அவுணர்கள் பூதப்படைகளுக்கு ஆற்றாமல் 
புறங்கொடுத் தோடினார்கள் . யானைமுக அவுணன் ( கய 
முகாசுரன் 

வில்லை வளைத்தான் . கணை மழைகளைச் 
சொரிந்து பூதர்களுடைய உடம்பைத் 

உடம்பைத் தொளைத்தான் 
பூதர்கள் ஆற்றலிழந்து ஓடினார்கள் . 


பல வகையான 


யானை முக அவுணன் 


471 


பார்த்து , 


யானைமுகக்கடவுள் யானைமுக அவுணனுக்கு முன்னே 
சென்றார் . அவன் தன் பக்கத்தில் நின்ற தூதுவர்களைப் 
பார்த்து , “ இங்கே என்னோடு போர் செய்தற்கு வரும் 
இவன் யாவன் ? என்று கேட்டான் . தூதுவர்கள் யானை 
முக அவுணனைப்பார்த்து , “ இவர் சிவபெருமானுடைய 
மூத்தபிள்ளையாவர் , என்று கூறினார்கள் , 

என்று கூறினார்கள் . அவன் தன் 
னுடைய தேரை யானைமுகக் கடவுளுக்கு நேரே செலுத்தச் 
செய்து அவரை நெருங்கினான் , யானைமுகக் கடவுளைப் 

ஒ புதல்வனே யான்செய்த சிறந்த தவத்தைப் 
பார்த்து , உன் தந்தை எனக்குக் கொடுத்த மேன்மைகளை 
நீ அறிந்துகொள்ளவில்லை. உன்னுயிரைப் பாதுகாத்துக் 
கொண்டு பிழைத்துப்போ , என்னோடு போர் செய்வது 
உனக்குத் தகுந்த ஆற்றல் இல்லை . என்னோடு பேர் செய்யத் 
தொடங்கிய யாவரும் இறந்தொழிந்தார்களே யல்லர் மல் ,, 
என்னை வென்றவர் எவரும் இலர் . தேவர்களாலும் மனி 
தர்களாலும் படைக்கலங்களாலும் நான் இறக்கமாட்டேன் . 
து நான் பெற்ற மேன்மையின் இயல்பாகும் . இந்திரன் 
முதலானவர்களுடைய துன்பத்தைப் போக்குவதற்காக 
என்னுடன் போர்செய்யவந்த உன்னைவென்று அவர்க 
ளுடையஉயிரையும் பருகுவேன் . என்னை வெற்றிகொள்ள 
வல்லையாயின் போருக்கு வருவாயாக ! என்று கூறினான் . 

யானை முகக்கடவுள் அவுணன் கூறியவைகளைக்கேட்டு , 
“ ஓ அவுணனே ! உனக்கு எல்லா மேன்மைகளையுங் 
கொடுத்த சிவபெருமானே உன்னுயிரைக் கவர்ந்து தேவர்க 
ளுடைய துன்பங்களை நீக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார் 
நீ உயிர் பிழைக்க வேண்டுமானால் தேவர்களுக்குத் துன்பஞ் 
செய்தலைவிடு , விண்ணுலக ஆட்சியை இந்திரனிடம்கொடு . 
மண்ணுலக ஆட்சியை மட்டும் நீ செய்து கொண்டிரு . இன் 
றேல் உன்னை அழிப்பேன் , என்று கூறினார் . 

. 
யானைமுகக்கடவுள் கூறியவைகளைக்கேட்ட யானை முக 
அவுணன் மிகுந்த சினங்கொண்டான் . 

ஒரு 

பெரிய வில்லை 
வளைத்து 

யானை முகக்கடவுள் மீது கணை களைப் பொழித் 
யானை முகக்கடவுள் ஓர் எழுப்படையினால் அவை 


தான் . 


472 


கந்த புராணம் 


நின்றன . 


களை விலக்கியருளினார் . அவனுடைய வில் முறிந்து விழும் 
படி அதனால் அடித்தார் . அவன் மற்றொரு வில்லைவளைக்க 
அதனையும் அழித்தார் . யானை முக அவுணன் ஒரு தடிப் 
படையை எடுத்துக்கொண்டு யானைமுகக்கடவுளையெதிர்த் 
தான் . அத்தடி ஒடிந்து விழுமாறு யானை முகக்கடவுள் தமது 
எழுவினால் அடித்தார். பிறகு அவனுடைய மார்பிலும் 
அந்த எழுவினால் அடித்தார் . அவன் சோர்ந்து நின்றான் . 
யானைமுகக் கடவுள் பாசத்தைவிசி அவனுடைய நால்வகைப் 
படைகளையுங் கட்டியருளினார் . மழுப்படையினாலே அந்தப் 
படைகளைக் கொன்றார் . தேவர்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள் . 
அவுணன் தன்னுடைய 

கையிலுள்ள 

படைக்கலங்கள் 
எல்லாவற்றையுஞ் செலுத்தினான் . அப்படைக் கலங்கள் 
யானை முகக்கடவுளைப் போற்றி அவருடைய ஏவலின் வழி 

யானைமுக அவுணன் யாதுஞ் செய்ய வியலாமல் 
வாளா நின்றான் . யானைமுகக்கடவுள் தமது கொம்புகளில் 
ஒன்றை முறித்து யானைமுக அவுணன் மீது செலுத்தினார் . 
அஃது அவனுடைய மார்பைப் பிளந்தது . உடலை நிலத்தில் 
வீழ்த்தியது . 

நன்னீர்க்கடலில் மூழ்கி யானை முகக் கடவுளு 
டைய கையை அடைந்தது . அவ 
வனுடைய மார்பினின் 
ஆறுகள் போலப் பெருகிய குருதிப்பெருக்கு பக்கத்தி 
லுள்ள ஒரு காட்டில் பரந்தது , அந்த இடம் திருச் 
செங்காடு என்று பெயர்பெற்றது . 

யானைமுகன் பெருச்சாளியாதல் 
சிவபெருமானுடைய அருளால் இறவாத கயமுகன் 
பழைய வடிவைவிட்டு ஒரு பெருச்சாளி வடிவங்கொண் 

தாக்குமாறு சினத்துடன் வந்தான் . யானைமுகக் 
கடவுள் அவனுடைய போராற்றலை அழித்தார் . அசல 
னுடைய தோளில் நின்றும் இறங்கினார் . பெருச்சாளியின் 
மீது ஏறிக்கொண்டார் .. இந்திரன் நான்முகன் முதலிய 
தேவர்கள் நம்முடைய துன்பங்கள் தொலைந்தன என்று 
கூறி இன்பக் கூத்தாடினார்கள் .. யானைமுகக்கடவுள் மீது 
மலர் மழை பொழிந்தார்கள் . யானை முகக்கடவுள் எல் 
லோருக்குந் திருவருள் புரிந்தார் . 


டான் . 


திருமால் சாபம் நீங்குதல் 


473 


அசுரமன்னன் இவைகளையெல்லாம் பார்த்து அஞ்சி 
ஒரு பறவையானான் . மேருமலைச் சாரலையடைந்து ஓரிடத் 
தில் மறைந்தான் . யானைமுகக்கடவுள் திருச்செங்காட்டிற் 
குச் சென்றார் . ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தி அன்போடு 
ழிபாடு செய்தார் . அந்த இடம் கணபதீச்சுரம் என்னும் 
பெயருடன் விளங்குகின்றது . 


கடு . திருமால் சாபம் நீங்குதல் 

ஆனைமுகக்கடவுள் ஆலங்காடடைதல் 
யானைமுகன் அழிந்து பெருச்சாளியான பிறகு ஆனை 
முகக்கடவுள் ஆலங்காட்டிற்குச் சென்றார் . அங்கு ஆல 
மரப் பொந்தில் தவஞ்செய்துகொண்டிருந்த திருமால் 
ஆனை முகக்கடவுள் வந்ததை யுணர்ந்தார் . 

விரைவாக 
எழுந்து ஆனை முகக்கடவுளை வணங்கினார் . அவருடைய 
பாம்புவடிவம் நீங்கியது . அவர் 

ஆனைமுகக்கடவுளைப் 
போற்றிப் புகழ்ந்தார் . பிறகு அக்கடவுளுடைய உடன் 
பாடு பெற்றுப் பூசனை புரிந்தார் . ஆனைமுகக் கடவுள் அப் 
பூசனையை ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் . தேவர்கள் 
போற்றத் திருக்கைலை மலையை அடைந்து தாம் எழுந் 
தருளுமிடத்தில் எழுந்தருளினார் . 


குட்டுவழிபாடு 
பருமானை வழிபடற்கு வந்த திருமால் நான் 
முகன் முதலிய தேவர்கள் ஆனை முகக்கடவுளைப் போற்றி 
வழிபட்டு நின்றார்கள். ஆனை முகக்கடவுள் அவர்கட்கு 
அருள் புரிந்தார் . தேவர்கள் ஆனைமுகக்கடவுளைப் பார்த்து , 
“ நாங்கள் ஆனைமுக அவுணனிடம் இதுவரையில் செய்து 
வந்த தொண்டை இன்று முதல் தம்முடைய திருமுன்பு 
செய்வோம் . தாம் அதனை ஏற்று அருள் புரிந்திடுதல் 
வேண்டும் , என்று வேண்டிக்கொண்டார்கள் . ஆனை முகக் 
கடவுள் அப்படியே செய்யுங்கள் என்று அருள் புரிந்தார் . 
யானை முக அவுணனுக்கு முன் செய்தவாறு குட்டுக்கள் 


474 


கந்த புராணம் 


அதைப் 


போட்டுக்கொண்டு கா துகளை மாறி மாறிப் பிடித்துக் 
கொண்டு தாழ்ந்தெழுந்து வணங்கிநின்றனர் . 
பார்த்த பூதர்கள் ஆரவாரஞ் செய்தனர் . தேவர்கள் யானை 
முகக்கடவுளைப் பார்த்து , இன்று முதல் உலகத்தில் உள் 
ளோர் எவரும் எங்களைப்போல இவ்வணக்கத்தைத் தேவரீர் 
திருமுன்பு செய்துவரும்படி அருள் செய்தல் வேண்டும் , 
என்று 

வேண்டிக்கொண்டார்கள் . ஆனைமுகக்கடவுள் , 
‘ அவ்வாறே யாகுக என்று அருள் புரிந்தார் . திருமால் 
நான்முகன் முதலிய யாவர்க்கும் விடைகொடுத்தனுப்பி 
னார் . சிவபெருமானுக்குத் தாமதகுணம் வந்ததைப்பற்றி 
யுங் கூறுவோம் கேட்பாயாக 

அழித்தல் தொழில் 
சிவபெருமான் மூவகைக் குணங்களும் அற்றவர் . 
அக்கடவுள் உயிர்த்தொகைகளுடைய பாசங்களை 
வேண்டுமென்னுந் திருவருளினாலே நான்முகனுக்குந் 
திருமாலுக்கும் படைத்தல் தொழில் காத்தல் தொழில் 
களைக் கொடுத்துத் தாம் அழித்தல் தொழிலை மேற்கொண் 

படைத்தல் தொழில் சாத்துவிக குணத்தையும் 
காத்தல் தொழில் இராசதகுணத்தையும் அழித்தல் 
தொழில் தாமத குணத்தையும் உடையன . 
தொழில் சினத்தினால் செய்யப்பெற வேண்டுவதாகலின் 
அதற்குத் தாமதகுணம் வேண்டியதாயிற்று, சிவபெரு 
மான் தாமதகுணத்தையுடையவராயின் 

மறை முதலிய 
வைகளை அருளிச்செய்யவும் நால்வர்க்கு அறிவுரை வழங்க 
வும் வல்லவராவரோ ? சிவ்பெருமான் அழித்தலைச் செய்யுந் 
தன்மையால் அவரைத் தமோ குணத்தர் என்றாய் ; அக் 
குணம் அவருக்குச் செயற்கைக்குணமாம் . அவருடைய 
இயற்கைக் குணத்தை அறிய முடியுமோ ? இவ்வாறு பல 
வற்றையும் ததீசிமுனிவர் தக்கனுக்குரைத்தார் . 

ததீசிமுனிவர் சாபம் கொடுத்தல் 
தக்கவனல்லனாகிய தக்கன் ததீசிமுனிவர் . சாற்றிய 
நன்மை மிக்க அறிவுரைகளை உள்ளத்திற் கொள்ளவில்லை. 


டார் . 


அழித்தல் 


அறம் புரிதல் 


475 


யான் 


ஊ 


அவன் முனிவரைப்பார்த்து , நீர் இங்கே பலவற்றையும் 
பகருவதாற் பயனில்லை . 

கைலை மலையில் இருக்கும் உங்கள் 
சிவபெருமான் அறுகுணங்களையும் உடைய கடவுளே 
யானாலும் ஆகட்டும் . நான் வேள்வியில் அவிப்பாகத்தை 
அவருக்கு கொடுக்கமாட்டேன் . 

தொடங்கிய 
செயலை என் நோக்கம் போல் செய்து முடிப்பேன் " என்று 
கூறினான் . அவ்வளவில் ததீசிமுனிவருக்குப் பெருஞ் 
சினம் உண்டாயிற்று . ழித்தீயும் அஞ்சியது . தேவர்க 
ளுடைய உள்ளங்கள் 

தளர்ந்தன. மகாமேருமலையும் 
நடுங்கியது . எழுகடல்களும் ஒடுங்கின . முனிவர் தம்மால் 
உலகத்திற்குத் தொல்லை ஏற்படக்கூடாது என்று எண்ணித் 
தம்முடைய சின த்தை மாற்றிக்கொண்டார் . தம்மைச் 
சூழ்ந்த முனிவர்களோடு எழுந்தார் . தக்கனைப்பார்த்து , 
" நீ சிவபெருமானை விலக்கிப் புரிகின்ற வேள்வி அழிக 
ங்கே உன்னோடு இப்பொழுதிருக்கின்ற தேவர்கள் யாவ 
ரும் ஒழிக ! ” என்று சாபமிட்டதுடன் , வேள்விச்சாலையில் 
இருக்கின்ற தேவர்களைப் பார்த்து அவர்களுக்குஞ் சில 
சாபங்களை இட்டார் . முனிவர்களோடு தம்முடைய இருப் 
பிடத்தையடைந்தார் . 


கசு . 


அறம் புரிதல் 
தக்கன் தொடர்ந்து வேள்விபுரிய முயலுதல் 
ததீசி முனிவர் திரும்பிச் சென்றவுடன் தக்கனுடைய 
கொடி அறுந்தது . வேள்வித்தூணில் கழுகுகளுங் காக்கைக 
ளும் நெருங்கின. வேதவல்லியினுடைய 

மங்கலநாண் 
தா னே கழன்றது . இத்தகைய தீய அறிகுறிகளைக் கண்டும் 
தக்கன் அஞ்சவில்லை. நான்முகனையுந் திருமாலையும் வழி 
பட்டான் . மற்றைத் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் 
வேண்டியவைகளை வேண்டியவாறே கொடுத்தான் . 
பெண்களுக்கும் மருகர்களுக்கும் பலவகை மேன்மைகளைச் 
செய்தான் . 

திருமால் காத்தலைச் செய்ய வேள்வியைக் 
தாடங்கினான் . 


தன் 


476 


கந்த புராணம் 


காமதேனுவானது உணவுப்பொருள்களை மிகுதியாகக் 
குவித்தது . சிந்தாமணியும் சங்கநிதியும் பதுமநிதியும் 
ஐந்தருக்களும் தக்கனுடைய அறச்சாலையில் வந்து பல 
வகை மணிகளையும் பொன்களையும் அணிகலன்களையும் 
ஆடைகளையும் மற்றும் வேண்டிய பொருள்களையும் 
நிறைத்து வைத்தன . 

பார்ப்பனர் உணவுச்சாலையை! அடைந்து முனிவர்கள் 
பரிமாற அவாக்கெடுமாறு நன்கு உண்டு மகிழ்ந்தார்கள் . 
உண்டு மகிழ்ந்தபின் பொன்களையும் அணிகலன்களையும் 
ஆடைகளையும் ஆக்களையும் மற்றும் பல பொருட்களையும் 
மிகுதியாகப் பெற்று மகிழ்ந்தார்கள் . 

திருமாலுடைய கருடனும் , நான்முகனுடைய அன்ன 
மும் , இந்திரனுடைய ஐராவதமும் , தீக்கடவுளுடைய 
ஆட்டுக்கடாவும் , எமனுடைய எருமைக்கடாவும் , கதிரவ 
னுடைய குதிரைகளும் ஒருபக்கத்தில் ஒலித்து நின்றன . 
அரம்பையர் கள் ஒரு பக்கத்தில் நடித்தார்கள் . அரம்பை 
யர்களும் தேவர்களும் சோலைகளிலும் குளங்களிலும் 
விளையாடினார்கள் . வேதவல்லியின் புதல்விகளும் தேவ 
மகளிர்களும் இந்திராணியும் வேள்வியின் சிறப்புக்களைப் 
பார்த்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் 

ஒருபக்கத்தில் 
இருந்தார்கள் . 


கஎ . 


வேள்வி 


வேள்விச் செயலைத் தொடங்குதல் 
வேள்வித் தலைவனாகிய தக்கன் நான்முகனோடுந் திரு 
மாலோடும் ஆராய்ந்தான் . முறைப்படி மூவகைத் தீக்களை 
யும் உண்டாக்குமாறு வேள்வியை நடத்துவிப்போர்களுக் 
குக் கட்டளையிட்டான் . அவர்களுஞ் செய்யவேண்டியவை 
களைச் செய்து தீயை வளர்த்தார்கள் . வேள்விச் செயல் 
கள் நடைபெற்றன . ஒருவர் வேள்வியைச் செய்வித்தார் . 
ஒருவர் சிவபிரான் ஒழிந்த மற்றைத் தேவர்கள் அவியை 
ஏற்கும்படி அவரவர்கட்குரிய மறைகளைச் சொன்னார் . ஒரு 


உமாதேவியார் வருதல் 


477 


H 


வர் அவ்வத் தேவர்களுடைய பெயர்களைக் குறிப்பிட்டு 
அழைத்தார் . ஒருவர் அவியைக் கையிலேந்தித் தீயில் விட் 
டார் . ஒருவர் யாதுங் குறையேற்படாமல் பார்த்துக் 
கொண்டிருந்தார் . தக்கன் , இதனை உண்ணுங்கள் என்று 
கூறி அவிகளை ஊட்டிக் கொண்டிருந்தான் . அவ்வவிகள் 
அமுதம் போன்றனவாயினும் சிவபெருமானை யின்றி 
நுகர்ந்தமையால் தேவர்களுக் கெல்லாம் நஞ்சைப்போன் 
றிருந்தன . 


கஅ . உமாதேவியார் வருதல் 

வேள்வியைக்காண இறைவி வருதல் 
தக்கன் வேள்வி செய்தலை நாரதமுனிவர் கண்டா . 
சிவபெருமானிடஞ்சென்று செய்தியைக் கூறினார் . தக்கன் 
புரியும் வேள்வியைப் பார்ப்பதற்கு உமாதேவியார் அவாக் 
கொண்டார் . சிவபெருமானை வணங்கித் தம் தந்தை 
இயற்றும் வேள்வியைச் சென்று பார்த்து வருதற்கு 
உடன்பாடு தருதல் வேண்டுமென்று வேண்டிக்கொண் 
டார் . “ வேள்விக்குச் சென்றால் தக்கன் உன்னை மதி 
யான் . சிறுமையை நீ அடைவாய் . ஆதலால் அவ்வேள்விக் 
குச் செல்லுதல் தக்கது அன்று " என்று சிவபெருமான் 
தடுத்துரைத்தார் . 

அறிவில்லா தவன். 

அவ 
னுடைய பிழையைப் பொறுத்தருளும் . நான் சென்று 
வேள்வியைப் பார்த்துவிட்டு விரைவிலே திரும்பி வந்து 
விடுவேன் " என்று மீண்டும் வேண்டிக்கொண்டார் . 
பெருமான் “ அவ்வாறாயின் 

அவ்வாறாயின் சென்றுவிட்டு விரைவிலே 
திரும்பிவிடுவாயாக ! " என்று உடன்பாடு தந்தருளினார் . 

உமாதேவியார் புறப்பட்டுத் தக்கனுடைய வேள்விச் 
சாலையை அடைந்தார் . தக்கனுக்கெதிரே 

சென்றார் . 
அறிவற்ற தக்கன் அவரை வெகுண்டுபார்த்தான் . சிவ 
னுக்கு மனைவியாகிய நீ இந்த வேள்விக்கு ஏன் வந்தாய் ? 
வருமாறு உன்னைக் கூப்பிட்டவர்கள் யாவர் ? நீ உடனே 
திரும்பிப் போய்விடு என்று கூறினான் . தக்கன் கூறியவை 


தக்கன் 


சிவ 


478 


கந்த புராணம் 


களுள் 


களை உமாதேவி கேட்டு , நீ உன்னுடைய மருகர்கட்கும் 
என்னுடைய தங்கையர்கட்கும் இந்த வேள்வியிலே சிறப்புக் 
களைச்செய்து உறவுகொண்டாடினாய் .. எங்களைச் சிறிதும் 
நினைக்கவில்லை . 

அழையாமல் வந்த என்னையும் சினந்து 
விரட்டுகிறாய் . உன்னுடைய எண்ணந்தான்யாது ? சொல்லு 
வாயாக என்று கூறினார் . 

உமாதேவியார் சினமடைதல் 
தக்கன் உமாதேவியைப் பார்த்து , “ முக் 

கு 

ணங் 
இழிந்த தாமதகுணத்துக்குரிய அழித்தல் 
தொழிலைச் செய்து பேயோடாடும் பித்தனாகிய சிவனுக்கு 
மனைவியாகிய நீயும் அவனுடைய நிலைமையையே அடைந் 
தாய் . அவனோடு நீயும் ஆணவத்தைக் கொண்டபடியால் 
உன்னையும் இகழ்ந்தேன் . உன்னுடைய தங்கையர் சளும் 
அவர்களுடைய கணவர்சளும் எனக்குமிகவும் இனியர் . 
ஆகையால் அவர்களுக்குச் 

அவர்களுக்குச் சிறப்புச் செய்தேன் . இந்த 
வேள்வியில் அவிப்பாகத்தையுங் கொடுத்தேன் . திருமால் 
நான்முகன் முதலிய யாவரும் என்னைப் புகழ்கின்றார்கள் . 
சிவனும் நீயும் மட்டும் மதிக்காமல் இருக்கின்றீர்கள் , 
ஆதலால் உங்கள் மேல் எனக்கு விருப்பம் இல்லை . மாட்டின் 
மேல் ஏறுகின்ற உன்னுடைய தலைவனுக்கு இந்த வேள்வி 
யில் அவியையுங் கொடேன் . அவனைப் புகழுகின்ற மறை 
மொழிகளையும் மாற்றுகின்றேன் . இங்கேவந்த உனக்கும் 
ஒரு தினையளவாயினுஞ் சிறப்புச் செய்யேன் " என்று 
கூறினான் . 

தக்கன் சாற்றிய மாற்றங்களைக்கேட்ட இறைவிக்கு 
அளவுகடந்த சினம் உண்டாகியது . அதனால் உலகங்கள் 
நடுங்கின . கடல்களும் நடுங்கின . தீயும் நடுங்கியது . முகில் 
களும் நடுங்கின . திக்குயானை களும் நடுங்கின . தேவர்கள் 
யாவரும் நடுங்கினர் . 

நான் முகனும் திருமாலும் நடுங்கி 
னார்கள் . உமா தேவியின் தோழியாகிய விமலையென்பவள் 
இறைவியைப் பணிந்து சினத்தை மாற்றினாள் . 

உமாதேவியார் தக்கனைப்பார்த்து , நீ என்னை இகழ்ந் 
தை நான் ஒரு பொருட்படுத்தமாட்டேன் , என் தலைவ 


தடை 


வீரபத்திரர் தோன்றுதல் 


479 


ராகிய சிவபெருமானை இகழ்ந்தாய் . அதனை நான் பொறுக்க 
மாட்டேன் . சிவபெருமான் அருண்ஞானகுண முடைய 
வர் . அவர் ஒரு குணத்தின் பாற்பட்டவரும் அல்லர் . 
குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் . ஓயாமற் பிறந் திறந்து 
உயிர்த்தொகைகள் உழலாவண்ணம் அழித்து அவை 
களின் துன்பத்தைச் சிறிது காலம் மாற்றுதலால் அழித் 
தல் தொழில் தீயதன்று . அஃது அருட்செயலே யாகும் . 
சிவபெருமான் எல்லோருக்கும் ஒப்பற்ற தலைவர் . மறைக் 
ளெல்லாம் அவரை வியந்து போற்றுகின்றன . நீ அவருக்கு 
அவியைக்கொடாமல் இகழுகின்றாய் . சிவ என் னும் 
இரண்டு சிறந்த எழுத்துக்களையும் சொல்பவர்கள் யாவரோ 
அவர்களே வீடுபேற்றை யடைவார்கள் . அறிவற்றவனாய் 
முழுமுதற் கடவுளை இகழும் நீ எவ்வாறு உய்யப்போகின் 
முய் ? சிவபெருமானை இகழ்ந்தவர்கட்கெல்லாம் விரைவில் 
ஒறுத்தல் கிடைக்கும் . நீ அதனில் நின்றும் பிழைத்தல் 
இயலாது , என்று கூறி வேள்விச்சாலையை நீங்கிக் கயிலையை 
அடைந்தார் . தக்கனுடைய வேள்வியை அழித்தருளுதல் 
வேண்டும் ” என்று சிவபெருமானை வேண்டிக்கொண்டார் . 


ககூ . 


வீரபத்திரர் தோன்றுதல் 


வேள்வியை அழித்தற்குப் படைகள் உண்டாதல் 

சிவபெருமான் தக்கனுடைய வேள்வியை அழித் 
தருளுதல் வேண்டும் என் எண்ணினார் . அவ்வளவில் 
ஆரயிரந் தலைகளையும் , ஆயிரம் முகங்களையும் முகங்கள் 
தோறும் மும்மூன்று கண்களையும் வளைந்த கொடிய பற் 
களையும் இரண்டாயிரந் தோள்களையும் உடைய வீரபத்திரக் 
கடவுள் தோன்றியருளினார் . சிவபெருமான் அணிந்துள்ள 
அணிகலன்களையெல்லாம் வீரபத்திரரும் அணிந்திருந்தார் . 
அந்த வீரபத்திரர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் 
நின்றுந் தோன்றியருளினார் . அவருடைய 

சினத்தீ 
அண்டகோள.கைக்கு அப்பாலுஞ் சென்றது. 


480 


கந்த புராணம் 


விர 


" 


உமாதேவியார் தமது சினத்தீயில் நின்றும் ஆயிரம் 
முகங்களையும் இரண்டாயிரங் கைகளையும் 

ரண்டாயிரங் கைகளையும் உடைய பத்திர 
காளியை உண்டாக்கினார் . 

அந்தக்காளி 

வீரபத்திரக் 
கடவுளுக்குத் துணை வியாய் அவரை யடைந்தாள் . 
பத்திரக்கடவுள் காளியோடு இறைவனையும் இறைவியையும் 
வணங்கி , “ நீங்கள் எங்களை உண்டாக்கியது எதற்காக 
அதனைச் சொல்லுங்கள் , என்றார் . 

சிவபெருமான் வீரபத்திரக்கடவுளைப் பார்த்து , 
தக்கன் நம்மை யிகழ்ந்து ஒரு வேள்வியைச் செய்கிறான் . 
நீ அந்த வேள்விக்குப் போய் நமக்குரிய அவியைக் கேட் 
பாயாக ! அவன் கொடுத்தால் வாங்கிக்கொண்டு திரும்பி 
வருவாயாக ! இன்றேல் அவன் தலையை அறுத்துத் தள்ளு. 
அவனைச் சேர்ந்திருப்போர்களையும் கொன்று வேள்வியை 
யுங் கலக்குவாயாக ! நாமும் அங்கு வருவோம் ” என்று 
கட்டளையிட்டருளினார் . 

படைகள் வேள்விச்சாலைக்குச் செல்லுதல் 
வீரபத்திரக்கடவுள் தம்முடைய உயிர்ப்புக் கா 
காற்றி 
விருந்தும் வியர்வையிலிருந்தும் மற்றும் பல உறுப்புக் 
களிலிருந்தும் எண்ணிறந்த பூதக் கூட்டங்களை யுண்டாக் 
கினார் . 

பத்திரகாளியும் அவ்வாறே காளிப்படையை 
உண்டாக்கினாள் . இவ்வா றுண்டாகிய 

படைகள் 
வரையுஞ் சூழ்ந்து சென்றன . பானுகம்பர் முதலிய 
பூதர்கள் பல ஒலிக்கருவிகளை முழக்கிக்கொண்டு வீரபத் 
திரக்கடவுளுக்கு முன் சென்றார்கள் . தண்டன் , பினாகி , 
சிங்கன் முதலாயினோர் குடைகளைப் பிடித்துக்கொண்டும் 
சாமரங்களை வீசிக்கொண்டும் சென்றார்கள் . வீரபத்திரக் 
கடவுள் பெருஞ் சினத்தோடு வேள்விச்சாலையை அண் 

தம்பக்கத்தில் வருகின்ற படைத்தலைவர்களைப் 
பார்த்துத், தக்கனுடைய வேள்விச்சாலையினின்றும் 
எவரும் வெளியே ஓடிப்போகாதவாறு பாதுகாத்துக் 
கொள்ளுங்கள் " என்று கட்டளை யிட்டார் .. அவர்கள் 
மதிற்புறங்களினும் விண்ணினுஞ் செறிந்து நின்று காத் 
தார்கள் . 

தக்கனுடைய படைகளாய் வந்து எதிர்த்தவர் 
களைக்கொன்று ஆரவாரித்தார்கள் . 


மினார் . 


முகன் 


20. வேள்வியழிவு 
வீரபத்திரக்கடவுள் வேள்விச்சாலையினுள் நுழைதல் 

வீரபத்திரக்கடவுள் பத்திரகாளியோடு தக்கனுடைய 
வேள்விச்சாலைக்குள் நுழைந்தார் . அவ்விருவரையும் நான் 
முதலாகிய தேவர்களனை வருங்கண்டு 

அச்சங் 
கொண்டார்கள் . 

பலரும் பலவாறு அஞ்சினார்கள் . சிலர் , 
சிவபெருமானை இகழுந்தக்கன் ஏன் வேள்வி செய்யத் 
தொடங்கினான் என்றார்கள் . சிலர் , தேவர் கூட்டங்களுக் 
கெல்லாம் இன்றைக்கே அழிவுண்டாகும் என்றார்கள் . 
சிலர் , ஓடிப்போதற்கும் வழியில்லாமற் போய்விட்டது 
என்றார்கள் . 

வீரபத்திரக்கடவுள் தக்கனுக்கு முன்னாற் 
சென்றார் . 

சக்கனைப்பார்த்து இடி இடித்தாற்போல 
நகைத்தார் . 

கொம்பு வாத்தியத்தை ஊதினார் . அவ் 
வொலியால் மேருமலை பிளந்தது . நிலம் வெடித்தது . 

தக்கனும் வீரபத்திரக்கடவுளும் 
தக்கன் வீரபத்திரரைப் பார்த்தான் . ஏங்கி மிகவும் 
நடுங்கி உள்ளந் தளர்ந்தான் . மிகவுந் துன்பமடைந்தான் 
பேராற்றலுடையவன் போல வீரபத்திரக் கடவுளைப் 

த்து , “ நீ யார் ? இங்கே ஏன் வந்தாய் ? என்று 
கேட்டான் . வீரபத்திரக்கடவுள் தக்கனைப் பார் 
நான் சிவபிரானுடைய மகன் . உன்னுடைய வேள்வியில் 
அவருக்குக் கொடுக்கப்பெற வேண்டிய அவிப்பாகத்தைக் 
கொடுப்பாயாக ! அதன் பொருட்டே நான் சிவபெருமா 
னுடைய ஏவலால் இங்கு வந்தேன் , 

என்று றினார் . 
தக்கன் அதனைக்கேட்டு , “ இனிமேல் சிவனுக்கு உலகி 
லுள்ளார் அவியைக் கொடுக்கமாட்டார்கள் " என்றான் . 
அப்பொழுது அங்கே இருந்த நான்கு மறைகளும் பிரணவ 
மும் விரைவில் ஒருங்குகூடி எழுந்து , " உயிர்களுக்குச் 
சிவபெருமானைத் தவிர வேறோரு தலைவரும் உண்டோ ? 
நீ அந்தச் சிவபெருமானுக்கு உடனே அவியைக்கொடுத்து 
விடுவாயாக ! " 

என்று 

கூறின . அப்பொழுது கூடத் 
க . பு . - 31 


பார்த்து , 


பார்த்து , 


கூ 


482 


கந்த புராணம் 


. 


று 


தக்கன சிவபெருமானுக்கு அவியைக்கொடுக்க இணங்க 
வில்லை . மறைகள் வேள்விச்சாலையை நீங்கி 

தத்தம் 
உறைவிடங்களுக்குச் சென்றுவிட்டன. 

தேவர்கள் துன்பமடைதல் 
- வீரபத்திரக்கடவுள் தக்கனைப்பார்த்து , “ மறைகள் 
மொழிந்த உண்மையைக் கேட்டாயல்லவா ? இப்பொழு 
தாயினுஞ் சிவபெருமானுக்குரிய அவியைக் கொடுப்பா 
பாக 1? ) என்று கேட்டார் . அவன் , “ சுடுகாட்டில் ஒரு 
பெண்ணோடு நின்று கூத்தாடுகிற அந்தப் பித்தனுக்கு 
அவியைக் கொடேன் 

என்றான் . வீரபத்திரக்கடவுள். 
ருமால் நான் முகன் முதலிய தேவர்களைப்பார்த்து , 
" நீங்கள் இந்தத் தக்கன் கூறியவைகளைக் கேட்டீர்கள் . 
அவன் கூறியது உங்கட்கும் உடன்பாடு தானா ? " என் 
கேட்டார் . அவர்கள் யாதும் உரையாமலிருந்தார்கள் . 
வீரபத்திரக்கடவுள் தீயெழச் சினந்தார் . பல்லைக்கடித்தார் . 
ஒரு தடியினாலே திருமாலினுடைய மார்பில் அடித்தார் . 
அவர் தக்கன் அஞ்சும்படி கீழே விழுந்தார். நான் முக 
னுடைய தலையிலே இடிவிழுந்தாற்போல ஒரு குட்டுக் 
குட்டினார் . 

நான்முகனுடைய மனைவியரின் மூக்கையும் 
கொங்கைகளையும் அறுத்தார். இவைகளைப்பார்த்து நின்ற 
தேவர்கள் , ஒளிப்பிடந்தேடி ஓடிக் கதறிப்பதறி 
னார்கள், தப்பியோடுகிற முழுத்திங்களை வீரபத்திரக் 
கடவுள் பார்த்துத் தம்முடைய ஓர் அடியினால் ( காலினால் ) 
தள்ளி அவனுடலைச் சின்னமுண்டாகுமாறு தேய்த்தார் . 

திரவனைப்பிடித்துக் கன்னத்திலடித்துப் பற்களை உதிர்த் 
தார் . அவன் உயிர் நீங்கி விழுந்தான் . 

நமனைப் பிடித்துத் 
தலையை வெட்டினார் . இந்திரன் 

அஞ்சிக் 

குயிலுருக் 
கொண்டு விண்ணிற்பறந்தான் . அவனைக்கண்டு வாளால் 
வெட்டி வீழ்த்தினார் . தீக்கடவுளைப்பிடித்துக் 
வெட்டினார் . எழுநாக்களையும் அறுத்தார் . 

அறுத்தார் . அவன் 

அவன் தள் 
ளாடி விழுந்தான் . அவன் மனைவியின் மூக்கை நகத்தாற் 

விண்ணில் எழுந்த நிருதியைத் தடியினால் 
..அடித்து வீழ்த்தினார் . உருத்திரர்கள் தம்மை வணங்கிப் 


வாடி 


கையை 


கிள்ளினார் . 


வேள்வியழிவு 


483 


பணிய ஓடிப்போதற்குரிய வழியை அவர்களுக்குக் காட்டி 
விட்டார் . வருணனை எழுவால் அடித்தார் 

வாயுவை 
மழுவால் அடித்தார் . குபேரனை முத்தலைச்சூலத்தினாற் 
கொன்றார் . 

உருத்திரர் பணிய 
விரட்டினார் . சோணிதபுரத்தரசனாகிய அசுரேந்திரன் 
தலையை ஒரு கணை பினால் வீழ்த்தினார் . வேள்வித் தெய்வ 
மாகிய எச்சன் தலையை ஒரு கணையினால் அறுத்தார் . 


ஈசான 


அவரை 


வை 


. 


தக்கன் எண்ணமும் திண்ணமும் 
நிகழ்ந்தவைகளையெல்லாம் 

தக்கன் 

கண்டான் . 
மிகுந்த பெருமையுடைய இந்த வேள் வியும் என் முன் 
இவ்வாறு அழியுமோ ? என் தந்தையாகிய நான்முகன் 
உரைத்தபடி சிவபெருமானை நோக்கிப் பெருந்தவஞ்செய்து 
சிறந்த வளங்களை யெல்லாம் பெற்றேன் . அவற்றைத் தந்த 
கடவுளை எண்ணாமல் அறிவு மயங்கினேன் . உமாதேவி 
யைத் திருமணஞ்செய்து கொடுத்து என் மருகன் என்று 
எண்ணி இகழ்ந்தேன் . என் தந்தையினுடைய வேள்வி 
யில் சிவபெருமானுக்குரிய அவியைக் கொடாது தடுத்த 
தோடு , நானும் இந்தக் குற்றம் பொருந்திய வேள்வியைச் 
செய்தேன் . கதீசிமுனிவருடைய மொழிகளையும் இகழ்ந் 
தேன் . இவ்வேள் விக்கு எழுந்தருளிய உமாதேவியையும் 
வெறுத்துச் சிவபெருமானையும் இகழ்ந்தேன் . இந்த வீர 
பத்திரக் கடவுள் வந்து கேட்டவுடனும் அவியைக் கொடா 
மல் வீம்பு பேசினேன் . 

மறைகள் 

கூறியவைகளையும் 
எண்ணிப் பார்க்காமற் போனேன் . என் அழிவுக்கே தீய 
அறிவுகள் எனக்கு உண்டாயின போலும் . தேவர்களுக் 
கும் முனிவர் களுக்கும் நான் இறுதியைத் தேடிக்கொடுத் 
தேன் . வீரபத்திரக்கடவுளும் பத்திரகாளியும் மிகுந்த 
ஆற்றல்படைத்தவர்கள் . நான் தப்பியோடுவது முடியாத 
செயலாகும் . வருவதைப்பட வேண்டியது தான் 
எண்ணிககொண்டு 

ஆற்றலுடையவன் போல 
வீரரபத்திரக்கடவுளுக்கு முன்னே நின்றான் . 


என 


மிகுந்த 


484 


கந்த புராணம் 


கழுவாயாகும் " 


தக்கன் இறத்தல் 
வீரபத்திரக்கடவுள் தக்கனுடைய 

நிலையைப்பார்த் 
தார் . அவருக்கு மிகுந்த சீற்றமுண்டாகியது . அவனை 
நெருங்கித், “ தக்கனே நீ தேவர்களோடுகூடித் தேவதேவ 
னாகிய சிவபெருமானை இகழ்ந்தாய் . அதற்கு இதுவே 

என்று 

கூறி வாட் படையினால் அவ 
னுடைய தலையை வெட்டினார் . அது கீழே விழுமுன் 
கையாற் பற்றினார் . தீயைப்பார்த்து , “ இதனை உண்பா 

என்று கூறிக்கொடுத்தார் . அது நொடிப்பொழு 
தில் உண்டுவிட்டது . தக்கன் மனைவியாரும் புதல்வியரும் 
அதனைப்பார்த்தார்கள் . புலம்பிக்கொண்டு அங்கே வந்தார் 
கள் . பத்திரகாளி வே தவல்லியினுடைய காதையறுத் 
தாள் . மற்றைய மனைவியர்கள் , புதல்வியர் , மங்கையர் , 
முதலியவர்களுடைய தலைகளையும் வாட் படையினால் 
வெட்டிப் பந்துபோல விளையாடினாள் . இருவருஞ்சேர்ந்து 
மற்னறைத் தேவர்களையும் முனிவர்களையுங்கொன்று தொலைத் 
தார்கள் . 

வீரபத்திரர் , பத்திரகாளி ஆகிய இருவருடைய செயல் 
களையுங்கண்ட பூதப்படைஞர் 

நர்கள் வீரபத்திரக் 
ளுடைய 

கருத்தின்படி தாமும் அழித்தல் தொழிலைச் 
செய்யத்தொடங்கினார்கள் . வேள்விச் சாலையைச் சூழ்ந்த 
மலை போன்ற மதிலை இடித்துத்தள்ளி உட்புகுந்தார்கள் 
தேவர்கள் திகைக்கும்படி சினத்தோடு ஆரவாரித்தார்கள் 
தேவர்களும் முனிவர்களுஞ் சேர்ந்து ஓடப்பார்த்தார்கள் . 
ஓடத்தொடங்கிய தேவர்களையும் முனிவர்களையும் பூதர்கள் 
வளைத்துக்கொண்டார்கள் . சிலர் வெருண்டனர் . சிலர் 
சோர்ந்தனர் . சிலர் மயங்கினர் . சிலர் கலங்கினர் . பலர் உறவி 
னர்களை அழைத்துப் புலம்பினர் . பூதர்கள் சிலதேவர்களைப் 
பிடித்து அடித்தார்கள் . சிலரைப் பற்களால் கடித்தார்கள் . 
சிலரைக் கழுத்தையொடித்தார்கள் . சிலரைத் தோளை 
முறித்தார்கள் . சிலருடைய கண்ணைப் பிடுங்கினார்கள். 
சிலருடைய நாக்கைப் பிடுங்கினார்கள் . சிலரை வேள்வித் 
தீயிற் போட்டுக் கொளுத்தினார்கள். சிலரைப் படைக் 


கடவு 


வேள்வியழிவு 


485 


கலங்களால் தூக்கியெறிந்தார்கள். சிலரைக் கால்களா 
பால் 
நசுக்கிக்கொன்றார்கள் . சிலர் வேள்வித் 

தூண்களிற் 
பிணித்த ஆநிரைகளை அவிழ்த்துக் கங்கைக் கரையில் 
செல்லவிட்டார்கள் . அரம்பையர்களுடைய தலைகளும் 
மற்றைய உறுப்புக்களும் அறுபட்டன . சிலர் வேள்விச் 
சாலையிலுள்ள மேடைகள் தீக்குழிகள் முதலியவைகளை 
இடித்துத் தகர்த்தார்கள் . சிலர் கொடி முதலியவைகளை 
அழித்தார்கள் . சிலர் தக்கனுடைய மருகர்களைப் பிடித்து 
இழிவு படுத்தினார்கள் . வேள்விச்சாலையில் இருந்தவர்கள் 
அனைவரும் பலவாறு இறந்தொழிந்தார்கள் . வேள்விச் 
சாலை பெரிதும் அழிந்தது . 


எ 


களும் 


திருமால் போர் 
முன்பு அடிபட்டு வீழ்ந்த திருமால் தெளிவடைந்து 
ழுந்தார் . வீரபத்திரக் 

கடவுளோடு போர்செய்ய 
எண்ணிக் கருடனை நினைத்தார் . அஃது இறந்துபோய்விட்ட 
படியால் வரவில்லை . திருமால் தம்முடைய சினத்தை ஒரு 
கருடனாக்கினார் . அதன்மேல் ஏறி ஐந்து படைக்கலங்களை 
யும் ஏந்தினார் . பூதப்படைகளோடு போர் செய்தார் . 
அவர்கள் மீது கணக்கற்ற கணைகளைச் செலுத்தினார் . பூதர் 

காளிகளும் பேய்களும் ஒன்றாகக்கூடித் திருமாலைச் 
சூழ்ந்து போர் செய்தார்கள் . தம்படைகளோடு திருமால் 
போர்செய்தலைப் பார்த்து வீரபத்திரக் கடவுள் நகைநத்தார் . 
அப்பொழுது சிவபெருமான் , வீரபத்திரக்கடவுளுக்கு ஒரு 
தேரையனுப்பினார் அடிபட்டுச் சோர்ந்துகிடந்த நான் 
முகன் தெளிவு பெற்றெழுந்து அந்தத் தேரைச் செலுத்துந் 
திருப்பணியை மேற்கொண்டான் . வீரபத்திரக்கடவுளும் 
பத்திரகாளியும் அத்தேர் மீது ஏறி யருளினார்கள் . வீர 
பத்திரருடைய தேர் திருமாலுக்கு முன்னே சென்றது . 
திருமால் வீரபத்திரக் கடவுளைப் பார்த்து , " சிவபெருமானை 
இகழ்ந்த தக்கனை 

நீர் அழிப்பதல்லது ஒரு தவறுஞ் 
செய்யாத தேவர்களை அழிப்பதென்னை ? வேள்வியை 
அழிப்பதென்னை ? கூறும் 

என்று கேட்டார் . சிவ 


486 


கந்த புராணம் 


எனறு 


பி 


கட 


டவுளுடைய 


பெருமானை இகழ்ந்த தீவினையையுடைய தக்கன் புரிந்த 
வேள்வியில் அவிப்பாகத்தை உண்டவர்கட்கெல்லாம் மறை 
ஏற்படுத்திய தண்டனை டையே புரிந்தோம் .. உன்னையும் 
அழிப்போம் . நீ 

ஆற்றலுடையையாயின் உன்னைக் 
காத்துக்கொள் " 

கூறினார் வீரபத்திரக்கடவுள் . 
திருமால் அதனைச்கேட்டு வெகுண்டார் . 

வகுண்டார் . வில்லை வளைத்து 
நாணோதை புரிந்தார் . கணை களைப் பூதர்கள் மேற்செலுத்தி 
னார் . வீரபத்திரக்கடவுள் ஒரு பெரிய வில்லை வளைத்து 
காணோதை செய்தார் . அதனால் கடல்கள் ஒடுங்கின. 
உலகங்கள் நடுங்கின. மலைகள் வெடித்தன . 

உயிர்கள் 
துடித்தன , வீரபத்திரக்கடவுள் பல கணைகளைத் தூண்டித் 
திருமாலை மறைத்தார் . 

மறைத்தார் . அவர் விடுங்கணைகளை யெல்லாம் 
பொடியாக்கினார் . திருமால் ஆயிரங்கணைகளை வீரபத்திரக் 

தோளில் எய்தார் . வீரபத்திரக்கட வுள் 
அவைகளை யெல்லாம் விலக்கினார் . திருமாலுடைய நெற்றி 
யில் ஒரு கணையைச் செலுத்தினார் . அதனால் திருமால் 
தளர்ச்சியடைந்தார் . அவருடைய தளர்ச்சி நீங்கிய பின் , 
போர் தொடங்கியது . வீரபத்திரக்கடவுள் ஊழித் 
தீப்படையைத் திருமாலின் மீது துண்டினார் . அஃது அவ 
ருடைய மார்பிற்பட்டது. 

திருமால் 

தம்மிடமிருந்த 
தெய்வப் படைக்கலங்கள் எல்லாவற்றையுஞ் செலுத்தினார் . 
வீரபத்திரக்கடவுள் அவைகளையெல்லாம் மாற்றினார் . 
திருமால் உருளைப்படையை எறிந்தார் . வீரபத்திரக் 
கடவுள் அதனைக் கையாற்பற்றி விழுங்கினார் . திருமால் 
தடிப்படையை எறிந்தார் . வீரபத்திரக்கடவுள் தமது 
தடிப்படையால் அதனை யழிததார் . திருமால் வாட் 
படையை யெடுத்தார். வீரபத்திரக்கடவுள் சினந்து உங் 
காரஞ் செய்தார் . திருமால் அஞ்சி ஓவியப்பாவை போல் 
தளர்ந்து நின்றார் . மிகுந்த சினத்தை விடுவாயாக ” என்று 
ஓர் உருவற்ற விண்வாக்குத் தோன்றியது . வீரபத்திரக் 
கடவுள் சினந்தணிந்து நின்றார் . திருமால் தம்முடைய 
தவறுகளையெல்லாம் உணர்ந்தார் வீரபத்திரக்கடவுளிடம் 
பணிந்து தம்முடைய குற்றங்களை யெல்லாம் பொறுத்துக் 
கொள்ள வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார் . 


வேள்வியழிவு 


487 


சிவ 


1 


பத்திரக்கடவுள் திருமாலுடைய பிழைகளைப் பொறுத் 
தருளினார் . 

சிவபெருமான் எழுந்தருளுதல் 
சிவபெருமான் உமாதேவியாரோடு அங்கு எழுந் 
தருளினார் . வீரபத்திரக்கடவுள் சிவபெருமானை வணங்கிப் 
பக்கத்தில் நின்றார் . திருமாலும் 

நான்முகனும் 
பெருமானை வணங்கி நின்றார்கள் . தக்கனுந் தேவர்களும் 
வேள்விச்சாலையிற் கொலையுண்டு கிடத்தலை உமாதேவியார் 
கண்டார் . முன்னே கொண்டசீற்றம் நீங்கினா இறந் 
தவர்களனைவரையும் எழுப்பியருளுதல் வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டார் , 

செத்தவர் பிழைத்தல் 
சிவபெருமான் வீரபத்திரக் கடவுளைப்பார்த்து , “ இந்த 
வேள்வியில் உன்னாலிறந்தவர்களனை வரையும் பிழைக்கச் 
செய்வாயாக ! என்று திருவாய்மலர்ந்தருளினார் . 
பத்திரர் , இறந்தவர்கள் அனைவரும் முன்போல எழுங் 

என்று கூறினார் . அவ்வளவில் தேவர்களும் முனிவர் 
களும் உறக்கம் நீங்கி யெழுந்தவர்களைப்போல எழுந்தார் 

தக்கனுடைய வேள்விக்கு வந்து இறந்து பிழைத்த 
தைக் கனவு கண்டார் போல உணர்ந்து நாணினார்கள் .. 

உயிர்பெற்றெழுந்த தேவர்களும் முனிவர்களும் சிவ 
பெருமானைக் கண்டு வணங்கி அஞ்சி நடுங்கினர் . 

அஞ 
சற்க , " என்று சிவபெருமான் அத்தேவர் களுக்கு அருள் 
புரிந்தார் . நான்முகனுந் திருமாலும் தேவர்களும் சிவ 
பெருமானுடைய அருளைக் கண்டு மகிழ்ந்தார்கள் . 
வாறு போற்றிப் புகழ்ந்து வணங்கினார்கள் . 

தக்கன் பிழைத்தெழுதல் 
தக்கன் ழாமையை நான் முகன் கண்டான் . சிவ 
பெருமானுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான் . 
தக்கனும் பிழைத்தெழுமாறு அருள் புரியவேண்டுமென் 

க்கொண்டான் . சிவபெருமான் அவ்வாறே ஆகுக் 
என்று அருள் புரிந்தார் . 


கள் 


கள . 


1 . 


பல 


67 


வேண்டி 


488 


கந்த புராணம் 


வண நுக 


வீரபத்திரர் தக்கனுடைய உடலைக்கொண்டு வருமாறு 
செய்து ஓர் ஆட்டுத்தலையை 
அவனுடைய உடலோடு 
பொருத்தினார் . “ எழுக " என்றார் . உயிர்பெற்றெழுந்த 
தக்கன் எதிரில் நிற்கும் வீரபத்திரக் கடவுளைக் கண்டு 
அஞ்சினான் . ஆட்டுத்தலையால் 

நாணினான் . 
தான் செய்த செயல்களை நினைந்து துன்பக்கடலுள் ஆழ்ந் 
தான் . சிவபெருமானையும் உமாதேவியாரையும் கண்டு 
மிகவும் அச்சமடைந்தான் . “ தக்கனே ! நீ அஞ்சற்க , 
என்று சிவபெருமான் அருள் புரிந்தார். தக்கன் இருவரை 
யும் வணங்கித் தன்னுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத் 
தருள வேண்டுமென்று வேண்டிக்கொண்டான் . சிவபெரு 
மான் 

அனைவருக்கும் அருள் செய்து திருக்கைலையை 
அடைந்தார் . 


உக . 


. 


அடிமுடி தேடுதல் 
தக்கனுக்கு நான்முகன் அறிவுரை 
சிவபெருமான் சென்றபின் நான்முகன் தக்கனைப் 
பார்த்தான் . “ தக்கனே ! என்னாயிற்று நின் 

நின் அறிவின் 
போக்கு என்பதை அறிந்துகொண்டாயா ? உன் அறிவி 
னால் நீ எத்தகைய பயனைப் பெற்றாய் ? தேவர்களுக்கும் 
முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் கூற்றுவன் ஆனாய் ? 
சிறப்பை யிழந்தாய் ? கக்கன் என்னும் பேரைப் போக்கி 

உன்னுடைய அழகையுந் தொலைத்தாய் ? உன் 
னுடைய ஏவலைச் செய்கின்றவர்கள் அனைவரையும் இழந் 
தாய் ? மிகுந்த துன்பத்தையடைந்தாய் ! உன் னுணர்வைக் 
கொண்டு எல்லாச் செயல்களையுஞ் செய்தாயேயல்லாமல் 
பெரியோர்கள் கூறியபடி நடந்தாயில்லை. நீ சிவபெ 

பருமா 
னுடைய இயல்பை அறிந்திருந்தும் ஊழினால் அக்கடவுளை 
இழந்து இந்நிலையை அடைந்தாய் பெருஞ்செல்வங்களைக் 
கொடுத்தருளிய சிவபெருமானை மறந்தாய் . மயக்கமானது 
உனக்குமட்டுமன்று ; உயிர்த்தொகைகளுக்கெல்லாம் உள் 

இந்த மயக்கம் முன்னாளில் எங்களுக்கும் வந்தது . 
எனக்குந் திருமாலுக்கும் உண்டாகிய மயக்க வுணர்வைச் 


னாய் ? 


ளது . 


அடிமுடி தேடுதல் 


489 


சிவபெருமான் போச்கியருளினார் . நீ சிவபெருமானுடைய 
திருவடிகளை அன்போடு வழிட்டுவாயாக ! அவ்வாறு 
வழிபடுவாயாகில் அக்கடவுள் உனக்கு அறிவையும் வீடு 
பேற்றையுங் கொடுத்தருள்வார் , " என்று கூறியருளினான் . 
தக்கன் நான்முகனைப்பார்த்து , உங்கள் மாட்டும் மயக்கம் 
வந்ததாகவுஞ் சிவபெருமான் அதனைப் போக்கியருளிய 
தாகவுங் கூறினீர் ! அதனை யெனக்குக் கூறியருள வேண் 
டும் , " என்று வேண்டிக்கொண்டான் . 

ஆணவங்கொண்டது 
கான்கு ஊழிக்காலங்கள் ஆயிரங் கழிந்தால் எனக்கு 
ஒரு பகற்காலமாகும். பகற்காலங் கழிந்து இரவு வந்தால் 
நான் உறக்கங்கொள்வேன் . அப்பொழுது கோள்களும் 
தேவர் கூட்டங்களும் இவ்வுலகமும் உயிர்களும் அழியும் . 
மேலுலகில் உள்ளவர்கள் அஞ்சிச் சனலோகத்தையடை 
வார்கள் . நாற்றிசைக் கடல்களும் எழுந்து உலகத்தை 
யழிக்கும் . திருமால் சிவபெருமானுடைய திருவடிகளை 
யெண்ணி ஓர் ஆலிலையின் மீது உறக்கங்கொள்வார் . பிறகு 
படைப்புத்தொழில் நிகழும் . ஒரு படைப்புத்தொழிலின் 
போது நானுந் திருமாலும் உலகப்படைப்பு எங்களாலே 
நிகழ்கின்றது என்று மிகுந்த ஆணவங்கொண்டோம் . 
திருமால் மிகுந்த ஆணவத்தோடு திருப்பாற்கடலில் அறி 
துயில்கொண்டார் . நான் திருப்பாற்கடலையடைந்து திருமா 
லுடைய மார்பிலே தாக்கி , “ உறக்கம்விட்டு எழும்பும் , 
என்றேன் . அவர் எழுந்தார் . நான் அவரைப் பார்த்து , 
* நீர் யார் ? சொல்லும் என்று கேட்டேன் . அவர் மகனே ! 
நான் உன்னுடைய தந்தை . என்னை உனக்குத் தெரிய 
வில்லையா ? என்றார் . நான் நகைத்து , 

நான் எழுப்பினா 
லும் எழும்பாமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் 
போ 
பாலும் . அதனால் தான் இவ்வாறு பதிலுரைச்கின்றாய் . 
நீ எனக்குத் தந்தை என்னும் செருக்கை விட்டுவிடு.: 
யாமே பரப்பிரமம் என்று அறி . நீ முன்னாளிலே ஒரு 
தூணிடத்திலே பிறந்தாயே , அந்தத் துணை உனக்குத் 
தந்தையென்று கூறட்டுமா ? என் மகன் பிருகு முனிவ 


490 


கந்த புராணம் 


என்றேன் . 


அவர் சி 
தார் . 


( 4 


னால் 


னுடைய சாபத்தால் பத்துப் பிறப்பை யெடுத்தாய் . அந்த 
உன்னுடைய உடல்களை யெல்லாம் நாமே படைத்தனம். 
அவ்வாறு படைத் தபடி யால் நம்முடைய கையுஞ் சிவந் 
திருக்கின்றது . 

அதனைப் பார்ப்பாயாக ! 
ங்கொண்டு கையோடு கையைத் தட்டி நகைத் 

சிவபெருமான் உன்னுடைய உச்சித் தலையை 
நகத்தினாற் கிள்ளினார் . நீ அஞ்சி விழுந்தாய் , 
அதை 
இன்னும் படைத்துக் கொண்டாயில்லை . இத்தகைய நீ 
என்னைப் படைப்பதாகக் கூறுவது வியப்பாக விருக்கிறது . 
உன்னைப்பெற்ற தாயும் யாம் . தந்தையும் யாம் . 

தெய்வ 
மும் யாம் . ஆசிரியரும் யாம் . நீ நம்முடைய மாயையி 

மயக்கா டைந் திருக்கின்றாய் . பொன்னில்லாமல் 
அணிகலன் உண்டாகுமா ? அரசன் இல்லாமல் உலகம் 
நிகழுமா 

? என்னை யன்றி உலகில் எந்தப் பொருள்களும் 
உண்டாகுமா 

? 

எவ்வுயிர்களையும் ஆட்டுவிக்கின்றவன் 
யான் . தலைமைப் பொருளும் யான் . ஐம்புலன்களும் யான் 
அணுகுதற் கரியவனும் நாரணனாகிய கடவுளும் 
நான் . இந்திரனும் நான் . மறையும் அம்மறைப் பொரு 
ளும் யான் . அந்தப் பரமசிவனும் பான் . பரம்பொரு 
ளும் யான் , " என்று பலவற்றைச் சொன்னார் . 

நான் அத்திருமாலுக் கெதிராகச் சினந்து , “ நாமிரு 
வரும் போரைச் செய்வோம் . நபமில் வெற்றி கொண்ட. 
வர்களே சிறந்தவர்களாவர் . போருக்கு எழும்புவாயாக ! " 
என்று கூறினேன் . 


நான் . 


நான் 


இருவரும் போர் செய்தல் 
திருமால் அதற்கு உடன் பட்டு எதிர்த்து எழுந்தார் . 
பல படைக்கலங்களை என்மீது செலுத்தினார் . 
தருப்பையினால் அவ்வப் படைக்கலங்களை யுண்டாக்கி 
அவைகளை யெல்லாம் அழித்தேன் . 

திருமால் சிவப் 
படைக்கலத்தை விட்டார் 

. நானும் சிவப்படைக்கலத்தை 
வழிபாடுசெய்து செலுத்தினேன் . இரண்டு 
சிவப்படைக்கலங்களும் கொடிய போர் செய்தன . அசு 


யெடுத்து 


. 


அடிமுடி தேடுதல் 


491 


ஓடினார்கள் . 


அம்மலை 


னால் உலகங்களெல்லாம் கலங்கின . அப்படைகள் வெளிப் 
படுத்திய தீப்பிழம்புகள் எங்கும் நெருங்கின . அவ் 
வெம்மையைப் பொறுக்க முடியாமல் தேவர்கள் நடுங் 
கினர் . சிலர் 
சிலர் மாண்டார்கள் . சிலர் கைலையை நோக்கி 

பல உயிர்த்தொகைகள் அழிந்தன. . 
இவ்வாறு நாங்களிருவரும் போர் செய்தபொழுது 
நாரதமுனிவன் எங்கட்கு முன் தோன்றினான் . பல அறி 
வரைகளைக் கூறினான் . அவைகளை நாங்கள் கேட்கவில்லை : 
செருக்கு நீங்காமல் மேலும் பெரும்போர் செய்தோம் . 
சிவபெருமான் எங்களைப் 

எங்களைப் பற்றியுள்ள அறியாமையை 
ஓட்டித் திருவருள் செய்ய விரும்பினார் .. மாசித்திங்கள் 
அமரபட்சத்தின் பதினான்காவது நாளில் நள்ளிரவில் 
எங்களிருவர் க்கும் நடுவில் ஒரு தீமலையாகத் தோன்றி 
யருளினார் . நாங்கள் செலுத்திய சிவப்படைக்கலங்களை 
தன்னுள்ளடக்கிக் 

கொண்டிருந்தது . 
பொறுத்தற்கரிய வெம்மையோடு கூடியதாக விளங்கியது . 
நாங்கள் போர்செய்தலை விட்டுவிட்டுச் சேய்மையிற் சென்று 
பார்த்துக்கொண்டிருந்தோம். சிறுவர்காள் 

| 
உங்களுடைய ஆற்றலைச் சிவபெருமான் காண்பார் . நீங்கள் 
இந்த மலையின் அடியையும் முடியையும் காணுங்கள் , 
என்று ஒரு விண் வாக்கு எழுந்தது . நாங்கள் அதனைக் 
கேட்டுச் சினம் நீங்கினோமாயினும் ஆணவம் நீங்கவில்லை . 
காற்றினின்றுந் தோற்றிய தீயன்று . 

இதன் 
தன்மை யொன்றையும் நாம் அறியோம் . நாம் இருவரும் 

தனுடைய அடியையும் முடியையுந் தேடிக் காண்போம் , 
என்று சூளுரை கூறிக்கொண்டோம் . 

அடி முடிகளில் 
ஒன்றைக் கண்டவரே முதற்கடவுளாவர் , என்று உறுதி 
செய்துகொண்டோம், “ நான் தீமலையின் முடியைக் காண் 
பேன், " என்றேன் , திருமால் அடியைக் காண்பேன் 
என்றார் . 

திருமால் ஒரு பெரிய பன்றியின் வடிவத்தை யெடுத் 
துக்கொண்டு நிலத்தைத் தேடிக்கொண்டு கீழ் உலகங்கள் 
எங்குஞ் அவர் நெடுங்காலம் 

முயன்றும் 


நின்று 


. 


து 


சென்றார் . 


492 


கந்த புராணம் 


அம்மலைச் 


சுடரின் அடியைக் காண முடியாதவரானார் . 
நான் ஒரு பெரிய அன்னப்பறவையின் வடிவத்தை யெடுத் 
துக்கொண்டு மேலுள்ள உலகங்களில் தேடிச்சென்றேன் . 
அச்சுடர் என் கண்ணுக்கு அகப்படாமல் மேன்மேலுஞ் 
சென்றது . திருமாலுக்குப் பற்கள் நொந்தன .. உடம்பு 
ஒடுங்கியது . ஆற்றல் அழிந்தது . 

ஆற்றல் அழிந்தது . நீர்வேட்கை உண்டா 
யிற்று . சூளுரையும் ஆணவமும் ஒழிந்தன . 

. பழைய 
அறிவு முழுவதும் உண்டாயிற்று அவர் வருந்தி நிலத் 
தின் மேலே வந்து சுடருக்கு அண்மையில் நின்றார் . 

நான் ஆயிரம் ஆண்டுகள் திரிந்து தேடியும் சுடரின் 
முடியைக் காணமுடியவில்லை . மேலும் மேலுந் 

தேடிக் 
கொண்டே சென்றேன் . என் 

என் உள்ளம் வெதும்பியது . 
உயிர் உலைந்தது . ஆற்றல் அழிந்தது . கண்கள் சுழன்றன . 
சிறைகள் வருந்தின. கால்கள் ஓய்ந்தன . அறிவுந் தடு 
மாறியது . அப்பொழுது சிலர் தோன்றி என்னுடைய 
முயற்சியை இகழ்ந்தார்கள் . சிவபெருமானுடைய திரு 
வருளால் என்னுடைய ஆணவம் நீங்கியது . சிவபெருமா 
னுடைய புகழ்களை யெடுத்துக்கூறிப் போற்றினேன் . வழி 
பாடு செய்ய நினைத்தேன் . திருமால் இருந்த இடத்தை 
யடைந்தேன் . 

இருவரும் மனக்சோட்டம் தீர்ந்தோம் . 
சிவலிங்கத்தை முறைப்படி அமைத்து வழிபாடு செய்தோம் . 
சிவபெருமான் சுடருக்கண்மையாகத் தோன்றி எங்கட்குத் 
திருவருள் புரிந்தார் . நாங்கள் இருவரும் அவருடைய 

வணங்கினோம் . அருள் வெள்ளத்துள் ஆழ்ந் 
தோம் . பலவாறு போற்றிப் புகழ்ந்தோம் . 

சிவபெருமான் எங்களைப் பார்த்து , நீங்கள் . செய்த 
குற்றங்களைத் திருவுளத்தில் கொள்ள மாட்டோம் . உள் 
ஒன்றையும் நினையாதேயுங்கள் . 

அந்நாளில் 
உங்களுக்குத் தந்த பதங்களை இன்றுந் தந்தோம் . வேண்டிய 
மேன்மைகளைக் கேளுங்கள் . என்று திருவருள் செய்தார் . 
எங்கட்கு அருள் செய்து சுடரிலே மறைந்தருளினார் . 


அடிகளை 


ளத்தில் 


தக்கன் சிவவழிபாடு 


493 . 


திருவண்ணாமலை 


சிவபெருமான் மறைந்தபொழுது நாங்கள் வணங்கி 
யெழுந்தோம். வளர்ந்தெழுந்த அந்தச் சுடர் சுருங்கிவந்து 
ஒரு சிறு மலையாக அமைந்து நின்றது . அந்த மலையை 
நாங்கள் வலஞ்செய்து வணங்கிப் போற்றினோம் . எங்கள் 
இருப்பிடங்கட்குச் சென்றோம் . அதன்பின் சிவபெரு 
மானை மறந்திலோம். நாங்கள் இருவருந்தேடிய அம்மலை 
திருவண்ணாமலை என்னும் பெயருடைய தாக நிற்கின்றது . 
அந்தச் சுடர் தோன்றிய இரவே சிவராத்திரி யாகியது. 
அந்நாளிலே பலருஞ் சிவபெருமானைப்போற்றி யருள் 
பெற்றார்கள் . சிவபெருமானுடைய அருளைப்பெற்றவர்கள் 
அவருடைய இயல்பையறியும் மெய்யறிவையும் பெறு 
வார்கள் . மெய்யறிவைப் பெறாதவர்கள் பல நூல்களையும் 
ஓதியுணர்வதால் எத்தகைய பயனும் உண்டாகமாட்டாது . 
நீயும் இப்பொழுது இவ்வினை நீங்கப்பெற்றபடியால் சிவ 
பெருமானையறியும் மெய்யறிவு உனக்கும் உண்டாகும் . 
நமக்குத் தாயும் தந்தையும் ஆசிரியரும் மற்றெல்லாமும் 
ஆகிய அந்தச் சிவபெருமானைப் போற்றி வழிபாடு செய்து 
நன்மை பெறுவாயாக ! என்று நான் முகன் கூறினான் . 

உஉ . தக்கன் சிவவழிபாடு 
தக்கன் காசியை அடைந்து இறைவனை வழிபடல் 

நான்முகன் கூறியவைகளைக்கேட்ட தக்கன் மெய் 
புணர்வ வரப்பெற்றான் . “ நீர் கூறியபடியே சிவ வழிபாடு 
செய்கிறேன் , என்று நான் முகனுடைய அடிகளை வணங் 
கினான் . காசிநகரை யடைந்தான் . மணிகர்ணிகைக்குப் 
பக்கத்தில் ஒரு கோயிலை அமைத்தான் . அதில் இறைவ 
வடிவமாகிய 

அமைத்தான் . 
ஆயிரம் ஆண்டுகள் வழிபாடு செய்து போற்றினான் . 
தக்கனுடைய அன்பைப்பார்த்த சிவபெருமான் வெளிப்பட் 
டருளினார் . “ எம்பெருமானே ! அடியேன் ஆணவங்கொண்டு 
தேவரீரை இகழ்ந்தேன் . அதனால் என்னிடத்தில் கணக் 


னுடைய 


சிவலிங்கத்தை 


494 


கந்த புராணம் 


மகிழ்ந் 


கற்ற தீவினைகள் உண்டாயின . அவைகள் எல்லாவற்றை 
யும் போக்கி உம்மிடத்திலே மிகுந்த அன்பைக்கொடுத் 
தருளும் , " என்று வேண்டிக்கொண்டான் . சிவபெருமான் 
அவனுடைய தீவினைகள் எல்லாவற்றையும் தொலைத்து 
அருள் புரிந்தார் . தக்கனைத் தம்முடைய பூதக்கூட்டங் 
களுக்குத் தலைவனாக்கி மறைந் தருளினார் . தக்கன் தூய்மை 
யுடையவனானான் . 

நான்முகன் திருமால் இந்திரன் முதலிய தேவர்கள் 
வீரபத்திரக்கடவுளை வணங்கித் தத்தமக்குரிய இடங்கட்குச் 
சென்றார்கள் . அவர்கள் சிவவழிபாடுசெய்து தத்தம் 
உடம்பிலிருந்த ஊறுபாட்டை யொழித்தார்கள். 

இவைகளை யெல்லாம் வியாழபகவான் கூறக்கேட்ட 
சயந்தன் பழைய வரலாறுகளையெல்லாம் உணர்ந்து மகி 
திருந்தான் . 

உங . - முருக வழிபாடு 

முசுகுந்தன் மேன்மை பெறுதல் 
முசுகுந்தச் சக்கரவர்த்தி ஒரு நாள் வசிட்டமுனிவ 
ரிடத்திற்குச் சென்றான் . அவருடைய அடிகளை வணங்கிப் 
போற்றினான் , " முருகக்கடவுளுக்குரிய 

நோன்புகள் 
எல்லாவற்றையும் எனக்குக் 

கூறியருளு 

ம் 

என்று 
வேண்டிக்கொண்டான் . 

ஏழு கிழமை 
குள்ளே வெள்ளிக்கிழமை நோன்பானது முருகக்கடவு 
ளுடைய 

நோன்பாகும் . அதனைக் கடைப்பிடித்தவர்கள் 
உள்ளத்தில் எண்ணியவைகளை யெல்லாம் எண்ணியவாறே 
அடைவார்கள் . 

எள்ளருஞ் சிறப்பின் மிக்க எழுவகை வாரந் தன்னுள் 
வெள்ளிநாள் விரதந் தானே விண்ணவர் உலகம் காத்த 
வள்ளல் சன் விரத மாகும் மற்றது புரிந்த மேலோர் 
உள்ள மேல் நினைந்த எல்லாம் ஒல்லையின் முடியும் அன்றே 
பகீரதன் என்னும் 

வெள்ளிக்கிழமை 
நோன்பை மேற்கொண்டு கோரன் என்னும் அரக்கனை 


12 


நோன்புகளுக் 


. 


1 


அரசன் 


முருக வழிபாடு 


485 


வென்று , இழந்துபோன தன்னுடைய அரசுரிமையைத் 
திரும்பப்பெற்றான் . 
நாரதமுனிவர் 

நோன்பினாலே மேன்மையடைய 
கண்ணினார் . - எழு முனிவர்களினும் உயர்ந்த நிலைமையை 
அடைய விரும்பினார் . ஆனை முகக்கடவுளுடைய அடிகளை 
வணங்கி நின்று , ன் மேன்மையடையுமாறு அடி 
யேனுக்கு ஒரு நோன்பைச் சொல்லியருளும் ” என்று 
வேண்டிக்கொண்டார் . 


நாளில் 


கார்த்திகை நோன்பு 
ஆனைமுகக்கடவுள் நாரகரைப் பார்த்து , “ நீ நம் 
முடைய இளவலாகிய முருசனை வழிபட்டுக் கார்த்திகை 
நாள் விரதத்தைப் பன்னிரண்டு ஆண்டுகள் முயற்சியுடன் 
கடைப்பிடிக்கக்கடவாய் . அவ்வாறு கடைப்பிடிப்பை 
யானால் நினைத்ததை யடைவது திண்ணம் , என்று திருவாய் 
மலர்ந்தருளினார் . கார்த்திகை நோன்பை நாரதர் கடைப் 
பிடிக்க எண்ணினார் . நிலவுலகத்தை யடைந்தார் . பரணி 
நண்பகலில் மட்டும் 

ஒருவேளை உண்டார் . 
கார்த்திகை நாளில் விடியற்காலையில் நீராடினார் . வெள் 
ளுடையணிந்து நாடோறுஞ் செய்யுங் கடன்களைச் செய் 
தார் . ஐம்புலன்களை அடக்கினார் . அறுமுகக்கடவுளை 
முறைப்படி வழிபட்டார் . வெறும் தண்ணீரை மட்டும் 
உண்டார் . 

நாணற்புல்லாகிய படுக்கையில் படுத்து முருகக் 
கடவுளுடைய திருவடிகளை யெண்ணிக்கொண்டு அன்றிரவு 
முழுவதும் உறக்கமின்றி யிருந்தார் . உரோகிணி நாளில் 
நீராடல் , முருகவழிபாடு முதலியவைகளை 

முடித்துக் 
கொண்டுவந்த 

முனிவர்களோடு உணவுகொண்டார் . 
நோன் பிருந்து உண்டவர்கள் அன்று பகற்பொழுதில் 
றங்கினால் மிகுந்த தீவினையுண்டாகு மென்றுணர்ந்து 
அன்று பகல் முழுவதும் உறங்காமலிருந்தார் . இவ்வாறு 
பன்னிரண்டு ஆண்டுகள் கார்த்திகை நோன்பைக் கடைப் 
பிடித்து ஏழுமுனிவர்களுக்கும் மேலாகிய 

நிலைமையை 
அடைந்தார் . 


496 


கந்த புராணம் 


கார்த்திகை நோன்பை நிலவுலகில் ஓர் அந்தணன் 
கடைப்பிடித்து முதல் மநுவாகி உலகம் முழுவதையும் 
ஆண்டான் . வேறோர் அந்தணன் கடைப்பிடித்து உள்ளத் 
தில் நினைந்தவைகளையெல்லாம் அடைந்தான் . இறுதியில் 
திரிசங்கு மன்னனும் ஆனான் . ஓர் அரசனும் வேடனும் 
கார்த்திகை நோன்பைக் கடைப்பிடித்துச் சிறப்படைக் 
தார்கள் . மற்றும் பலபேர் 

கார்த்திகை நோன்பைக் 
கடைப்பிடித்துச் சிறப்பை யடைந்தார்கள் . 


. 


சட்டி நோன்பு 
ஐப்பசித் திங்கள் சுக்கிலபட்சப் பிரதமை முதலாக 
ஆறுநாளும் காலையில் நீராடி , முறைப்படி வழிபாடு செய்து 
மோ தகம் படைத்துப் போற்றிச் சிறிது தண்ணீரையுண்டு , 
ஏழாவது நாளில் முருகக்கடவுளுக்குச் சிறந்த வழிபாடு 
செய்து போற்றுவோர் சிறந்த நன்மைகளை யடைவார்கள் . 

முசுகுந்தச் சக்கரவர்த்தி நோன்பு 
வசிட்டமுனிவர் இவ்வாறு கூறியவற்றைக் கேட்ட 
முசுகுந்தச் சக்கரவர்த்தி அந்நோன்புகளைக் கடைப்பிடிக்க 
மிகுந்த அவாக்நொண்டான் . அளவிறந்த காலம் நோன்பு 
களைச் செய்தான் . முருகக்கடவுள் மயிலின் மீது வீரவாகு 
தேவர் இலக்கத்தெண்மர் முதலியோர் சூழக் காட்சி 
கொடுத்தருளினார் . முசுகுந்தன் மகிழ்வடைந்து முருகக் 
கடவுளைப் போற்றினான் . முருகக்கடவுள் முசுகுந்தனைப் 

உனக்கு வேண்டிய மேன்மைகள் யாவை ? 
கேட்டார் . முசுகுந்தன் 

முருகக்கடவுளைப் 
பார்த்து , “ நிலவுலகம் முழுவதையும் அடியேன் ஆளும்படி 
வீரவாகுதேவர் முதலிய யாவரையும் துணை வர் களாகத் 
தந்தருளும் " என்று வேண்டிக்கொண்டான் . 
முருகக்கடவுள் வீரவாகுதேவர் 

முதலியோரைப் 
பார்த்து , “ நீவிர் முசுகுந்தனுக்குத் துணை வர்களாக இருக் 
கக்கடவீர்கள் என்று திருவாய்மலர்ந்தருளினார் . வீர 
வாகு முதலியோர் அதனை மறுத்தார்கள் . அறுமுகக் 


பார்த்து , 
என்று 


முருகன் வழிபாடு 


497 


கடவுள் வீரவாகு முதலியோரைப் பார்த்து , நீங்கள் நம் 
முரையை மறுத்தீர்கள் . ஆகையால் , மக்கள் யாக்கையை 
முசுகுந்தனுடைய படைகளாகப் 

பலகாலம் 
இருந்து பின்பு இங்கு வந்து சேரக்கடவீர்கள் என்று 
கட்டளையிட்டார் . தாம் பூதப்படைகளோடு மறைந்தருளி 


எடுத்து , 


னார் . 


அரசு 


முசுகுந்தச் சக்கிரவர்த்தி கருவூர் என்னும் நகரத்தில் 
இருந்து அரசு புரிந்தான் . அந்நகரிற் பல மாடவீதிகளை 
இயற்றினான் . அவைகளில் வீரவாகுதேவர் முதலியவர்களை 
இருத்தினான் . அவர்களுக்கு வளமிகுந்த 

நாடுகளையும் 
படைகளையுங் கொடுத்துப் படைத்தலைவர்களாக்கினான் . 
அனைவருக்குத் திருமணஞ் செய்துவைத்தான் . 

வலனை வெல்லுதல் 
முசுகுந்தச் சக்கிரவர்த்தி 

செய்திருக்கும் 
நாளில் , வலன் என்னும் அவுணன் படைகளோடு சென்று 
விண்ணுலத்தைச் 

சூழ்ந்தான் , இந்திரன் சிலநாள் 
அவனோடு போர் செய்து பார்த்தான் ,, அவனை வெல்ல 
முடியவில்லை. முசுகுந்தச் சக்கிரவர்த்தியை அழைத்து 
வருமாறு ஒரு தூதுவனை 

யனுப்பினான் . முசுகுந்தன் 
வீரவாகுதேவர் முதலிய 

வீரர்கள் கூட்டத்தோடு 
விண்ணுலகத்தை யடைந்தான் . 

அவுணப்படைகளை 
யெல்லாம் அழித்தான் . படைகள் அழிந்ததும் இந்திரன் 
சிலநாள் வலனோடு போர் செய்து குலிசப்படையினால் 
அவனைக் கொன்று வெற்றியடைந்தான் . முசுகுந்தனைப் 
போற்றிப் பலநாள் தன்னோடுவைத்துச் சிறப்புச் செய் 
தான் . 
திருக்கைலையில் 

எழுந்தருளியிருப்பதைப் போலச் 
சிவபெருமான் அங்கே வீற்றிருந்தார் . முசுகுந்தச் சக்கிர 
வர்த்தி சிவபெருமானைக்கண்டு வணங்கினான் : 
ஏகனே போற்றி யார்க்கும் ஈசனே போற்றி அம்மை 
பாகனே போற்றி மேலாம் பரஞ்சுடர் உருவே போற்றி 
மேகமார் களனே போற்றி விடைமிசை வருவாய் போற்றி 
மோகமார் தக்கன் வேள்வி முடித்திடும் முதல்வா போற்றி . 

க . பு . - 32 


க 


498 


கந்த புராணம் 


உ 


2 


அம்புயா சனன்மால் இன்னும் அளப்பருந் திறத்தாய் போற்றி 
நம்பனே போற்றி எங்கள் நாதனே போற்றி கோதில் 
செம்பொனே மணியே போற்றி சிவபெரு மானே போற்றி 
எம்பிரான் போற்றி முக்கண் இறைவனே போற்றி போற்றி . 
பொங்கரா அணிகளாகப் புனை தரு புனிதா போற்றி 
அங்கரா கத்திற் பூதி அணிந்திடும் ஆதி போற்றி 
வெங்கரா சலத்தின் வன்தோல் வியன்புயம் போர்த்தாய் போற்றி 
சங்கரா பரமா போற்றி தாணுவே போற்றி போற்றி . 
முன்னெனும் பொருளுக் கெல்லாம் முன்னவா போற்றி முப்பால் 
மன்னுயிர்க் குயிரே போற்றி மறைகளின் முடிவே போற்றி 
என்னை முன் வலிந்தாட் கொண்டே இருநிலம் விடுத்தாய் போற்றி 
நின்னுருக் காட்டி என்னை நினைப்பித்த நித்தா போற்றி . 
எவ்வெவர் தம்மை யேனும் யாவரே எனினும் போற்றின் 
அவ்வவர் இடமாக் கொண்டே அவர்க்கருள் தருவாய் போற்றி 
மெய்வரு தெளிவில் உன்னை வெளிப்பட உணர்ந்து ளோர்க்குத் 
தெய்வத போக முத்தி சிறப்பொடு தருவாய் போற்றி . 

கு 
அம்புய மலர்மேல் அண்ணல் அச்சுதன் ஆதி வானோர் 
தம்பதம் எமக்கு நல்கும் தற்பரா என்றே யாரும் 
கம்புறு பொருட்டால் வேதம் நவின்றிட அடைந்தோர்க் கெல்லாம் 
உம்பர்தம் பதமும் ஈயும் உலகுடை முதல்வா போற்றி 
உறைதரும் அமரர் யாரும் உழையராய்ச் சூழ நாப்பண் 
மறைபயில் பெரியோ ருற்று வழிபட இருந்தாய் போற்றி 
அறுவகை ஐந்தும் ஆறும் ஆகிய வரைப்பின் மேலாம் 
இறைவனே போற்றி போற்றி என்பிழை பொறுத்தி என்றான் . 

முசுகுந்தச்சக்கிரவர்த்திக்குச் சிவபெருமான் திரு 
வருள் செய்தார் . திருமால் அளவற்ற காலம் நம்மை 
அன்போடு வழிபட்டு 

வழிபட்டு இந்திரனிடத்தில் வைத்தான் . 
* நம்மை நிலவுலகிற்கொண்டுபோய் வழிபடுவாயாக ! ” 
என்று இந்திரன் கேளாவாறு கூறியருளினார் . இந்திரன் 
முசுகுந்தச் சக்கிரவர்த்திக்கு விருந்து செய்து பலவகைப் 
பரிசுகளை வழங்கிய பின் , “ இன்னும் உனக்கு வேண்டிய 
தைக் கேட்பாயாக என்றான் . முசுகுந்தன் இந்திரனைப் 
பார்த்து , “ நீ வழிபடுகின்ற கடவுளை யான் நிலவுலகிற்குக் 
கொண்டுபோய் ழிபடுவதற்காகக் கொடுப்பாயாக 
என்று கேட்டான் . 


முருகன் வழிபாடு 


499 


இந்திரன் அக்கடவுள் திருமாலிடம் இருந்து வந்த 
வரலாற்றைக் கூறித் திருமாலினுடைய உடன்பாடு உள்ள 
தாயின் தருவேன் 

தருவேன் என்றான் . முசுகுந்தச்சக்கிரவர்த்தி 
திருமாலையடைந்து அவருடைய உடன்பாட்டைப் பெற்றுக் 
கொண்டுவந்தான் , இந்திரன் அந்தக் கடவுளைப் பிரி 
மிகவும் வருந்தி இரங்கினான் . ஒரு சூழ்ச்சியை உள்ளத் 
தில் எண்ணினான் . தான் வைத்துப் பூசனை புரியும் வடிவத் 
தைப்போல ஆறு வடிவங்களை ஆறுமுறை செய்வித்து 
முசுகுந்தச்சக்கிரவர்த்தியிடம் கொடுத்தான் . முசுகுந்தச் 
சக்கிரவர்த்தியோ சிவபெருமானுடைய திருவருளால் 
உண்மையுணர்ந்து அவைகளைப்பெற மறுத்துவிட்டான் . 
சூழ்ச்சி வெற்றி பெறாமையைக்கண்ட இந்திரன் இறுதியில் 
திருமாலிடமிருந்து பெற்றிருந்த உண்மை 

வடிவத்தைக் 
கொடுத்ததுடன் தான் செய்வித்த ஆறு வடிவங்களையும் 
முசுகுந்தச்சக்கிரவர்த்தியிடமே கொடுத்து , “ நிலவுலகிற் 
கொண்டுபோய்த் திருவாரூர் முதலிய 

முதலிய சிவப்பதிகளில் 
வைத்து வழிபாடு செய்வாயாக ! என்று கூறிக் கொடுத் 
தனுப்பினான் . 

முசுகுந்தன் நிலவுலகடைதல் 
முசுகுந்தன் 

இந்திரனிடத்தில் 
கொண்டு நிலவுலகையடைந்தான் . திருமால் வழிபாடு 
செய்த வடிவத்தைத் திருவாரூரில் அமைத்து வழிபாடு 
செய்தான் . மற்றைய ஆறுவடிவங்களையும் திருநாகைக் 
காரோணம் , திருநள்ளாறு , திருக்காறாயல் , திருக்கோளரி 
யூர் , திருவான்மியூர் , திருமறைக்காடு என்னும் ஆறுபதி 
களிலும் ஒரேநாளில் அமைத்து மறை முறைப்படி வழி 
பாடு செய்வித்தான் . திருவாரூரில் அமைத்த தியாகராசப் 
பெருமானுக்குத் திருவிழாச் செய்தான் . இந்திரன் தான் 
வழிபட்ட வடிவத்தை முசுகுந்தச் சக்கிரவர்த்தியிடம் 
கொடுத்தமையால் புலை வடிவுபெற்றுப் பின் அவ்வடிவு 
நீங்கப்பெற்றான் . 
முசுகுந்தச் 

சக்கிரவர்த்தி கருவூரில் நெடுங்காலம் 
அரசு செலுத்தியிருந்தான் . பின் தன் மகனாகிய அக்கினி 


விடைபெற்றுக் 


500 


கந்த புராணம் 


வன்மனுக்கு முடி புனைந்து உலகத்தை ஆளச்செய்தா 

ன் . 
தான் திருக்கைலைமலையை அடைந்தான் . வீரவாகுதேவ 
ரும் நூறாயிரத்தெண்மரும் தங்கள் மக்களை அக்கினிவன்ம 
னுக்குச் சுற்றமாக வைத்துத் தாங்கள் தவஞ்செய்து மக்கட் 
டன்மை நீங்கினார்கள். முருகக்கடவுளுடைய நோன்பு 
இத்தகைய சிறப்புடையதாகும் . 


உச . 


வள்ளியம்மை திருமணம் 
வள்ளியம்மை மான்வயிற்றிற் பிறத்தல் 
தொண்டைவள நாட்டிலே மேற்பாடி என்னும் பெய 
ருடைய ஓர் ஊர் இருக்கின்றது . அதன் பக்கத்தில் பல 
வளங்களை யுடையதும் மிக உயர்ந்ததுமாகிய ஒரு மலை 
இருக்கின்றது . அம் மலையினுடைய பெயர் வள்ளிமலை . 
அம்மலை பிற்காலத்தில் அறுமுகக்கடவுள் தங்கும் பேற் 
றப் பெற்றது . அம்மலையை ஒட்டிய சிற்றூரில் வேடர்கள் 
வாழ்ந்திருந்தனர் . அவர்களுடைய தலைவன் பெயர் நம்பி , 
அவன் பெண்மக்கட்பேற்றை விரும்பித் தன்னுடைய 
குலதெய்வத்தை வழிபட்டுக்கொண்டிருந்தான் . வள்ளி 
மலையின் சாரலில் சிவமுனிவர் என்னும் பெரியார் ஒருவர் 
சிவபெருமானை யெண்ணித் தவஞ்செய்து கொண்டிருந் 
தார் . அங்கு ஓர் அழகிய பெண்மான் முருகக்கடவுளி 
னுடைய திருவருளினாலே வந்து உலாவியது . அம்மானைக் 

சிவமுனிவர் மயங்கினார் . காமத்தாற் கலங்கினார் . 
மிகுந்த துன்பமடைந்து காமப்பித்துக்கொண்டார் . இன் 
பக் கிளர்ச்சியுடன் அந்த மானை நோக்கினார் . அவருடைய 
பார்வையினால் மானின் வயிற்றிற் 

மானின் வயிற்றிற் கருப்பஞ் சேர்ந்தது. 
திருமாலின் மகளாகிய சுந்தரவல்லி அந்த மான் வயிற்றுக் 
கருப்பத்தை யடைந்தாள் . கருப்பங்கொண்ட பிணை மான் 
வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழியொன்றிலே குழந்தையை 
ஈன்றது . சுந்தரவல்லி குண்டலம் தொடி வளை முதலாகிய 
பழைய அணிகலன்களை அணிந்து மரவுரி 

அணிந்து மரவுரியை உடுத்து 
முன்னைய உணர்வு இல்லாமலிருந்தாள் . மான் , தான் 
ஈன்றது மக்கட்குழந்தையா யிருத்தலைக் கண்டு அஞ்சி ஓடி 


கண்ட 


வள்ளியம்மை திருமணம் 


501 


ܕ 


என் 


பாலைக் 


அகவை 


ட்டது . குழந்தையாகிய சுந்தரவல்லி குழியிலே அழுத 
வாறு கிடந்தாள் . 

வேட்டுவ ராசனாகிய நம்பி தன் சுற்றத்தினருடன் 
தினைப்புனத்திற்குச் சென்றான் . 

. 

அவன் அவ்வழுகை 
யொலியைக் கேட்டு , இவ்வொலி 
ஆராய்ந்தான் . வள்ளிக்குழியில் இருந்த குழந்தையைச் 
சென்று கண்டான் . அதனைக் கையிலெடுத்துத் தன் 
னுடைய மனைவி கையிலே கொடுத்தான் . தான் ஆடிப் 
பாடிப் பெருமகிழ்ச்சி யடைந்தான் . 

நம்பியினுடைய 
மனைவி தன்னுடைய 

கொங்கைகளிலே சுரந்த 
குழவிக்கு ஊட்டினாள் . பிறகு குழந்தையை இல்லத் 
திற்குக் கொண்டுசென்றனர் . குழந்தைப்பேற்றின் பொருட் 
டுத் திருவிழாக் கொண்டாடினர் . முதியோர்கள் பலர் 
ஒன்றுகூடிக் குழந்தைக்கு , “ வள்ளி , " என்று பெயரிட்ட 
னர் . குழந்தையைச் சீராட்டிப் பாராட்டிப் பேரன் போடு 
வளாதது வந்தனர். வள்ளியம்மைக்கு 

பன் 
னிரண்டு நிரம்பியது . 

வள்ளியம்மை தினைப்புனங் காத்தல் 
வேட்டுவகுலத்தின் வழக்கப்படி வள்ளியம்மையைத் 
தினைப்புனங் காவல் காப்பதற்கு வைத்தனர் . வள்ளியம் 
மைக் கருள் புரிய விரும்பிய முருகக்கடவுள் கந்தமலையை 
நீங்கித் திருத்தணிகைமலையை அடைந்து எழுந்தருளி 
யிருந்தார் . நாரதமுனிவர் தினைப்புனத்தில் வந்து வள்ளி 
யம்மையாரைப் பார்த்துவிட்டு முருகக்கடவுளிடஞ் சென்று 
வள்ளியம்மையின் பேரழகைப்பற்றி வியந்து கூறினார் . 
அதுமுகக்கடவுள் 

வள்ளியம்மையாருக்குத் திருவருள் 
செய்ய எண்ணினார் . வேட்டுவக் கோலம் பூண்டு தினைப் 
புனத்தை யடைந்து வள்ளியம்மையாரைக் 

கண்டார் . 
காமமயக்கங் கொண்டவர்போலக் கலங்கி 

நடித்தார் . 
வள்ளியம்மையாரிடம் இன்பவுரைகள் ஆடினார் . 

அறுமுகக்கடவுள் வேங்கைமரமாதல் 
முருகக்கடவுள் வள்ளியம்மையாரோடு இன்பவுரைக 
ளாடிக் கொண்டிருக்கும்போது வேட்டுவராசனாகிய நம்பி , 


502 


கந்த புராணம் 


பல ஒலிக்கருவிகள் ஒலிக்க வேடுவர்களோடு அங்கே 
வந்தான் . அப்பொழுது முருகக்கடவுள் ஒரு வேங்கை 
மரமாக வடிவங்கொண்டு நின்றார் . வேட்டுவராசன் தன் 
மகளாகிய வள்ளியம்மையாரைக் கண்டு , வள்ளிக்கிழங்கை 
யும் தேனையுந் தினைமாவையும் பாலையும் பிற தின்பண்டங் 
களையுங் கொடுத்தான் . புதிதாக அவ்விடத்தில் தோன்றி 
நிற்கும் வேங்கை மரத்தைக் கண்டான் . வேடுவர்கள் அவ் 
வேங்கை மரத்தின் நிலைமையைப் பார்த்து வியப்படைந் 
தார்கள் . அப்புதிய மரத்தால் ஏதேனுந் தீமை நேரிடக் 
கூடும் என்று எண்ணி அதனை வெட்டுதற்கு முயன்றார்கள் . 
பிறகு முருகக்கடவுளுடைய திருவருளால் அம்மரத்தை 
வெட்டாது சென்றார்கள் . 

முருகக்கடவுள் முதிய சிவனடியாராதல் 
வேடுவர்கள் சென்ற பின்பு முருகக்கடவுள் பழைய 
வடிவங்கொண்டு வள்ளியம்மையாருக்கு 

முன்னே 
தோன்றினார் . பல உரைகளைக் கூறி நின்றார் . வள்ளியம்மை 
யார் முருகக்கடவுளைப் பார்த்து , “ நான் இழி குலமாகிய 
வேட்டுவகுலத்திற் பிறந்தவள் . நீர் என்னை விரும்புதல் 
தக்கதன்று , என்று பலவற்றைக் கூறி நின்றார் . வேட்டுவ 
ராசன் மறுவேளை உணவு கொடுத்தற்கு வேட்டுவர் கூட் 
டத்தோடு வந்தான் . வள்ளியம்மையார் வேட்டுவக்கோல 
அறுமுகக்கடவுளைப் பார்த்து , " மிகுந்த ஆற்றல் படைத்த 
வேட்டுவர்கள் மிகவுந் தீயவர்கள் . - நீர் பிழைக்க விரும்பி 
னால் இங்கே நில்லா மல் ஓடிப்போம் , என்றார் . முருகக் 
கடவுள் அகவை முதிர்ந்த ஒரு சிவனடியாராகக் கோலம் 
பூண்டு வேட்டுவர்களுக்கு எதிரே சென்று நம்பிராசனுக் 
குத் திருநீறு அளித்தார் . அரசனை வாழ்த்தினார் . “ நான் 
குமரியாடுதற்கு வந்தேன் , என்றார் . வேட்டுவராசன் 
கிழச்சிவனடியாரைப் பார்த்து , “ நீர் இங்கே என் மகளுக் 
குத் துணையாக இரும் , என்று கூறித் தன் மகளுக்கு 
வழக்கப்படி உணவைக் கொடுத்துச் சென்றான் . முருகக் 
கடவுள் வள்ளியம்மையார் வழங்கிய தேனையுந் தினைமாவை 
யும் உண்டார் . தண்ணீர் வேட்கை மிகுதியாக இருக்கிறது 


வள்ளியம்மை திருமணம் 


503 


என்றார் . வள்ளியம்மையார் முதியவரை மலைச்சுனை ஒன் 
றுக்கு அழைத்துச் சென்று நீர் அருந்தச் செய்தார் . தண் 
ணீர் குடித்த முதியவர் , என் தாகத்தைத் தணித்ததுபோல 
மோகத்தையுந் தணிக்க வேண்டுமென்றார் . வள்ளிநாயகி 
நடுநடுங்கிச் சீறினார் . தவக்கோலம் பூண்டுகொண்டு தகாத 
மொழிகளைப் பேசுகிறீர் . வேட்டுவர் இச்செய்கையை 
உணர்வார்களாயின் தீமையாக முடியும் . 

அகவை 
முதிர்ந்தவராக விருந்தும் அறிவு சிறிதும் இல்லா தவராக 
இருக்கிறீர் . இழிகுலத்தவளாகிய என்னை விரும்பிப் பித் 
துக்கொண்டவர் போலப் பிதற்றுகின்றீர் . இதனால் வேடர் 
குழுவுக்கெல்லாம் ஒரு கொடிய பழியை விளைத்தீர் ,, 
என்று கடிந்து கூறினார் . 


னார் . 
என் 


யானை 


ஆனைமுகக்கடவுள் ஆனையாக வருதல் 
ஆறுமுகக்கடவுள் ஆனை முகக்கடவுளை எண்ணி 
“ இவளுக்கு முன்னாலேவந்து அருள்செய்யும் " 
வேண்டிக்கொண்டார் . ஆனைமுகக்கடவுள் கடல்போல 
முழங்கி வள்ளியம்மையாருக்கு முன்னாக வந்தார் . 
யைக்கண்ட வள்ளியம்மையார் மிகுந்த அச்சங்கொண் 
டார் . வேட்டுவக்கோலப் பெம்மானைப் பார்த்து , “ யானை 
யிடமிருந்து என்னைக்காப்பாற்றும் ; நீர் கூறுகிறபடி செய்கி 
றேன் , " என்றார் . முருகக்கடவுளுக்குப் பின் பக்கத்திற் 
சென்று அவரைத் தழுவிக்கொண்டார் . ஆனை முகக்கடவுள் 
திரும்பிச் சென்றார் . முருகக்கடவுள் வள்ளியம்மையாரை 
ஒரு பொழிலிற் கூடினார் . ஆறு முகங்களையும் பன்னிரண்டு 
திருத்தோள்களையும் உடையவராய் மயிலின் மீது காட்சி 
கொடுத்தார் . வள்ளியம்மையார் முருகக்கடவுளை வணங் 
கிப் போற்றி வியப்படைந்தார் . இத் திருக்கோலத்தை 
முன்னரே எனக்குக் காட்டியிருக்கலாகாதா ? என்னுடைய 
குற்றங்களையெல்லாம் பொறுத்தருளும் , " என்று வேண் 
டிக்கொண்டார் . பிறகு முருகக்கடவுளுடைய கட்டளைப் 
படி தினைப்புனத்தையடைந்தார் . 


504 


கந்த புராணம் 


பார்த்து , 





யான் 


தோழி ஐயுறல் 
தினைப்புனத்திலிருந்த பாங்கி வள்ளியம்மையினுடைய 
அடிகளை வணங்கினாள் . நாற்றம் தோற்றம் முதலிய மாற் 
றங்களைக்கண்டு ஐயங்கொண்டாள் . வள்ளியம்மையைப் 

யாண்டுச்சென்றாய் ? " என்று கேட்டாள் . 
வெயிலால் மெலிந்து சுனையிலே நீராடச் சென்றேன் , 
என்றார் வள்ளியம்மையார் . அதற்குப் பாங்கியானவள் , 
" கண்சிவக்கவும் , வாய்வெளுக்கவும் உடல் வியர்க்கவும் , 
கொங்கைகள் விம்மவும் , கைவளைகள் கழலவுஞ் செய்கின்ற 
சுனையாண்டிருக்கிறது கூறுவாயாக ! " என்றாள் . வள்ளி 
யம்மையார் . பாங்கியைச்சினந்து , 

உன்னைத் 
துணைவியாகக் கொண்டிருக்க , நீ எனக்குக் குற்றங் 
கூறினாய் ; நீ மிகவுங் கொடியவள் என்றார் . 

வேழம் வினாதல் 
வள்ளியும் பாங்கியும் இவ்வாறு உரையாடிக்கொண் 
டிருக்கும்போது முருகக்கடவுள் வேட்டுவக்கோலத்துடன் 
அவ்விடத்தை யடைந்தார் . அவர்களைப்பார்த்து , “ யான் 
எய்த பானை ஒன்று இங்கு வந்ததா ? கூறுங்கள் என்றார் . 
அவ்வேட்டுவக்கோல முருகனுடைய கேள்வியையும் வள்ளி 
நாயகியினுடைய பார்வைக் குறிப்புக்களையும் கண்ட பாங்கி , 
குறிப்பினால் உண்மையை உணர்ந்துகொண்டாள் . 

இரு 
வருந் தனித்து மகிழ்தற்கான வாய்ப்புக்களையும் ஏற்படுத் 
திக் கொடுத்தாள் . இருவருஞ் சிலநாள் களவொழுக்கத்தில் 
ஈடுபட்டனர் . 

வெறியாட்டு 
தினைக்கதிர்கள் முற்றி விளைந்தன . 

முற்றி விளைந்தன . தினைப்புனம் 
அறுவடையாயிற்று . வள்ளியம்மையார் 

இல்லத்தை 
யடைந்தார் . தம்முடைய தன்மை வேறுபட்டார் . ஆடல் 
பாடல்களில் ஈடுபடாமல் புலம்பித் தனியே இருந்தார் .. 
வள்ளியம்மையின் உடல் வேறுபாட்டையும் தன்மையை 
யும் நற்றாயும் செவிலித்தாயுங் கண்டார்கள் . உள்ளத்திலே 
ஐயங்கொண்டார்கள் . வெளியே போகாவண்ணம் இற் 


அள்ளியம்மை திருமணம் 


505 


செறித்தார்கள் . வள்ளியம்மையார் உடல் மெலிந்து , 
உள்ளம் வெதும்பி உயிரிழந்தவர்போல மயங்கினார் . 

நம் 
பெண்ணைத் தெய்வம் தீண்டிற்றுப் போலும் 

என்று 
எண்ணி வேட்டுவர்கள் வெறியாட்டயர்ந்தார்கள் . 

முருகக்கடவுள் வருந்தல் 
முருகக்கடவுள் தினைப்புனத்திற் சென்று வள்ளியம் 
மையைக் காணாது புலம்பினார் . முகிலை வினாவினார் . 
தினைப்புனத்தை வினாவினார் ! மயிலை வினாவினார் ! நாகண 
வாய்ப் 

பறவைகளை வினாவினார் ! கிளிகளை வினாவினார் ! 
யானைகளை வினாவினார் ! மான்களை வினவினார் ! பொழில் 
களை வினாவினார் ! வாடினார் ! மனந்தளர்ந்தார் ! நெஞ்சம் 
வருந்தினார் ! வள்ளியம்மையைத் 

தேடித்திரிந்தார் ! 
வ்வாறு பல விளையாடல்களைப் புரிந்த முருகக்கடவுள் 
ரவில் சிற்றூரிற் புகுந்து நம்பியின் சிறு குடிலின் புறத்தே 
போய் நின்றார் . 

பாங்கி 

முருகக்கடவுளைக் கண்டாள் , 
வள்ளியம்மையை 

உடன் கூட்டியனுப்பினாள் . 
அழைத்துக்கொண்டு 

சென் ஒருபொழிலில் தங்கி 
யிருந்தார் . 

வேட்டுவர்கள் போர் செய்து இறத்தல் 
பொழுது விடிந்தது . 

வேட்டுவராசனுடைய மனைவி 
யானவள் உறக்கம் நீங்கி யெழுந்தாள் . தன் மகளைக் 
காணாமல் எங்கும் தேடினாள் ! தோழியை வினாவினாள் ! 

கணவனுக்கு மகள் காணாமற்போன செய்தியைத் 
தெரியப்படுத்தினாள் . அவன் மிகுந்த சினமடைந்து , " நம் 
முடைய மகளை ஆற்றல் மிக்க எவனோ கொண்டு சென்றான் 

று கூறிப் போர்க்கோலங்கொண்டு போருக்குப் புறப் 
பட்டான் . வேடுவர்களுஞ் சினங்கொண்டு போருக்கு 
எழுந்தார்கள் . எல்லோரும் வள்ளியம்மையைத் தேடிச் 
சென்றார்கள் . பொழிலிலே முருகக்கடவுளையும் வள்ளியம் 
மையாரையுங் கண்டார்கள் . சினமடைந்து 
வளைத்துக்கொண்டார்கள் . இவன் நமது ஆற்றலை அறியா 
தவனாக விருக்கின்றான் ; வனுடைய ஆற்றலை விரைவில் 


அவர் 


தன் 


பொழிலை 


506 


கந்த புராணம் 


க 


பார்த்து , 


அழிப்போம் என்று கூறி வில்லைவளைத்துக் கணை களைப் 
பொழிந்தார்கள் திரவனை முகில்கள் மறைத்தாற்போல 
முருகக்கடவுளைச் சூழ்ந்தார்கள் . வேட்டுவர்கள் கணை 
முருகக்கடவுள் மீது மலரைப்போன்று பட்டன . 

வள்ளி 
யம்மையார் மனம் வருந்தினார் . முருகக்கடவுளுடைய 
அண்மையில் நின்ற சேவற்கொடி நிமிர்ந்தெழுந்து 
கூவியது . வேட்டுவராசனும் மற்றவர்களும் இறந்து வீழ்ந் 
தார்கள் . 

இறந்தவர்கள் பிழைத்தல் 
உற்றார் உறவினர்கள் இறந்து வீழ்ந்தமையைக் கண்டு 
வள்ளிநாயகியார் வருந்தினார் . முருகக்கடவுள் அந்தப் 
பொழிலை நீங்கிச் சென்றார் . வள்ளியம்மையார் அவரைப் 
பின் தொடர்ந்தார் . அப்பொழுது நாரதமுனிவர் தோன்றி 
னார் . இறந்தவர்களை எழுப்பியருளாமற் செல்வது தக்கது 
அன்று என்றார் . முருகக்கடவுள் மீண்டும் பொழிலுக்கு 
வந்தார் . வள்ளியம்மையாரைப் 

நம்மோடு 
போர்செய்து இறந்த உன்னுடைய சுற்றத்தார்களை யெல் 
லாம் எழுப்புவாயாக , என்றார் . வள்ளியம்மையார் , 
" இறந்துபோன சுற்றத்தார்கள் அனைவரும் எழுங்கள் , 
என்று அருள் புரிந்தார் . இறந்தொழிந்த அனைவரும் எஎழுந் 
தார்கள் , முருகக்கடவுள் 

முருகக்கடவுள் எல்லோருக்குந் தம்முடைய 
திருவுருவத்தைக் காட்டியருளினார் . அனைவரும் முருகக் 
கடவுளைப் போற்றிப் பணிந்தார்கள். வள்ளியம்மையை 
எங்களுடைய சிற்றாரில் தானே திருமணஞ் 
கொண்டு செல்லவேண்டுமென்று வேண்டிக்கொண் 
டார்கள் , 

வள்ளியம்மை திருமணம் 
வேடுவர்களுடைய வேண்டுகோளுக்கு வேற்படைக் 
கடவுள் இணங்கியருளினார் . நாரதமுனிவரோடு சிற்றூரை 
யடைந்தார் . வேட்டுவராசன் திருமணத்திற்கு 
ஆக 
வேண்டிய சிறப்புக்களைப் புரிந்தான் . அறுமுகக்கடவுள் 
வள்ளியம்மையாரை அருளோடு நோக்கினார் . வேட்டுவக் 


2. 


செய்து 


. 


வள்ளியம்மை திருமணம் 


507 


கோலம் நீங்கி வள்ளியம்மையாருக்குத் தெய்வத் திருக் 
கோலம் உண்டாயிற்று . நல்ல வேளையிலே வேட்டுவ 
ராசன் முருகக்கடவுளுடைய திருக்கையில் வள்ளியம்மை 
யாருடைய கையை வைத்து , “ வள்ளியம்மையை இன்று 
உமக்குத் திருமணஞ்செய்து தந்தேன் ; ஏற்றுக்கொள் 

என்று கூறி நீர் வார்த்தான் . முருகக்கடவுளுடைய 
கட்டளைப்படி நாரதமுனிவர் திருமணச் சடங்கைச் செய் 
தார் . 


ளும் , 


* 


சிவபெருமான் எழுந்தருளுதல் 
அப்பொழுது சிவபெருமான் திருமால் நான் முகன் 
இந்திரன் முதலிய தேவர்கள் சூழ உமாதேவியாரோடு 
விண்ணில் எழுந்தருளி நின்றார் . முருகக்கடவுள் வள்ளி 
யம்மையைத் திருமணம் புரிவதைப் பார்த்துத் தண்ணருள் 
புரிந்தார் . திருமால் முதலிய தேவர்கள் மகிழ்ந்து 
பூமழை பொழிந்தார்கள் . அறுமுகக்கடவுள் சிவபெரு 

னையும் உமாதேவியாரையுந் தொழுதார் . சிவபெரு 
மான் தேவர்களோடு மறைந்தருளினார் . நம்பி , முருக 
கடவுளுடைய 

திருமணக்கோலத்தைக் கண்டு மிகுந்த 
மகிழ்ச்சி யடைந்தான் . வேட்டுவப்பெண்கள் வாழ்த்துரை 
கூறி அறுகையும் மங்கல அரிசியையுஞ் சொரிந்தார்கள் . 
திருமணம் இனிது நிறைவேறியது . 


மா 


கக் 


. நல்லது , 


திருத்தணிகைக்கு எழுந்தருளுதல் 
முருகக்கடவுள் வேட்டுவராசனைப் பார்த்து , “ நாம் 
வள்ளியம்மையோடு திருத்தணிகைமலையிற் சென்று எழுந் 
தருளி யிருப்போம் , " என்று கூறியருளினார் . அவன் , 

என்று கூறி உடன்பட்டான் . வள்ளியம்மை 
யின் நற்றாயும் செவிலியும் பாங்கியும் வள்ளியம்மையைத் 
தழுவிப் பல வாழ்த்துரைகளைக் கூறினார்கள் . முருகக் 
கடவுள் வள்ளியம்மையாரோடு திருத்தணி மலையை அடைந் 
தார் . அங்கே அமைக்கப்பட்ட திருக்கோயிலில் எழுந் 
தருளியிருந்தார் . 


508 


கந்த புராணம் 


திருத்தணிகை மலை 


முருகக்கடவுளை வள்ளியம்மையார் பணிந்து , திருத் 
தணிகைமலையின் சிறப்பினைத் தமக்குக் கூறியருள 
வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார் . முருகக்கடவுள் 
வள்ளியம்மையைப் பார்த்து , " நாம் சூரபன்மனோடு செய்த 
போரினும் , உன்னவர்களாகிய வேடர்களோடு செய்த 
போரினும் சினந் தணிந்து இங்கே வந்திருத்தலால் இம் 
மலை செருத்தணி என்னுங் காரணப்பெயரைப் பெற்றது . 
இம்மலை காஞ்சிக் கணித்தாக விருப்பதால் மிகுந்த சிறப்பை 
யுடையது . மலர்களில் தாமரைமலர் சிறந்து விளங்குதல் 
போலவும் , ஆறுகளில் கங்கை சிறந்து விளங்குதல் போல 
வும் , பதிகளில் காஞ்சி சிறந்து விளங்குதல் போலவும் , 
மலைகளில் செருத்தணி சிறந்து விளங்குகின்றது . 
மலையிலே நாம் பல திருவிளையாடல்களைப் புரிவோம் . 
சிவபெருமான் திருக்கைலாசமலையை மிகுதியாக விரும்பி 
எழுந்தருளி யிருத்தலைப்போல ஈண்டு நாம் மிகுதியாக 
விரும்பி எழுந்தருளி 

எழுந்தருளி யிருப்போம் . நமக்குத் தினந் 
தோறும் அணியும்படி மூன்று கருங்குவளை மலர்களை 
இந்திரன் முன்னாளிலே இந்தச் சுனையில் வைத்து உண் 
டாக்கினான் . அவைகளில் காலையில் ஒன்றும் , நண்பகலில் 
ஒன்றும் , மாலையில் ஒன்றும் ஆக மூன்று கருங்குவளை 
மலர்கள் ஊழி திரும்பினும் ஒழிவின்றி எந்நாளும் மலரும் . 
இந்த மலையின் பெருமை அளவிடற்கரியது . இந்த மலை 
யில் ஐந்துநாள் வந்து தங்கி நம்முடைய அடிகளை வழிபடு 
கின்றவர்கள் விரும்பிய பேறுகள் எல்லாவற்றையும் 
அடைந்து இறுதியில் வீடுபேற்றையும் அடைவர் . தேவர்க 
ளாயினும் முனிவர்களாயினும் வேறு யாவராயினும் இந்த 
மலையை வந்து வணங்காதவர்கள் இழிந்த பிறப்புடையவர் 
களேயாவர் . எத்தகைய தீவினையைச் செய்தவர்களாக 
விருந்தாலும் அவர்கள் செருத்தணியை அடைந்து ழி 
படுவார்களாயின் தீவினை நீங்கப்பெறுவர் . இந்தத் திருத் 
தணியில் செய்யப்பெறுகிற அறங்கள் ஒன்று பலவாகப் 
பெருகும் . தீவினைகள் பலவற்றைச் செய்தாலும் அவைகள் 


வ 


வள்ளியம்மை திருமணம் 


509 


வரலாறு 


யாது ? 


அழிந்துவிடும் , என்று கூறியருளியதுடன் அங்கே சில 
நாள் வீற்றிருந்தார் . 

கந்த வெற்படைதல் 
முருகக்கடவுள் ஒருநாள் வள்ளியம்மையாருந் தாமு 
மாகக் கந்தவெற்பை யடைந்தார் . தம்முடைய திருக் 
கோயிலுள் நுழைந்தார் . தெய்வயானையம்மையார் வந்து 
பணிய அவரைத் தழுவியருளினார் . அவர் வள்ளியம்மையா 
ரைக் கண்டு , தனித்தவளாக இருந்த எனக்கு ஒரு துணை 
கிடைத்ததென்று மகிழ்ந்தார் . வள்ளியம்மையாருடைய 

என்று தெய்வயானையம்மையார் 
முருகக்கடவுளைக் கேட்டார் . தெய்வயானையம்மையாரும் 
வள்ளியம்மையாரும் முற்பிறப்பில் திருமாலின் புதல்விக 
ளாய்த் தவஞ் செய்திருந்த வரலாற்றையும் , தாம் அப் 
பொழுது அருள் புரிந்தமையையும் கூறியருளினார் . வள்ளி 
பம்மையாருந் தெய்வயானையம்மையாருந் தாங்கள் உடன் 
பிறந்தவர்கள் என்பதை அறிந்து ஒருவரை ஒருவர் தழுவி 
மகிழ்ந்தனர் . முருகக்கடவுள் வள்ளியம்மையாருடனுந் 
தெய்வயானையம்மையாருடனுங் கந்தவெற்பில் 
வீற்றிருந்தருளினார் . 

வாழ்த்து 
ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பைக் 
கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் 
ஏறிய மஞ்ஞை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க 
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசீர் அடியார் எல்லாம் ! 
புன்னெறி அதனிற் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் 
நன்னெறி ஒழுகச் செய்து நவை அறு காட்சி நல்கி 
என்னையும் அடியன் ஆக்கி இருவினை நீக்கி ஆண்ட 
பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாதபங் கயங்கள் போற்றி ! 
என்னாயகன் விண்ணவர் நாயகன் யானை நாம 
மின்னாயகன் மறைநாயகன் வேடர்நங்கை 
தன்னாயகன் வேற்றனி நாயகன் தன்புராண 
நன்னயகம் ஆம்எனக் கொள்க இஞ் ஞாலமெல்லாம் . 


இனிது 


கந்தபுராண உரை நடை முற்றிற்று . 


போற்றுதல் 
காண்பவன் முதலிய திறமுங் காட்டுவான் 
மாண்புடை யோனுமாய் வலிகொள் வான்றொடர் 
பூண்பதின் றாய்நயம் புணர்க்கும் புங்கவன் 
சேண்பொலி திருநடச் செயலை ஏத்துவாம் . 

11 
பிறப்பதும் இறப்பதும் பெயருஞ் செய்கையும் 
மறப்பதும் நினைப்பதும் வடிவம் யாவையும் 
துறப்பதும் இன்மையும் பிறவுஞ் சூழ்கலாச் 
சிறப்புடை யரனடி சென்னி சேர்த்துவாம் . 

2 
முழுமதி யன்ன ஆறு முகங்களும் முந்தான் காகும் 
விழிகளின் அருளும் வேலும் வேறுள படையின் சீரும் 
அழகிய கரமீ ராறும் அணிமணித் தண்டை யார்க்குஞ் 
செழுமல ரடியுங் கண்டான் அவன் தவஞ்செப்பற் பாற்றோ. 
முந்நான்கு தோளும் முகங்களோர் மூவிரண்டும் 
கொன்னார்வை வேலும் குலிசமும் ஏனைப்படையும் 
பொன்னார் மணிமயிலு மாகப் புனக்குறவர் 
மின்னாள் கண் காண வெளிநின் றனன் விறலோன் . 4 
வற்றாவருள் சேர்கும் ரேசன்வண் காதை தன்னைச் 
சொற்றாரும் ஆராய்ந் திடுவாரும் துகளுறாமே 
கற்றாரும் கற்பான் முயல்வாரும் கசிந்து கேட்கல் 
உற்றாரும் வீடு நெறிப்பாலின் உறுவரன்றே . 

5 
பாராகி எனைப் பொருளாய் உயிர்ப் பன்மையாகி 
பேரா வுயிர்கட் குயிராய்ப் பிறவற்றுமாகி 
நேராகித் தோன்ற லிலா தாகி நின்றான் கழற்கே 
ஆராத காதலொடு போற்றி யடைது மன்றே . 

6 


+ 


இவ்வுரை நடையில் வரும் 
கந்தபுராணப் பாடல்களின் 

முதற் குறிப்பு 
பக்க - எண் 

பக்க - எண் 
101 

2 
அஞ்சனவைவேற் 

எழமுதிரைப் புனத் 

382 
அண்டர்கள் முனி 

494 

எள்ளருஞ்சிறப் 
அண்டரை ஓர் 312 

384 
என்ன இத்தகைய 

383 
அண்ணலார்கும் 

என்னாயகன் 

509 
அத்தவம் பிறவி 98 என்னானும் 

12 
498 
அம்புயமலர் மேல் 

383 

டவிழ் அலங்கல் 
-அம்புயா சனன் 498 ஏதமில் அமரர் 

383 
37 
அருவமும் உருவும் 

313 
ஏமுற உவகடும் 

92 
அருளாலுனையே 

497 

ஏகனே போற்றி 
அறிந்திவை 98 எவர் எனினும் 

13 
ஆக்கமும் வறுமை 

164 ஏற்றதோர் சிலை 

338 
ஆகலின் மைந்தர் 98 ஒன்று தொறாடலை 

2 
ஆயிரகோடி 382 ஒற்றென முன்னம் 

382 
ஆரணன் தனை 338 ஒன்றொரு பயன் 

312 
ஆற்றல் மைந்தரை 338 ஒன்றொரு முதல்வன் 383 
ஆற்றலையுள துமா 98 ஒன்னலர் தன்மை 

313 
ஆறிரு தடந்தோள் 

509 ஒன்னலர் பொருட்டால் 383 
கனதுயிர் 382 ஓதலும் ஒன்றா 

102 
இந்திரர் ஆகிப் 2 கங்கை முடித் 

219 
இருப்பரங்குறைத் 

2 கட்டுசெஞ்சடைமுடிக் 312 . 
ன்பமதடைந்த 164 கடந்த கர்ந்துழி 

247 
இன்னுமோர் ஊழி 

340 கடிமலர் மேல்வன் 

312 
இறந்திடவரினும் 339 கண்டதோர் 

124 . 
ஈங்கிதுவும் 12 கண்ணியமன 

121 . 
ஈட்டுறு பிறவி 

125 கதித்திடும் முனிவரர் 313 
ஈறுசேர்பொழுதி 2 கந்தனை அருள்புரி 

312 
உய்கை பொரு 13 கள்ளுற்ற கூந்தல் 

101 
உள்ளினுஞ் சுட்டி 125 களிசேர் மயிலே 

93 
உற்றுழி உதவி 33 காண்பவன் முத 

510 
உறுதியொன்றினி 338 காலனை உதைத்த 

312 
உறைதருமமார் 498 காவினன் 

2 
ஊரிலான் குணங் 89 கார்தடிந்து துய்க் 

387 
ஊழியின் அன்றி 201 குற்றந் தெரிதல் 

430 
எட்டொணாத அக் 54 கைக்காகத்துக் 

219 
எவ்வெவர்தம் 498 கோடலுஞ்சுனைக் 

338 


512 


கந்த புராணம் 


1 


L 


பக்க - எண் 

பக்க - எண் 
கோலமாமஞ்ஞை 

382 புல்லாதிருந்தனை 
சிலைவாணுதலாள் 92 புல்லிதாகிய 

338 
சீர்க்குமரேசன் 382 புன்னெறி அத 

509 
சீற்றம் விளைத்து 

219 பெருமை பெற்றிடு 247 
சூரலை வாயிடைத் 2 பேர் எழில் இளமை 

339 
சூழுதல் வேண்டும் 

383 பொங்கரா 

498 
செம்பது மைதிருக் 16 பொன்னிற் பொலி 

93 
செறி தரும் 1 போயின அகந்தை 

383 
சேர்ந்துழிப்பிறவி 97 போழுறுபகு 

263 . 
சொற்றிடுகலை 122 போற்றிடு தருமனை 

120 
தருமம் என்றொரு 97 மங்கைமாரிடத் 

404 
தருமமே போற்றிடின் 97 மண்ணுலகத்தினில் 

1 
தவந்தனில் 98. மண்ணுலகில் 

100 
தன்னுரைகொளா 10+ மயிலேரியலால் 

93 
திகடசக்கரச் 

மறைபுரிந்திடுஞ் 

54 
திருகிய வெகுளி 333 மன்ற அவுணர் 

387 
திருவந்ததொல்லைப் 1 மாயைதந்ததொல் 

337 
தீங்குவந்தடையு 

164 மாயையின் வலி 

391 
மை உள்ளன 

84 மாறுமுகம் கொண்டு 

387 
துய்ய தோர் மறைக 407 மிகையான வீரம் 

224 
துன்பம் நுகரும் 

101 மீயுயர் வடிவங் 

382 
தெரிந்தமற்று 338 முந்தொரு மகபதி 

312 
தேவர்கள் தேவே 384 முந்நான்கு 

510 
நண்ணருங்கதி 

120 முழுமதியன்ன 

510 
நண்ணினர்க்கினி 

384 முன்னெனும் 

498 
நாரணன் என்னுந் 251 மூவிரு முகங்கள் 

1 
நாராயணனும் 219 மேவிப் பிரிவாள் 

93 
நின்பால் வரவே 93 மையோடு உறழும் 

77 
நீதிமுறையதனில் 

387 வச்சிரத்தனி 

246 
நீரகத்தேதனை 2 வந்திப்பவர் 

219 
நெஞ்சினும் நினைப் 125 

வற்றாவருள் 

510 
நேரிலன் ஆகி 382 வறியவர் செல்வ 

164 
பல்லுயிர் தன்னையும் 98 

வன்கண்ணருமா 

10 
பன்னாளும் பாரில் 101 வான்செய்தேவரை 

247 
பாசங்கொண்டாவி 219 வானுளோர் சிறையை 

383 
பாராகி ஏனைப் 510 விரிஞ்சன் மால் 

207 
247 வில்லால் முப்புரம் 

17 
பிறப்பதும் இறப் 

510 


> 


* 


- 


பிரமமாகிய ஒரு 


